தொல்காப்பியம் 


பொருளதிகார மூலமும் 

பேராசிரியருரையும் 


பின்னான்கியல்கள் 


பாகம் - இரண்டு 


கணேசையர்பதிப்பு 


காட் 


OT 


உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் 
International Institute of Tamil Studies 


தொல்காப்பியம் 


பொருளதிகார மூலம் 


பின்னான் கியல்களும் 


பேராசிரியமும் 


இரண்டாம் பாகம் 


கணேசையர் பதிப்பு 


உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் 
International Institute of Tamil Studies 

Chennai - 600 113 


BIBLIOGRAPHICAL DATA 


Title 


: 


Tolkāppiyam - Porulatikāram 
Mülamum Peraciriyar Commentary 
International Institute of Tamil 
Studies, C.I.T. Campus, 
Taramani, Chennai - 600 113 . 


Publisher 


General Editor 


Dr. M. Rajendran 
Director ( Full additional Incharge ) 
International Institute of Tamil 
Studies , C.I.T. Campus, Taramani, 
Chennai - 600 113 . 


Publication No 


584 


: 


Tamil 


: 


2007 


: 


: 


Language 
Date of Publication 
Edition 
Paper Used 
Size of the book 
Printing Types 
No.of Pages 
Price 


: 


2nd Edition 
NS Maplitho 18.6 kg 
1/8 Demy 
10 points 
xl + 792 = 832 


: 


: 


: 


Rs. 300.00 
( Two Hundred and Fifty Rupees Only) 
1200 


: 


No.of Copies 
Subject 


: 


Tamil Ancient Grammar 
and Commentary 


Printed by 


74. PARKAR 
293 , Ahamed Complex , 2nd Floor, 
Royapettah High Road , 
Chennai - 600 014 . 


தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித் துறையின் அரிய தமிழ் 
நூல்கள் அச்சிடுவதற்கான நிதியுதவித் திட்டத்தின்கீழ் நிதி 
பெற்று அச்சிடப் பெற்றுள்ள நூல். 


ii 


தொல்காப்பிய முனிவரால் இயற்றப்பட்ட 


தொல்காப்பியம் 


பொருளதிகாரம் 
( இரண்டாம் பாகம் ) 


பின்னான்கியல்களும் பேராசிரியமும் 


இவை 

புன்னலைக்கட்டுவன் 
தமிழ் வித்துவான் , பிரமஸ்ரீசி.கணேசையர் அவர்கள் 

ஏட்டுப்பிரதிகளோடு ஒப்புநோக்கித் 
திருத்திய திருத்தங்களோடும் , 

எழுதிய 
உரைவிளக்கக் குறிப்புக்களோடும் 


“ ஈழகேசரி ” அதிபர் 
நா.பொன்னையா அவர்களால் 


தமது 
சுன்னாகம் , திருமகள் அழுத்தகத்தில் 

பதிக்கப்பட்டன 

1943 


iiil 


முனைவர் ம . இராசேந்திரன் 
இயக்குநர் ( முழுக்கூடுதல் பொறுப்பு ) 
உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் 
தரமணி , சென்னை 600 113 . 


முகவுரை 


வடவேங்கடம் தென்குமரிக்கு இடைப்பட்ட தமிழ்கூறு 
நல்லுலகின் வழக்கும் செய்யுளும் ஆயிருமுதலின் எழுத்தும் 
சொல்லும் பொருளும் ஆய்ந்து தொகுக்கப்பட்டது தொல்காப்பியம் 
என்று பனம்பாரனார் பாயிரம் கூறுகிறது . தமிழகத்தின் எல்லைகள் 
பற்றிய குறிப்புகளைத் தரும் தொன்மைமிக்க ஆதாரமாகவும் 
பனம்பாரனார் பாயிரம் திகழ்கிறது. 


ஒரு நாட்டின் எல்லைகளைக் கடந்துசெல்லும் வாய்ப்பினைப் 
பெற்றோர் அல்லது வரையறுக்கப்பட்ட எல்லைகளுக்குள் 
வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளாதோர் என்று வரலாற்றில் 
துறவிகள் , புலவர்கள் , வணிகர்கள் காணப்படுகின்றனர் . துறவிக்கு 
வேந்தனும் துரும்பு ; கற்றோர்க்குச் சென்ற இடம் எல்லாம் சிறப்பு . 

துறவியும் புலவரும் வணிகரால் போற்றப்படுகின்றனர் . 
துறவிகளுக்குப் படுக்கைகளை வணிகர்களே அமைத்துக் கொடுத் 
துள்ளனர் என்பதைத் தொல்லியல் மற்றும் கல்வெட்டியல் 
சான்றுகள் தெரிவிக்கின்றன. புலவர்களுக்குப் புரவலராக அரசர்கள் 
இருந்துள்ளனர் . 


இன்னொரு நாட்டிற்குள்ளும் சென்று மக்களைச் சந்திக்கும் 
உரிமை துறவிகளுக்கு உண்டு . அதியமானுக்காக ஔவையார் 
இன்னொரு நாட்டரசனிடம் தூது சென்றிருக்கின்றார் . 


வணிகர்கள் , வாணிகத்தின் பொருட்டுத் தம் நாட்டின் 
எல்லையைக் கடக்கிறார்கள் . இன்னொரு நாட்டுடன் வாணிகத் 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


தொடர்பினை ஏற்படுத்திக் கொள்வதற்குத் துறவிகளின் உதவியையும் 
புலவர்களின் அனுபவத்தையும் வணிகர்கள் பயன்படுத்திக் கொள்வர் . 
வணிகத்திற்கு , வணிகர்களுக்கு இடம் தராமல் இடையூறாக இருக்கும் 
நாடுகளைக் கைப்பற்றித் தம் நாட்டு எல்லைகளை அரசுகள் விரிவு 
படுத்திக் கொள்ளும் போலும் . போர்களுக்குரிய காரணங்களில் 
வாணிகப்போட்டியும் ஒன்றாக இருந்துவருகிறது . 

கனக விசயர் தமிழ் அரசர்களைக் குறைத்துக்கூறிய செய்தி 
புலவர்களாலேயே சேரன் செங்குட்டுவனுக்குத் தெரியவந்திருக் 


கிறது . 


எனவே நாடுகளும் ஆட்சி எல்லைகளும் வணிகத்திற்காகவும் 
செயற்கையாகவே கட்டமைக்கப்படுதலையும் , செயற்கைக் 
கட்டமைப்புகள் அரசியல் வணிகக் காரணங்களாலேயே சிதைக்கப் 
பெறுவதையும் வரலாற்றில் காணலாம் . 

ஆனால் மொழிவழி அமைவன இயற்கையான எல்லைகள் . 
இயற்கையான எல்லைகளையும் அரசியல் வணிகக் காரணங்கள் 
மாற்றியமைக்கவே விரும்பும் . அத்தகைய விருப்பம் நிறைவேற 
மேற்கொள்ளப்பெறும் நடவடிக்கைகள் மக்களிடம் மன அழுத்தத்தை 
உருவாக்கும் . வரலாற்றின் பெரும்பகுதி மன அழுத்தம் மிக்க 
நிகழ்வுகளின் பதிவுகளே . பனம்பாரனார் குறிப்பிடும் எல்லைகள் 
மொழிவழியானவை . 


மக்களின் சடங்குகள் , வழிபாடுகள் , நம்பிக்கைகள் , வாழ்க்கை 
முறைகள் ஆகியவற்றில் வணிக நோக்கச் செயற்பாடுகளின் வேர்களே 
வெளிப்படுகின்றன. அவற்றின் தொடர்ச்சிக்கும் நிலைபேற்றிற்கும் 
கூட வணிக நோக்கங்களே வாழ்வளித்துக் கொண்டிருக்கின்றன. 

எனவே தமிழ்கூறு நல்லுலகத்தின் எழுத்தும் சொல்லும் 
பொருளும் அடங்கிய வழக்கும் செய்யுளும் தொகுக்கப்பட்டு , 
ஆய்ந்து தமிழ் இலக்கணமாகத் தொல்காப்பியம் உருவாக்கப் 
பட்டுள்ளதிலும் இத்தகைய கூறுகளைக் காணும் ஆய்வுகள் வர 
வேண்டும் . தெளிவு உணர்த்திட உரையாசிரியர்களும் , கால மாற்றத் 
திற்கேற்பக் கைவரப்பெறும் ஊடகத்திற்கேற்பப் பதிப்பாசிரியர்களும் 
தொல்காப்பியம் தொடர்ந்து கற்கப்பட உதவிவருகின்றனர் . 


vi 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


தமிழின் தொன்மையும் சிறப்பும் பெருமையும் தெரிந்திடத் 
தொல்காப்பியம் உதவுகிறது . மேலும் இன்றைய மொழியியல் 
ஆய்வாளர்களுக்கும் வியப்பைத் தருகிற மொழிசார் கூறுகளை 
நுட்பமாகவும் கொண்டிருக்கிறது என்பதும் இலக்கியக் கொள்கை 
களை உருவாக்கித் தந்திருக்கிறது என்பதும் இனியும் வரும் கொள்கை 
களுக்கு இடம் தருகிற வகைப்பாடுகளைக் கொண்டிருக்கிறது 
என்பதும் தொல்காப்பியத்தின் தனிப் பெருமைகளாகும். 

ஏடுகளிலிருந்த தொல்காப்பியத்தை மீட்டெடுத்து அச்சிட்ட 
பெருமை மழவை மகாலிங்கையருக்கு உரியது . அவர் தொல்காப்பிய 
எழுத்ததிகாரத்தை நச்சினார்க்கினியர் உரையுடன் முதன் முதலில் 
வெளியிட்டுள்ளார் . இப்பதிப்பு 1848 இல் வெளிவந்துள்ளது . 

தொல்காப்பியத்தின் ஏனைய அதிகாரங்களும் அவற்றின் 
உரைகளும் இன்னும் பல ஆண்டுகள் கடந்தே வெளிவந்துள்ளன . 
சேனாவரையர் உரையுடன் சொல்லதிகாரத்தை 1868 இல் 
சி.வை. தாமோதரம் பிள்ளை பதிப்பித்தார் . 1882 இல் நச்சினார்க்கினியர் 
உரையுடன் பதிப்பித்தார் . 

தொல்காப்பியப் பொருளதிகாரத்திற்கு முதல் ஐந்து இயல் 
களுக்கு நச்சினார்க்கினியர் உரையும் , அதன் எஞ்சிய நான்கு இயல் 
களுக்குப் பேராசிரியர் உரையும் கிடைத்துள்ளன . இவற்றைக் 
கொண்டு 1885 இல் தொல்காப்பியப் பொருளதிகாரத்தை இவர் 
பதிப்பித்துள்ளார் . பின்னர் , தொல்காப்பிய எழுத்ததிகாரத்தை 
நச்சினார்க்கினியர் உரையுடன் இவர் 1891 இல் பதிப்பித்துள்ளார் . 

அதன் பின்னர் மூலம் மட்டும் தனியாகவும் வந்துள்ளது . 
மூலமும் உரைகளும் தனித்தனியே வெளியிடப் பெற்றும் வந்துள்ளன . 
கையடக்க அளவிலும் தொல்காப்பியம் அச்சிடப் பெற்றுள்ளது . 
கூடவே தெளிவுரை , குறிப்புரை , எளிய உரை , மாணவர்க்கான உரை , 
பாடபேத ஆய்வு என இதுவரை நூற்றுக்கும் அதிகமான பதிப்புகள் 
தொல்காப்பியத்திற்கு வெளிவந்துள்ளன. 

இத்தகைய முயற்சிகளுக்குப் பின்பும் கூட , தொல்காப்பியத்தை 
முழுமையாக முறையாக , இன்னும் அறிந்து கொள்வதில் இடர்ப் 
பாடுகள் இருந்து வருகின்றன. இவை தொல்காப்பியத்தின் சிறப்புப் 
பண்புகளாகவும் நோக்குதற்குரியன. 


vii 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


தொல்காப்பியத்தின் நச்சினார்க்கினியர் உரை மற்றும் அவருரை 
கிடைக்காத இயல்களுக்குப் பேராசிரியருரைகளை முழுமையாக 
வெளியிட்ட சி . வை . தாமோதரம் பிள்ளை அவர்களின் தமிழ்த் 
தொண்டினைப் பாராட்டும் பொருட்டு ஈழகேசரி அதிபர் 
நா . பொன்னைய பிள்ளை 1937 இல் சி.வை. தாமோதரம் பிள்ளை 
பதிப்பித்த நச்சினார்க்கினியர் உரையுடன் கூடிய தொல்காப்பிய 
எழுத்ததிகாரத்தை மாணவர்களுக்கும் பயன்படும் வகையில் 
கொண்டுவர விரும்பினார் . 


அப்பதிப்பிற்கு அப்போது தமிழ் இலக்கண அறிவு மிகவும் 
கைவரப்பெற்றவராக இருந்த யாழ்ப்பாணம் புன்னாலைக் 
கட்டுவனைச் சேர்ந்த சி . கணேசையர் உதவவேண்டும் என அவரை 
அணுகியுள்ளார் . நச்சினார்க்கினியர் உரைக்கு மேலுமொரு விளக்கமாக 
உரையொன்றைச் செய்ய உடல் நலமின்மை காரணமாகச் 
சி.கணேசையரால் அப்போது இயலவில்லை. 


அந்நிலையில் அவர் கற்ற காலத்தும் கற்பித்த காலத்தும் 
குறித்து வைத்திருந்த குறிப்புகளை அப்பதிப்பில் சேர்க்க 
அனுமதித்துள்ளார் . மேலும் அப்பதிப்பில் தொல்காப்பியர் வரலாறு , 
நச்சினார்க்கினியர் வரலாறு , உதாரண அகராதி, அரும்பத விளக்கம் 
முதலியவற்றின் அகராதி , தொல்காப்பிய முற்பதிப்புகளில் இடம் 
பெறாத மேற்கோள்விளக்கம் , மற்றும் இணைப்பாக இடம்பெறக் 
கூடிய சில இலக்கணக் குறிப்புகள் போன்றவற்றைத் தாம் எழுதியும் 
தம் மாணவர்களைக்கொண்டு எழுதுவித்தும் சேர்த்துள்ளார் . 

அதேபோன்று தொல்காப்பியச் சொல்லதிகாரத்திற்கான 
சேனாவரையர் உரையையும் விளக்கக் குறிப்புகளோடு அச்சிட்டு 
வெளிப்படுத்த நா . பொன்னையபிள்ளை அவர்கள் கணேசையரைக் 
கேட்டுக்கொண்டுள்ளார் . அவரும் சொல்லதிகாரத்திற்குத் தாம் முன்பு 
எழுதிவைத்த குறிப்புகளை மீண்டும் ஆராய்ந்து பதிப்பித்துள்ளார் . 
இப்பதிப்பு முன்பு ஆறுமுகநாவலர் அவர்களால் பரிசோதிக்கப்பெற்று , 
சி.வை. தாமோதரம் பிள்ளை அவர்களால் பதிப்பிக்கப்பெற்றதைப் 
பெரும்பாலும் தழுவிப் பதிப்பிக்கப்பெற்றுள்ளது . 

இப்பதிப்பில் தொல்காப்பியம் ஏட்டுப்பிரதிகளை ஒப்பு நோக்கி 
சி . கணேசையர் திருத்திய பல திருத்தங்கள் இடம் பெற்றுள்ளன . 
இவற்றால் இப்பதிப்பு “ கணேசையர் பதிப்பு ” என்றே சிறப்புடன் 
அழைக்கப்படுகிறது . 


viii 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


உரையாசிரியர் காட்டியுள்ள மேற்கோள் பாடல்களின் அருஞ் 
சொற்களுக்கும் கணேசையர் பொருள் தந்துள்ளார் . மூலபாடங்கள் 
கவனமாகத் தேர்ந்தெடுக்கப் பெற்றுள்ளன . இவற்றை மதிப்பிட்டும் 
இவர்தம் உரை விளக்கக் குறிப்புகளில் எழுதியுள்ளார் . 

உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் கணேசையர் பதிப்புகளாகிய , 
தொல்காப்பிய எழுத்ததிகாரம் , சொல்லதிகாரம் , பொருளதிகாரம் 
ஆகியவற்றின் மறுபதிப்புகளை இப்போது வெளியிடுகிறது . 

இந்நிறுவனத் தலைவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் 
அவர்கள் . இந்நிறுவனத்தின் தோற்றம் முதல் தொடர்ந்து ஆக்கமும் 
ஊக்கமும் அளித்து நிறுவனத்தை வளர்த்து வருகிறார்கள் . 
மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு இத்தகைய 
பணிகளால் நிறுவனம் நன்றி செலுத்துகிறது . 

நிறுவனப் பணிகள் விரைவாகவும் நிறைவாகவும் அமைய 
ஒல்லும் வகையான் உதவி நல்கி ஆற்றுப்படுத்தும் மாண்புமிகு 
தமிழக முதல்வர் அவர்களின் செயலாளர் , 

முனைவர் 
கி . இராச மாணிக்கம் ( இ.ஆ.ப ஓய்வு ) அவர்களுக்கு நன்றி . 

நிறுவனச் செயல்பாட்டுக்கு உறுதுணையாக இருந்துவரும் 
சிறப்பு ஆணையர் மற்றும் தமிழ் வளர்ச்சி , இந்து சமய 
அறநிலையத்துறை மற்றும் செய்தித்துறைச் செயலாளர் திருமிகு 
து . இராசேந்திரன் இ.ஆ.ப. அவர்களுக்கும் , இவ்வெளியீட்டிற்கு 
அரிய நூல் நிதியுதவித் திட்டத்தின்கீழ் அச்சிட நிதி நல்கிய தமிழக 
அரசின் தமிழ் வளர்ச்சித் துறைக்கும் , இந்நூலின் ஒளி அச்சுக் 
கோப்பைச் செய்தும் அச்சிட்டும் அளித்த தி பார்க்கர் நிறுவனத் 
தார்க்கும் நன்றி 

இயக்குநர் 


ix 


பொருளடக்கம் 


முகவுரை 


xilil 


"... 


... 


.... 


xxiil 


பதிப்பாசிரியர் முகவுரை 
உரையாசிரியர் வரலாறு 
சிறப்புப்பாயிரம் 
பொருளதிகார மூலமும் பேராசிரியருரையும் 

உரைவிளக்கக் குறிப்புக்களும் 
மெய்ப்பாட்டியற் சுருக்கம் 
மெய்ப்பாட்டியல் 
மெய்ப்பாட்டியல் உதாரணச் செய்யுளுரை 
உவமவியற் சுருக்கம் 


xxvil 


1 


... 


.... 


83 


... 


103 


.... 


உவமவியல் 


.... 


109 


..... 


185 


உவமவியல் உதாரணச்செய்யுளுரை 
செய்யுளியல் 


... 


201 


மரபியல் 


.... 


621 


"... 


761 


சூத்திர முதற்குறிப்பகராதி 
உதாரண அகராதி 
அரும்பத முதலியவற்றின் அகராதி 


..... 


767 


..... 


779 


xi 


கணபதி துணை 


விநாயகக் கடவுள் வணக்கம் 
தன்றே ணான்கி னொன்று கைம்மிகூஉங் 
களிறுவளர் பெருங்கா டாயினு 
மொளிபெரிது சிறந்தன் றளியவென் னெஞ்சே . 

குரவர் வணக்கம் 
இமிழ்பெரும் பாற்கட லெழுமமு தனதீந் 
தமிழ் கெழு நிலத்தினோர் தவத்தனி யுருவாய் 
யாழ்ப்பாண மெனுநாட் டெழில்பெறு நல்லைத் 
தனிநகர்த் தோன்றித் தமிழ்த்தொன் மொழிக்குஞ் 
சைவ சமயந் தனக்குமோ ரரணாய்க் 
காவலர் பாவலர் கணித்துநன் கேத்தப் 
பலநூ றெளிவுகொளப் பதித்து மாக்கியு 
முரைமணி பிறக்குமோ ருயரா கரமாய்ச் 
சொன்மழை யெனப்பொழி வன்மையிற் சிறந்தும் 
பெருநீர் வைப்பிடை யிரும்புகழ் நிறீஇய 
ஆறு முகப்பெரு நாவலன் றனக்கு 
நன்மரு மகனா யின்புறத் தோன்றித் 
தொல்காப் பியமுந் தொகைநூ லாதியும் 
பல்காப் பியமும் பயின்று மேம்படீஇ 
வித்துவ சிரோமணி யாகி விளங்கிய 
பொன்னம் பலப்பெயர் மன்னுசெம் மற்கு 
மாரிய மொடுதமிழ்ச் சீரிய மொழிகளிற் 
பேரியற் கலையும் பிறவுநன் குணருபு 
பலநூ லியற்றி யிலகுபுக ழுறீஇய 
சுன்னைக் குமார சுவாமிப் புலவனாம் 
வித்துவ மணிக்கும் விருப்பொடு மெமக்கினி 
தருந்தமி ழுணர்த்திப் பொருந்துமறி வளித்த 
விருஞ்செய லதன்பொருட் டீண்டுபெருந் துதிதனை 
அன்பொடுஞ் செய்திங் கின்புறு குவனே . 


xii 


பதிப்பாசிரியர் முகவுரை 


தென்மலை யிருந்த சீரிசால் முனிவராகிய அகத்தியரின் முதன் 
மாணாக்கராகிய ஒல்காப் பெருமைத் தொல்காப்பியனாரியற்றிய 
தொல்காப்பியத்துக்கு உரைசெய்தார் , இளம்பூரணர் , பேராசிரியர் , 
நச்சினார்க்கினியர் , சேனாவரையர் , தெய்வச்சிலையார் , 
கல்லாடனார் எனப் பலராவர் . அவருள் சேனாவரையர் , தெய்வச் 
சிலையார் , கல்லாடனார் எனும் மூவருஞ் செய்தவுரைகள் 
சொல்லதிகாரம் ஒன்றற்கேயுள்ளன . நச்சினார்க்கினியருரை எழுத் 
ததிகாரத்திற்கும் , சொல்லதிகாரத்திற்கும் , பொருளதிகாரத்தின் 
மெய்ப்பாட்டியல் , உவமவியல் , மரபியல் நீங்கலாக ஏனை ஆறியல் 
களுக்கும் இப்போது காணப்படுகின்றது . பேராசிரியருரை பொரு 
ளதிகாரத்தின் பின்நான்கியல்களுக்குமே இப்போது காணப்படு 
கின்றது . நூல் முழுவதற்குங் காணப்படும் உரை இளம்பூரண 
ருரையே . அவ்வுரைகளுள் , நச்சினார்க்கினியர் செய்த எழுத்ததி 
காரவுரையும் சேனாவரையர் செய்த சொல்லதிகாரவுரையும் சில 
திருத்தங்களோடும் உரைவிளக்கக் குறிப்புக்களோடும் முன் 
எம்மால் அச்சிட்டு வெளிப்படுத்தப்பட்டன. அடுத்த பொரு 
ளதிகாரத்துப் பின்நான்கியல்களுக்குமுள்ள பேராசிரியருரையே 
பல திருத்தங்களோடும் உரைவிளக்கக் குறிப்புக்களோடும் 
இப்போது எம்மால் அச்சிட்டு வெளிப்படுத்தப்படுகின்றது . பொரு 
ளதிகாரத்து முன் ஐந்தியல்களுக்குமுள்ள உரையே இப்பொழுது 
அச்சிட்டு வெளிப் படுத்தப்படவேண்டியது முறையாமாயினும் , 
பின் நான்கியல்களுக்குமுள்ள பேராசிரியருரை , மதுரைச் தமிழ்ச் 
சங்கத்தாராலும் , இந்நாட்டு ஆரிய திராவிட பாஷாபிவிருத்திச் 
சங்கத்தாராலும் நடாத்தப்படும் பண்டித பரீக்ஷைப் பாடநூல் 
களுளொன்றாக இப்பொழுது நியமிக்கப்பட்டிருக்கின்றமை 
யானும் , அவ்வியல்களினுரையே படிப்போர் எளிதில் விளங்கிக் 
கொள்ள முடியா திருத்தலானும் , அதனையே முன் அச்சிட்டு 
வெளிப்படுத்துவது நலமென்று பலரும் வேண்டிக் கொண்டமை 
யானே அதனை முன்னர் வெளிப்படுத்த எண்ணினோம் . முன்னி 
யல்களினுரையும் பின்னர் அச்சிட்டு வெளிப்படுத்தப்படும் . 


xiii 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


பொருளதிகாரத்துப் பின் நான்கியற்குமுள்ள 
பேராசிரியருரையே , நச்சினார்க்கினியராலெழுதப்பட்ட முன்னியல் 
களினுரையோடுஞ் சேர்ந்து முதலில் அச்சிட்டுதவினவர்கள் , 
யாழ்ப்பாணம் - ராவ்பகதூர் ஸ்ரீமான் சி.வை. தாமோதரம்பிள்ளை 
அவர்களே . அவர்கள் தாம் அச்சிட்டபோது முழுவுரையையும் 
நச்சினார்க்கினியருரையென்றே கருதி , அச்சிட்டு , புத்தகத்தின் 
முகப்பில் , பொருளதிகாரம் நச்சினார்க்கினியருரையென எழுதி 
வெளியிட்டார்கள் . அங்ஙனம் அவர்கள் எழுதி வெளியிட்டதற்குக் 
காரணம் , இது பேராசிரியருரையெனத் தெரித்தெழுதாத பிரதி 
கள் கிடைப்ப , அவற்றைமாத்திரம் நோக்கி அச்சிட்டமையே 
போலும் . சிதலரித்தும் பாணந்தின்றும் எழுதுவோராற் பிறழ்வுற்றுங் 
கிடந்த ஏட்டுப்பிரதிகளை நோக்கி ஒருவாறு திருத்தி முதலில் 
அச்சிட்டுப் பாதுகாத்துதவிய பிள்ளையவர்களுடைய அரிய நன்றி 
தமிழுலகத்தாரால் என்றும் பாராட்டப்படத்தக்கதேயாம் . 


பிள்ளையவர்களால் அச்சிடப்பட்ட இப் பொருளதிகாரம் 
வெளிவந்த சில காலத்தின்பின் “ அப்பொருளதிகாரத்தின் பின் 
நான்கியல்களினுரையும் நச்சினார்க்கினியருரையன்று பேராசி 
ரியருரையே ” எனத் தக்க காரணங்களாற் றெரித்துச் சேதுசம்ஸ் 
தான மகாவித்துவானும் , சிறந்த ஆராய்ச்சியாளருமாகிய பாஷா 
கவிசேகரர் ஸ்ரீமத் ரா . ராகவையங்கார் அவர்கள் மதுரைத் தமிழ்ச் 
சங்கத்தினின்று வெளிவரும் செந்தமிழ்ப் பத்திரிகையிலும் , அச் 
சங்கத்துப் பிரசுரமாகிய , தொல் . செய்யுளியல் - நச்சினார்க்கினி 
யருரை முகவுரையிலும் எழுதி வெளிப்படுத்தினார்கள் . 

பொருளதிகாரத்து முன்னைய வைந்தியல்களுக்குமுள்ள 
நச்சினார்க்கினியருரையையும் , பின் நான்கியல்களுக்குமுள்ள 
இப்பேராசிரியருரையையும் ஏட்டுப் பிரதிகளோடும் ஒப்பு 
நோக்கித் திருத்தி இரண்டாவதாக , ராவ்பஹதூர் ஸ்ரீமான் 
ச . பவானந்தம் பிள்ளையவர்கள் வெவ்வேறாகப் பதித்து வெளிப் 
படுத்தினார்கள் . அவர்கள் பதிப்பானும் அவ்வுரைகள் சில திருத்த 
மடைந்தன . அதன்பின் மூன்றாவதாக , அவ்வுரைகளிரண்டனையும் 
முறையே , சென்னைப் பல்கலைக் கழகத் தமிழகராதிப் பதிப் 
பாசிரியர் ராவ் சாஹிப், ஸ்ரீமாந் S. வையாபுரிப்பிள்ளை ( B.A. , B.L. , ) 


xiv 


பதிப்பாசிரியர் முகவுரை 


அவர்களும் , மயிலாப்பூர் P.S. உயர்தர கலாசாலைத் தலைமைத் 
தமிழாசிரியர் பிரம்மஸ்ரீ வே . துரைசாமி ஐயரவர்களும் , ஏட்டுப் 
பிரதிகளோடு ஒப்பு நோக்கித் திருத்தி உதவ , ஸ்ரீமான் S. கனக 
சபாபதிப்பிள்ளையவர்கள் வெவ்வேறாகப் பதித்து வெளிப்படுத் 
தினார்கள் . அப்பதிப்பானும் சில திருத்தம் பெற்றன . 


இம் முப்பதிப்பாளர்களாலும் பதிக்கப்பட்ட உரைகளுள் 
பிற்பாகமாகிய இப்பேராசிரியருரையை உடன்வைத்து ஒப்பு 
நோக்கிய போது முற்பதிப்புக்கள் இரண்டன்கண்ணுமுள்ள 
பாடங்களினும் பிற்பதிப்பிலுள்ள பாடங்கள் சில , திருத்த 
முடையனவாகவும் , பிற்பதிப்பிலுள்ள பாடங்களினும் முற்பதிப் 
புக்களிலுள்ள பாடங்கள் சில திருத்தமுடையனவாகவும் , சில 
பாடங்கள் மூன்றினுந் திருத்தமில்லனவாகவுங் காணப்பட்டன. 

இம் முப்பதிப்புக்களானுந் திருந்தியவற்றைவிட இன்னும் 
மிகப் பல இவ்வுரையுள் திருந்தவேண்டியனவாகக் காணப்பட்ட 
மையானே , அவற்றை ஏட்டுப்பிரதிகளோடும் ஒப்பு நோக்கித் 
திருத்தலாமென முயன்றும் திருத்தமான பழைய பிரதிகள் 
அகப்படாமையினாலே பூரணமாகத் திருத்திக்கொள்ளுதல் 
கூடாதாயிற்று . அதனால் , திருத்தமான பழைய ஏட்டுப் பிரதியைப் 
பெற விரும்பி அவ் விருப்பத்தை , தமிழ்நாட்டின்றவப் பயனாய்த் 
தோன்றிப் பழைய பல நூல்களைப் பதித்தும் புதிய பல உரை 
நூல்களை ஆக்கியு முதவிய மஹாமஹோபாத்யாய - தக்ஷிணாத்ய 
கலாநிதி - டாக்டர் , பிரம்மஸ்ரீ உவே . சாமிநாதையர் அவர்களுக்கு 
எழுதினோம் . அவர்கள் மனமுவந்து , செய்யுளியன் மாத்திரமமைந்த 
பேராசிரியருரை ஏட்டுப் பிரதியொன்றும் , மற்றை மூன்றியலு 
மமைந்த கையெழுத்துப் பிரதியொன்றும் அனுப்பி வைத்தார்கள் . 
அவர்கள் தேகவியோக மடைந்தார்களாயினும் அவர்களுக்கு 
எமது பேரன்பு உரியதாகுக . அவர்களனுப்பிய பிரதிகளோடு 
அச்சுப் பிரதிகளை ஒப்பு நோக்கிய போது , அப் பிரதிகளிற் சில 
திருத்தங்கள் கிடைத்தன . அவற்றினு மனமமையாது மதுரைத் 
தமிழ்ச் சங்கத்துப் புத்தக சாலையிலே பழைய நல்ல பிரதிகள் 
இருக்குமெனக்கருதி அங்குச் சென்று, வித்துவமணியாய் விளங்கும் 
செந்தமிழ்ப் பத்திராதிபர் ஸ்ரீமத் திரு . நாராயனையங்கார் 


XV 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


அவர்கள் அப்போது அங்கு இல்லாமையினாலே , செந்தமிழ் 
உதவிப் பத்திராசிரியரும் , வித்துவானுமாகிய ஸ்ரீமத் T.K. 
இராமானுஜ ஐயங்காரவர்களிடம் உசாவினோம் . அவர்கள் சில 
பிரதிகள் இருப்பதாகச் சொல்லி மன மகிழ்ச்சியோடும் , அவற்றை 
எடுத்து உதவியதுமன்றி யாமிருந்து அவற்றைப் படித்துப் பார்த் 
தற்கேற்ற வசதிகளும் செய்தார்கள் . அவர்கள் செய்த பெருந் 
தகைமைச் செயல் எம்மால் என்றும் மறக்கற்பாலதன்று . நிற்க : 

யாம் பிழையுடையனவென்று குறித்து வைத்திருந்த 
உரைப்பகுதிகளை அப்பிரதிகளோடு ஒப்புநோக்கிய போது சில 
திருத்தங்கள் காணப்பட்டன . அத்திருத்தங்களை எழுதிக்கொண்டு 
மீண்டும் ஊர்க்கு வந்தபின் , இந்தியாவில் வேறு சிலர் ஏட்டுப் 
பிரதிகள் வைத்திருக்கிறார்களெனவறிந்து அவர்களுக்கு எங் 
கருத்தை எழுதித் தெரிவித்தோம் . அவர்கள் தமிழ்மகளிடம் 
கொண்ட வெறுப் பாற்போலும் தங்களிடம் ஏட்டுப் பிரதிகள் 
கிடையாவென மறுத்துவிட்டார்கள் . பின் , கோப்பாய் அரசினர் 
ஆசிரிய கல்லூரியில் ஆசிரியராய் இருக்கும் வித்துவான் ஸ்ரீமாந் 
கா.பொ. இரத்தினம் B.O.L. அவர்கள் ஓர் ஏட்டுப்பிரதி தந்து 
உதவினார்கள் . அவர்களுக்கும் எமது நன்றி உரியதாகுக . 
அவர்களுதவிய பிரதியினும் சில திருத்தங்கள் கிடைத்தன. 

ஏட்டுப்பிரதிகள் யாவும் பெரும்பாலும் அச்சுப் பிரதிக 
ளோடு ஒத்திருந்தமையானே பின் ஏட்டுப் பிரதிகள் தேடுவதை 
யாம் ஒழித்து , கிடைத்த திருத்தங்களோடும் இப்பதிப்பை 
பதிப்பித்தோம் . ஏட்டுப் பிரதிகளை நோக்கித் திருத்திய திருத்தங் 
களை விட பல்லாண்டாகப் பண்டித வகுப்பு மாணவர்களுக்கு 
யாம் படிப்பித்த அனுபவத்தினாலே அறிந்து வைத்திருந்த சில 
திருத்தங்களையும் கீழ்க்குறிப்பிற் காண்பித்துள்ளோம் . அவை 
பின்னாளில் ஏட்டுப் பிரதிகளை நோக்கித் திருத்தஞ் செய்பவர் 
களுக்கு உபயோகமாகுமென எண்ணுகின்றோம் . அவற்றுட் 
பொருந்துவன கொள்க . 


ஏட்டுப் பிரதிகளை நோக்கித் திருத்திக்கொள்வது மிகவரி 
தான செயலாகும் . யாது காரணத்தாலெனின் : ஒரு பிரதியைப் 
பார்த்து வேறு பிரதி எழுதுவோர் சிதலும் பாணமுந் தின்ற 
இடங்களுக்குப் புள்ளியிட்டெழுதாது சேர்த்து எழுதிவிட்டமை 


Xvi 


பதிப்பாசிரியர் முகவுரை 


யானும் , சிலவிடங்களிற் றங்கருத்திற்கேற்பச் சில சொற்களையும் 
வாக்கியங்களையும் பெய்து எழுதிவிட்டமையானும் , பொருள் 
விளங்காத இடங்களைப் பிழைபட வுணர்ந்து திருத்திவிட்டமை 
யானும் , வரிகளை மாறி எழுதிவிட்டமையானும் , உண்மைப் 
பொருள் இதுவென உணரமுடியாமையான் என்க . சொற்களும் 
வாக்கியங்களுஞ் சிதைந்த இடங்களையும் , வரிகள் மாறியுள்ள 
விடங்களையும் , அங்கங்கே (சிறப்பாக 300 ம் , 302 ம் , 307 ம் , 313 ம் , 
369 ம் , 416 ம் , 448 ம் , 460 ம் , 461 ம் சூத்திர உரைகளை ) நோக்கி 
யுணர்ந்து கொள்க . சில சூத்திரவுரையுள் முன்வந்த வரிகள் 
பின்னும் வந்துள்ளன. அவற்றை 300 ம் சூத்திரவுரை முதலிய 
நோக்கியுணர்க. இன்னும் யாம் இப்படியிருந்திருக்கலாமென்று 
காண்பித்த இடத்திற் றிருத்தம் வேறுவிதமாகவு மிருந்திருக்க 
லாம் . எங்ஙனமிருப்பினும், அப் பிழை அவ்விடத்திற் றிருத்தமுற 
வேண்டும் என்பதே எமது கருத்தாம் . 

மேலும் , எளிதில் விளங்கற்கரிய விடங்களையும் , செய்யுளி 
யலில் வருந் தொடைக்கணக்குகளையும் எளிதிலறிய விரித்து 
விளக்கியும் , தொடைக்கணக்குப் பாக்களில் வரும் பிழைகளைத் 
திருத்தியுங் காண்பித்துள்ளோம் . அவற்றை 341 ம் , 369 ம் சூத்திர 
உரை முதலியவற்றை நோக்கி உணர்ந்துகொள்க. மேலும் யாம் 
திருத்த மென்று கண்ட விடங்களிலுஞ் சில சொற்களும் , வாக்கியங் 
களும் , எம் நோக்கிற்குத் தப்பிப் பிழையாகவு மிருக்கலாம் . அவற் 
றையும் ஏட்டுப் பிரதிகளை நோக்கித் திருத்திக்கொள்வார் 
களாக . பேராசிரியர் எழுதிய உரை தானென்று கூற முடியாமல் 
அத்துணைப் பிறழ்ச்சியடைந்திருக்கும் இவ்வுரையை யாம் 
பூரணமாகத் திருத்திவிட்டோமென்று கூறுவது எமக்கே பெரும் 
அவமானமாகும் . நிற்க : 

யாமிப்போது அச்சிட்ட இப் பதிப்புப் பூரணமாகத் திருந்திய 
தென்பது எமது கருத்தன்றாதலால் , பழைய ஏட்டுப் பிரதிகள் வைத் 
திருப்பவர்கள் தமிழ்மகளின் நலம் கருதி அவற்றை அனுப்பி 
வைப்பின் , இரண்டாம் பதிப்பில் இன்னுந் திருத்தஞ் செய்யலா 
மென்பதை அவர்களுக்கு அறிவித்துக் கொள்ளுகின்றோம் . 
மேலும் யாம் திருத்திய திருத்தங்களிலும் , எழுதிய உரை விளக்கக் 
குறிப்புக்களிலும் எமது முதுமை , மறதி முதலியவற்றால் நேர்ந்த 


xvii 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


பிழைகளைத் திருத்திக்கொள்ளுமாறு அறிஞர்களை வேண்டிக் 
கொள்ளுகின்றோம் . அன்றியும் , உண்மையான பிழைகளை அறி 
ஞர்கள் எமக்கு அறிவிப்பின், அவற்றை அவர்கள் பெயரோடும் 
இரண்டாம் பதிப்பில் வெளிப்படுத்துவோம் . அன்றி , நன்னூல் 
சின்னூல் முதலிய சிற்றிலக்கணங்களைத்தானும் முறையுறக் 
கல்லாதும் , ஆழ்ந்து நோக்காதும் பேர் வேண்டிப் பிழைகூறி 
ஆரவாரிக்கும் அவல மாக்கள் செயலை யாம் ஒரு பொருட்படுத் 
தோம் . அவர்கள் தாமே கூறித் தாமே மகிழ்ந்துகொள்வார்களாக . 


குணநாடிக் குற்றமு நாடி யவற்றுண் 
மிகைநாடி மிக்க கொளல் . 
இவ்வுரையுள் , மெய்ப்பாட்டியற் பொருள்களையும் , உவம 
இயற் பொருள்களையும் எளிதினறிந்து கோடற்குபகாரமாக , 
அவ் வியல்களின் பொருள்களைச் சுருக்கி எழுதி , எழுதிய அச் 
சுருக்கங்களை அவ்வியல்களின் முகப்பிலே தந்துள்ளோம் . 
அன்றியும் , அவ் வியல்களின் பொருள்களை எளிதின் விளங்கிக் 
கோடற்குபகாரமாக , அவ்வியல்களில் வருமுதாரணச் செய்யுள் 
களுக்குப் பொருளு மெழுதி அவ்வியல்களின் பின்னாற் சேர்த் 
துள்ளோம் . ஏனைய வியல்களுக்கு விரிவஞ்சி அவை எழுதாது 
விடப்பட்டன . அவற்றில் வரும் அரும்பதங்களின் பொருள் 
களைப் பின்னாற் சேர்க்கப்பட்டிருக்கும் அரும்பதவகராதி 
நோக்கியறிந்து கொள்க . 

யாம் எழுதிய உரைவிளக்கக் குறிப்புக்களைப் பலமுறை 
நுண்ணிதாகப் படித்துப் பார்த்து , இன்றியமையாத சில திருத் 
தங்கள் செய்து துணைபுரிந்த , திருநெல்வேலி ஆசிரிய கல்லூரித் 
தலைமைத் தமிழாசிரியரும் , எமது ஆசிரியருளொருவராகிய 
சுன்னாகம் வித்துவமணி ஸ்ரீமான் அ . குமாரசுவாமிப் புலவரவர் 
களிடம் முறையாகக் கற்று , விற்பன்னராய் விளங்குபவருமாகிய 
பண்டிதர் ஸ்ரீமான் சி . கணபதிப்பிள்ளை யவர்களுக்கு யாஞ் 
செய்யக்கிடந்த கடப்பாடு யாதென அறியோம் . அவர்கள் செய்த 
நன்றியும் , அவர்கள் நுண்மதியும் என்றுமெம்மாற் பாராட்டப் 
படத்தக்கனவே . 

இன்னும் , வடமொழி நூல்களுட் கூறிய மெய்ப்பாட்டிற் 
குரிய சில இலக்கண விதிகளை யாம் அறிதற்குத் துணைபுரிந்த , 


xviii 


பதிப்பாசிரியர் முகவுரை 


யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரித் தலைமைத் தமிழ்ப் பண்டிதரும் , 
வியகரண மஹோபாத்தியாயருமாகிய பிரமஸ்ரீ வை . இராமசாமி 
சர்மா அவர்களுக்கும் எமது நன்றியுரியதாகுக . 


மேலும் , இவ்வுரைப் பதிப்பிலுள்ள உரைக்குறிப்பு முதலிய 
வற்றைப் படித்துப்பார்த்து அன்போடு சிறப்புப்பாயிரமளித்த , 
அரிய கற்றாசற்றவராகிய இரு பெரும் புலவருக்கும் எமது அன்பு 
உரியதாகுக . 

இதனை யாம் அச்சிட்டபோது அச்சுத்தாள்களை நோக்கிப் 
பிழைகள் வாராவண்ணம் திருத்தியும் , அரும்பதவகராதி , 
சூத்திரவகராதி முதலியவற்றை எழுதியும் , எமது மாணவர்கள் 
செய்த உதவியும் எம்மான் மறக்கற்பாலதன்று . 

மேலும் , தொல்காப்பியத்து ஏனையதிகாரங்களைப் போலவே , 
பொருளதிகாரத்தையும் பதித்துத் தமிழுலகிற்குதவ வேண்டு 
மெனக் கருதி , அவ்வதிகாரத்துப் பின் நான்கியற்குமுள்ள இப் 
பேராசிரியருரையையும் , உரைவிளக்கக் குறிப்புக்களையும் தாமே 
விரும்பியேற்றுப் பதித்துதவிய , ஈழகேசரிப் பத்திராதிபரும் , 
நெடுங்காலந் தமிழ்த்தொண்டி லீடுபட்டு உழைத்து வருபவரும் , 
பரோபகார சிந்தை யுடையவருமாகிய ஸ்ரீமான் நா . பொன்னையா 
பிள்ளையவர்களுக்கும் எமது நன்றியுரியதாகுக . 

ஐரோப்பியர்களுடைய பெரும்போரினாலே உலகம் முழு 
வதும் இடர்ப்பட்டு மயங்கு மிக்காலத்திலே எத்துணைப் பெருஞ் 
செல்வரும் நினைத்தற்குமரிய இப்பெருஞ் செயலைப் பிள்ளை 
யவர்கள் தமக்குவரு மெவ்வகையிடைரையு நோக்காது மனமு 
வந்து செய்த பேருதவியானது , எம்மாலன்றி இத் தமிழுலகானும் 
என்றும் போற்றப்படத் தக்கதேயாம் . 

இப் பதிப்பினை யாம் இடையூறின்றி முற்றுவித்தற்கு உயிர்த் 
துணையாகி அகத்தும் புறத்தும் நின்றுதவிய எமது குலதெய்வ 
மாகிய விநாயகக் கடவுளுடைய திருவடிகளை , மனமொழி 
மெய்களால் சிந்தித்துத் துதித்து வணங்குதும் . 


சி . கணேசையர் 


xix 


உரையாசிரியர் வரலாறு 
இவ்வுரையாசிரியர் பெயர் பேராசிரியர் என்பதாகும் . 
இவரே , மரபியல் 98 ம் சூத்திரவுரையுள் , “ வலம்புரி முத்திற் 
குலம்புரி பிறப்பும் ” என்னும் பொதுப்பாயிரஞ் செய்தான் 
ஆத்திரையன் பேராசிரியன் எனக் கூறலானே , அப்பேராசிரியர் 
இவர்க்கு முந்தியவரென்பதும் , இவரவரின் வேறாவரென்பதும் 
பெறப்படும் . இனி, யாப்பருங்கலவிருத்தியுரையுள் “ பிறை நெடு 
முடிக் கறைமிடற்றரனார் பேர் மகிழ்ந்த பேராசிரியன் " எனவும் , 
“ நீர் மலிந்த வார்சடையோன் பேர்மகிழ்ந்த பேராசிரியன் ” என 
வும் , சிவன்பெயராற் பலவிடங்கறிற் புகழ்ந்து கூறப்படும் பேரா 
சிரியரும் ஒருவருளர் . அவர் செய்த யாப்பிலக்கணச் சூத்திரங்கள் 
அவ்வுரையுட் பலவிடங்களிற் பிரமாணமாக எடுத்துக்காட்டப் 
படுதலினாலும் , அவ்வுரைக் கொள்கைகளை இவர் எடுத்து 
மறுத்தலானும் இவர் அவர்க்கும் அவ்வுரைகாரருக்கும் பிந்தி 
யுள்ளவர் என்பது பெறப்படும் . இனித் திருக்கோவையாருரை 
யாசிரியரும் பேராசிரியர் எனப்படுதலின் அவரும் இவரின் 
வேறாவரென்பது அவருரைப்போக்கானே அறியப்படும் . ஆயி 
னும் , சில சொல்லாட்சி ஒப்புமை கொண்டு அவரும் இவரும் 
ஒருவரேயாவர் என்பாரும் , சில சொல்லாட்சியளவில் இரு 
வரையும் ஒருவரெனல் கூடாதெனக் காரணங்காட்டி மறுப் 
பாருமுளர் . சிலர் திருக்கோவையாருரையாசிரியரும் , ஆத்திரை 
யன் பேராசிரியனும் ஒருவரேயாவர் என்பர் . உண்மையை 
ஆராய்ந்து கொள்க . இனி நேமிநாத நூலாசிரியரும் பேராசிரியர் 
எனப்படுகின்றார் . அவர் அருகமதத்தினராதலானும் நன்னூலா 
சிரியருக்கு முந்தியவராதலினாலும் , நன்னூற் கொள்கைகளை 
இவரெடுத்து மறுத்தும் உடன்பட்டுஞ் சேரலானும் அவர் இவரின் 
முந்தியவராவர் . 

இனி , இவ்வுரையாசிரியர் தொல்காப்பியத்துக்கு உரைசெய்த 
இளம்பூரணருக்குப் பிந்தியவரென்பது , இவர் தமதுரையுள் 


உரையாசிரியர் வரலாறு 


அவர் 

கொள்கைகளை எடுத்துக்காட்டி மறுத்தலானும் , 
நச்சினார்க்கினியர்க்கு முந்தியவர் என்பது , இவர் கொள்கைகளை 
நச்சினார்க்கினியர் தமதுரையுள் எடுத்து மறுத்தும் உடன் 
பட்டுச் சேரலானும் , தமதுரையுள் இவர் பெயரையே எடுத்துக் 
கூறலானும் பெறப்படும். 


இவர் , இளம்பூரணர் கருத்தை மறுப்பது 268 ம் , 281 ம் , 
434 ம் , 440 ம் சூத்திரவுரை முதலியவற்றாலும் , நச்சினார்க்கினியர் 
வருரையை மறுப்பது முதலியன செய்யுளியலுரையானும் , 
இவர் பெயரை எடுத்துக்கூறுவது களவியல் 5 ம் சூத்திரவுரை 
முதலிய வற்றானுமறியப்படும் . 


வெண்பாமாலை ஐயனாரிதனாரும் இவர்க்கு முந்தியவ 
ரென்பது , அவர் பெயரை 649 ம் சூத்திரவுரையுள் எடுத்துக் 
கூறலானும் , பாட்டியன் மரபுநூலாரும் இவர்க்கு முந்தியவ 
ரென்பது அந்நூற் பெயரை 663 ம் சூத்திரவுரையுள் எடுத்துக் 
கூறலானும் பெறப்படும் . நன்னூலார்க்கும் இவர் பிந்தியவர் என் 
பது , அவர் கொண்ட பகுபதமுடிவை இவர் 665 ம் சூத்திரவுரை 
யுள் எடுத்துக்காட்டி மறுத்தலானும் , அவர் சூத்திர அடிகளை 
எடுத்துத் தொடுத்து 660 ம் சூத்திரவுரையுட் கூறலானும் பிற 
வற்றானும் அறியப்படும் . 


இன்னும் , இவர் பொருளதிகாரத்து ஏனையவியல்களுக்கும் 
உரைசெய்துள்ளாரென்பது 266 ம் சூத்திரவுரையுள் களவியலுட் 
கூறினோமென்றும் 267 ம் சூத்திர உரையுள் அகத்திணையியலுட் 
கூறினோமென்றுங் கூறலானும் , வேறு சூத்திரவுரைகளினுங் 
குறிப்பாக உணரக்கிடத்தலானும் அறியப்படும் . அன்றியும் , இவர் 
முன்னையவதிகாரங்கட்கும் உரை செய்திருக்கலாமென்பது 
சிற்சில சூத்திரவுரைகளானே ஒருவாறு ஊகிக்கலாம் . 

இவர் , ஊர் கால முதலியன அறியமுடியவில்லை . ஆயினும் 
இவர் காலம் 14 ம் நூற்றாண்டளவில் இருக்கலாமெனச் சிலர் 
கருதுவர் . ஆராய்ந்துணர்க. 


xxil 


சிறப்புப்பாயிரம் 
“ உயிரிளங்குமரன் ” நாடக நூலாசிரியரும் , 

கலாவிற்பன்னரும் , கவிஞருமாகிய 
நவாலியூர், ஸ்ரீமாந் க . சோமசுந்தரப் புலவரவர்கள் 

இயற்றியது . 


ஆசிரியப்பா 


5 


10 


விண்டொடு நெடுவரை மந்தரந் நிறுவி 
அண்டரும் பிறரும் பண்டைநாட் கடையப் 
புண்ணியப் பாற்கட லீன்ற தண்ணிய 
விண்ணவ ரமுதம் வெள்கி வாயூற 
நூற்பய னாகிய நாற்பய னுடனே 
நாச்சுவை யென்றா செவிச்சுவை யென்றா 
மேற்படு மொன்பது விதச்சுவை யென்றா 
பல்வகைச் சுவையு மெல்லவர் தமக்கும் 
உண்டிட வுதவுந் தண்டா வமுதருள் 
செந்தமிழ்த் தெய்வத் திருமொழிக் கடறருஞ் 
சந்தனப் பொதியத் தவமுனி தனாது 
சுந்தரச் சேவடி தொழுதுகற் றுயர்ந்த 
பல்காப் பியமுணர் தொல்காப் பியனருள் 
ஒல்காப் பெரும்புகழ்த் தொல்காப்பிய நூல் 
எழுத்துஞ் சொல்லும் பொருளு மென்ன 
வழுத்திய மூன்று வகுப்பிற் றாங்கதன் 
எழுத்தும் சொல்லும் பழுத்த நூற் புலவர் 
உரையுடன் வைத்துப் புரைதப வாய்ந்து 
கற்போர் முட்டறப் பொற்புடன் வெளியிட் 
டந்நா ளருளின னங்காது போல 
வன்னமும் பதமும் மாசறக் கற்ற 
பின்னரா ராயும் பெரும்பொருள் கற்புழிக் 
கொள்வோ ருள்ளமுங் கொடுப்போ ரறிவும் 
ஒள்ளிய வுணர்வுபெற் றுவகை பூப்பக் 
கண்ணிய வுரையொடு நுண்ணிதி னாய்ந்து 


15 


20 


25 


xxii 


சிறப்புப்பாயிரம் 


30 


35 


40 


பொருத்தமும் விருத்தமும் திருத்தமுங் காட்டுங் 
குறிப்பும் விளக்கமு நெறிப்பட வமைத்துப் 
பேரா சிரியப் பொருநா வலன்றன் 
உரை தனைத் தெளிவுற வுணர்த்துமோ ருரைதனை 
திருவருள் கூட்டச் செய்தனன் , யாரெனின் ; 
பொன்னிலங் காபுரிப் பொற்கொடி தனாது 
சென்னியி லணிந்த திருமணி முடிபோல் 
மன்னுயாழ்ப் பாண வளநக ரதனில் 
நன்னா வலர்புகழ் புன்னாலைக் கட்டுவன் 
வளமிகு பதியுதி யிளவள ஞாயிறு ; 
கடவுட் கற்பிற் காசிபன் மரபு 
புடவியில் விளக்கப் புகுந்த புதுமதி ; 
முந்நூல் மந்திர முதுமறை யாளன் ; 
சிந்நயக் குரிசில் செய்த மாதவம் ; 
தூவமர் தண்டமிழ்ப் பூவலயந் தொழும் 
நாவலர் பெருமான் நயந்திடு மருமான் 
தத்துவ நெறியறி வித்துவ சிரோமணி 
பொன்னம் பலப்பெயர்ப் புண்ணிய னிடத்தும் 
மன்னிய வளம்பெறு சுன்னைமா நகரான் 
குறுமுனி யென்ன வறிவினி லுயர்ந்தோன் 
மறுகூறு குமார சுவாமியென் றோதும் 
வரமுறு புலவன் மாட்டும் பெறுமிறை 
தொன்னூற் கல்வித் துறையெலா மொருங்கே 
பன்னாட் பயின்று பழகிய பண்டிதன் ; 
இலக்கியப் பொன்மலை ; இலக்கண வரந்தி ; 
நலத்தகு சைவ நன்னூற் பாற்கடல் ; 
புண்ணிய நீறு சண்ணித்த மேனியன் 
அண்ணலைந் தெழுத்து மெண்ணுநன் னாவினன் ; 
முன்னவன் சேவடி மன்னிய வுளத்தன் ; 
கற்றவர் விழையுங் கணேசைய னென்னும் 
அற்புத நாமத் தருந்தவ ; னதனைக் 
கடும்போ ரேதுவிற் காகிதம் முட்டி 
இடம்பைமீக் கூர விரங்குமிந் நாளிற் 
கண்கவர் வனப்பு மெண்பெறு சிறப்பும் 
நன்கொருங் கமைய வின்புடன் முயன்றே 


45 


50 


55 


60 


xxiii 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


65 


எழுதா வெழுத்திற் பழுதறப் பதிப்பித் 
துழுவ லன்புட னுலகினுக் களித்தனன் , 
மன்னிய சிறப்பிற் சுன்னையம் பதியிற் 
றிருமகள் நிலையத் தொருதனி யதிபதி 
ஈழ கேசரித் தாளினைப் பரப்புந் 
தாழாச் சிறப்பிற் றண்டமி ழறிஞன் 
நன்னய மிகுந்த பொன்னைய நாமம் 
மண்ணகம் விளங்கிட வந்த 
புண்ணிய முயற்சிப் புகழ்ப்பெரி யோனே . 


கொழும்பு அரசினர் கல்லூரித் தமிழாசிரியராயிருந்தவரும் , 

வித்தகப் பத்திராசிரியரும் , 
சுன்னாகம் , அ . குமாரசுவாமிப் புலவரவர்களிடங் கற்று 

விற்பன்னராகி விளங்குபவருமாகிய 
தென்கோவை , பண்டிதர் ஸ்ரீமாந் ச . கந்தையபிள்ளை 

அவர்கள் இயற்றியது . 


5 


ஆசிரியப்பா 
அமிர்தமா ருருவா மருணிலை யளிக்குந் 
தொல்காப் பியனெறி தோன்றத் தெரிக்குந் 
தொல்காப் பியமெனுந் தொல்லிய னூலின் 
மெய்ப்பாடு முதலாச் செப்புநான் கியலையும் 
பேரா சிரியராம் புலவர் பெருந்தகை 
உலகிய னாடி யுஞற்றுபே ருரையுடன் 
பிரதிபல கொண்டு வழுவற நாடிக் 
கற்றோர் மற்றோர் யாவருங் கையுறு 
கனியெனச் செம்பொருள் கண்டுநனி மகிழக் 
குறிப்புரைவிரிவா னெறிப்பட நிகழ்த்தினன் ; 
பண்மான் புறுவளம் பழுநிய தொன்மா 
இலங்கைப் பெயரிய வீழநன் னாட்டின் 


10 


xxiv 


சிறப்புப்பாயிரம் 


15 


20 


திருமுக மாகி மருவியாழ்ப்பாணப் 
புன்னையம் பதியிற் றன்னிகர் காசிப 
குலவிளக் காகிக் குலவுபே ரறிஞன் ; 
சின்னைய விப்பிரன் பன்னாட் புரிதவப் 
பெற்றியே யுருவா யுற்றிடு புதல்வன் ; 
செந்தமி ழிலக்கணச் செழுங்கடன் முகந்து 
தண்டமிழ் வாணர் தமதுளப் புலமெலாங் 
குளிர்ப்பப் பொழியுங் கொண்டலே யனையான் ; 
மணங்கமழ் தெய்வத் திளநலந் திகழுங் 
கந்தழி சான்ற விந்துமத நிலை இய 
அமலமுதற் படியாம் விமலவாழ் வருளும் 
விக்கின விநாயகன் மெய்ப்பத நாளும் 
மறவாது வழுத்தும் வரமுறு பெரியோன் ; 
இத்தலம் புகழு மிணையிலா வியற்றமிழ் 
வித்துவ கணேச விப்பிர மணியே . 
இந்நூ லுரையைமுன் னியம்புரைக் குறிப்புடன் 
அழகுற வச்சி லமைத்து வழங்கும் 
ஈழ கேசரி யிதழுக் கதிபானம் 
பொன்னைய நாம மன்னிய செம்மல் 
தன்னுளங் கொண்ட தமிழ்மொழி யார்வப் 
பெற்றியு மம்ம பெறலருங் குரைத்தே . 


25 


30 


XXV 


மெய்ப்பாட்டியற் சுருக்கம் 
மெய்ப்பாடாவது : உலகத்தாருள்ள நிகழ்ச்சி ஆண்டு 
நிகழ்ந்தவாறே புறத்தார்க்குப் புலப்படுவதொருவழியால் வெளிப் 
படுதல் என்றும் , மெய்ப்பாடு - பொருட்பாடு என்றுங் கூறுவர் 
பேராசிரியர். பொருள் - உள்ள நிகழ்ச்சி (சுவைக்குறிப்பு) பாடு - 
வெளிப்படுதல் . படுதல் - தோன்றல் - வெளிப்படுதல் . உலகத்தாருள்ள 
நிகழ்ச்சி என்றது , உலகத்திலுள்ளானொருவன் ஒரு பொருளைத் 
தன் பொறியால் உணர்ந்தவிடத்து அப்பொருள் காரணமாக 
அவனுள்ளத்து நிகழும் நிகழ்ச்சி ( சுவைக்குறிப்பு ) என்றபடி 
புலப்படுவதொருவழி என்றது சத்துவத்தினை. ஒருவனுள்ளத்தே 
நிகழ்வது உடம்பின் வேறுபாட்டால் தோன்றுமென்பது , 

அடுத்தது காட்டும் பளிங்குபோ னெஞ்சம் 

கடுத்தது காட்டும் முகம் . 
என்று தேவர் கூறுதலானும் அறியப்படும் . 
இனி இளம்பூரணர் , 
உய்ப்போன் செய்தது காண்போர்க் கெய்துதன் 

மெய்ப்பா டென்ப மெய்யுணர்ந் தோரே . 
என்று செயிற்றியனார் கூறலின் , “ அச்சமு ( தலியனவு ) ற்றான் 
மாட்டு நிகழும் அச்சம் ( முதலியன ) அவன்மாட்டு நிகழுஞ் 
சத்துவத்தினாற் புறப்பட்டுக் காண்போர்க்குப் புலனாந்தன்மை 
மெய்ப்பாடு ” என்றும் , மெய்யின்கட்பட்டுத் தோன்றலின் 
மெய்ப்பாடாயிற்று என்றுங் கூறுவர் . உய்ப்போன் - அநுபவிப் 
போன் (= சுவைப்போன் ) என்றபடி 

காதல் காத லறியாமை யுய்க்கிற்பின் 
ஏதில வேதிலார் நூல் . 

( அதி . 44 - செய் . 10 ) 
என்னும் குறளுரையில் உய்க்கிற்பின் - அநுபவிக்கவல்லனாயின் 
என்று பரிமேலழகர் கூறலுங் காண்க . உய்த்தல் - செலுத்தல் . 
அஃது ஈண்டு மனத்தைச் செலுத்தி அனுபவித்தன் மேனின்றது . 
“ உயித்தாடித் திரியாதே உள்ளமே ” என்பது தேவாரம். 


xxvi 


மெய்ப்பாட்டியற் சுருக்கம் 


‘ மெய்ப்பாடு - மெய்க்கட்பட்டு விளங்குந் தோற்றம் என்பர் 
வீரசோழியகாரரும் . 

சொற்பொருளால் வேறுபடினும் வரைவிலக்கணங்களை 
உற்று நோக்கும்போது யாவர் கருத்தும் ஒன்றாகும் . 

இனி , நாடக நூலார் கூறிய மெய்ப்பாட்டுப் பொருள்கள் 
முப்பத்திரண்டென்றும் , அவை பதினாறாயும் , அப்பதினாறும் 
எட்டாயும் அடங்குமென்றுந் தொல்காப்பியனார் கூறுவர் . 

மெய்ப்பாடுகள் முப்பத்திரண்டாவன: சுவைக்கப்படு பொரு 
ளும் , அதனை நுகர்ந்த பொறியுணர்வும் அது மனத்துப்பட்ட 
வழி உள்ளத்து நிகழுங் குறிப்பும் , அக்குறிப்புக்கள் தோன்றிய 
உள்ளங் காரணமாக உடம்பின்கண் வரும் வேறுபாடாகிய 
சத்துவங்களும் என்னும் நான்கனோடும் மெய்ப்பாடு எட்டை 
யும் உறழ முப்பத்திரண்டு பொருளாம் . 

சுவைப்பொருளாவன : நகை முதலிய சுவைக்குக் காரண 
மாகிய பொருள்கள் . 

சுவையாவது : நகை முதலிய சுவைக்குரிய பொருள்களும் 
சுவைப்போலுடைய பொறியுங் கூடியவழி நிகழு மனவுணர்ச்சி . 
இதுபற்றியே , 

இருவகை நிலத்தி னியல்வது சுவையே . 
என்றார் பிறரும் . இச்சுவையைக்குறித்துப் பேராசிரியர் உரைக்கு 
மிடத்து , “ இருவகை நிலத்தி னியல்வது சுவையே என்னுஞ் 
சூத்திரத்துள் இருநிலமென்பன உய்ப்போன் செயலுங் காண் 
போனறிவும் என்னும் இரண்டிடமும் என்று பொருள் கூறுவார் 
கருத்தை மறுத்து, இருநிலமென்பன சுவைக்கப்படு பொருளுஞ் 
சுவைப்போனுமென்னும் இரண்டிடமுமே என்று நாட்டியுரைத் 
தலின் அவருரையையும் விளங்குதற்பொருட்டு ஈண்டுக் காட்டுதும் . 
அதுவருமாறு : 

“ இனி, இருவகை நிலமென்பன உய்ப்போன் செய்தது 
காண்போற்கெய்துதலன்றோவெனின் , சுவையென்பது ஒப்பினா 
னாய பெயராகலான் வேம்பு சுவைத்தவன் அறிந்த கைப்பறி 
வினை நாவுணர்வினாற் பிறனுணரான் , இவன் கைப்புச் சுவைத் 
தானெனக் கண்ணுணர்வினான் அறிவதன்றி . அதுபோல , அச்சத் 
துக்கு ஏதுவாகிய ஒரு பொருள் கண்டு அஞ்சி ஓடிவருகின்றா 


xxvii 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


* 


னொருவனை மற்றொருவன் கண்டவழி , இவன் வள்ளெயிற் 
றரிமா முதலாயின கண்டு அஞ்சினானென்றறிவதல்லது வள்ளெ 
யிற்றரிமாவினைத் தான் காண்டல் வேண்டுவதன்று . தான் கண் 
டானாயின் அதுவுஞ் சுவையெனவேபடும் . ஆகவே , அஞ்சி 
னானைக் கண்டு நகுதலும் , கருணைச்செய்தலும் கண்டோர்க்குப் 
பிறப்பதன்றி அச்சம் பிறவாதாகலான் உய்ப்போன் செய்தது 
காண்போனுய்த்த அறிவின்பெற்றியாற் செல்லாதாகலின் ; இரு 
வகை நிலமெனப்படுவன சுவைப்பொருளும் , சுவைத்தோனு 
மென இரு நிலத்தும் நிகழுமென்பதே பொருளாகல்வேண்டு 
மென்பது . ” கண்டோர்க்குச் சுவை பிறவாதென்று பேராசிரியர் 
மறுத்துக் கூறியதனால் கண்டோர்க்கும் சுவை பிறக்குமென்று 
கூத்த நூலாருட் சிலர் கூறுவரென்பது பெறப்படும் . 

குறிப்பாவது : பொறியுணர்வு மனத்துப்பட்டவழி உள்ளத்து 
நிகழுஞ் சுவைக்குறிப்பு . 

சத்துவமாவது : அவ்வுள்ள நிகழ்ச்சி பிறந்தவழி உடம்பின் 
கண் தாமே தோன்றும் வேறுபாடு . அவையாவன : மெய்ம்மயிர் 
சிலிர்த்தல் , கண்ணீர்வார்தல் , நடுங்கல் , வியர்த்தல் , தேற்றம் , 
களித்தல் , விழித்தல் , வெதும்பல் , சாக்காடு , குரற்சிதைவு என் 
னும் பத்துமாம் . இளம்பூரணர்க்கும் இதுவே கருத்தென்பது , 
“ பேயானும் புலியானும் கண்டானொருவன் அஞ்சியவழி ( அவன் 
கண் ) மயக்கமும் கரப்பும் நடுக்கமும் வியர்ப்பு முளவாமன்றே , 
அவற்றின் அச்சத்திற்கேதுவாகிய புலியும் பேயும் சுவைக்கப்படு 
பொருள் . அவற்றைக்கண்ட காலந்தொட்டு நீங்காது நின்ற 
அச்சம் சுவை . அதன்கண் மயக்கமும் கரத்தலும் அச்சக்குறிப்பு . 
நடுக்கமும் வியர்ப்பும் சத்துவம் . இவற்றுள் நடுக்கமும் வியர்ப்பும் 
பிறர்க்கும் புலனாவன என்று கொள்க . ஏனைய மனநிகழ்ச்சி . 
பிறவுமன்ன . இவற்றின் விரிவை நாடக நூலிற் காண்க ” என்று 
கூறுதலான் அறியப்படும் . 


இங்ஙனம் பேராசிரியரும் இளம்பூரணரும் மனத்து நிகழ் 
வன சுவையும் குறிப்பும் என்றும் , அச்சுவை உடம்பின் வழியாகப் 
பிறர்க்குப் புலனாவது சத்துவம் என்றும் கூறுதலானே , சுவையும் 
குறிப்பும் அகத்து நிகழும் மெய்ப்பாடுகள் என்பது , சமத்துவம் 
புறத்து நிகழும் மெய்ப்பாடு என்பதும் பெறப்படும் . இதுபற்றியே , 


Xxviii 


மெய்ப்பாட்டியற் சுருக்கம் 


உண்ணிகழ் தன்மை புறம்பொழிந் தோங்க 

எண்மெய்ப் பாட்டி னியல்வது சுவையே . 
என்றார் தண்டியாசிரியரும் என்க . 

இனி, பேராசிரியர் கருத்தின்படி தொல்காப்பியரும் புறத்து 
நிகழுஞ் சத்துவத்தையும் அகத்து நிகழுங் குறிப்பையும் 
சுவையுளடக்கி , அகத்து நிகழுஞ் சுவைமெய்ப்பாட்டையே கூறினா 
ரென்பது , அவர் பொருளுஞ் சுவையுமாகப் பகுத்துக் கூறும் 
மெய்ப்பாட்டுச் சிறப்புச் சூத்திரங்களாலே யறியப்படும் . படவே , 
அகத்துக்கண் சுவையானே சுவைக்குறிப்பும் அதனாற் சத்துவ 
மாகிய புறத்து நிகழும் மெய்ப்பாடுகளும் தோன்றும் என்பதும் , 
புறத்து நிகழும் மெய்ப்பாட்டானே அகத்து நிகழுஞ்சுவை 
அறியப் படுமென்பதும் பெறப்படும் . ஆகவே , ஒருவனுள்ளத்து 
நிகழுஞ் சுவையை அறிதற்குக் கருவி அச்சுவையாற்றோன்றும் 
சத்துவங்களென்பதும் , அவற்றை அறிதற்குக் கருவி அறிவோ 
னுடைய கண்ணும் செவியுமென்பதும் , சுவைக்குக் காரணமாகிய 
சுவைக்கப்படுபொருளை யறிதற்குக் கருவி சுவைப்போனுடைய 
ஐம்பொறிகளென்பதும் அறிந்துகொள்ளப்படு மென்க . சத்துவங் 
களை அறிதற்குக் கருவி அறிவோனுடைய கண்ணும் செவியு 
மென்பது , 

கண்ணினுஞ் செவியினுந் திண்ணிதி னுணரும் 
உணர்வுடை மாந்தர்க் கல்லது தெரியின் 

நன்னயப் பொருள்கோ ளெண்ணருங் குரைத்தே . 
என்று தொல்காப்பியனார் மெய்ப்பாட்டியலினிறுதியிற் கூறு 
தலானும் , சுவைக்கப்படு பொருளை அறிதற்குக் கருவி சுவைப் 
போனுடைய ஐம்பொறியென்பது தொல்காப்பியர் பொருளும் 
சுவையுமாகப் பகுத்துக் கூறலானும் , 

பொறியுணர் வொடுமொரு பொருளினை யெதிர்ந்த 
நெறியுடை மனத்து நிகழ்தரு பான்மை 
அயலவ ருறப்புறத் தாய்ப்பொரு ளெட்டின் 

இயல்வது சுவையென் றியம்பினர் புலவர் . 
என்னும் மாறனலங்கார சூத்திரத்தானும் அறிந்துகொள்க . 

சுவைக்கப்படு பொருள்களை ஐம்பொறிகளாலுணர்ந்து 
சுவைக்குமாற்றிற் உதாரணம் வருமாறு : 

இவள் மேனி அணைபோலும் ; இது பரிசத்தாலறிந்து 
சுவைத்தது . இக் கனி அமிழ்தம் போலும் ; இது நாவாலுணர்ந்து 


xxix 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


சுவைத்தது . இவள் மேனி மாந்தளிர்போலும் ; இது கண்ணா 
லுணர்ந்து சுவைத்தது . இவள் கூந்தல் பூவின் நாற்றமுடையது ; 
இது மூக்காலுணர்ந்து சுவைத்தது . இவள் மொழியாழிசை 
போலும் இனிமையுடையது ; இது செவியாலுணர்ந்து சுவைத்தது . 

புறத்து நிகழும் மெய்ப்பாட்டை யுணருங் கருவிக்கு 
உதாரணம் பின்னர்க் காட்டுதும் . 

இனி , தண்டியலங்காரசார நூலார் , ‘ மெய்ப்பாடாவது , 
(ஒரு பொருளை ) நேராகக் கண்டதுபோலத் தோன்றுங் கருத்து 
என்றும் , ‘இவை நாட்டியத்திலும் காப்பியத்திலும் செய்கைத் 
திறத்தினாலும் சொற்றிறத்தினாலும் தூண்டப்பட்ட வாசனை 
யின் திண்மையால் தம்மவையேபோல அனுபவநிலையில் வந்து 
ஆனந்தமாகவே நிற்பன என்றும் கூறுவர் . 

செய்கைத்திறம் என்றது அவிநயத்தை . அவிநயம் எட்டுச் 
சுவையோடுங் கூடலானே எட்டுவகையாம் . அவற்றுள் வீரச் 
சுவை யவிநயமாவது : 

வீரச்சுவை யவிநயம் விளம்புங் காலை 
முரிந்த புருவமுஞ் சிவந்த கண்ணும் 
பிடித்த வாளுங் கடித்த வெயிறும் 
மடிந்த வுதடுஞ் சுருட்டிய நுதலும் 
திண்ணென வுற்ற சொல்லும் பகைவரை 
யெண்ணல் செல்லா விகழ்ச்சியும் பிறவும் 

நண்ணு மென்ப நன்குணர்ந் தோரே . 
என்பதாம் . 

ஏனைச் சுவைக்குரிய அவிநயங்களையும் சிலப்பதிகாரம் 
அரங்கேற்றுகாதை நோக்கி அறிக . இவ்வபிநயத்தைப்பற்றிக் 
கம்பரும் ஒரு செய்யுளிற் கூறியுள்ளார் . அது , 

கூற்றுறழ் நயனங்கள் சிவப்பக் கூனுத 
லேற்றிவா ளெயிறுக ளதுக்கி யின்றளிர் 
மாற்றருங் கரதல மறிக்கு மாதொரு 

சீற்றமா மபிநயந் தெரிக்கின் றாரினே . ( கம்பரா . பால . உண் . 25 ) 
என்பது . மாது மறிக்கும் என இயைக்க. இன் உவமவுருபு . 

சொற்றிறமாவது : வன்சொல் மென்சொல் முதலியன . 
அவ்வச் சுவைக்கேற்ப வன்மையும் மென்மையுமான சொற்கள் 
தொடர்ந்திருப்பதே சுவைக்குக் காரணமாம் . வன்மையு மென் 


XXX 


மெய்ப்பாட்டியற் சுருக்கம் 


மையுமான எழுத்துக்கள் அவ்வச் சுவைக்கேற்பத் தொடர் தலைச் 
சுவைக்குக் காரணமாகக் கூறுவாருமுளர் . 

சிருங்காரம் ( உவகை ), கருணை ( அழுகை ), சாந்தம் (சம நிலை ) 
இவை மூன்றும் மென்மையான சுவை . ரவுத்திரம் ( கோபம் ) , 
பீபற்சம் (இளிவரல் ), வீரம் : இவை மூன்றும் வன்மையான சுவை . 
ஆசியம் (நகை ) , பயானகம் ( அச்சம் ) , அற்புதம் ( அதிசயம் ) : 
இவை மூன்றும் நடுநிலைச் சுவை என்பது ஒரு சாரார் பாகுபாடு . 

சிருங்காரமும் (உவகையும் ) , கருணையும் ( அழுகையும் ) 
மிகுமென்மை . ரவுத்திரமும் ( கோபமும் ), பீபற்சமும் (இளி வரலும் ) 
மிகுவன்மை . ஆசியமும் (நகையும் ) , சாந்தமும் ( சம நிலையும் ) 
அற்புதமும் ( வியப்பும் ) சற்றுமென்மை . வீரமும் , பயானகமும் 
( அச்சமும் ) சற்றுவன்மை என்பது ஒருசாரார் பாகுபாடு . 

இவைகளெல்லாம் அவ்வச் சுவைக்கேற்ப வன்மை மென்மை 
இடைமைச் சொற்களாலே ஆக்கப்படும் என்க . மென்மைக்கும் 
வன்மைக்கும் முறையே உதாரணம் வருமாறு : 

கன்று குணிலாக் கனியுகுத்த மாயவன் 
இன்று நம் மானுள் வருமே லவன்வாயிற் 
கொன்றையந் தீங்குழல் கேளாமோ தோழீ . 
பாம்பு கயிறாக் கடல்கடைந்த மாயவன் 
ஈங்குநம் மானுள் வருமே லவன்வாயி 
லாம்பலந் தீங்குழல் கேளாமோ தோழீ . 
கொல்லையஞ் சாரற் குருந்தொசித்த மாயவன் 
எல்லைநம் மானுள் வருமே லவன்வாயின் 

முல்லையந் தீங்குழல் கேளாமோ தோழீ . 
து சிருங்காரம் ( உவகை) . மென்மை . 

இடித்து ரப்பி வந்து போரெ திர்த்தி யேல டர்ப்பனென் 
றடித்த லங்கள் கொட்டி வாய்ம டித்த டுத்த லங்குதோள் 
புடைத்து நின்று ளைத்த பூசல் புக்க தென்ப மிக்கிடந் 
துடிப்ப வங்கு றங்கு வாலி திண்செ வித்தொ ளைக்கணே . 
இது ரவுத்திரம் (கோபம் ). வன்மை . சொற்றிறம் என்பதற்குப் 
பிறவாறு கருத்துக் கூறுவாருமுளர் . 

இனி , வடநூலார் , ஒருவன் ஒருபொருளைக் கண்டவிடத்து 
அப்பொருள் காரணமாக அவன் மனத்துக்கண் சூக்குமமாகத் 


xxxi 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


சுவை 


தோன்றுங் காதல் முதலிய சுவைத் தோற்றத்தை ( அஃதாவது 
சுவையின் முளையை ) ஸ்தாயிபாவம் ( நிலையான மனக்கருத்து ) 
என்றும் , அச் சுவைத்தோற்றத்திற்குக் காரணமான பொருளை 
விபாவம் என்றும் , அச் சுவைத்தோற்றத்தை வெளியே வெளிப் 
படுத்தும் உள்ளநிகழ்ச்சியை ( க் குறிப்பை ) அநுபாவம் என்றும் , 
அச் சுவைத்தோற்றத்தின் விரிவாய் உடம்பின்வழியாக வெளிப் 
படும் மனவிகாரங்களை ( விறலை ) ச் சாத்துவிகபாவம் என்றும் , 
அதன் வளர்வுக்குக் காரணமாய் அதனை நிறைவுபடுத்தி நிற்பன 
வற்றை ( துணைமெய்பாட்டைச் சஞ்சாரிபாவம் என்றும் , அச் 
சுவைத் தோற்றமானது வளர்ந்து அவனாலே சுவைக்கப்படுதலி 
னாலே , சுவையை இரசம் என்றுங் கூறுவர் . எனவே ஒருவனிடத்துச் 
சுவைத்தோற்றமானது விபாவங்களாற் றோன்றி அநுபாவங் 
களான் வளர்ந்து சஞ்சாரி பாவங்களாற் புஷ்டியடைந்து அவனாற் 
சுவைக்கப்படுதலினாலே 

ஆகின்றது 

என்றபடி . 
ஸ்தாயிபாவம் எனப்படும் சுவைத் தோற்றம் ( சுவைமுளை ) 
ஒன்பது வகைப்படும் . அவையாவன : காதல் , சிரிப்பு , துன்பம் , 
கோபம் , எழுச்சி ( முயற்சி ) , பயம் , அருவருப்பு , ஆச்சரியம் , 
அடக்கம் என்பன. காதலன்றி உவப்பும் உவகைக்கு ஏதுவாம் . 
இவை ஒருவனுள்ளத்திற் றோன்றிப்போது , நிலையாய்த் தடைப் 
படாமல் வளர்ந்து பால் தயிரானாற் போலச் சுவையாக மாற்ற 
மடைகின்றன . சுவையும் ஒன்பது வகைப்படும் . அவையாவன: 
உவகை (சிருங்காரம் ) , நகை ( ஹாஸ்யம் ) , அவலம் ( கருணை ) , 
வெகுளி (உருத்திரம் ), பெருமிதம் ( வீரம் ), அச்சம் ( பயானகம் ) , 
இளிவரல் ( பீபற்சம் ), மருட்கை ( அற்புதம்) , நடுநிலை ( சாந்தம் ) 
என்பன . இவற்றுள் , சாந்தம் உலகியல் நீங்கினார் பெற்றியாகலின் 
அஃதொன்று மொழித்து ஏனைய எட்டுமே நூல்களாற் கூறப் 
படுகின்றன. அவலம் , தனக்கு வருந் துன்பம் பற்றியது அவலம் 
என்றும் பிறர்க்கு வருந் துன்பம் பற்றியது கருணையென்றும் 
இருவகைப் படும் என அறிந்துகொள்க . இனி விபாவமும் 
ஆலம்பந விபாவமும் உத்தீபந விபாவமும் என இருவகைப் 
படும் . ஆலம்பந விபாவமாவது : ஒருவனுள்ளத்திற்றோன்றும் 
சுவைத் தோற்றத்திற்குக் காரணமாயுள்ள பொருள் . உத்தீபம் 
விபாவமாவது : அப்பொருளைச் சார்ந்தும் சாராமலும் பொருந்திச் 
சூக்குமமான சுவைத்தோற்றத்தை வளர்க்கும் பொருள் . 


xxxiil 


மெய்ப்பாட்டியற் சுருக்கம் 


இளம்பூரணரும் பேராசிரியரும் உள்ளத்தின் நிகழ்வது 
குறிப்பு என்றும் , குறிப்புக்கள் பிறந்த உள்ளத்தால் உடம்பின் 
கணுண்டாகும் வேறுபாடு சத்துவமென்றுங் கூறுவர் . வட 
நூலாருட் சிலர் உடம்பினுருவிலிருந்து தோன்றும் மனோதர் 
மனத்தைக் குறிப்பு ( அநுபாவம் ) என்றும் , உடம்பின்வழியாக 
வெளிப்படும் மன விகாரங்களைச் சாத்துவிகம் என்றுங் கூறுவர் . 
சாத்துவிகபாவம் 

அநுபாவத்தினின்றும் வேறுபட்டதும் 
வேறு படாததுமாயிருத்தலினாலே அநுபாவத்துட் சாத்துவிகம் 
அடங்குமென்பாருமுளர் . இவற்றின் வேறுபாடுகளை ஆராய்ந் 
துணர்ந்துகொள்க . 

இனித் தொல்காப்பியர் கூறியவாறு , மெய்ப்பாடுகளையும் , 
அவை உண்டாதற்குக் காரணமான பொருள்களையும் இங்கே 
காட்டுதும் . 

மெய்ப்பாடுகள் எட்டாகும் . அவையாவன : நகை , அழுகை, 
இளிவரல் , வியப்பு , அச்சம் , வீரம் , வெகுளி, உவகை என்பன . 

இவற்றுள் நகைச்சுவைக்குக் காரணமான பொருள்களாவன : 
இகழ்ச்சியும் இளமையும் , அறிவின்மையும் , மடமும் என்பன. 
இவை காரணமாக நகை தோன்றும் . 

அவலச்சுவைக்குக் காரணமான பொருள்களாவன: இகழ்ச் 
சியும் , இழத்தலும் , நிலை வேறுபடலும் , வறுமையும் என்பன . 
இவை காரணமாக அவலம் ( அழுகை ) தோன்றும் . 

இளிவரற்சுவைக்குக் காரணமான பொருள்களாவன : 
மூப்பும் , பிணியும் , வருத்தமும் , மென்மையும் என்பன . இவை 
காரணமாக இளிவரல் தோன்றும் . இளிவரலெனினும் , இழிபு 
எனினும் , அருவருப்பு எனினு மொக்கும் . 

வியப்புச்சுவைக்குக் காரணமாகிய பொருள்களாவன : 
புதுமையும் , பெருமையும் , சிறுமையும் , ஆக்கமுமென்பன. இவை 
காரணமாக வியப்புத் தோன்றும் . 

அச்சச்சுவைக்குக் காரணமான பொருள்களாவன: வருத்துந் 
தெய்வமும் , விலங்கும் , கள்வரும் , இறைவரும் என்பன . இவை 
காரணமாக அச்சந் தோன்றும் . 


xxxiii 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


வீரச்சுவைக்குக் காரணமான பொருள்களாவன : கல்வியும் , 
தறுகண்மை ( அஞ்சாமை ) யும் , புகழும் , கொடையும் என்பன. 
வை காரணமாக வீரம் பிறக்கும் . 

வெகுளிச்சுவைக்குக் காரணமான பொருள்களாவன : தன் 
னுறுப்பைச் சிதைத்தலும் , தன்குடிக்குக் கேடு சூழ்தலும் , தன்னறி 
வையும் புகழையுங் கொன்றுரைத்தலும் , தன்னை அலைவு செய் 
தலும் என்பன . இவை காரணமாக வெகுளி பிறக்கும் . 

உவகைக்சுவைக்குக் காரணமான பொருள்களாவன : செல்வ 
நுகர்ச்சியும் , அறிவுரையும் , புணர்ச்சியும் , விளையாட்டும் 
என்பன . இவை காரணமாக உவகை பிறக்கும் . 

இவற்றுள் , நகை முதலிய நான்கும் தன்கண் தோன்றும் 
பொருள் காரணமாகவும் பிறன்கண் தோன்றும் பொருள் 
காரணமாகவுந் தோன்றுவனவாம் . அச்சமும் வெகுளியும் பிறன் 
கண் தோன்றும் பொருள் காரணமாகத் தோன்றும் . வீரமும் 
உவகையும் தன்கண் தோன்றும் பொருள் காரணமாகத் தோன் 
றும் . உவகை பிறரின்பம்பற்றியும் தோன்றும் . நகை முதலிய இச் 
சுவைகள் எட்டனையும் பேராசிரியர் காட்டிய உதாரணங் 
களை நோக்கி அறிந்துகொள்க. 

இனி, நகை முதலிய சுவைகளெட்டனையும் எளிதினறிந்து 
கொள்ளுதற்கு உதாரணமாகப் பிற்கால இலக்கியங்களுள் 
ஒவ்வொரு செய்யுள் எடுத்துக்காட்டி வடமொழி நூலின் 
விதியையுந் தழுவி முறையே விளக்குதும் . 


நகை 
நிருதர்த மருளும் பெற்றே னின்னலம் பெற்றே னின்னோ 
டொருவருஞ் செல்வத் தியாண்டு முறையவும் பெற்றே னன்றோ 
திருநகர் தீர்ந்த பின்னர்ச் செய்தவம் பயந்த தென்னா 
வரிசிலை பிடித்த தோளான் வாளெயி றிலங்க நக்கான் . 
இதன்கண் , சூர்ப்பநகை கூற்றைக் கேட்டு இராமனுக்கு 
மனத்திற்றோன்றிய சிரிப்பு ஸ்தாயிபாவம் . சூர்ப்பநகையின் 
கூற்று - பொருள் ( ஆலம்பநவிபாவம் ). அவள் பேதைமையான 
கருத்தைப் பலதரமும் நினைத்தல் - உத்தீபதவிபாவம் . வெறுப்பு, 
எள்ளலுரை முதலியன - குறிப்பு ( அநுபாவம் ) . இராமன் கடிவன 
கடிதல் ( வரைவு ) - துணைமெய்ப்பாடு (சஞ்சாரிபாவம்) . அவள் 
பேதைமைபற்றி வந்த நகை - சுவை ( இரசம் ) ஆகும். 


Xxxiv 


மெய்ப்பாட்டியற் சுருக்கம் 


அவலம் 
உரனெரிந்து விழவென்னை யுதைத்துருட்டி மூக்கரிந்த 
நானிருந்து தோள் பார்க்க நானிருந்து புலம்புவதோ 
கரனிருந்த வனமன்றோ விவைபடவுங் கடவேனோ 
அரனிருந்த மலையெடுத்த வண்ணாவோ வண்ணாவோ . 


- 


இதன்கண் , சூர்ப்பநகைக்குத் தன்னுறுப்பை யிழத்தலாலுண் 
டான துன்பம் - ஸ்தாயிபாவம் . உறுப்பையிழத்தல் - பொருள் 
( ஆலம்ப நவிபாவம் ) . அற்றவுறுப்புக்களா லுண்டாகும் வருத்த 
மும் , இரத்தஞ் சொரிதலும் , பிறர்க்கு நாணலும் முதலியன 
உத்தீபநவிபாவம் . உறுப்பையிழத்தலாலுண்டான மயக்கம் , 
அரற்றுரை முதலியன - குறிப்பு ( அநுபாவம் ) . கண்ணீர் வார்தல் , 
அழுகைக்குரல் முதலியன - விறல் ( சாத்துவிகம் ) . உறுப்பறு 
தலாலுண்டான மனக்கலக்கம் , சோர்வு முதலியன துணை 
மெய்ப்பாடு (சஞ்சாரிபாவம் ). தன் உறுப்பையிழத்தலாலுண் 
டான அழுகை - சுவை ( இரசம் ) ஆகும் . 

இளிவரல் 
காசொடு மணியும் பூணுங் கரியதாங் கனகம் போன்றும் 
தூசொடு மணியு முந்நூ றோறரு தோற்றம் போன்றும் 
மாசொடு கருகி மேனி வனப்பழிந் திடவூர் வந்தான் 
சீசியென் றாரு மெள்ளத் திகைப்பொடு பழுவஞ் சேர்ந்தான் 
இதன்கண் , திரிசங்குவின் தோற்றத்தை ( உடம்பு வேறு 
பாட்டைக் கண்டு ஊரவர்களுக்கு உண்டான அருவருப்பு 
ஸ்தாயிபாவம் . திரிசங்குவின் தோற்றம் - பொருள் ( ஆலம்பநவி 
பாவம் ) . அவனணிந்திருந்த வஸ்திரம் , அணி, பூணூல் முதலிய 
வற்றின் வேறுபாடு - உத்தீபநவிபாவம் . அவனுடம்பின்கண் 
வைத்த வெறுப்பு , மயக்கம் , எள்ளலுரை முதலியன - குறிப்பு 
( அநுபாவம் ) . அருவருப்பாலுண்டான் நடுக்கம் , புளகம் முதலி 
யன - சாத்துவிகபாவம் . மனத்தடுமாற்றம் முதலியன - துணை 
மெய்ப்பாடு (சஞ்சாரிபாவம்) . இளிவரல் - சுவை ( இரசம் ) . 

வியப்பு 
பண்புற நெடிது நோக்கிப் படைக்குநர் சிறுமை யல்லால் 
என்பிறங் கழகிற் கெல்லை யில்லையா மென்று நின்றாள் 
கண்பிற பொருளிற் செல்லா கருத்தெனி னஃதே கண்ட 
பெண்பிறந் தேனுக் கென்றா லென்படும் பிறருக் கென்றாள் . 


XXXV 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


இதன்கண் , சீதையினழகைக்கண்டு சூர்ப்பநகைக்கு உண் 
டான ஆச்சரியம் - ஸ்தாயிபாவம் . சீதையினழகு - பொருள் 
( ஆலம்பநவிபாவம் ). அழகின் மிகுதி - உத்தீபதவிபாவம் . அழகின் 
மயங்கலும் , அதனைப் பலமுறை நோக்கலும் , வியப்புரையும் 
குறிப்பு ( அநுபாவம் ) . பெண்பிறந்தேனுக்கென்றமையானே 
பெண்களைக்கண்டு பெண்களுக்குக் காதலுண்டாகாமையாகிய 
பெண்டன்மை பெறப்படலின் அது தன்மையென்னும் துணை 
மெய்ப்பாட்டுளடங்கும் எனப்படும் பிறருக்கென்பதுமது . 
என்னை ? ஆண்டன்மை பெறப்படலின் , மயங்கிநிற்றல் , களிப்பு 
முதலாயின - விறல் (சத்துவிகபாவம் ) . அழகின் புதுமைபற்றி 
உண்டான வியப்பு - சுவை ( இரசம் ) ஆகும் . 


அச்சம் 


கைத்தல மொன்று நீண்ட காய்ப்புடை வெரிநிற் போட்ட 
பைத்தலை பிடிப்ப வொன்று புகாத்தலைப் பாகு பற்ற 
மொய்த்தலை வெய்திப் பின் முன் பார்த்திடு முகத்த ராகி 
யெய்த்தலி னிருதாள் சோர வேகுவார் வணிக ரெல்லாம் . 


இதன்கண் , யாற்றினெழுந்த யானையைக்கண்டு வணிகருக் 
குண்டான பயம் - ஸ்தாயிபாவம் . யானை - பொருள் ( ஆலம்பந் 
விபாவம் ) . அதன் பெருமையும் வருகையும் , தம்மைக் கொல்லும் 
என்ற நினைவும் தடுப்பாரின்மையும் - உத்தீபதவிபாவம் . அடிக்கடி 
பின்பக்க நோக்கலும் , ஓடலும் - குறிப்பு ( அனுபாவம் ) . பயத்தா 
லுண்டான நடுக்கம் , வியர்வை முதலியன - விறல் ( சாத்து 
விகபாவம் ) . வெரூஉதல் , இடுக்கண் முதலியன - துணைமெய்ப் 
பாடு (சஞ்சாரிபாவம் ). களிற்றாலுண்டான அச்சம் - சுவை ( இரசம் ) 
ஆகும் . இது விலங்குபற்றிய அச்சம் . 


வெகுளி 
தடுத்து மற்றிவை யுரைத்தலும் வெய்யசூர் தடக்கை 
புடைத்து வெய்துயிர்த் துரப்பியே நகைநிலாப் பொடிப்பக் 
கடித்து மெல்லித ழதுக்கிமெய் பொறித்திடக் கனன்று 
முடித்த னித்தலை துளக்கியே யின்னன மொழிவான் . 
இதன்கண் , சிங்கனுடைய வார்த்தையைக் கேட்டு சூரனுக் 
குண்டான கோபம் - ஸ்தாயிபாவம் . சிங்கனுடைய வார்த்தை - 
பொருள் ( ஆலம்பநவிபாவம்) . அவைக்களமும் , பகைவரை 
வியத்தலும் முதலியன - உத்தீபதவிபாவம் . கைபுடைத்தல் , வெய் 


xxxvil 


மெய்ப்பாட்டியற் சுருக்கம் 


துயிர்த்தல் , உரப்ப , நகைத்தல் , இதழதுக்கல் , கனலல் , தலை 
துளக்கல் - குறிப்பு ( அநுபாவம் ). கோபத்தாலுண்டான நடுக்கம் , 
வெயர்வை முதலியன - விறல் ( சாத்துவிகபாவம் ). முனிவு , மனத் 
தடுமாற்றம் , நடுக்கம் முதலியன - துணைமெய்ப்பாடு (சஞ்சாரி 
பாவம் ) . தன் பெருமையைக் கொன்றுரைத்தலால் வந்தவெகுளி - 
சுவை ( இரசம் ) ஆகும் . 


விரம் 


ஆளை யாவுனக் கமைந்தன மாருத மறைந்த 
பூளை யாயின கண்டனை யின்றுபோய்ப் போர்க்கு 
நாளை வாவென நல்கினான் நாகிளங் கமுகின் 
வாளை தாவுறு கோசல நாடுடை வள்ளல் . 
இதன்கண் , இராமன் போரிலே சேனையிழந்து தனித்து நின்ற 
இராவணனைக் கொல்லாது நாளைவாவென நல்க எண்ணியது - 
ஸ்தாயிபாவம் . இராவணன் பொருள் ( ஆலம்பநவிபாவம் ). 
அவன் தனிமை - உத்தீபதவிபாவம் . நாளைவாவென்றல் - குறிப்பு 
( அநுபாவம் ) . இரக்கம் விறல் ( சாத்துவிகபாவம் ) . தன்வலி 
மிகுதியும் , தனித்தவனைக் கொல்லுதல் முறையன்று என்னும் 
நீதியை ஆராய்ந்த ஆராய்ச்சியும் - துணைமெய்ப்பாடு (சஞ்சாரி 
பாவம் ) உயிர்க் கொடைபற்றி வந்த வீரம் - சுவை ( இரசம் ) ஆகும் . 


உவகை 


நல்லியன் மகர வீணைத் தேனுக நகையுந் தோடும் 
வில்லிட வாளும் வீச வேல் கிடந் தனைய நாட்டத் 
தெல்லியன் மதிய மன்ன முகத்திய ரெழிலி தோன்றச் 
சொல்லிய பருவ நோக்குந் தோகையி னாடி னாரே . 
இதன்கண் , இராமன் வில்வளைத்தமை பற்றி மகளிருக் 
குண்டான உவகைத்தோற்றம் ஸ்தாயிபாவம் . இராமன் வில் 
வளைத்தமை - பொருள் ( ஆலம்பநவிபாவம் ). அதனால் சீதை 
கல்யாணம் நிறைவேறுமென்ற கருத்து - உத்தீபவிபாவம் . பாட 
லும் ஆடலும் - குறிப்பு ( அநுபாவம் ) . உவகையாலுண்டான புளகம் 
களிப்பு முதலியன - விறல் ( சாத்துவிகபாவம் ).உள்ளமகிழ்ச்சி - 
துணைமெய்ப்பாடு (சஞ்சாரிபாவம் ). உவகை - சுவை ( இரசம் ) 
ஆகும் . இச்செய்யுளிலும் முற்செய்யுள்களிலும் வந்த குறிப்புக்கள் 
வடமொழி நூல்களின் விதிப்படி எழுதப்பட்டன . 


XXXVII 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


மெய்ப்பாட்டியலுக்கு உரைகூறிய உரைகாரர் சொல்லிய 
சில முறைக்கும் வடமொழி நூல்களிற் சிலர் கூறிய முறைக்கும் 
சில வேறுபாடுகள் காணப்படலின் அவற்றை உணர்ந்து கொள்ளற் 
பொருட்டு வடமொழி நூல்களிற் கூறும் மெயப்பாடுபற்றிய 
விதிகளை இங்கே எடுத்துக்காட்டினோம் . வடநூல்களுள்ளும் 
வேறுபாடுகள் காணப்படலின் அவ்வேறுபாடுகளையும் ஆராய்ந் 
துணர்ந்துகொள்க. 

தொல்காப்பியர் கூறிய உடமையின்புறன் முதலிய துணை 
மெய்ப்பாடுகள் முப்பத்திரண்டாவன : உடைமை , இன்புறல் , 
நடுவுநிலை, அருளல் , தன்மை , அடக்கம் , வரைதல் , அன்பு , 
கைம்மிகல் , நலிதல் , சூழ்ச்சி , வாழ்த்தல் , நாணுதல் , துஞ்சல் , 
அரற்றுதல் , கனவு , முனிதல் , நினைதல் , வெரூஉதல் , மடிமை , 
கருதல் , ஆராய்ச்சி , விரைவு, உயிர்ப்பு , கையாறு , இடுக்கண் , 
பொச்சாப்பு , பொறாமை , வியர்த்தல் , ஐயம் , மிகை, நடுக்கம் 
என்பன . இவை தனித்தும் நிகழும். 

இப்பொது மெய்ப்பாடுகளையன்றி அகத்திணையுள் 
களவின் கண் நிகழும் மெய்ப்பாடுகளையுங் கூறுவான் தொடங் 
கிய ஆசிரியர் தொல்காப்பியர் , முதலில் ஒத்த கிழவனுங் கிழத் 
தியும் எதிர்ப்பட்ட வழிப் பெரும்பாலுந் தலைவிபால் நிகழும் 
மெய்ப்பாடு கூறுவான்றொடங்கிப் , புணர்ச்சிக்குமுன் அவள் 
கண் நிகழும் மெய்ப்பாடுகளை மூன்றுபகுதியாகவும் , பின் 
நிகழும் மெய்ப்பாடுகளை மூன்று பகுதியாகவும் பிரித்துக் கூறி 
னார் . இது பேராசிரியர் கருத்து . புணர்ச்சிக்குமுன் ஒன்றன்பின் 
னொன்றாக நிகழும் மூன்றுவகை மெய்ப்பாடுகளுள் முதற்கண் 
நிகழும் மெய்ப்பாடுகளாவன: 

புகுமுகம் புரிதல் பொறிநுதல் வியர்த்தல் 

நகுநய மறைத்தல் சிதைவு பிறர்க்கின்மை 
என்னும் நான்குமாம் . 
இரண்டாவது நிகழும் மெய்ப்பாடுகளாவன : 
கூழை விரித்தல் காதொன்று களைதல் 

ஊழணி தைவரல் உடை பெயர்த் துடுத்தல் . 
என்னும் நான்குமாம் . 
மூன்றாவது நிகழும் மெய்ப்பாடுகளாவன : 
அல்கு றைவரல் அணிந்தவை திருத்தல் 

இல்வலி யுறுத்தல் இருகையு மெடுத்தல் 
என்னும் நான்குமாம் . 


xxxviii 


மெய்ப்பாட்டியற் சுருக்கம் 


புணர்ச்சிக்குப்பின் ஒன்றன்பின்னொன்றாக நிகழும் மூன்று 
வகை மெய்ப்பாடுகளுள் முதற்கண் நிகழும் மெய்ப்பாடுகளாவன : 

பாராட் டெடுத்தன் மடந்தப வுரைத்தல் 
ஈரமில் கூற்ற மேற்றலர் நாணல் 

கொடுப்பவை கோடல் 
என்னும் நான்குமாம் . 
இரண்டாவதாக நிகழும் மெய்ப்பாடுகளாவன : 
தெரிந்துடம் படுதல் திளைப்புவினை மறுத்தல் 

கரந்திடத் தொழிதல் கண்டவழி யுவத்தல் 
என்னும் நான்குமாம் . 
மூன்றாவதாக நிகழும் மெய்ப்பாடுகளாவன : 
புறஞ்செயச் சிதைதல் புலம்பித் தோன்றல் 

கலங்கி மொழிதல் கையற வுரைதல் 
என்னும் நான்குமாம் . 

இளம்பூரணர் இவைகளைப் புணர்ச்சி நிகழாதவழி நிகழும் 
பத்தவத்தைக்கண் உண்டாகும் மெய்ப்பாடு என்றும் , அப் பத்துள் 
ஆறும் அகத்திணைக்கேயுரியவாதலின் அவற்றையே கூறினார் 
என்றுங் கூறுவர் . மேற்கூறிய அறுவகை மெய்ப்பாடுங்களவுக்கே 
யுரியன . சில கற்பினும் வரும் . சில கைக்கிளை பெருந்திணைக் 
கண்ணும் வரும் . ஆற்றாமை மிக்கவிடத்து மெய்ப்பாடின்றியும் 
புணர்ச்சி நிகழும் என்க . 

இவையன்றி , புணர்ச்சிக்கு நிமித்தமாய் களவு கற்பு என்னும் 
ரண்டற்கும் பொதுவான வேறுசில மெய்ப்பாடுகளுமுள . 
அவை " இன்பத்தை வெறுத்தல் துன்பத்துப் புலம்பல் " முதலா 
யினவாகும் . இவையன்றி , வரைந்தெய்தும் கூட்டத்திற்கு நிமித்த 
மான மெய்ப்பாடுகளுமுள. அவை முட்டுவயிற் கழறன் முதலியன . 
இன்னும் வரைந்தெய்தியபின் நிகழும் மெய்ப்பாடுகளுமுள. அவை 
தெய்வமஞ்சன் முதலிய பத்துமாம் . இனி “ ஒத்த கிழவனும் 
கிழத்தியும் காண்ப் ” என்னுஞ் சூத்திரத்துட் கூறிய ஒப்புமைக் 
குரிய மெய்ப்பாடுகள் பிறப்பு குடிமையாகிய இவை மெய்ப் 
பாட்டால் உணரப்படுமென்பர் பேராசிரியர் . இளம்பூரணர் , 
தலைவன் தலைவி என்னும் இருவர்க்குரிய ஒப்புப்பகுதி என்பர் . 
நிம்புரி கொடுமை முதலியனவற்றைத் தலைவனுக்காகாத 


xxxix 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


மெய்ப்பாடுகள் என்பர் பேராசிரியர் . இளம்பூரணர் தலைவி 
கண் நிகழாத மெய்ப்பாடு என்பர் . சிலர் இருவருக்கும் பொது 
என்பர் . பொருத்தம் நோக்கிக்கொள்க. 


இம்மெய்ப்பாடுகளெல்லாவற்றையும் , பிறர் உணருங் கருவி 
கண்ணுஞ் செவியுமென்பர் தொல்காப்பியர் . அது முன்னுங் 
கூறியுள்ளோம் . புற மெய்ப்பாடுகள் கண்ணுஞ் செவியுமென்னு 
மிரண்டானுமுணர்தற்கு உதாரணம் வருமாறு : 


இரண்டறி கள்விநங் காத லோளோ 
முரண்கொ டுப்பிற் செவ்வேன் மலையன் 
முள்ளூர்க் கான நாற வந்து 
நள்ளென் கங்கு னம்மோ ரன்னள் 
கூந்தல் வேய்ந்த விரவுமல ருதிர்த்துச் 
சாந்துளர் நறுங்கதுப் பெண்ணெய் நீவி 
அமரா முகத்த ளாகித் 
தமரோ ரன்னள் வைகறை யானே . 


( குறுந் . 312 ) 


என்பதனுள் , அமராமுகத்தளாதலும் தமரோரன்னளாதலும் 
தலைமகன் தன் கண்ணா னோக்கியறிதலின் அது கண்ணுணர் 
வெனப்படும் . 


ஒழிகோ யானென வழிதகக் கூறி 


( அகம் . 110 ) 


என்புழித் தலைமகன் மனத்து நிகழ்ந்த வழிவெல்லாம் , ஒழிகோ 
யான் என்ற உரையானே தோழி உணர்ந்தமையின் அது செவி 
யுணர்வெனப்படும் . 


xll 


தொல்காப்பியம் 


பொருளதிகாரம் 


பேராசிரியம் 


ஆறாவது : மெய்ப்பாட்டியல் 


( மெய்ப்பாடு இத்துணைய எனலும் 
அவை இத்துணையவாய் அடங்குமெனலும் ) 


249 


பண்ணைத் தோன்றிய வெண்ணான்கு பொருளுங் 
கண்ணிய புறனே நானான் கென்ப . 


என்பது சூத்திரம் . 


இவ்வோத்து என்ன பெயர்த்தோவெனின் , மெய்ப் பாட்டிய 
லென்னும் பெயர்த்து . மெய்ப்பாடென்பன சில பொருள் 
உணர்த்தினமையின் அப் பெயர்த்தாயிற்று . இதனானே ஒத்து 
நுதலிய தூஉம் மெய்ப்பாடு உணர்த்துதலென்பது பெற்றாம் . 
மெய்ப்பாடென்பது பொருட்பாடு ; அஃதாவது , உலகத்தார் 
உள்ள நிகழ்ச்சி ஆண்டு நிகழ்ந்தவாறே புறத்தார்க்குப் புலப்படு 
வதோராற்றான் வெளிப்படுதல் . அதனது இலக்கணங் கூறிய 


1 . 


2 | 


3 . 


மெய்ப்பாடென்பனவாகிய சில பொருள் என்க . 
மெய் பொருள் . பொருள் உள்ளதாகலின் அதனை மெய் என்றார் ; 
ஆகுபெயரான் . 
உள்ள நிகழ்ச்சி என்றது உள்ளத்தின்கண் நிகழும் நகை முதலிய சுவைக் 
குறிப்புக்களை . அவையே ஈண்டுப் பொருள் ( மெய் ) எனப்பட்டன . குணமும் 
பொருள் எனப்படுதலின் நகை முதலியன பொருள் எனப்பட்டன . படுதல் - 
வெளிப்படுதல் . எனவே ஒருவன் உள்ளத்தே நிகழ்ந்த நகை முதலிய சுவைக் 
குறிப்புப் புறத்தார்க்கு அவன் உடம்பு வேறுபாட்டால் வெளிப்படுதல் 


1 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


ஒத்தும் ஆகுபெயரான் மெய்ப்பாட்டியலென்றாயிற்று . மேலோத் 
தினோடு இவ்வோத்தினிடை இயைபென்னையோவெனின் , 
மேலை ஓத்துக்களுட் கூறப்படும் ஒழுகலாற்றிற்கும் காட்டலா 
காப்பொருள் ( தொ . பொ . 53 ) என்றவற்றிற்கும் எல்லாம் பொது 
வாகிய மனக்குறிப்பு இவையாதலின் இவற்றை வேறுகொண்டு 
ஓரினமாக்கி மெய்ப்பாட்டியலென வேறோரோத்தாக வைத்தமை 
யானே , எல்லாவற்றோடும் இயைபுடைத்தென்பது . இதன் 
தலைச்சூத்திரம் என்னுதலிற்றோவெனின் , அம்மெய்ப்பாடு 
பிறர் வேண்டுமாற்றான் இத்துணைப்பகுதிப்படுமென்றுணர்த் 
துதனுதலிற்று . 


இதன் பொருள் : பெண்ணைத் தோன்றிய எண்ணான்கு 
பொருளும் - முடியுடைவேந்தருங் குறுநிலமன்னரு முதலா 
னோர் , நாடகமகளிர் ஆடலும் பாடலுங் கண்டுங்கேட்டுங் 
காமநுகரும் இன்ப விளையாட்டினுள் தோன்றிய முப்பத்திரண்டு 
பொருளும் , கண்ணிய புறனே நானான்கு என்ப - அவை கருதிய 


1 . 


மெய்ப்பாடு என்பது பேராசிரியர் கருத்தாம் . இனி , இளம்பூரணர் அச்சமுற் 
றான் மாட்டு நிகழும் அச்சம் அவன்மாட்டுச் சத்துவத்தினாற் புறப்பட்டுக் 
காண்போர்க்குப் புலனாகுந்தன்மை மெய்ப்பாடெனக் கொள்ளப்படும் 
என்றும் , மெய்யின்கண் தோன்றுதலின் மெய்ப்பாடயிற்று என்றுங் கூறுவர் . 
இது சிறந்த கருத்தேயாகும் . சத்துவம் - விறல் . அது , - “ சத்துவமென்பது 
சாற்றுங் காலை - மெய்ம்மயிர் - குளிர்த்தல் கண்ணீர் வார்தல் - நடுங்கல் 
கடுத்தல் வியர்த்த றேற்றங் - கொடுங்குரற் சிதைவொடு நிரல்பட வந்த - 
பத்தென மொழிப சத்துவந் தானே ” என்பதனாலறிக . குளிர்த்தல் - குற்சிதங் 
கொள்ளல் - சிலிர்த்தல் . 
மெய்ப்பாட்டியல் - மெய்ப்பாட்டி னிலக்கணங் கூறுவதென அவ்வோத்தின் 
மேனிற்றலின் ஆகுபெயர் . இதுபோன்றன தொல்காப்பியர் கூறிய இருபெய 
ரொட்டு என்பது சேனாவரையர் முதலியோர் கருத்தாம் . 
மேலையோத்துக்களுட் கூறப்படும் ஒழுகலாறென்றது அகத்தொழுக்கம் 
புறத்தொழுக்கங்களை. அவை முன்னுள்ள ஐந்தியல்களானும் கூறப்படுவன 
வாதலின் மேலையோத்துக்களென்றார் . கூறப்படும் - கூறப்பட்ட என்றி 
ருப்பது நலம் . 
“ ஒப்புமுருவும் ” பொருளியல் 53 ம் சூத்திரம் . 
எல்லாவற்றோடும் - மேற்கூறிய எல்லாவியல்களோடும் . 
பிறர் - நாடக நூலார் . 
பண்ணை 

விளையாட்டு . பண்ணை விளைளயாட்டாயம் என்றும் , 
பண்ணையுடையது பண்ணை என்றும் இளம்பூரணர் கூறுவர் . 


2 . 


3 . 


4 . 


5 . 


6 . 


2 


மெய்ப்பாட்டியல் 


பொருட்பகுதி , பதினாறாகி அடங்கும் நாடக நூலாசிரியர்க்கு 
என்றவாறு . 


அது முதனூலை நோக்கிக் கூறியவாறுபோலும் . 


முப்பத்திரண்டாவன யாவையெனின் ஒன்பது சுவை யெனப் 
பட்டவற்றுள் உருத்திரமொழிந்த எட்டனையுங் கூறுங்காற் 
சுவைக்கப்படும் பொருளும் , அதனை நுகர்ந்த பொறியுணர் 
வும் , அது மனத்துப்பட்டவழி உள்ளத்து நிகழுங் குறிப்பும் , 
குறிப்புக்கள் பிறந்த உள்ளத்தாற் கண்ணீரரும்பலும் மெய்ம் 
மயிர் சிலிர்த்தலு முதலாக , உடம்பின்கண் வரும் வேறுபாடாகிய 
சத்துவங்களுமென நான்காக்கி , அச்சுவை யெட்டோடுங் கூட்டி , 
ஒன்று நான்கு செய்து உறழ , முப்பத்திரண்டாமென்பது எனவே, 
சுவைப்பொருளும் , சுவையுணர்வும் , குறிப்பும் , விறலுமென 
நான்காயின. விறலெனினுஞ் சத்துவமெனினும் ஒக்கும் . 

சுவைப்பொருளென்பன:- அறுசுவைக்கு முதலாகிய வேம்புங் 
" கடுவும் உப்பும் புளியும் (மிளகும் ) கரும்பும் போல்வன ; அவை 
யாமாறு : - நகைச்சுவைக்குப் பொருளாவன ஆரியர் கூறுந் 
தமிழும் , குருடரும் முடவருஞ் செல்லும் செலவும் , பித்தரும் 
களியரும் சுற்றத்தாரை இகழ்ந்தாரும் குழவி கூறும் மழலையும் 
போல்வன. அச்சப்பொருளாவன : 


1 . 


2 .. 


3 . 


4 . 


5 . 


அது - அவ்வாறு அடங்கல் . முதனூல் - அகத்தியம் . 
உருத்திரம் - வெகுளி. உருத்திரமொழிந்த எட்டாவன : நகை , அழுகை, இளி 
வரல் , வியப்பு . அச்சம் , வீரம் , உவகை , சமநிலை என்பன . உருத்திர மொழித்து 
ஒழிந்த எனவும் பாடம் . 
குறிப்பு - நகை முதலிய சுவைக்குறிப்பு . 
சத்துவம் - விறல் , உடம்பின்கணுண்டாகும் வேறுபாடு அவை முற்கூறப்பட்டன . 
கடு - கடுக்காய் . அது துவர்ப்புக்குக் காட்டப்பட்டது . உறைப்புக்குரிய முதலே 
சொல்லப்படவில்லை . அது மிளகு என்று கூறலாம் . அது தப்பிற்றுப்போலும் . 
ஆரியர் - வடமொழியாளராகிய ஆரிய தேசத்தவர் . அவர் தமிழை எழுத்து 
நிரம்பக் கூறமாட்டாராதலின் அதுவும் நகைக்கேதுவாயிற்று . 
செலவு - நடை . 
பித்தர் முதலியோர் சொற்களும் நகைக்கேதுவாகலின் அவர்களையுங் 
கூறினார் , நகைச்சுவைப் பொருள்களிவையெனச் செயிற்றியங் கூறுமாறு : 


6 . 


7 . 


8 . 


3 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


வள்ளெயிற் றரிமா வாள்வரி வேங்கை 
முள்ளெயிற் றரவே முழங்கழற் செந்தீ 
யீற்றா மதமா வேக பாதங் 
கூற்றங் கோண்மா குன்றுறை யகணம் . 


என்று சொல்லப்பட்டனவே போல்வன . 


இவற்றைச் சுவைகோடலென்பதென்னையெனின் , நகையும் 
அச்சமு முதலாகிய உணர்வு முற்காலத்து உலகியலான் அறிவா 
னொருவன் அவற்றுக்கு ஏதுவாகிய பொருள்பிற கண்டவழித் 
தோன்றிய பொறியுணர்வுகள் அவ்வச் சுவையெனப்படும் . வேம் 
பென்னும் பொருளும் நாவென்பொறியுந் தலைப்பெய்த வழி 


1 . 


" உடனிவை தோன்றுமிடம் யாதெனினே - முடவர் செல்லுஞ் செலவின் 
கண்ணும் ...... தோன்றுமென்ப துணிந்திசி னோரே " என்பது இதனை 
இளம்பூரணம் நோக்கியறிக . 
அரிமா - சிங்கம் . வேங்கை - புலி. அரவு - பாம்பு . தீ - நெருப்பு. ஈற்றா - 
ஈன்றணிமையான பசு . “ புனிற்றாப் பாய்ந்தெனக் கலங்கி ” ( அகம் . 56 ) 
என்பதனாலறிக . மதமா - யானை . ஏகபாதம் - ஒற்றைக்கால் . அது , பூதங்களு 
ளொற்றைக் காலுடையனவுமிருப்பதாகச் சில புராணங்கூறலின் அவற்றை 
உணர்த்தும் . 

ஒற்றைத் தாளின மூன்றுடைத் தாளின வுரைசால் 
பொற்றைத் தாள்பல வுடையன பொருந்துதா ளொழிந்த 
கற்றைச் செம்மயிருடையன கணங்கணக் கிறந்த 

மற்றைக் கைகளு மன்னதன் மையவென வழங்கும் . 
என்பது உபதேச காண்டம் , கைலைமான்மியச் சருக்கம் , 36 ம் செய்யுள் . 
சேது புராணமும் பூதங்களுள் ஒற்றைக்காலுடையன விருப்பதாகக் 
கூறுகின்றது . தேவர்களு ளொரு பகுதியார்க்கும் ஒற்றைக்காலிருப்பதாகத் 
தேவாரமுங் கூறுகின்றது . “ உள்ளமிக்கார் பரிமுகத்தின் ரொற்றைக்காலர்க - 
ளெள்ளலில்லா விமையோர்கள். ” எனத் திருக்கேதாரப் பதிகத்து ( 4 ) வருதல் 
காண்க . இவை அணங்கு ள் அடங்கும் . 
கூற்றம் - இயமன் . இறப்போர் இயமனைக்கண்டஞ்சுவதாக நூல்கள் கூறு 
வது வழக்கு . " அக்கா லரைக்கால்கண் டஞ்சாமுன் ” என்று கூறுதலுங் காண்க . 
கோண்மா - ( இங்கே விதந்து சொல்லப்பட்டன வொழிந்த ) கொலைத் 
தொழிலையுடைய மிருகங்கள் . “ஊறுசெய்யுங் கோண்மாக்களை ” எனக் 
கற்பியல் 26 ம் சூத்திரவுரையுள் நச்சினார்க்கினியர் கூறலுங் காண்க . 
அசுணம் - அசுணப்பறவை . இதனை அசுணமா என்றுங் கூறுப. ஏகபாதம் , 
கூற்றம் , கோண்மா என்பன முன்னிருந்து அழிந்துபோன விலங்கின் சாதிகள் 
என்று கூறுவாருமுளர் . அவர் கருத்துப் பொருந்துமாயினுங் கொள்க . 
தலைப்பெய்தல் - கூடல். தலைப்பெய்துழியல்லது எனவும் பாடம் . 


2 . 


3 . 


41 


மெய்ப்பாட்டியல் 


யல்லது கைப்புச் சுவை பிறவாததுபோல , அப்பொருள் கண்ட 
வழியல்லது நகையும் அச்சமும் தோன்றா . ஒழிந்த காம முதலி 
யனவும் அன்ன . இக்கருத்தேபற்றிப் பிற்காலத்து நாடக நூல் 
செய்த ஆசிரியரும் , 

“ இருவகை நிலத்தி னியல்வது சுவையே " ( செயிற்றியம் ) 


என்றாரென்பது . 


இனி , இருவகை நிலனென்பன உய்ப்போன் செய்தது 
காண்யோர்க் கெய்துதலன்றோவெனின் , சுவையென்பது ஒப்பி 
னானாய பெயராகலான் வேம்பு சுவைத்தவன் அறிந்த கைப்பறி 
வினை நாவுணர்வினாற் பிறனுணரான் , இவன் கைப்புச் சுவைத் 
தானெனக் கண்ணுணர்வினான் அறிவதன்றி; அதுபோல அச்சத் 
துக்கு ஏதுவாகிய ஒரு பொருள் கண்டு அஞ்சி ஓடிவருகின்றா 
னொருவனை மற்றொரு வன் கண்டவழி , இவன் வள்ளெயிற் 
றரிமா முதலாயின கண்டு அஞ்சினானென்றறிவதல்லது , 
வள்ளெயிற் றரிமாவினைத் தான் காண்டல் வேண்டுவதன்று ; 
தான் கண்டானாயின் அதுவுஞ் சுவையெனவேபடும் . ஆகவே , 
அஞ்சினானைக் கண்டு நகுதலுங் கருணைசெய்தலுங் கண்டோர்க் 
குப் பிறப்பதன்றி , அச்சம் பிறவாதாகலான் உய்ப்போன் செய்தது 
*காண்போனுய்த்த அறிவின் பெற்றியாற் செல்லாதாகலின் , 


1 . 


2 . 


உய்ப்போன் செய்தது காண்போர்க்கு எய்துதல் என்றது , - சுவைப்போன் 
நிகழ்த்திய சுவை அவன்மாட்டு நிகழும் சத்துவத்தினாற் புறப்பட்டுக் 
காண்போர்க்குப் புலனாதல் என்றவாறு . உய்த்தல் - அநுபவித்தல் - “ காதல 
காத லறியாமையுய்க்கிற்பின் - ஏதில வேதிலார் நூல் ” என்னுங் குறளுரை 
நோக்குக . அன்றியும் , சமநிலை என்னுஞ் சுவையை - “ உய்ப்போர் சமணர் 
சாரணர் ” என்று செயிற்றியங் கூறுகின்றதனாலு மறியப்படும் . 
ஒப்பினானாய பெயரென்றது அறுவகைச் சுவை போலச் சுவைக்கப்படுவது 
பற்றி நகை முதலிய சுவைக்கும் சுவையென்று பெயராயிற்று என்றபடி . 
எனவே சுவைபோன்றது சுவை என்பது கருத்தாம் . 
உய்ப்போன் செய்தது - சுவைப்போன் நிகழ்த்திய சுவை . 
காண்போன் உய்த்த அறிவின் பெற்றியாற் செல்லாதாகலின் என்றது . 
சுவைத்தோனுடைய மெய்ப்பாட்டைக்கண்டு இவன் சுவைத்தான் என்று 
அறிந்தோன் செலுத்திய அறிவின்றன்மையால் அவனுக்கு அச்சுவை நிகழாது 
என்றபடி . காண்போர்க்குஞ் சுவைபிறக்கும் என்பது கூத்த நூலாருட் சிலர் 
கருத்து . அவர் கருத்தையே ஈண்டுப் பேராசிரியர் மறுத்தனர் என்க . 


3 . 


4 . 


5 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


இருவகை நிலமெனப்படுமென , சுவைப்பொருளுஞ் சுவைத் 
தோனு மென இரு நிலத்தும் நிகழுமென்பதே பொருளாதல் 
வேண்டுமென்பது . 

குறிப்பென்பது , கைப்பின் சுவையுணர்வு பிறந்தவழி வெறுப்பு 
முதலாயின் உள்ளநிகழ்ச்சிபோல , அஞ்சதக்கன கண்டவழி 
அதனை நோக்காது வெறுக்கும் உள்ளநிகழ்ச்சி . விறலொன்பன, 
அவ்வுள்ள நிகழ்ச்சி பிறந்தவழி வேம்பு தின்றாக்கத் தலை நடுங்கு 
வது போலத் தாமே தோன்றும் நடுக்க முதலாயின். இவ்வகையால் 
இந்நான்கினையும் எட்டோடும் உறழவே முப்பத்திரண்டாயின. 

இனி, அவை பதினாறாயினவாறென்னையெனின் , - வேம்பு 
முதலாயின பொருளும் அதனோடு நா முதலாயின பொறியும் 
வேறு வேறு நின்றவழிச் சுவை பிறவாமையானும் அவ்விரண்டுங் 
கூடியவழிச் சுவை பிறத்தலானும் அவை பதினாறும் எட்டெனப் 
படும் ; இனிக் குறிப்புஞ் சத்துவமென்பனவும் , உள்ளநிகழ்ச்சியும் 
உடம்பின் வேறுபாடுமென்பராகலின் அவ்வுள்ள நிகழ்ச்சியை 
வெளிப்படுப்பது சாத்துவமாகலின் அவை பதினாறும் எட்டா 
யடங்குமாகலின் , அவை ஈரெட்டுப் பதினாறாகுமென்பது . 
மற்றிவை பண்ணைத்தோன்றுவனவாயின் , இது பொருளோத் 
தினுள் ஆராய்வதென்னை நாடக வழக்கத்தான ஒருவன் செய்த 
தனை ஒருவன் வழக்கினின்றும் வாங்கிக்கொண்டு பின்னர்ச் 
செய்கின்றதாகலானும் , வழக்கெனப்படாதாகலானும் , ஈண்டு 
ஆராய்வது பிறிதெடுத்துரைத்தல் என்னுங் குற்றமாமென்பது 
கூடா . அதுவன்றே , “இச்சூத்திரம் " பிறன்கோட் கூறல் என்னும் 
உத்திவகையாற் கூறி அதுதானே மரபாயிற்றென்பது . 


1 . 


2 . 


3 . 


4 . 


இருவகை நிலமென்பன சுவைக்கப்படு பொருளும் சுவைக்கின்றவனும் 
என்பது பேராசிரியர் கருத்து , 
அவை - பொருளும் பொறியும் . 
அவை - முப்பத்திரண்டும் . 
இது - மெய்ப்பாடு . 
நாடக வழக்கத்தானே செய்கின்றதாகலானும் என இயைக்க. 
இச்சூத்திரம் - இச் சூத்திரப் பொருள்கள் . 
பிறன்கோடகூறல் - பிறன் மதமெடுத்துரைத்தல் . எனவே கூத்த நூலார்க் 
குரியதை இப்பொருளியலுள் தாமும் எடுத்துரைத்தார் என்றபடி . உத்தி 


5. 


6 . 


7 . 


6 


மெய்ப்பாட்டியல் 


( பதினாறயடங்கியவை எட்டாயுமடங்குமெனல் ) 


250. நாலிரண் டாகும் பாலுமா ருண்டே 


இது , மெய்ப்பாட்டின் அடக்கங் கூறுகின்றது . 

ள் : முப்பத்திரண்டு மெய்ப்பாடும் பதினாறாதலே 
யன்றி எட்டாதலும் உண்டு என்றவாறு . 


அவை : வீரம் அச்சம் வியப்பு இழிபு காமம் அவலம் நகை 
நடுவு நிலையென்பன . இவற்றின் விகாரமாகிய சத்துவங்களெட் 
டனையும் இவற்றுளடக்கி எட்டாக்கிக் கூறியவாறிதுவென்பது . 
நாலிரண்டாதலு முண்டென்னாது பாலென்றதனான் எட்டா 
தலேயன்றி அவை ஒன்பதாதற்குப் பகுதியுமுடையவென்பது ; 
என்னை ? 


உருத்திரந் தன்னோ டொன்ப தாகும் 
என்பவாகலின் . உம்மை , இறந்தது தழீஇயிற்றாதலான் இலை 
யும் பண்ணைத்தோன்றிய எண்ணான்கெனப்பட்டனவற்றுப் 
பகுதியென இதுவும் பிறன்கோட் கூறியவாறாயிற்று . மற்றிவற்றது 
பயனென்னையெனின் , பொருளதிகாரத்துக் கூறுகின்ற வழக் 
கியலே 2 அவையுமென்பது கூறி , அச்சுவைக்கு ஏதுவாய பொரு 
ளினை அரங்கினுள் நிறீஇ , அதுகண்டு குறிப்புஞ் சத்துவமும் 
நிகழ்த்துகின்ற கூத்தனையும் அரங்கிற்றந்து , பின்னர் அவையரங் 
கினோர் அவன்செய்கின்ற மெய்ப்பாட்டினை உணர்வராக வரு 
கின்ற முறைமையெல்லாம் நாடகவழக்கிற்கே உரிய பகுதியென 
வும் , அப்பகுதியெல்லாம் ஈண்டுணர்த்தல் வேண்டுவதன்னெறன 


1 . 


வகையாற் கூறி அதுதானே இதற்கும் ( பொருளோத்திற்கும் ) மரபாயிற்று 
என்க . கூறி - கூறப்பட்டு . அதுதானே - அங்ஙனங் கூறப்பட்ட அப்பொரு 
டானே . கூறியதுதானே என ஒரு சொல்லாகக் கொள்ளின் கூறப்பட்டது 
தானே என் பொருள் கொள்க . 
பாலும் என்பதிலுள்ள உம்மை முப்பத்திரண்டு பதினாறாதலேயன்றி 
எட்டாதலும் உடைய என நிற்றலால் இறந்தது தழீஇயிற்று. 
அவையென்றது எட்டு மெய்ப்பாட்டினையும் . 
கூறிக் கூறியவாறு என இயைக்க . 
அவை அரங்கு - அவையாகிய அரங்கு . 


2 . 


3 . 


4 . 


1 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


வுங் கூறியவாறு . இங்ஙனம் அடங்குமென்பது நாடகநூலுள்ளுஞ் 
சொல்லுபவோவெனின் , சொல்லுபவாகலினன்றே அதன்வழி 
நூல்செய்த ஆசிரியர் செயிற்றியனார் சுவையுணர்வும் பொரு 
ளும் ஒன்றாக வடக்கிச் சுவையுங் குறிப்புஞ் சத்துவமுமென 
மூன்றாக்கி வேறு வேறு இலக்கணங் கூறி அவற்றை , 

எண்ணிய மூன்று மொருங்கு பெறுமென 
நுண்ணிதி னுணர்ந்தோர் நுவன்றன ரென்ப 

( 2 ) 
என்றோதினாராயிற்றென்பது . 

( எண்வகை மெய்ப்பாடு இவை எனல் ) 
251. நகையே யழுகை யிளிவரன் மருட்கை 

யச்சம் பெருமிதம் வெகுளி யுவகையென் 

றப்பா லெட்டே மெய்ப்பா டென்ப . 
இது , பிறர்வேண்டுமாற்றானன்றி இந்நூலுள் இவ்வாறு 
வேண்டப்படும் மெய்ப்பாடென்பது உணர்த்துதல் நுதலிற்று . 

ள் : இச் சொல்லப்பட்ட எட்டும் மெய்ப்பாடென்று 
சொல்லுவர் புலவர் என்றவாறு . 

நகையென்பது சிரிப்பு ; அது முறுவலித்து நகுதலும் , அளவே 
சிரித்தலும் , பெருகச் சிரித்தலுமென மூன்றென்ப. அழுகை 
யென்பது அவலம், அஃது இருவகைப்படும் ; தானே அவலித்த 
லும் , பிறரவலங்கண்டு அவலித்தலுமென ; இவற்றுள் ஒன்று 
கருணையெனவும் ஒன்று அவலமெனவும் பட்டுச்சுவை ஒன்ப 
தாகலுமுடையவென்பது . இளிவரலென்பது இழிபு . மருட்கை 
யென்பது வியப்பு; அற்புதமெனினும் அமையும் . அச்ச மென்பது 
பயம் . பெருமிதமென்பது வீரம் . வெகுளியென்பது உருத்திரம் . 
உவகையென்பது காம முதலிய மகிழ்ச்சி . இவை அவ்வெட்டு 
மாவன . இவற்றைச் சுவையெனவுங் குறிப்பெனவும் வழங்கினும் 
அமையும் . 


1 . 


2 . 


3 . 


அதன்வழி - நாடகநூலின் வழி , 
கூறி ஓதினாரென இயைக்க . 
பிறர் - நாடகநூலார் . 
இவ்வாறு - ( சூத்திரத்துட் கூறும் ) இத்தன்மையாக . 
தானே அவலித்தல் அவலம் . ஏனையது கருணை . 


4 . 


5 . 


8 


மெய்ப்பாட்டியல் 


மற்று நகையை முன்வைத்ததென்னையெனின் , பண்ணைத் 
தோன்றிய வெண்ணான்கு பொருட்கும் ( 249 ) இவை என்னும் 
இயைபில்லனவல்ல என்றற்கு , விளையாட்டு பொருட்டாகிய 
நகையை முன்வைத்தானென்பது . அதற்கு மறு தலையாகிய 
அழுகையை அதன்பின் வைத்தான் . இளிவரல் அதன்பின் வைத் 
தான் ; அழுகையும் இளிவரலோடு இயைபுடைமையின் . தானிளி 
வந்து பிறிதோர் பொருளை வியக்குமாதலின் இளிவரலின் 
பின்வியப்பு வைத்தான் . வியப்புப்பற்றியும் அச்சம் பிறத்தலின் 
அச்சத்தை அதன்பின் வைத்தான் . அச்சத்திற்கு மறுதலையாகிய 
வீரத்தை அதன்பின் வைத்தான். அவ்வீரத்தின் பயனாகிப் பிறர்க்கு 
வரும் வெகுளியை அதன்பின்னே வைத்தான் . வெகுளிக்கு 
மறுதலையாகலானும் எல்லாவற்றினும் ஈண்டு ஓதுதற்குச் சிறத் 
தாகலானும் முதற்கணோதிய நகைக்கு இயைபுடைத்தாகலானும் 
உவகையை அவ்வீற்றுக்கண் வைத்தானென்பது . 

இவ் வெட்டனுள் முதனின்ற நான்கும் முற்கூறுதற்கும் , 
இறுதி நின்ற நான்கும் பிற்கூறுதற்கும் காரணம் வருகின்ற 
சூத்திரங்களானும் பெறுதும் . 


மற்றிவ் வெட்டனோடுஞ் சமநிலை கூட்டி ஒன்பதென் 
னாமோ நாடகநலிற்போலவெனின் , அதற்கு ஒரு விகாரமின்மை 
யின் ஈண்டுக்கூறியதிலனென்பது ; அதற்கு விகாரமுண்டெனின் 
முன்னையெட்டனுள்ளுஞ் சார்த்திக்கொள்ளப்படும் . அல்லதூ 


1 . 


- 


மற்றுநகையை ... முன்வைத்தானென்பது என்றது . பண்ணைத்தோன்றிய 
பொருளோடு இவையும் இயைபுடையனவே வேறல்ல என்பதை உணர்த் 
தவே விளையாட்டுப் பொருட்டாகிய நகையை முன்வைத்தானென்றபடி . 
விளையாட்டுக்கண் தோன்றும் எண்ணான்கு பொருளைக் கூறிய சூத்திரத் 
தோடு இயைபு காட்டவே இச்சூத்திரத்து விளையாட்டுப் பொருட்டாகிய 
நகையை முன்வைத்தானென்பது கருத்து . பண்ணை விளையாட்டு . 
என்னும் - சிறிதும் . 
ஈண்டு என்றது ஈற்றினை . சிறந்த பொருளை முதலில் வைத்தலன்றி ஈற்றிற் 
கூறுதலுமுண்டு . அது - சிறப்புடைப் பொருளைப் பிற்படக் கிளத்தல் 
என்பதனாலறிக . 
அதற்கு - சமநிலைக்கு . சமநிலை - சமமாக நிற்றல் . அஃதாவது மனம் வீகார 
மின்றிச் சாந்தமடைந்து நிற்றல் . 


2 . 


3 . 


4 . 


9 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


உம் , அஃது உலகியல் நீங்கினார் பெற்றியாகலின் , ஈண்டு உலக 
வழக்கினுட் சொல்லயதிலெனென்பது . ஒழிந்த எட்டும் உலகிய 
லாகலிற் கூறினான் , வழக்கஞ் செய்யுளு மாயிரு முதலின் 
( பாயிரம் ) என்று புகுந்தமையினென்பது . அவை எட்டுமாமாறு 
இனிக் கூறுதும்.. 

( 3 ) 
( பொருள்பற்றி நகைச்சுவை இத்துணைய எனல் ) 
252. எள்ள லிளமை பேதைமை மடனென் 

றுள்ளப் பட்ட நகைநான் கென்ப . 
இது , நிறுத்தமுறையானே நகைக்குறிப்பு நான்கென்ப 
துணர்த்துதல் நுதலிற்று . 

இ - ள் : எள்ளுதலும் இளமையும் பேதைமையும் மடனு 
மெனக் கருதப்பட்ட நகை நான்கு என்றவாறு . 

இவை நான்கும் பொருளாகிச் சத்துவமுங் , குறிப்பும் 
சுவையும் என்னும் மூன்றற்கும் முதற்கண்ணவாகலான் மூன்ற 
னையும் அடக்கிப் பொருட்பகுதியான் அவற்றைக் கூறுகின்ற 
வாறு இதுவென்பது . இவை நான்கும் ஒன்றிரண்டாகி எட்டாத 
லும் உடைய . 

எள்ளலென்பது , தான் பிறரை எள்ளி நகுதலும் பிறரால் 
எள்ளப்பட்ட வழித்தான் நகுதலுமென இரண்டாம் . இளமை 
யென்பது , தான் இளமையாற் பிறரை நகுதலும் பிறரிளமை 
கண்டு தான் நகுதலுமென இரண்டு. பேதைமையென்பது , அறி 


1 . 


2 


3 . 


4 . 


சுவை 


5 . 


உலகியல் நீங்கினார் - துறந்தோர் . 
உலகியல் - உலகவழக்கு . 
கூறும் - கூறுவான் . என்றது ஆசிரியனை. 
இவை நான்கென்றது எள்ளன் முதலிய நான்கை . பொருள் 
பிறத்தற்குக் காரணமாகிய பொருள் . 
இவை சுவையும் குறிப்பும் சத்துவமும் என்று மாறியிருப்பது நலம் . தலைதடு 
மாற்றமென்னும் உத்தியாற் கூறினாரெனினுமாம் . சுவைக்கு முதற்கண்ணது 
பொருளாதலின் . 
அடக்கல் - பொருளுளடக்கல் . 
இளம்பூரணர் , பேதைமை என்பதற்கும் மடமை என்பதற்கும் வேறுபா 
டென்னையெனின் , பேதைமை என்பது உய்த்துணர்ந்து திரியக்கோடல் ; 
மடமை என்பது பொருண்மையறியாது திரியக்கோடல் என்பர் . 


6 . 


7 . 


101 


மெய்ப்பாட்டியல் 


வின்மை . மடமையென்பது பெரும்பான்மையுங் கொளுத்தக் 
கொண்டு கொண்டது விடாமை . இவையுந் தன் பேதைமையா 
னகுதலும் பிறன் பேதைமையா னகுதலும் , தன் மடமையான் 
நகுதலும் பிறன் மடமையான் நகுதலுமென இவ் விரண்டாம் . 
எள்ளலென்பது இகழ்ச்சி . 
எள்ளி நகினும் வரூஉம் 

( கலி - 61 ) 
என்பது , தன்கண் நிகழ்ந்த எள்ளல் பொருளாக நகை பிறந்தது . 

நல்லை மன்னென நகூஉப்பெயர்ந் தோளே . ( அகம் - 248 ) 
என்பது , பிறரெள்ளியது பொருளாகத் தன்கண் நகைபிறந்தது ; 
என்னை ? தன் மகள் தன்னை மதியாது இகழ்ந்தாளென நக்க 
வாறு . இது வெகுளிப்பொருளாக நக்கதன்றோவெனின் , அது 
வீரர்க்கே உரித்தாகல் வேண்டும் , இவள் அவளை வெகுண்டு 
தண்டஞ்செய்வாளல்லள் அதற்கே உவப்பினல்லதென்பது . 
அல்லதூஉம் , 


நகுதக் கனரே நாடுமீக் கூறுநர் . 


( புற - 72 ) 


என்றாற்போல வீரத்தெழுந்த வெகுளிநகையும் எள்ளல்நகை 
யென்றே அடக்கவேண்டும் ஈண்டென்பது . 


நடுங்குதல் காண்மார் நகை குறித் தனரே 


( கலி - 13 ) 


என்புழித், தன் இளமை பொருளாக நகைபிறந்தது . 


1 . 


2 . 


எள்ளி நகினும் வரூஉம் என்பது தலைவிக்குக் குறை நயப்பித்த தோழி 
கூற்று . தலைவியே ! அவன் குறையுற்று நிற்கின்ற காலத்து யான் இகழ்ந்து 
சிரித்தாலும் அவன் பாலகாலும் வருவான் என்பது கருத்து . தன்கண் 
நிகழ்ந்த எள்ளல் பொருளாகத் தோழிக்கு நகை பிறந்தது . 
தன் மகளை நோக்கி நீ மிகவும் நல்லை எனச் சிரித்துச் சென்றாள் என்றது . 
செவிலித் தாய் தன் மகள் தன்னை மதியாமை குறித்துச் சிரித்துச்சென்றாள் 
என்றபடி . 
நகு தக்கனர் - சிரிக்கத்தக்கார் . இவனது நாட்டை உயர்த்திச் சொல்வார் 
எம்மாற் சிரிக்கத்தக்கார் என்றமையின் வெகுளிபற்றிய நகையாயிற்று . இது 
எள்ளல் நகையுள் அடங்காது என்பது பேராசிரியர் கருத்து . 
நடுங்குதல் காண்மார் நகை குறித்தனர் - தலைவியே உனது மெய்ந்நடுக் 
கத்தைக் காண்டற்கு ஒரு விளையாட்டைக் குறித்துச் சொன்னார் . இது 
தலைவன் இளமைபொருளாக அவற்கு நகை பிறந்தது . 


3 . 


4 . 


11 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


திறனல்ல யாங்கழற யாரை நகுமிம் 
மகனல்லான் பெற்ற மகன் . 

( கலி - 86 ) 
என்பதுமது . 

அங்ஙனம் மகன் சிரித்தவழித் தாய்க்கு நகைதோன்றிற்றேல் 
அது பிறரிளமை பொருளாக நகை தோன்றிற்றாம் . 
நாவொடு நவிலா நகைபடு தீஞ்சொல் . 

( அகம் . 16 ) 
என்பது , பிறரிளமை பொருளாக நகைபிறந்தது . 
நகைநீ கேளாய் தோழி . 

( அகம் - 248 ) 
என்பது , தன் பேதைமை பொருளாக நகை பிறந்தது . என்னை ? 
தான் செய்த தவற்றிற்குத் தாய் தன்னை வெகுண்டது தனக்கு 
நகையாகக் கொண்டமையின் . 

நகையா கின்றே தோழி ... 

மம்மர் நெஞ்சினன் றொழுது நின் றதுவே. ( அகம் - 56 ) 
என்பது , பிறன் பேதைமை பொருளாக நக்கது . 
நும்மொடு நக்க வால்வெள் ளெயிறே . 

( குறு - 168 ) 
என்பது , தன்மடத்தான் நகை தோன்றிற்று ; என்னை ? நியிர் கூறிய 
தனையே மெய்யெனக் கொண்டு மகிழ்ந்து நக்கனமென்றமையின் . 

குறிக்கொண்டு நோக்காமை யல்லா லொருகண் 
சிறக்கணித்தாள் போல நகும் . 

( குற - 1095 ) 
என்பதும் அது . 


1 .. 


2 


3 . 


4 . 


நகும் என்றது தன் மகனை . தன் மகன் தன்னியல்பானே நக அதனைத் 
தன்னை நகுதலாகக்கொண்டு தலைவி யாரை நகும் என்றாள் . 
பிறரிளமை பொருளாக நகை தோன்றியதென்றது குழவியின் நாவொடு 
பழகாத இளைய மழலைத் தீஞ்சொற்கேட்டு நகை தோன்றிற்று என்றபடி . 
தான் செய்த தவற்றை ஓராமை பேதைமை என்க . 
தொழுது நின்ற பேதைமை கருதி நகையாகின்று என்றாள் . இது தோழி 
கூற்று . பிறன் என்றது தலைவனை . 
இது தலைவி கூற்று . தோழி கூற்றுமாம் . நீயிர் கூறியதனையாம் மெய்யெனக் 
கொண்டு நும்மொடு நக்கது மடமை என்றாள் . 
ஒரு கண் சிறங்கணித்தாள் போல என்னை நோக்கிப் பின் றன்னுள்ளே நகும் . 
சிறங்கணித்தல் கண்ணைச்சுருக்கி நோக்குதல் . தலைவனோக்குதலைக் 


5 . 


6 . 


12 


மெய்ப்பாட்டியல் 


நாநகை யுடைய நெஞ்சே நம்மொடு 
தான்வரு மென்ப தடமென் றோளி . 


( அகம் - 121 ) 


எனப் பிறர்மடம் பொருளாக நகை தோன்றிற்று . பிறவும் அன்ன . 


இவ்வோதப்பட்டவற்றுக்கெல்லாம் உவகை உரித்து . உள்ளப் 
பட்ட நகை நான்கு என்றதனான் உள்ளத்தோடு பிறவாத நகை 
யுமுள ; அவை , 


வறிதகத் தெழுந்த வாயண் முறுவலள் . 


( அகம் - 5 ) 


என்றாற்போல வருவனவெனக் கொள்க . 


(4) 


( அழுகைச்சுவை இத்துணைய எனல் ) 


253. இனிவே யிழவே யசைவே வறுமையென 

விளிவில் கொள்கை யழுகை நான்கே . 
இது , முறையானே அழுகையென்னுஞ் சுவையினைப் 
பொருள் பற்றி உணர்த்துதல் நுதலிற்று . 

இ - ள் : இளிவும் , இழத்தலும் , அசைதலும் , வறுமையு 
மென இந்நான்கு பொருள்பற்றித் தோன்றும் அவலம் என்றவாறு . 

இளிவென்பது , பிறரான் இகழப்பட்டு எளியனாதல் . இழ 
வென்பது , தந்தையுந் தாயு முதலாகிய சுற்றத்தாரையும் இன்பம் 
பயக்கும் நுகர்ச்சி முதலாயவற்றையும் இழத்தல் . அசைவென் 
பது , பண்டை நிலைமைகெட்டு வேறொருவாறாகி வருந்துதல் . 


1 . 


கண்டு தானும் விடாது நோக்கி நக்கதுமடமை என்பது இவ்வுரையாசிரியர் 
கருத்துப்போலும் . இவ் வுதாரணம் அத்துணைப் பொருத்தமாய்க் காண 
வில்லை . 
தான் வருமென்றது மடம்பற்றியது . கொளுத்திய இன்பத்தைக்கொண்டு 
அதனை விடாமல் தானும் வருவேனென்று தலைவி கூறியது மடமை . 
கொளுத்தல் - அறிவித்தல் . 
பிறர் என்றது தலைவியை , இது பொருள்வயிற் பிரியுந் தலைவன் கூற்று . 
வாயண் முறுவல் - வாயிற் பொருந்திய நகை . இப்பாடமே பொருத்தமானது . 
நுகர்ச்சி - அனுபவித்த பொருள் . 
பண்டை நிலைமை - தான் முன்னிருந்த நிலைமை . 


+ 


2 . 


3 . 


4 . 


5 . 


13 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


வறுமையென்பது , போகந் துய்க்கப்பெறாத பற்றுள்ளம் . இவை 
நான்குந் தன்கண் தோன்றினும் பிறன்கண் தோன்றினும் அவல 
மாமென்பது ; எனவே , இவையும் எட்டாயின . விளில் கொள்கை 
கேடில் கொள்கை . அங்ஙனங் கூறிய மிகையானே அழுகைக் 
கண்ணீர்போல உவகைக் கண்ணீர் வீழ்தலும் உண்டு; அதனையும் 
அழுகைப்பாற் சார்த்தி உணரப்படும் . 

எழுதெழில் சிதைய வழுதன ளேங்கி 
யடித்தென வுருத்த தித்திப் பல்லழ் 
நொடித்தெனச் சிவந்த மெல்விரற் றிருகுபு 
கூர்நுதி மழுங்கிய வெயிற்ற 

ளூர்முழுது நுவலுநிற் காணிய சென்மே ( அகம் - 176 ) 
என்பது , பரத்தையை நீ யெள்ளினையென்று அழுதுவருகின்றா 
ளென்று தலைமகற்குச் சொல்லியதாகலின் இது தன்கட்டோன் 
றிய இளிவரல் பொருளாக அவலச்சுவை பிறந்தது . 

கயமல ருண்கண்ணாய காணா யொருவன் ( கலி - 37 
என்னும் பாட்டினுள் , 

தானுற்ற , 

நோயுரைக் கல்லான் பெயருமற் பன்னாளும் 
எனத் தலைமகள் இளிவந் தொழுகுவது காரணமாக , 

சேயேன்மன யானுந் துயருழப்பேன் 
என்றமையின் இது பிறன்கட்டோன்றிய இளிவரல் பொருளாக 
அவலச் சுவை பிறந்தது . இது கருணையெனவும்படும் . 
மெழுக மாப்பிகண் கலுழ்நீ ரானே 

( புறம் - 249 ) 
என்புழிக் கணவனை யிழந்தாள் அவற்குப் பலிகொடை கொடுத் 
தற்கு மெழுகுகின்றாளை , கண்ணீரே நீராக மெழுகுகின்றா 


1 . 


2 . 


தன் என்றது பரத்தையை . பரத்தை தன்னைத் தலைவனிகழ்ந்தமையின் 
தான் அவனால் இகழப்பட்டு எளியனாயினேன் என்று கருதியதனால் 
அவளுக்கு அழுகை பிறந்தது. இளிவரல் - இழிவு. 
பிறன் என்றது தலைவனை . தலைவன் பலநாளும் இளிவந்து ஒழுகல்பற்றித் 
தோழி . யானுந் துயருழப்பேன் என்றமையின் . இது பிறந்கடடோன்றிய 
இளிவரல் பொருளாக அவலம் பிறந்தது . இவ்வவலம் அவன் மீது கொண்ட 
கருணையாற் பிறந்தமையின் இது கருணை எனப்படுமென்றார் . கருணை 
யாற் பிறந்த அழுகையைக் கருணையென்றதுபசாரம் . 


14 


மெய்ப்பாட்டியல் 


ளென்றமையின் இது தன்கட்டோன்றிய இழவுபற்றிப் பிறந்த 
அவலச் சுவையாயிற்று . 
ஐயோ வெனின்யான் புலியஞ் சுவலே 

( புறம் - 255 ) 
என்பது அது . 
பின்னொடு முடித்த மண்ணா முச்சி 

( அகம் - 73 ) 
என்னும் பாட்டினுள் , 

அணங்குற கற்பொடு மடங்கொளச் சாஅய் 
நின்னோய்த் தலையையு மல்லை தெறுவர 
வென்னா குவள் கொ லளிய டானென 

வென்னழி பிரங்கு நின்னொ டியானும் 
என்றவழி , தலைமகன் பிரிவிற்குத் தோழி படர்கூர்ந்தாளெனச் 
சொல்லினமையின் , அது பிறன்கட்டோன்றிய இழவுபற்றி 
அவலம் பிறந்ததாம் . 

துளியிடை மின்னுப்போற் றோன்றி யொருத்தி 
யொளியோ டுருவென்னைக் காட்டி யளியயென் 

“னெஞ்சாறு கொண்டா ளதற்கொண்டுந் துஞ்சேன் . ( கலி - 139 ) 
எனத் தன்கட்டோன்றிய அசைவுபற்றி அவலம் பிறந்தது . 

இல்வழங்கு மடமயில் பிணிக்குஞ் 

சொல்வலை வேட்டுவ னாயினன் முன்னே ( புறம் - 252 ) 
என்பது , பிற்கட்டோன்றிய அசைவுபற்றிய அவலம் ; என்னை ? 
அள்ளிலைத்தாளி கொய்யாநின்றான் இதுபொழுது 
அவலித்துச் சொல்லினமையின் . 


என 


1 . 


2 . 


3 . 


தன் என்றது கணவனை யிழந்தாளை . அவளுக்குக் கண்கலுழ்நீர் கணவனை 
யிழந்தமைபற்றி வந்ததாகலின் இழிவுபற்றிய அவலமென்றார் . 
ஐயோவெனின் - ஐயோவென் றரற்றுவேனாயின் . இது கணவனையிழந் 
தாள் கூற்றாதலின் தன் கட்டோன்றிய இழிவுபற்றி வந்த அவலமாயிற்று . 
இழவு ஈண்டுப் பிரிவு . தலைவன் பிரிவுபற்றி வந்த அவலமாகலின் பிறன் 
கட்டோன்றியதாயிற்று. 
தன் நெஞ்சாறு கொண்டாள் என்றமையானே தான் முன்னிலைமை கெட்டன 
னென்றா னாகலின் . தன்கடடோன்றிய அசைவுபற்றி வந்த அவலமாயிற்று . 
பிறன் என்றது ஈண்டுத் தாபதனாயினானை. முன் மடமயிலைப் பிணிக்கும் 
வேட்டுவனாயிருந்தவன் இப்பொழுது அந்நிலைவிட்டு அள்ளிலைத் 
தாளிகொய்தலின் . இது பிறன்கட்டோன்றிய அசைவாயிற்று . 


4 . 


5 . 


15 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


இல்லி தூர்ந்த பொல்லா வறுமுலை 
சுவைத்தொ றழூஉந்தன் மகந்துமுக னோக்கி 
நீரொடு நிறைந்த வீரிதழ் மழைக்கணென் 
மனையோ ளெவ்வ நோக்கி நினைஇ 
நிற்படர்ந் திசினே நற்போர்க் குமண 

( புறம் - 164 ) 
என்புழி , முலைப்பசைகாணாது அழுகின்றது குழவியென்பது , 
தன்கட்டோன்றிய வறுமைபற்றி அவலம் பிறந்தது . மகமுக 
னோக்கி அழுகின்றாள் என் மனைவியென்பது பிறன்கட் 
டோன்றிய வறுமையவலம் . 

இன்ன விறலு முளகொ னமக்கென 
மூதிற் பெண்டிர் கசிந்தழ நாணிக் 

கூற்றுக்கண் ணோடிய வெருவரு பறந்தலை ( புற - 19 ) 
என்புழி , மூதிற்பெண்டிர் இழவுபற்றி அழுதாராயிற் கூற்றுக் 
கண்ணோடாதாகலின் அவர் உவந்தனரென்பது பெற்றா 
அதனானே அஃது உவகைத்தலுழ்ச்சியாமென்பது . 

( 5 ) 
( இளிவரற்சுவை இத்துணைய எனல் ) 
254. மூப்பே பிணியே வருந்த மென்மையோ 

டியாப்புற வந்த விளிவர னான்கே . 
இது , மூன்றாம் எண்ணுமுறைமைக்கணின்ற இளிவரல் 
கூறுகின்றது . 

இ - ள் : மூப்பும் பிணியும் வருத்தமும் மென்மையுமென 
நான்கு பொருள் பற்றிப் பிறக்கும் இளிவரல் என்றவாறு . 


1 . 


2 . 


இல்லி - துவாரம் . 
தன் என்றது குழவியை . குழவி தனக்குப் பாலின்றி வறுமையுற்று அழுதமையின் 
தன்கண் வந்த வறுமைபற்றிய அவலமாயிற்று . தன் மகமுகநோக்கித் 
தாயழுதாள் என்றது தன் மகவுக்குப் பாலில்லாமையால் அதன் முகநோக்கி 
அழுதாள் என்றபடி , ஆகலின் பிறன்கட் டோன்றிய வறுமைப்பற்றிய அவல 
மாயிற்று . பிறன் என்றது மகவை . 
கண்ணோடல் - இரங்கல் . 
அஃது - அம்மூதிற் பெண்டிரழுகை. 
இளிவரல் - எளிமை ; இழிவு . 
மென்மை - வலியின்மை . 


3 . 


4. 


5 . 


6 . 


16 


மெய்ப்பாட்டியல் 


வருத்தமெனினும் முயற்சியெனினும் ஒக்கும் . ‘ யாப்புற வந்த 
என்பது திட்பமுறவந்த என்றவாறு , அங்ஙனங் கூறிய மிகை 
யானே வீரமுதலாயினபற்றியும் இளிவரல் பிறக்கும் என்றவாறு . 
இவையும் முன்னைய போலத் தன்கட்டோன்றுவனவும் பிறன் 
கட்டோன்றுவனவும் பற்றி எட்டாதலுடைய வென்பது கொள்க . 

தொடித்தலை விழுந்தண் டூன்றி நடுக்குற் 
றிருமிடை மிடைந்த சிலசொற் 
பெருமூ தாளரே மாகிய வெமக்கே . 

( புற - 243 ) 
என்பது , தன்கட்டோன்றிய மூப்புப் பொருளாக இளிவரல் 
பிறந்தது . என்னை ? இளமைக்காலத்துச் செய்தன செய்யமாட் 
டாது இளிவந்தனம் இக்காலத்து என்றமையின் . 

மாயப் பொய்ம்மொழி சாயினை பறிற்றியெம் 
முதுமை யெள்ளலஃ தமைகுந் தில்ல . 

( அகம் - 6 ) 
என்பதும் அது . 

மூத்துத்தலை யிறைஞ்சிய நின்னோ டியானே 

போர்த்தொழி றொடங்க நாணுவ லதனான் . 
என்பது , பிறன்கட்டோன்றிய மூப்புப் பொருளாக இளிவரல் 
பிறந்தது . 

இமயமுந் துளக்கும் பண்பினை 

துணையில ரளியர் பெண்டிரிஃ தெவனோ . ( குறு - 158 ) 
என்பது , தன்கட்டோன்றிய பிணிபற்றி இளிவரவு விறந்தது ; 
என்னை? மலையைத் துளக்கும் ஆற்றலையுடையாய் காமப்பிணி 
கூர்ந்தோரை அலைப்பது நினக்குத் தகுவது அன்றென இளி 
வந்து வாடைக்குக் கூறினமையின் . 

குணகடற் றிரையது பறைதபு நாரை 
திண்டேர்ப் பொறையன் றொண்டி முன்றுரை 
யயிரை யாரிரைக் கணவந் தா அங்குச் 
சேய ளரியோட் படர்தி 
நோயை நெஞ்சே நோய்ப்பா லோயே . 

( குறு - 128 ) 


1 . 


2. 


3 . 


தொடி - பூண் . 
இரும் - இருமல் . 
முதுமையெள்ளல் என்றது தன்கடடோன்றிய மூப்புக் காரணமாகப் பிறந்த 
இளிவரல் . 
துணையிலர் பெண்டிர் என்றது தலைவரைப் பிரிந்து காமநோயுழக்கும் 
பெண்டிர் என்றபடி . அதனால் பிணிபற்றிவந்த இளிவரல் என்றார் . 


4 . 


17 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


என்பது , நெஞ்சினை வேறு நிறீஇக் கூறினமையிற் பிறன்கட் 
டோன்றிய பிணியெனப்படும் . இதனுள் , 

சேய ளரியோட் படர்தி 
என்றமையின் இது பிறன்கட்டோன்றிய வருத்தமும் 
வந்ததாயிற்று . 
யோன்ற னறிவ றானறி யலளே . 

( குறு - 337 ) 
என்பது , தன்கட்டோன்றிய வருத்தம்பற்றி வந்த இளிவரல் ; 
என்னை ? அது பின்னின்ற தலைமகன் கூறியதாகலின் . 


ஒன் றிரப்பான் போ லிளிவந்துஞ் சொல்லும் ( கலி - 47 ) 

) 
என்பது பிறன்கட்டோன்றிய வருத்தம்பற்றி வந்தது ; என்னை ? 
அவன் இவ்வாறொழுகுதல் நமக்கு இளிவரலாமென்னுங் குறிப் 
பினாற் கூறிக் குறை நயப்பித்தமையின் . 

வலியரென வழிமொழியலன் 
மெலியரென மீக்கூறலன் 

( புறம் - 239 ) 
எனத் தன்கண்ணும் பிறன்கண்ணுந் தோன்றிய மென்மைபற்றி 
இளிவரல் பிறந்தன ; என்னை ? மெலியார் இளிவந்தன கூறுவ 
ராயினும் வலியார் மீக்கூறுவராயினும் இவன் அவை செய்யா 
னென்றலின் . 


" ஒருகை யுடைய தெறிவலோ யானு 
மிருகை சுமந்துவாழ் வேன் . 


( ப - 207 ) 


1. 


2 


3. 


பிறன் என்றது நெஞ்சினை. 
படர்தி என்றது விரும்புகின்றாய் என்றபடி . விரும்புதல் பற்றி முயற்சிபற்றி 
வந்ததென்றார் . 
யான் , அவள் வருத்தும் பருவமுடையள் என்பதை அறிவேன் . எனவே 
இளையள் விளைவிலள் என்னாதி ; என்னை வருத்தும் பருவம் உடையள் 
என இரந்து பின்னின்ற தலைமகன் கூறினமையின் தன்கடடோன்றிய 
வருத்தமாயிற்று . இரந்து பின்னிற்றல் - வருத்தம் ( முயற்சி ) ; இதனால் 
அவற்கு இளிவரல் பிறந்தது . 
இரப்பான் போல் இளிவந்து கூறல் - வருத்தம் ( முயற்சி ) . 
வழிமொழியலன் என்பது - தன் மென்மைதோன்ற நின்றது . மெலியர் 
என்பது பிறர் மென்மைதோன்ற நின்றது . 
ஒரு கையுடையது - யானை . எறிவலோ என்றமையான் . எறிதல் வீரத்திற்கு 
இழுக்காகும் என்றபடி , 


4 . 


5 . 


6 . 


18 


மெய்ப்பாட்டியல் 


என்பது வீரம்பற்றி இளிவரல் பிறந்தது ; இது , தன்கண்ணும் 
பிறன்கண்ணுந் தோன்றாமையின் இலேசினாற் கொண்டா 

( 6) 


மென்பது . 


( மருட்கைச் சுவை இத்துணையது எனல் ) 
255. புதுமை பெருமை சிறுமை யாக்கமொடு 

மதிமை சாலா மருட்கை நான்கே . 


து , வியப்புணர்த்துதல் நுதலிற்று . 
இ - ள் : புதிதாகக் கண்டனவும் , கழியப்பெரியவாயினவும் , 
இறப்பச் சிறியனவும் , ஒன்று ஒன்றாய்த் திரிந்தனவுமென நான்கும் 
பற்றி வியப்புத்தோன்றும் என்றவாறு . 

மதிமை சாலா மருட்கை என்பது , அறிவினை உலக 
வழக்கினுள் நின்றவாறு நில்லாமற் றிரித்து வேறுபடுத்து வருவ 
தென்றவாறு . இவையுமெல்லாம் மேலனபோலத் தன்கட்டோன் 
றினவும் பிறன்கட்டோன்றினவுமென எட்டாதலுடைய . 

மலர்தார் மார்ப னின்றோற் கண்டோர் 
பலர்தில் வாழி தோழி யவரு 
ளாரிருட் கங்கு லணையொடு பொருந்தி 
யோரியா னாகுவ தெவன் கொ 

னீர்வார் கண்ணொடு நெகிழ்தோ ளேனே . (( அகம் - 82 ) 
என்பது , தன்கட்டோன்றிய புதுமைப்பற்றி வியப்புப் பிறந்தது ; 
என்னை ? தன் கருத்து வெளிப்படாது தன்மெய்க்கட்டோன்றிய 
புதுமையைத் தலைவி வியந்தாள்போலத் தோழிக்கு அறத்தொடு 
நின்றமையின் . 


1 . 


இவ்விளிவரல் தன்கண் பிறந்ததுமன்று . பிறன்கண் பிறந்ததுமன்று. வீரத்தின் 
கண் பிறந்தது என்றபடி . என்றது தனக்கும் இகழ்ச்சியாகாது யானைக்கும் 
இகழ்ச்சியாகாது வீரத்திற் கிகழ்ச்சியாமென்றபடி . இவ்விளிவு இரண்டிடத் 
தும் இல்லை . வீரத்திலுண்டு என்பது கருத்து . செயலால் வந்ததாகலின் 
வீரத்தில் இழிவுதோன்றும் என்க . “ விலங்காமென மதவேழமு மெறியான் 
என்பது சிந்தாமணி. 
கண்டோர் பலருள் தனக்குமாத்திரம் நீர்வாா கண்ணொடு நெகிழ்தோ 
ளானமை . புதுமை , ஆதலிற் புதுமைபற்றிய வியப்பு . புதுமை - முன்னில்லாதன 
தோன்றினமை . 


2 . 


19 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


மந்தி நல்லவை மருள்வன நோக்கக் 
கழைவள ரடுக்கத் தியலி யாடுமயில் 
விழவுக்கள விறலியிற் றோன்று நாடன் . 

( அகம் - 82 ) 
என்றவழிக் பண்டு ஒருகாலுங் கண்டறியாதபடி ஆடிற்று மயி 
லென்றமையிற் பிறபொருட்கட்டோன்றிய புதுமையாயிற்று . 

நிலத்தினும் பெரிதே வானினு முயர்ந்தன்று 
நீரினு மாரள வின்றே சாரற் 
கருங்கோற் குறிஞ்சிப் பூக்கொண்டு 
பெருந்தே னிழைக்கு நாடனொடு நட்பே . ( குறு - 3 ) 
என்பது பெருமை வியப்பு ; என்னை ? கருங்கோற் குறிஞ்சிப் பூக் 
கொண்டு பெருந்தேன் இழைத்தாற்போல வழிமுறை முறையாற் 
பெருகற்பாலதாகிய நட்பு , மற்றவனைக் கண்ணுற்ற ஞான்றே 
நிலத்தில் தகலம்போலவும் , விசும்பி னோக்கம்போலவுங் , கடலி 
னாழம் போலவும் ஒருகாலே பெருகிற்றென்றமையின் ; இது 
தன்கட்டோன்றிய பெருமை வியப்பு ; இது தலை மகன் கருத்தி 
னுள் நட்பிற்குக் கொள்ளுங்காற் பிறன்கட்டோன்றிய பெருமை 
வியப்பாமென்பது கொள்க . 

மைம்மல ரோதி மணிநகைப் போதைதன் 
கொம்மை வரிமுலை யேந்தினு - மம்ம 
கடையிற் சிறந்த கருநெடுங்கட் பேதை 

2 யிடையிற் சிறியதொன் றில் . 
என்பது , பிறன்கட்டோன்றிய சிறுமை வியப்பு. தன்கட்டோன்றிய 
சிறுமை வந்துழிக் காண்க . 

எருமை யன்ன கருங்கல் லிடைதோ 
றானிற் பரக்கும் யானைய முன்பிற் 
கானக நாடனை நீயோ பெரும . 

( புறம் - 5 ) 
என்பது , நரிவெரூஉத்தலையார் தம்முடம்பு பெற்று வியந்து 
கூறிய பாட்டாகலின் , இது தன்கட்டோன்றிய ஆக்கம்பற்றி 
வியப்புப் பிறந்ததாயிற்று . 


1 . 


தலைவி தலைவனொடுபட்ட தன் நட்பின் பெருமையைக் குறித்து வியந் 
தமையின் தன்கட்டோன்றிய பெருமை வியப்பாயிற்று . தலைவன் தன்னி 
டத்து வைத்த நட்பின் பெருமையைத் தலைவி வியந்தாகக் கொள்ளுங்கால் 
பிறன்கட்டோன்றிய பெருமை வியப்பாமென்றபடி . 
இது பேதையினது இடையின் சிறுமையை வியத்தலின் சிறுமைபற்றிய வியப் 
பாயிற்று . 
இது தன்கட்டோன்றிய ஆக்கம் என்றது நரிவெரூஉத்தலையார் சேரமான் 
ஒள்வாட் கோப்பெருஞ் சேரலிரும்பொறையைக் கண்டபொழுதே சாபம் 


2 . 


3 . 


20 


மெய்ப்பாட்டியல் 


உறக்குந் துணையதோ ராலம்வித் தீண்டி 
யிறப்ப நிழற்பயந் தா அங்கு 

( நால - 38 )) 
என்பது , பிறபொரு ளாக்கம் பற்றிய வியப்பு . 

இனி , மதிமை சாலா மருட்கையானே சிறுமைப்பொருள் 
பெருந்தொழில் செய்தலும் , பெருமைப்பொருள் சிறுதொழில் 
செய்தலும் வியப்பாமெனக் கொள்க . 


2 கிண்கிணி களைந்தகா லொண்கழ றொட்டு . ( புறம் - 77 ) 
என்னும் பாட்டுச் சிறியோர் பெருந்தொழிலைச் செய்தது . 

அன்னா னொருவன்றன் னாண்டகைவிட் டென்னைச் 
சொல்லுஞ்சொற் கேட்டீ சுடரிழாய் . 

( கலி - 47 ) 
என்பது , பெரியோன் சிறுதொழில் கூறலின் வியப்பாயிற்று . 

புதுமையை ஆக்கத்துளடக்கி முதுமையென்பது பாட 
மாகவும் உரைப்ப ; அன்னதோர் வழக்கின்மையானும் புதுமை 
" ஒன்று ஒன்றாய்த் திரியுமெனப்பட்டு அவ்வாக்கத்துள் அடங் 
காமையானும் அஃதமையாதென்பது . 

இங்ஙனம் , இவை நான்கு சூத்திரப்பொருளும் , நானான்கு 
பதினாறாகியும் முப்பத்திரண்டாகியும் விரியுமாகலின் இவற்றை 
ஓரினமாக்கி முதற் சூத்திரத்து முன் வைத்தானென்பது . 

இனிவருஞ் சூத்திரநான்கினும் எண்ணப்படும் பொருள் 
ஒன்று இரண்டாகாமையின் அவை பதினாறேயாமென்பது ; 
அஃதேயெனின் , இத்துணையுங் கூறிவந்த முப்பத்திரண்டனையும் 
இனிக் கூறும் பதினாறனையும் நோக்கி முதற் சூத்திரத்துள் , 


1 . 


2 . 


நீங்கித் தமக்கியல்பான உடம்பைப் பெற்று ஆக்கம் அடைந்தமையை ( புறம் - 5 ) . 
சிறிய வித்துப் பெரிய மரமானது ஆக்கம் . 
கிண்கிணி களைந்தகால் என்றமையின் குழவிப் பருவமுடையான் 
என்பதூஉம அவன் போர்செய்யக் காலில் கழல்கட்டி என்றமையின் அவன் 
பொருந்தொழில் செய்ய முயன்றமையும் பெறப்பட்டன . 
என்னைச் சொல்லுஞ் சொல் என்பது பின்னின்றிரத்தலைக் குறித்தலின் 
சிறுதொழிலாயிற்று . 
ஆக்கம் ஒன்று ஒன்றாய்த் திரிவது ; புதுமை அவ்வாறு திரியாதாகலின் 
அதனுள் அடங்காது என்றபடி . 


3 . 


4 . 


21 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


பண்ணைத் தோன்றிய வெண்ணான்கு பொருளுங் 
கண்ணிய புறனே நானான் கென்ப . 

( பொ - 249 ) 


என்றானென்னாமோவெனின் , என்னாமன்றே . பதினாறு பொரு 
ளும் மேற்கூறிய முப்பத்திரண்டு மென்று படாமையி னென்பது ; 
என்றார்க்குத் தன்கட்டோன்றுதல் பிறன்கட்டோன்றுதலெனப் 
பகுத்துப் பொருளுரையாது , மேலனவும் இனி வருகின்றனவும் 
நானான் கேயாகலாற் பண்ணைத் தோன்றிய வெண்ணான்கு 
பொருள் (249 ) என்றானாமெனின் , அங்ஙனங் கூறின் அவை 
கண்ணிய புறனே நானான் கென்ப ( பொ - 249 ) என்றும் , 
நாலிரண் டாகும் பாலுமா ருண்டே ( 250 ) என்று மடங்கக் 
கூறல் வேண்டாவாம் ; வேண்டவே , இச்சூத்திரம் எட்டு வகை 
யாகியே சொல்லுமென மறுக்க ; அல்லதூஉம் இஃது உலக 
வழக்காதலிற் பண்ணைத்தோன்றிய பொருள் ஈண்டு ஆராயா 
னென்பது . அன்றியும் இவற்றைப் பண்ணைத்தோன்றிய பொரு 
ளெனின் ஒன்றொன்றாக்கிக் கூறாது , கூத்தன் அரங்கினுள் 
இயற்றும் வகையானே சுவையுங் குறிப்புஞ் சத்துவமுமென வேறு 
வேறு செய்வான் ஆசிரியனென்பது . 

( 7) 
( அச்சச்சுவை இத்துணையது எனல் ) 


256. அணங்கே விலங்கே கள்வர்த மிறையெனப் 

பிணங்கல் சாலா வச்ச நான்கே . 
இது , முறையானே அச்சமுணர்த்துதல் நுதலிற்று . 

- ள் : தெய்வமும் விலங்கும் கள்வரும் தமக்கு இறைவரா 
யினாருமென நான்கு பகுதியான் அச்சம் பிறக்கும் என்றவாறு . 


1 . 


2 . 


என்று படாமையின் - என்று சூத்திரப்பொருள் படாமையின் . 
மேலனவற்றையும் இனி வருவனவற்றையும் ( 8 ஒ 4 - 32 ) முப்பத்திரண்டா 
மென்றானெனின் , முப்பத்திரண்டு பதினாறமென்றும் , பதினாறெட்டா 
மென்றும் , ஒன்று ஒன்றுளடங்கக் கூறவேண்டாவாம் என்றபடி . அடங்கக் 
கூறல் வேண்டினமையானே இச்சூத்திரம் நான்குவகையாகாது எட்டுவகை 
யாம் என்றபடி . எனவே இதன் முதற் சூத்திரங்களும் எவ்வெட்டுவகையாம் 
என்றபடி . ஆகவே இந்நான்கு சூத்திரத்தானாய முப்பத்திரண்டும் வேறு . 
பண்ணைத் தோன்றிய முப்பத்திரண்டும் வேறு என்றபடி . 
ஒன்றொன்றாக்கி - ஒன்றை யொன்று ளடக்கி . ஆக்கி அடக்கி . அடக்கி என்று 
பாடமிருப்பினு மமையும் . 


3 . 


22 


மெய்ப்பாட்டியல் 


அணங்கென்பன : பேயும் பூதமும் பாம்பும் ஈறாகிய பதினெண் 
கணனும் , நிரயப்பாலரும் , பிறரும் அணங்குதற்றொழிலராகிய 
சவந்தின்பெண்டிர் முதலாயினாரும் “உருமிசைத் தொடக்கத் 
தனவு மெனப்படும் . விலங்கென்பன : அரிமா முதலாகிய அஞ்சு 
தக்கன . கள்வரென்பார் : தீத்தொழில் புரிவார் . இறையெனப்படு 
வார் : தந்தையரும் ஆசிரியரும் அரசரும் முதலாயினார் . பிணங்கல் 
சாலா அச்சம் என்றதனான் முன்னைய போல இவை தன்கட் 
டோன்றலும் பிறன்கட்டோன்றலுமென்னுந் தடுமாற்றமின்றிப் 
பிறிது பொருள்பற்றியே வருமென்பது . 


உதாரணம் : 


யானை தாக்கினு மரவுமேற் செலினு 
நீனிற விசும்பின் வல்லேறு சிலைப்பினுஞ் 

சூன்மகண் மாறா மறம்பூண் வாழ்க்கை . ( பெரும்பா - 134 - 6 ) 
என்னுபதனுள் , அணங்கும் விலங்கும் பொருளாக அச்சம் 
பிறத்தல் இயல்பென்பது கூறியவாறாயிற்று . 

ஒருஉ நீ யெங்கூந்தல் கொள்ளல்யா நின்னை 
"வெரூஉதுங் காணுங் கடை . 

( கலி - 87 ) 
இது , கள்வர் பொருளாக அச்சம் பிறந்தது ; என்னை ? 
அவனைக் கள்வர்பாற் சார்த்தியுரைத்தமையின் . 

எருத்துமே னோக்குறின் வாழலே மென்னுங் 
கருத்திற்கை கூப்பிப் பழகி - யெருத்திறைஞ்சிக் 


1 . 


2 . 


3 . 


பதினெண் கணங்களாவன : தேவரும் அசுரரும் முனிவரும் கின்னரரும் 
கிம்புருடரும் கருடரும் இயக்கரும் இராக்கதரும் கந்தருவரும் சித்தரும் 
சாரணரும் வித்தியாதரரும் நாகரும் பூதமும் வேதாளமும் தாராகணமும் 
போகபூமியினரும் ஆகாயவாசிகளும் என இவர் . 
நிரயப்பாலர் - நிரயத் தலைவர் . என்றது காலன் முதலியோரை நிரயபாலகர் 
என்றும் பாடம் . 
அணங்கல் - வருத்தல் . 
உரும் - இடி . 
சூல் - கரு . 
வெரூஉதும் - அஞ்சுதும் . 
எருத்து மேனோக்குறின் - கழுத்தை நிமிர்த்தி நோக்கின் , வேந்து கண்டறியா 
என்க . அச்சத்தாற் கழுத்தை நிமிர்த்திப் பாரார் என்றமையின் அச்சச் 
சுவையாயிற்று . 


4 . 


5. 


6 . 


7 . 


23 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


கால்வண்ண மல்லாற் கடுமான்றேர்க் கோதையை 
மேல்வண்ணங் கண்டறியா வேந்து . ( இ - வி - ப - 124 ) 
இஃது , இறைபொருளாக அச்சம் பிறந்தது . 

பிணங்காத அச்சமென்னாது சாலா அச்சம் என்ற மிகை 
யான் இந் நான்குமேயன்றி ஊடன் முதலியனவும் அச்சத்திற்குப் 
பொருளாமென்று கொள்க . 

சேய்நின்று செய்யாத சொல்லிச் சினவனின் 
" னாணை கடக்கிற்பா ரியார் . 

( கலி - 81 ) 
என்பது , புலவி பொருளாக அச்சம் பிறந்தது . 

அணிகிளர் சாத்தி னம்பட் டிமைப்பக் 
கொடுங்குழை மகளிரி னொடுங்கிய விருக்கை . ( அகம் - 236 ) 
அச்சா றாக வுணரிய வருபவன் 
" பொய்ச்சூ ளஞ்சிப் புலவே னாகுவல் . 

( கலி - 75 ) 
என வருவனவும் அவை . பிறவும் அன்ன . 

( 8 ) 
( பெருமிதச்சுவை இத்துணையது எனல் ) 
257. கல்வி தறுகண் ணிசைமை கொடையெனச் 

சொல்லப் பட்ட பெருமித நான்கே . 
இஃது , ஆறாம் எண்ணு முறைமைக்கண் நின்ற வீரம் 
உணர்த்துதல் நுதலிற்று . 

ள் : கல்வியும் தறுகண்மையும் புகழும் கொடையு 
மென்னும் நான்கும் பற்றி வீரம் பிறக்கும் என்றவாறு . 

இச் சூத்திரத்துள் வீரத்தினைப் பெருமிதமென்றெண்ணி 
னான் ; என்னை ? எல்லாரொடும் ஒப்பநில்லாது பேரெல்லை 
யாக நிற்றல் பெருமிதமெனப்படும் என்றற்கென்பது . 


1 . 


2 . 


3 . 


இறை - அரசன் . 
ஆணை கடக்கிற்பார் யார் என்றமையின் அச்சமாயிற்று . புலவி - ஊடல் . 
ஒடுங்கிய இருக்கை என்றது , ஊடற்கஞ்சி மகளிர் போல் அவன் ஒடுங்கி 
யிருக்கின்ற இருக்கை . 
பொய்ச்சூள் - பொய்ச் சத்தியம் . 
தறுகண்மை - அஞ்சாமை . 


4 . 


5 . 


24 


மெய்ப்பாட்டியல் 


கல்வியென்பது , தவமுதலாகிய விச்சை . தறுகணென்பது , 
அஞ்சுதக்கன கண்ட இடத்து அஞ்சாமை . இசைமையென்பது , 
இன்பமும் பொருளும் இறப்பப்பயப்பினும் பழியொடு வருவன 
செய்யாமை . கொடையென்பது , உயிரும் உடம்பும் உறுப்பும் 
முதலாகிய எல்லாப் பொருளுங் கொடுத்தல் . 


உதாரணம் : 


2 


வல்லார்முற் சொல்வல்லே னென்னைப் பிறர்முன்னர்க் 
கல்லாமை காட்டி யவள் . 

( கலி - 141 ) 
என்பது , கல்விபற்றிய பெருமிதம் ; என்னை ? என்னையுங் 
கல்லாமை காட்டினாளெனத் தன் பெருமிதங் கூறினமையின் . 

அடன்மாமே லாற்றுவே னென்னை மடன்மாமேன் 
மன்றம் படர்வித் தவள் . 

( கலி - 141 ) 
என்பது தறுகண் . 

கழியாக் காதல ராயினுஞ் சான்றோர் 
பழியொடு வரூஉ மின்பம் வெஃகார். 

( அகம் 112 ) 
என்பது புகழ் . 

வையம் , 
புரவூக்கு முள்ளத்தே னென்னை யிரவூக்கு 
மின்னா விடும்பைசெய் தாள் . 

( கலி - 141 ) 


என்பது கொடை . 


தன்னகம் புக்க குறுநடைப் புறவின் 
றபுதிகண் டஞ்சிக் சீரை புக்க 
வரையா வீகை யுரவோன் மருக . 


(( புற - 43 ) 


என்பதுமது . 

சொல்லப்பட்ட பெருமிதம் என்றதனாற் காமம்பற்றியும் 
பெருமிதம் பிறக்குமென்று கொள்க . 


1 . 


2 . 


வல்லார் முற் சொல்வல்லேனாகிய என்னை என்றது கல்வி பற்றிய பெருமிதம் . 
அடன்மாமேலாற்றுவேன் என்றது தறுகண் பற்றிய பெருமிதம் . 
பழியொடு வரூஉ மின்பம் வெஃகாமை - புகழ்பற்றிய பெருமிதம் . 
சீரை - துலைக்கோற்றட்டு , சீரைபுக்கது - கொடைபற்றிய வீரம் . 


3 . 


4 . 


25 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


பல்லிருங் கூந்தன் மகளி 

ரெல்லா முயக்கிடைக் குழைகவென் றாரே . ( புறம் - 73 ) 
என்பது , காமம்பற்றிய பெருமிதம் . பிறவும் வருவன உளவேற் 
கொள்க . இது தன்கட்டோன்றிய பொருள்பற்றி வரும். என்னை ? 
கல்வியும் தறுகண்மையும் இசைமையும் வேட்கையுங் கொடைத் 
தொழிலுந் தன்கண்ணவாகலின் . 

(9 ) 


( வெகுளிச்சுவை இத்துணையது எனல் ) 
258. உறுப்பறை குடிகோ ளலைகொலை யென்ற 

வெறுப்பின் வந்த வெகுளி நான்கே . 
இஃது , ஏழாம் எண்ணு முறைமைக்கண் நின்ற வெகுளி 
உணர்த்துதல் நுதலிற்று . 

இ - ள் : உறுப்பறையென்பது , கைகுறைத்தலும் கண்குறைத் 
தலும் முதலாயின ; குடிகோளென்பது , தாரமுஞ் சுற்றமுங் குடிப் 
பிறப்பும் முதலாயவற்றுக்கட் கேடு சூழ்தல் ; அலையென்பது , 
கோல்கொண்டலைத்தன் 

முதலாயின ; 

கொலையென்பது , 
அறிவும் புகழும் முதலாயினவற்றைக் கொன்றுரைத்தல் : இவை 
நான்கும் பொருளாக வெகுளிபிறக்கும் என்றவாறு . 

வெறுப்பின் என்றதனான் ஊடற்கண்தோன்றும் வெகுளி 
முதலாயினவுங் கொள்க . 


முறஞ்செவி மறைப்பாய்பு முரண்செய்த புலிசெற்று ( கலி - 52 ) 


என்பது , உறுப்பறையான் வந்த வெகுளி. 


1 . 


2 


முயக்கிடைக்குழைகவென்றமையின் முயக்கிடைக்குழையாமை வீரம் என்க . 
இசைமையும் வேட்கையும் என்பது இசைவேட்கையும் எனவும் பாடம் . 
சூத்திரக்கருத்திற்கதுபொருத்தம் . உரைகாரர் காமமுங் கூறலின் அங்ஙனமு 
மிருக்கலாம் . அங்ஙனேல் வேட்கை பின்வருதல் நலம் . 
முறஞ்செவி ... புலிசெற்று - முறம்போலும் செவியாகிய மறைப்பு இடமாக 
வந்து பாய்ந்து மாறுபாட்டைச் செய்த புலியை வெகுண்டு எனவே புலி 
பாய்ந்து தன் உறுப்பைக் கடித்தலால் வெகுடலின் உறுப்பறையான் வந்த 
வெகுளியாயிற்று . 


3 . 


26 


மெய்ப்பாட்டியல் 


நின்மகன் , 
படையழிந்து மாறின னென்றுபலர் கூற 
மண்டமர்க் குடைந்தன னாயி னுண்டவென் 

முலையறுத் திடுவென் யானெனச் சினை இ . ( புற - 278 ) 
என்பது , குடிகோள்பற்றி வந்த வெகுளி ; என்னை ? தன்மகன் மறக் 
குடிக்குக் கேடு சூழ்ந்தானென்று சினங்கொண்டாளாகலின் . 

நெருந லெல்லைநீ யெறிந்தோன் றம்பி 

யகற்பெய் குன்றியிற் சுழலுங் கண்ணன் . ( புறம் - 300 ) 
என்பதுமது . 

வரிவயம் பொருத வயக்களிறு போல 
வின்னு மாறாது சினனே . 

( புறம் - 400 ) 
என்பதனுள் , அலைபற்றிச் சினம் பிறந்தது ; என்னை ? புலியான் 
அலைக்கப்பட்ட யானை பொருது போந்தும் அவ் வலைப் 
புண்டலை நினைந்து சினங்கொள்ளா நின்ற தென்றமையின் . 

உறுதுப் பஞ்சா துடல்சினஞ் செருக்கிச் 

சிறுசொற் சொல்லிய சினங்கெழு வேந்தரை . ( புற - 72 ) 
என்பது , கொலைபொருளாக வெகுளிச் சுவை பிறந்தது ; என்னை ? 
சிறு சொற் சொல்லுதலென்பது , புகழ்கொன்றுரைத் தலாகலின் . 
செய்தவ றில்வழி யாங்குச் சினவுவாய் . 

( கலி - 87 ) 
என்பது , ஊடற்கண் தலைமகள் வெகுட்சி கூறியது . பிறவுமன்ன . 
இன்னும் அவ்விலேசானே , 
நெருப்புச் சினந்தணிந்த நிணந்தயங்கு கொழுங்குறை . 

( புற - 125 ) . 


1 . 


நேற்றுப் பகல் நீ யெறிந்தவனுடைய தம்பி . தமது குடியிலுள்ள தமை 
யனைக் கொன்றமையின் குன்றி போலச் சிவந்து சுழலுங் கண்ணனாயினான் 
என்றமையின் இது குடிகோள்பற்றி வந்த வெகுளி. குன்றி - குன்றுமணி ,, 
அகல் - மண்ணலாயினும் உலோகங்களினாலாயினுஞ் செய்யப்படும் ஒரு 
வகைச் சிறிய பாத்திரம் . அது கண்ணின்வடிவிற் குவமை . 
வரிவயம் - வரி பொருந்திய புலி. 
சினவல் - வெகுளல் . 
தலைமகள் வெகுட்சி - ஆறாம் வேற்றுமைத் தொகை . 


2 


3 . 


4 . 


27 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


என்றாற்போலச் சினமில்லதனை உள்ளதுபோலக் கூறுவனவுங் 
கொள்ளாமோவெனின் , உணர்வுடையனவற்றுக் கல்லது சுவை 
தோன்றாமையின் வெகுளியென்று ஈண்டுக் கூறப்படாவென்பது . 
இது பிறன்கட் டோன்றிய பொருள் பற்றி வரும் . 

( 10 ) 
(உவகைச்சுவை இத்துணையது எனல் ) 
259. செல்வம் புலனே புணர்வு விளையாட்டென் 

றல்ல னீத்த வுவகை நான்கே . 
இஃது , ஈற்றுக்கண்ணின்ற உவகை உணர்த்துதல் நுதலிற்று . 

ள் : செல்வமென்பது , நுகர்ச்சி ; புலனென்பது , கல்விப் 
பயனாகிய அறிவுடைமை; புணர்வென்பது , காமப்புணர்ச்சி 
முதலாயின ; விளையாட்டென்பது , யாறுங் குளனுங்காவு மாடிப் 
பதியிகந்து வருதன் ( 191 ) முதலாயின. இவை நான்கும் பொரு 
ளாக உவகைச்சுவை தோன்றும் என்றவாறு . 

உவகையெனினும் மகிழ்ச்சியெனினும் ஒக்கும் . 
உரனுடை யுள்ளத்தை செய்பொருண் முற்றிய 
வளமையா னாகும் பொருளிது வென்பாய் . 

( கலி - 12 ) 
என்புழி , வளமையா னாகும் மனமகிழ்ச்சி இதுவெனக் கூறின 
மையின் , இது செல்வம் பொருளாகப் பிறந்த உவகையாம் . 

நன்கலம் பெற்ற வுவகையர் . 


என்பதும் அது . 

பெண்டிர் நலம்வௌவித் தண்சாரற் றாதுண்ணும் 
வண்டிற் றுறப்பான் மலை . 

( கலி - 40 ) 
என்பது , அறிவு பொருளாக உவகை பிறந்தது ; என்னை ? ‘ முகைப் 
பதம் பார்க்கும் வண்டுபோலத் தலைவியரை நகைப்பதம் பார்க் 
கும் அறிவுடைமை காமத்திற்கு ஏதுவாமாகலின் . 


1 . 


2 


இது - வெகுளி. 
உவகைப் பொருள்களை “ ஒத்தகாமத்தொருவனும் ... ஏக்கழுத்தம்மே " 
என்னுஞ் செயிற்றியனார் சூத்திரம் நோக்கியறிக . ( இளம்பூரணருரை ) . 
தாதுண்ணும் வண்டினென் றமையான் நகைப்பதம் பார்த்தல் பெறப்பட்டது . 
நகைப்பதம் - தன்னொடு நகும் பருவம் . 


3 


281 


மெய்ப்பாட்டியல் 


இகலில ரெஃகுடையார் தம்முட் குழீஇ 
நகலி னினிதாயிற் காண்பாம் - அகல்வானத் 
தும்ப ருறைவார் பதி . 

( நால - 137 ) 
என்பதும் அது . 
இலமல ரன்ன வஞ்செந் நாவின் . 

( அகம் - 142 ) 
என்னும் மணிமிடை பவளத்துள் , 

தொடிக்கண் வடுக்கொள முயங்கினள் 

வடிப்புறு நரம்பிற் றீவிய மொழிந்தே . 
என்பது , புணர்ச்சிபற்றிய உவகை ; என்னை ? அவள் இவ்வாறு 
முயங்கினமையான் . 

உவவினி வாழியென் னெஞ்சே. 
என்றமையின் , 

துயிலின்றி யானீந்தத் தொழுநையம் புனலாடி 

மயிலியலார் மருவுண்டு மறந்தமைகு வான்மன்னோ . ( கலி - 30 ) 
என்புழி , ‘ ஆறாடி விளையாடி மயிலியலார் மருவுண்டு மறைந் 
தமைகுவான்மன் என்றமையின் இது விளையாட்டுப் பொரு 
ளாக உவகை பிறந்தது . அல்லல் நீத்த வுவகை என்றதனாற் பிறர் 
துன்பங் கண்டு வரும் உவகையும் உவகையெனப்படா தென்பது . 
இதுவுங் தன்கட்டோன்றிய பொருள்பற்றி வரும் என்றார்க்குப் 
பிறன்கட்டோன்றிய இன்பம் பற்றியும் உவகை பிறக்குமன்றே ! 
அஃதெப்பாற்படுமெனின் , அதுவும் அல்லல் நீத்த வுவகை 
என்றதனான் உவகையெனப்படும் . இனித் தன்கட்டோன்றிய 
பெருமிதமும் உவகையும் முற்கூறாது , பிறன்கட்டோன்றிய அச்சம் 
முற்கூறி , இதனை ஈற்றுக்கண் வைத்தமையான் எடுத்தோதிய 
நான்கும்போலாது இது பிறன்கட்டோன்றிய இன்பம் பொரு 
ளாக வருமென்பது கொள்க . 

( 11) 


1 . 


2 . 


கல்வியாளர் தம்முட் கூடி மகிழ்தல் அறிவுடைமைபற்றி வந்த உவகை . 
எடுத்தோதிய நான்கு - இச் சூத்திரத்தா லெடுத்தோதிய நான்கு . இது 
இவ்வுகை . 
பொருளாகவும் வருமென்றிருப்பது நலம் . போலாது என்றது ; அவை 
நான்குந் தன்கட்டோன்றிய பொருள்பற்றி வருவனதாகலின் . 


3 . 


29 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


( மேற்கூறியவன்றி இவையு மெய்ப்பாடு 

முப்பத்திரண்டு உள எனல் ) 
240. ஆங்கவை யொருபா லாக வொருபா 

லுடைமை யின்புற னடுவுநிலை யருள 
றன்மை யடக்கம் வரைத லன்பெனா அக் 
கைம்மிக னலிதல் சூழ்ச்சி வாழ்த்த 
னாணுத றுஞ்ச லாற்றுக் கனவெனா அ 
முனித னினைதல் வெரூஉதன் மடிமை 
கருத லாராய்ச்சி விரைவுயிர்ப் பெனா அக் 
கையா றிடுக்கண் பொச்சாப்புப் பொறாமை 
வியர்த்த லைய மிகை நடுக் கெனாஅ 

விவையு முளவே யவையலங் கடையே . 
இச்சூத்திரம் முற்கூறிவந்த எண்ணான்குமன்றி இவை 
முப்பத்திரண்டும் அவைபோல மெய்ப்பாடெனப்படுமென்ப 
துணர்த்துதல் நுதலிற்று . 

இ - ள் : ஆங்கவை ஒருபாலாக - எள்ளன் ( 252 ) முதலாக 
விளையாட் (259 ) டிறுதியாகச் சொல்லப்பட்ட முப்பத்திரண்டும் 
ஒரு கூறாக ; ஒருபாலென்பது , இனிச் சொல்லுகின்ற ஒரு கூறென்ற 
வாறு : பின்னர் அவற்றையெல்லாம் எண்ணி , இவையு முளவே 
யவையலங் கடையே ( 260 ) என்றான் . ஈண்டெண்ணப்பட்ட 
வையே ஆண்டு அடங்குவனவும் உள . அப்பொருண்மையல்லாத 
விடத்து , இவை முப்பத்திரண்டும் ஈண்டுமெய்ப்பா டெனப்படும் 
என்றவாறு . 

இவை முப்பத்திரண்டெனத் தொகை கூறியதிலனாலெனின் , 
ஆங்கவை யொருபாலாக வொருபால் என்றானாகலின் இரு 
கூறெனப்படுவன தம்மினொத்த எண்ணாதல் வேண்டுமாகலின் , 
அவை முப்பத்திரண்டெனவே இவையும் முப்பத்திரண்டு என்பது 
எண்ணி உணரவைத்தானென்பது சூத்திரத்தில் எண்ணி உணர 
வைத்தான் எனினும் கருதி உணரவைத்தான் எனினும் . 

உடைமையென்பது , செல்வம் ; செல்வ நுகர்ச்சியாயின் 
உவகைப்பொருளாம் ; இஃது அன்னதன்றி நுகராதே அச் செல்வந் 


1 . 


தம்மின் - தம்முள் ; ஒன்றோடொன்று . 
எண்ணியுணர - எண்ணுமுறையாக எண்ணியுணர . 


2 . 


301 


மெய்ப்பாட்டியல் 


தன்னை நினைந்து இன்புறுதற்கு ஏதுவாகிய பற்றுள்ளம் ; 
அஃதாவது , நிதிமேனின்ற மனம் போலச் செல்வமுடைமை 
யான் வரும் மெய் வேறுபாடு இன்புறலென்பது , அவ்வுடை 
மையை நினையுந்தோறும் இடையிட்டுப் பிறக்கும் மனமகிழ்ச்சி . 
நடுவுநிலையென்பது , ஒன்பது சுவையுள் ஒன்றென நாடக 
நிலையுள் வேண்டப்படுஞ் சமநிலை ; அஃதாவது , 


"செஞ்சாந் தெறியினுஞ் செத்தினும் போழினு 
நெஞ்சோர்ந் தோடா நிலைமை . 


அது , காம வெகுளி மயக்க நீங்கினோர் கண்ணே நிகழ்வது ; 
இது சிறுவரவிற்றாகலான் இவற்றொடு கூறினான் . அருள 
லென்பது , மக்கள் முதலிய சுற்றத்தாரை அருளுதல் : அஃது , 


அரிதாய வறனெய்தி யருளியோர்க் களித்தலும் . ( கலி - 11 ) 
என்றாற்போல வருவது . ஆண்டைக் கருணையினை அழுகை 
யென்றமையின் இஃது அதனோட்டங்காது . தன்மையென்பது 
சாதித்தன்மை ; அவையாவன : பார்ப்பாராயிற் குந்தி மிதித்துக் 
குறுநடை கொண்டு வந்து தோன்றலும் , அரசராயின் எடுத்த 
கழுத்தொடும் அடுத்த மார்பொடும் நடந்து சேறலும் , இடைய 


1 . 


2 . 


3 . 


4 . 


நிதிமேல் நின்றமனம் - பொன்னின்மேல் நின்ற மனம் . மனம்போல என்றமை 
யான் மனம் வேறுபடுதல் போல என்பது கருத்தாம் . ‘ மரம்போல் என்னும் 
பாடம் பொருத்தமாகக் காணப்படவில்லை . பொருந்துமேற் கொள்க . 
இன்புறல் - நட்டாராகிப் பிரிந்து வந்தாரைக் கண்டுழி வருவதோர் 
மனமகிழ்ச்சி என்பர் இளம்பூரணர் . 
நினையுந்தோறும் என்றமையின் நினைதலும் இடையிட்டு நினைதல் 
என்பது பெறப்படும் . 
சிவந்த சாந்தை அப்பினும் தன்னுடம்பைத் துணிப்பினும் பிளப்பினும் அதன் 
கண் மனம் அறிந்து செல்லாத நிலை என்றது சமாதி நிலையை . அப்பினும் 
துணிப்பினும் அறியா நிலை என்றதனால் விருப்பு வெறுப்பு அற்ற சமநிலை 
பெறப்படும் . சமநிலை - ஒருமருங்கோடாத மன நிகழ்ச்சி என்பர் இளம் 
பூரணர் . செத்தல் - செதுக்கலுமாம் . 
இவற்றொடு - இம் முப்பத்திரண்டோடு . 
குந்தி மிதித்தல் - அழுந்த மிதியாது மெல்ல மிதித்தல் . குந்திய நடையினர் 
என்பர் கம்பரும் . 
எடுத்த கழுத்து - நிமிர்த்திய கழுத்து . 


5. 


6 . 


7 . 


31 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


ராயிற் கோற்கையுங் கொடுமடியுடையும் விளித்த விளையும் 
வெண்பல்லுமாகித் தோன்றலுமென் றின்னோரன்ன வழக்கு 
நோக்கிக் கொள்க . அடக்கமென்பது , உயர்ந்தோர்முன் அடங்கி 
யொழுகும் ஒழுக்கம் ; அவை : பணிந்த மொழியுந் தணிந்த 
நடையுந் தானை மடக்கலும் வாய் புதைத்தலும் முதலாயின . 
வரைதலென்பது , காப்பன காத்துக் கடிவன கடிந்தொழுகும் 
ஒழுக்கம் ; அவை : பார்ப்பாராயின் முத்தீ வேட்டலும் புலவுங் 
கள்ளும் முதலாயின கடிதலுமென் றின்னோரன்ன கொள்க . 
வரைதலென்பது தொழிலாதலான் இது தன்மையெனப்படாது . 
அன்பென்பது அருட்கு முதலாகி மனத்தில் நிகழும் நேயம் . 
அஃதுடையார்க்குப் பிறர்கட் டுன்பங் கண்டவழிக் கண்ணீர் 
விழுமாதலின் அவ்வருளானே அன்புடைமை விளங்குமென்பது . 
இவையெல்லாந் தத்த மனத்தி னிகழ்ச்சியை வெளிப்படுப்பன 
வாகலின் மெய்ப்பாடெனப்பட்டன. இனி வருகின்றனவற்றிற் 
கும் . இஃதொக்கும் . கைம்மிகலென்பது ஒழுக்கக்கேடு . அது 
சாதித் தருமத்தினை நீங்கினமை தன்னுள்ள நிகழ்ச்சியானே பிறர் 
அறியுமாற்றால் ஒழுகுதல் . நலிதலென்பது , பிறர்க்கின்னா செய்து 
நெருங்குதல் ; அது தீவினை மாக்கட்கண் நிகழும். அவரைக்கண்டு 
அச்சம் எழுந்ததாயின் அஃது அச்சத்தினுள் அடங்குமாகலின் 
அஃதன்று இஃதென்பது . சூழ்ச்சியென்பது , சுழற்சி ; சூழ்வரு 
வானைச் சுழல்வருமென்பவாகலின் ; அது வெளிப்படுவதோர் 
குறிப்பின் அவன்கட் டோன்றலின் அதுவும் மெய்ப்பாடு ; 
அஃதாவது மனத்தடுமாற்றம் . வாழ்த்தலென்பது , பிறரால் 
வாழ்த்தப்படுதல் ; இது பிறவினையன்றோவெனின் , ஒருவனை 
நீடு வாழ்க என்று வாழ்த்தல் பிறவினையாயினும் , அவன் வாழ் 
விக்கப்படுதலின் அவன் அவ்வாறுகூறல் அமையுமென்பது . 


1 . 


2 . 


3 . 


கோல் - மூங்கிற்றண்டு. 
கொடுமடி - வளைந்த மடி . இக்காலத்து கொடுக்கு என்பர் . இலை முதலிய 
இடற்கு விடும் வளைந்த மடி என்பர் அகநானூற் றுரைகாரர் . 
விளை - சீழ்க்கை . 
தானை மடக்கல் - உடையை ஒதுக்கல் . 
சூழ்ச்சி - எண்ணம் ( சிந்தித்தல் ) என்பர் இளம்பூரணர் . 
வாழ்த்தல் - வாழ்த்தப்படுதல் . வாழ்த்தல் - பிறரை வாழ்த்தல் என்றும் 
மனநிகழ்ச்சியாதலின் மெய்ப்பாடயிற்று என்றும் இளம்பூரணர் கூறுவர் . 


4 . 


5 . 


6 . 


32 


மெய்ப்பாட்டியல் 


நாணுதலென்பது , நாணுள்ளம் பிறர்க்கு வெளிப்பட நிகழும் 
நிகழ்ச்சி . துஞ்சலென்பது உறக்கம் ; அது நடந்துவருகின்றான் 
கண்ணும் விளங்கத் தோன்றுதலின் அதுவும் மெய்ப்பாடெனப் 
பட்டது . அரற்றென்பது , அழுகையன்றிப் பலவுஞ் சொல்லித் 
தன் குறை கூறுதல் ; அது , “ காடுகெழு செல்விக்குப் பேய்கூறும் 
அல்லல் போல வழக்கினுள்ளோர் கூறுவன. கனவென்பது , வாய் 
வெருவுதல் ; அதனானும் அவனுள்ளத்து நிகழ்கின்ற தொன்று 
உண்டென்று அறியப்படும் . முனித லென்பது , வெறுத்தல் ; அஃது 
அருளுஞ் சினமுமின்றி இடை நிகர்த்தாதல் ; வாழ்க்கை முனிந் 
தான் எனவும் , 
உறையுண் முனியுமவன் செல்லு மூரே . 

( புறம் - 96 ) 
எனவுஞ் சொல்லுபவாகலின் . நினைதலென்பது , விருப்புற்று 
நினைத்தல் ; ‘நின்னை மிகவும் நினைத்தேன் என்பது வழக்காத 
லின் ; அந் நினைவுள்ளம் பிறர்க்குப் புலனாதலின் மெய்ப்பாடா 
யிற்று . வெரூஉதலென்பது , விலங்கும் புள்ளும் போல வெருவி 
நிகழும் உள்ள நிகழ்ச்சி ; அஃது அஞ்சவேண்டாதன கண்ட வழி 
யும் கடிதிற் பிறந்து மாறுவதோர் வெறி . மடிமை யென்பது , 
சோம்பு . கருதலென்பது , மறந்ததனை நினைத்தல் . ஆராய்ச்சி 
யென்பது , ஒரு பொருளை நன்று தீதென்று ஆராய்தல் . விரை 
வென்பது , இயற்கை வகையானன்றி ஒரு பொருட்கண் விரைவு 
தொழில்பட உள்ளநிகழுங் கருத்து . உயிர்ப் பென்பது , வேண்டிய 
பொருளைப் பெறாதவழிக் கையற வெய்திய கருத்து . அதுநெட் 
டுயிர்ப்பிற்கு முதலாகலின் அதனையும் உயிர்ப்பென்றானென்பது . 
கையாறென்பது , அவ்வுயிர்ப்புமின்றி வினையொழிந்தயர்தல் . 
இடுக்கணென்பது , மலர்ந்த நோக்கமின்றி மையனோக்கம்பட 
வரும் இரக்கம் . பொச்சாப்பென்பது , அற்றப்படுதல் ; அஃதாவது , 
பாதுகாத்துச் செல்கின்ற பொருட்கண் யாதானும் ஓர் இகழ்ச்சி 
யான் இடையறவுபடுதல் . பொறாமையென்பது , அழுக்காறு ; 
அஃதாவது , பிறர் செல்வங் கண்டவழி வேண்டாதிருத்தல் . வியர்த்த 
லென்பது , பொறாமை முதலாயினபற்றி மனம் புழுங்குதல் . 


1 . 


2 . 


இதனைக் கலிங்கத்துப்பரணி நோக்கியறிக . 
உறையுள் முனியும் - உறைதலை வெறுக்கும் . உறைதல் - இருத்தல் . 
மையல் - மயக்கம் . 
இகழ்ச்சி - சோர்வு . 


3 . 


331 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


ஐயமென்பது , ஒரு பொருண்மேல் இரு பொருட்டன்மைக் கருதி 
வரும் மனத் தடுமாற்றம் . மிகையென்பது , கல்லாமையுஞ் செல் 
வமும் இளமையும் முதலாக வரும் உள்ள மிகுதி . நடுக்க மென்பது , 
அன்பும் அச்சமும் முதலாயின உடம்பிற் புலப்படு மாற்றான் 
உள்ள நடுங்குதல் ; புதல்வர்க்குப் பிணி இல்வழியும் எவனாங் 
கொலென்று நடுங்குதல் அன்பான் நடுங்குதலாம் . அச்ச மென் 
னுஞ் சுவை பிறந்ததன் பின்னர் அதன்வழித் தோன்றிய நடுக்கம் 
அச்சத்தாற்றோன்றிய நடுக்கமா மென்பது . 

இவை முப்பத்திரண்டும் மேற்கூறிய முப்பத்திரண்டும் 
போல அகத்திற்கும் புறத்திற்கும் பொதுவாகி நிகழும் மெய்ப் 
பாடெனக் கொள்க . இவையெல்லாம் உலகவழக்காகலான் 
இவ்வழக்கேபற்றி நாடக வழக்குள்ளுங் கடியப்படா வென்றவாறு . 
மற்றிவற்றை எண்ணிய மாத்திரை யல்லது இலக்கணங் கூறு 
கின்றலனாலெனின் , சொல்லின் முடியும் இலக்கணத்தவாகலின் 
சொல்லானாயினா னென்பது . உதாரணம் இக்கூறிய வாற்றான் 
வழக்கு நோக்கியுஞ் செய்யுணோக்கியுங் கண்டுணரப்படும் . ( 12 ) 

( ஒரு தலைவனும் ஒரு தலைவியும் எதிர்ப்பட்டவழி 
அவ்வெதிர்ப்பாடு தொடங்கிப் புணர்ச்சியளவும் நிகழும் முப்பகுதி 

மெய்ப்பாடுகளுள் முதற்பகுதி இத்துணையது எனல் ) 
291 புகுமுகம் புரிதல் பொறிநுதல் வியர்த்த 

னகுநய மறைத்தல் சிதைவுபிறர்க் கின்மையொடு 

தகுமுறை நான்கே யொன்றென மொழிப 
இதன்மேலெல்லாம் அகத்திணைக்கும் புறத்திணைக்கும் 
பொதுவாகி வரும் மெய்ப்பாடு கூறினான் . இனி , அகத்திணை 
யுட் பெரும்பான்மையாகி வரும் மெய்ப்பாடு கூறுவான் தொடங்கி , 
அவற்றுள்ளுங் களவிற்குச் சிறந்துவரும் மெய்ப்பாடு கூறுவான் , 
ஒருவனும் ஒருத்தியும் எதிர்ப்பட்டவழி அவ் வெதிர்ப்பாடு 
தொடங்கிப் புணர்ச்சியளவும் மூன்று பகுதியவாம் மெய்ப் 
பாடெனவும் , புணர்ச்சிப்பின்னர்க் களவு வெளிப்படுந் துணை 
யும் மூன்று பகுதியவாம் அவையெனவும் , அவையாறும் ஒரோ 


1 . 


2 . 


பொருள் தன்மை எனப் பிரிக்க . 
சொல்லின் முடியு மிலக்கணமென்றது அவ்வச் சொல்லானே அவ்வவற்றி 
னிலக்கண முடிந்து கிடத்தலை . 


341 


மெய்ப்பாட்டியல் 


வொன்று நந்நான்கு பகுதியான் ஒன்றன்பின்னொன்று பிறக்கு 
மெனவுங் கூறுகின்றான் . அவற்றுள் முதலன மூன்றினும் முன்னர் 
நின்ற ஒரு கூற்றினை இந்நாற்பகுதித்தென்கின்றது இச் சூத்திரமென 
உணர்க . ஒருவனும் ஒருத்தியும் எதிர்ப்பட்ட வழிக் கரந்தொழு 
கும் உள்ள நிகழ்ச்சி பெண்பாலதாகலாற் பெரும்பான்மையும் 
அவள்கண்ணே ஈண்டுக் கூறுகின்ற மெய்ப்பாடு சிறந்ததென்பது . 

இ - ள் : புகுமுகம் புரிதல் என்பது , ஒருவனும் ஒருத்தியும் 
எதிர்ப்பட்டவழித் தன்னை அவன் நோக்குதற்கண் விரும்பும் 
உள்ள நிகழ்ச்சியும் ; புகுதலென்பது , தலைமகன் நோக்கிய நோக் 
கெதிர் தான் சென்று புகுதல் ; முகமென்பது அங்ஙனந் தான் 
புகுதற்கிடமாகிய நோக்கு ; நோக் கெதிர்நோக்குதலை முகநோக்கு 
தல் என்பவாகலின் இந்நோக்கினை முகமென்றானென்பது . புரித 
லென்பது , மேவுதல் என்றவாறு . அஃதாவது , தலை மகன் காண் 
டலைத் தலைமகள் வேட்டல் என்றவாறாம் . மற்றிது தலைமகற்கு 
உரித்தன்றோவெனின் , அவன் தான் காண்பினல்லது தற்காண் 
டலை நயவான் ; அது தலைமையன்றாகலினென்பது ; அது , 

யோனோக்குங் காலை நிலனோக்கு நோக்காக்காற் 
றானோக்கி மெல்ல நகும் . 

( குற - 1104 ) 
என வரும் . 

பொறிநுதல் வியர்த்தல் என்பது , தலைமகன் தன்னை 
நோக்கியவழி உட்கும் நாணும் ஒருங்குவந்தடைதலின் வியர் 
பொறித்த நுதலளாதலும் ; அது , 

பெரும்புழுக் குற்றநின் பிறைநுதற் பொறிவிய 
ருறுவளி யாற்றச் சிறுவரை திறவென . 

( அகம் - 136 ) 
என வரும் . இம்மெய்ப்பாடுந் தலைமகற்குரித்தன்று ; உட்கும் 
நாணும் அவற்கின்மையின் . 


1 . 


2 


தலைவன் நோக்கெதிர் தானும் நோக்கித் தன்னைப்பார்த்தலை விரும்பல் . 
நோக்காக்கால் தானோக்கி மெல்ல நகும் என்றதனுள் நகும் என்றதனால் 
தன்னை நோக்கலை விரும்பினாள் என்பது பெறப்படும் . 
இவ்வுதாரணம் பொறிநுதல் வியர்த்தற்குணம் அவட்குண்டென்ற அத் 
துணைக்கே யுதாரணம் . 


3 . 


35 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


நகுநய மறைத்தல் என்பது , அதன்பின்னர்த் தலைமகன் 
கட்டோன்றிய குறிப்புக்களான் நகுதற்கேதுவாகிய நயனுடைமை 
மனத்திற் பிறந்தவழியும் , நகாது நிற்றலும் ; அது , 

முகைமொக்கு ளுள்ளது நாற்றம் போற் கோதை 
நகைமொக்கு ளுள்ள தொன் றுண்டு . 

( குறு - 1274 ) 
எனவரும் . மடமையால் தோன்றிய நகையாகலான் இது மறைத் 
தலுந் தலைமகற்குரித்தன்று ; எனவே , அவற்காயின் நகை 
தோன்றப்பெறுமென்பது ; மற்று 
கரஞ்செல் யானைக் கல்லுறு கோட்டின் 

( குறு - 169 ) 
என்னும் பாட்டினுள் நும்மொடு நக்க வால்வெள் ளெயிறே என 
நகை கூறிற்றாலெனின் , அங்ஙனம் மறைக்கப்பட்ட நகை தலை 
மகன் அறிந்தது மெய்ப்பாடாமாகலான் அவ்வாறு கூறினா 


னென்பது . 


சிதைவுபிறர்க்கின்மை என்பது , அங்ஙனம் நகுநய மறைத்த 
வழியும் , உள்ளஞ் சிதைந்து நிறையழியுமாகலின் அச்சிதைவு புறத் 
தார்க்குப் புலனாகாமை நெஞ்சினை நிறுத்தலும் என்றவாறு ; அது , 

அகமலி யுவகைய ளாகி முகனிகுத் 
தொய்யென விறைஞ்சி யோளே . 

( அகம் - 86 ) 
எனத் தலைமகன் அறிய மெய்ப்பட்டதென்பது . இதுவுந் தலை 
மகற் குரித்தன்று, தன் சிதைவுணர்த்தினல்லது மறைக்குந் துணைச் 
சிதைவின்மையின் , என்னை ? 


1 . 


2. 


நகை மொக்குள் :- நகை முகிழ்ப்பு . வெளிப்படாத நகை . தனக்குண்டாய 
நகையைத் தலைவி நாணத்தாலும் உடகாலும் மறைத்தாளாகலின் அது 
பிறர்க்கு வெளிப்படாதாயிற்று . அந்நகை தலைவற்குச் சிறிது தோன்றின 
மையின் மெய்ப்பாடாயிற்று . 
கனகசபாபதிப்பிள்ளை பதிப்பிலுள்ள தலைமகட்குரித்தன்று என்னும் 
பாடமும் அவட்காயின் என்னும் பாடமும் பொருத்தமில்லை . தலைமகற் 
குரித்து என்னும் பாடமும் அவற்காயின் என்னும் பாடமுமே பொருத்தம் . 
இவை. சி . வை . தாமோதரம்பிள்ளை பதிப்பிற் பாடம் . 
கூறிற்றாலெனின் என்றிருப்பதே நலம் . 
அவ்வாறு கூறுதல் - மெய்ப்பாடு எனக் கூறல் . கூறினான் என்றது இந் 
நூலாசிரியனை. கூறினாள் என்று பாடங் கொண்டு அவ்வாறு என்பது நக்க 
என்பதைச் சுட்டிற்றாகக் கோடல் நலம் . 
தலைவன் தன் மனச்சிதைவு உணர்த்தினல்லது தலைவி போல மறைக்கு 
மளவு சிதைவு நிகழாமையின் என்றபடி . எனவே இவற்குச் சிதைவு பெரிதுண் 
டாகுமென்பது கருத்து . 


3 . 


4 . 


5 . 


36 


மெய்ப்பாட்டியல் 


| 


பெருமையு முரனு மாடூஉ மேன 

( தொல் - கள - 7 ) 
என்பவாகலின் , 

இவை , களவிற் சிறந்தனவாவதல்லது கற்றினுள் வருவன 
வல்ல என்றுணர்க . சிதைவு பிறர்க்கின்மை எனவே, சிதைவு தலை 
மகனுணருமென்றானாம் . 

தகுமுறை நான்கு என்பது , இங்ஙனம் ஒன்றன்பின் ஒன்று 
தோன்றுதற்குத் தகுமெனப்பட்ட முறையோனே வந்த அந்நான் 
கும் என்றவாறு ; ஒன்றென மொழிப - களவிற்கு முதற்கூறென்ப 
என்றவாறு . 

இனி , இவை நான்கும் முறையானே ஒருங்குவந்த செய்யுள் 
வருமாறு : 

யான்றற் காண்டொறுந் தான் பெரிது மகிழாள் 
வாணுதல் வியர்ப்ப நாணின ளிறைஞ்சி 
மிகைவெளிப் படாது நகைமுகங் கரந்த 
நன்னுத லரிவை தன்மனஞ் சிதைந்ததை 
நீயறிந் திலையா னெஞ்சே 
யானறிந் தேனது வாயா குதலே . ( இல - வி - ப - 531 ) 
இஃது , இயற்கைப் புணர்ச்சி புணர்ந்து நீங்கிய தலைமகன் 
தன் நெஞ்சிற்குச் சொல்லியது . இதனுள் , தான்பெரிது மிகழாள் 
என்புழிச் சிறிது மகிழுமென்றமையான் இது புகுமுகம் புரித 
லாயிற்று . வாணுதல் வியர்ப்ப நாணினளிறைஞ்சி என்பது 
பொறிநுதல் வியர்த்தல் . நகைமுகங் கரந்த என்பது நகுநய 
மறைத்தல் . ‘மிகை வெளிப்படாது என்புழி , மேல் அன்ன பிறவி 
மவற்றொடு சிவணி ( 267) என்னும் புறனடையாற் றழீ இயின் 
நகைமொக்குளும் பெற்றாம் . தன்மனம் சிதைந்ததை நீயறிந்திலை 
யால் என்பது சிதைவு பிறர்க்கின்மை . பிறவும் அன்ன . ( 13) 

( இரண்டாம்பகுதி இத்துணையது எனல் ) 


262 . 


கூழை விரித்தல் காதொன்று களைத் 
லூழணி தைவர லுடைபெயர்த் துடுத்தலோ 
டுழி நான்கே யிரண்டேன மொழிப் 


1 . 


நகைமொக்குளும் நகுநய மறைத்தலில் அடங்கு மென்றபடி . என்னை ? 
புறத்தார்க்குப் புலனாகாது அரும்பிய நகையாதலின் , அது தலைவற்குப் 
புலனாமென்றபடி . 


37 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


இஃது , இரண்டாம் மெய்ப்பாடுணர்த்துதல் நுதலிற்று ; 
என்னை ? உள்ளத்தச் சிதைவறிந்த வழியன்றித் தலைமகளிடைத் 
தலைமகன் சென்று கையுங் காலும் மெய்யுறத்தீண்டிக் கண்ணுறா 
னாகலின் , அங்ஙனஞ் சிதைவு பிறந்தது எழுவாயாகப் பின்னர்த் 
தலைமகன் மெய்யுற்றவழி நிகழ்ந்த உள்ளநிகழ்ச்சியை இரண் 
டாவதென்றானென்பது . 

ள் : கூழை விரித்தன் முதலாகிய நான்கும் முறையானே 
இரண்டாவதெனப்படும் என்றவாறு . 

இவற்றுக்குத் தலைமகன் எதுவாவதல்லது இவைதாம் 
அவற்கு நிகாவென்பது . 

கூழைவிரித்தலென்பது , மெய்யு மெய்யுந் தீண்டியவழி 
மெல்லியன் மகளிர்க்கு வரும் வேறுபாடு நான்கனுண் முதற் 
கண்ண தெனப்படும் ; என்னை ? தன்னுள்ளத்தில் நிகழ்ந்த வேறு 
பாட்டினை அக் காலத்துத் தலைமகள் நிறையுடையளாதலாற் 
கரந்தொழுகுதற்பாலளே ; அங்ஙனங் கரக்குங்கால் தன்வயத்த 
தாகிய உடம்புபற்றிவரும் வேறுபாட்டினைத் தாங்கும் ; அங்ஙனந் 
தாங்குங்கால் உடம்பொடு தொடர்புடையவாகி வேறுபட்ட 
தலை மயிரினது முடி உள்ள நெகிழ்ச்சியானே தன்வயத்ததன்றி 
நெகிழும் ; ஆகலின் , இது முற்கூறப்பட்டது . பிறசுவைப்பற்றி 
யும் உலகினுட் மயிர்க்குவந்த வேறுபாட்டினைக் கூறுப ; என்னை ? 
ஒன்றன் மதுரச்சுவைக்கு அதிசயங் கூறுவார் மயிரினைச் 
செவ் வனின்றன வென்பது போலக் கொள்க. அக் கூழை 


1 . 


2 . 


தலைமகன் ஏதுவாவதல்லது என்பதே பொருத்தமான பாடம் . கனகசபா 
பதிப்பிள்ளை பதிப்பிலுள்ள தலைமகள் என்பது பொருந்தாது . அவட்கு 
என்பதும் பொருந்தாது . என்னை ? தலைவிகண் கூழைவிரித்தல் முதலியன 
நிகழ்தற்குத் தலைமகன் காரணமாவதன்றி இவை அவன்கண் நிகழா என்பது 
கருத்தாகலின் . இக்கருத்தே பொருத்தமென்பதைப் பதினைந்தாஞ் சூத்திர 
விரிவுரை நோக்கி அறிக . 
தாங்கும் - அடக்கும் , மறைக்கும் . 
பிறசுவை என்றது மதுரச்சுவையை . 
செவ்வனிற்றல் - நேர்நிற்றல் . 
போலக் கொள்கை என்பதை , போல இதனையுங் கொள்க என விரித்துக் கொள்க . 
யாழிசை முதலிய மதுரச் சுவைபற்றி உடம்பு குற்சிதங்கொள்ளும் , அதனால் 
மயிர் நேர்நிற்குமென்க. இதனை இக்காலத்து மயிர்கூச்செறிதல் என்ப . 


3 . 


4 . 


5 . 


381 


மெய்ப்பாட்டியல் 


விரித்தற்கு எதுவாயினாள் இவளாகலின் , அதனைச்சினை வினை 
யானன்றி முதல் வினையாற் கூறினானென்பது . 

காதொன்று களைதலென்பது , உறுப்பிடைப் பூட்டுறப் 
புனையாது பெய்து வைத்தனவாதலால் , தோடு முதலாயின 
எளிதின் வீழ்வனவாயின ; மற்று அவை வீழ்தற்கு ஏதுவாய 
நெகிழ்ச்சி நிரம்பத்தோன்றாது இடைநிகர்த்தாதலின் ஒன்று 
நிற்ப வொன்று வீழ்தலென்றா னென்பது . இது கூழைபோலாது , 
ஊறுணர்வுடைய உறுப்பாகலிற் காதின் வேறுபாட்டினைக் 
கூழை வேறுபாட்டின்பின் வைத்தான் ; என்னை ? கூழையிற்காது 
தனக்கு உறவுடைமையின் . 

ஊழணிதைவரலென்பது , அக் கூழையுந் * தோடும் போலப் 
பெய்யப்படு முறைமையாவாகிய வளைகளை முன்கைமேல் 
இறுகச் செறித்தலும் விரற்செறியினைத் திருத்தலும் முதலாயின . 
இவை தோடுபோச் செறிவில்லன் அன்மையின் அவற்றுப் பின் 
வைத்தான் உடைபெயர்த் தூடுத்தலென்பது , உடுத்த உடை 
யினைப் பலகாலும் அழித்துடுத்தல் ; அது கழறெடிபோலாது 
செறிவுடைமையின் அவ்வுடை நெகிழ்ச்சியைத் தொடி நெகிழ்ச் 
சிக்குப்பின் வைத்தானென்பது ; மற்று , 

தொடி ஞெகிழ்ந் தனவே தோள்சா யினவே . ( குறு - 236 ) 
எனப் பிரிவின்கண் வந்த வேறுபாட்டினை ஈண்டுக் கூறாரோ 
வெனின் அவை இன்னதன்பின்னர் இன்னது தோன்று மென்னும் 
முறைமைய வல்லவாகளின் ஈண்டுக்கூறார் ; அவை , 


1 . விரித்தல் என்பது விரிதல் என்றிருத்தல் வேண்டும் . விரிதல் - சினைவினை. 

விரித்தல் - முதல்வினை. 
2 . பெய்துவைத்தல் - இட்டுவைத்தல் . 
3 . மற்று அசை . 
4 . அவை - அத்தோடு முதலியவை நிரம்பத் தோன்றாமையின் ஒன்று வீழ்ந்தது 

என முடிக்க . 
5 . 

ஊறு - பரிசம் . 
6 . உறவு - பரிச உணர்ச்சியின் மிகுதியாலான தொடர்பு . 
7 . கூழை - பெய்து கட்டுவது : சொருகிக்கட்டுவது என்றபடி . 
8 . தோடு - காதிற் பெய்வது . அதுபற்றியே போலப் பெய்யப்படுமென்றார் . 
9 . விரற்செறி- மோதிரம் . 
10. செறிவில்லன அன்மையின் எனவே அதினுஞ் செறிவுடையன என்றபடி . 


391 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


வினையுயிர் மெலிவிடத் தின்மையு முரித்தே . ( தொல் - பொ -268 ) 
என்புழிச் சொல்லப்படுமென்பது . இவற்றிற்குச் செய்யுள் : 

விண்ணுயர் விரல்வரைக் கவா அ னோருவன் 
கண்ணி னோக்கிய தல்லது தண்ணென 
வுரைத்தலு மில்லை மாதோ வவனே 
வரைப்பாற் கடவுளு மல்ல னதற்கே 
யோதி முந்துறக் காதொன்று ஞெகிழ 
நிழலவிர் மணிப்பூ ணெஞ்சொடு கழலத் 
துகிலும் பன்முறை நெடிது நிமிர்ந் தனவே 
நீயறி குவையதன் முதலே 
யாதோ தோழியது கூறுமா றெமக்கே 

( இ.வி.ப 532 ) 


என்றது , தோழிக்கு தலைமகள் அறத்தொடு நின்றது ; இதனுள் , 
‘ ஓதி முந்துற ஞெகிழ என்பது கூழை விரித்தல் ; காதொன்று 
ஞெகிழ என்பது காதொன்று களைதல் ; ‘ நிழலவிர் மணிப்பூ 
ணெஞ்சொடு கழல என்பது ஊழணி தைவரல் ; நெடிது நிமிர்ந் 
தன துகிலும் பன்முறை என்பது உடைபெயர்த்துடுத்தலாயிற் . 
அவை பாடாண் கைகிளையுள் இக் காலத்துப் பயின்றன. பிறவும் 
அன்ன . 

( 14 ) 


( மூன்றாம் பகுதி இத்துணையது எனல் ) 
263. அல்கு றைவா லணிந்தவை திருத்த 

லில்வலி யுறுத்த லிருக்கையு மெடுத்தலொடு 

சொல்லிய நான்கே மூன்றென மொழிப. 
இது , முறையானே மூன்றாவது உணர்த்துதல் நுதலிற்று . 

இ ள் : அல்குறைவரல் முதலாகக் கூறப்பட்டன நான்கும் 
மூன்றாவதெனப்படும் என்றவாறு . 

மேலது உடைபெயர்த் துடுத்தலாகலான் அதன் வழித் 
தோன்றுவது உடை பெரிதும் ஞெகிழ்ந்து காட்டுதலாயிற்று ; 


1 . 


2. 


கவா அன் - மலைப்பக்கம் . 
பாடாண்கைக்கிளை - பெண்பாற் கைக்கிளை பற்றி ஒரு ஆண்மகனது வீரம் 
அழகு முதலியவற்றைப் புகழ்ந்து பாடுவது . 


401 


மெய்ப்பாட்டியல் 


அதனைப் பாதுகாத்தலான் அவ் வேற்றம் மறைக்குங் 
கையினை அல்குறைவரல் என்றானென்பது . 


அணிந்தவை திருத்தலென்பது , கடிசூத்திரமுதலாயின 
திருத்தல் ; அஃது உடை ஞெகிழ்ச்சிபோலப் போற்றிச்செய்வ 
தாகலான் அதனை அக் குறைவரலின் பின் வைத்தான் . 

இல்வலியுறுத்தலென்பது , புணர்ச்சியை வேண்டாதாள் 
போல்வதோர் வன்மை படைத்துக்கொண்டு செய்தல் ; என்னை ? 
இல்லாத வலியை மிகுத்தலென்றமையின் அப்பொருட்டாயிற்று . 
அல்குறைவரலும் அணிந்தவை திருத்தலுந் தன்வலியின்மை 
காட்டவும் வலி தோற்றிக்கொண்டு செய்வதாகலின் அதனை 
இல் வலியுறுத்தலென்று மூன்றாமுறைமைக்கண் வைத்தா 
னென்பது . இனி , இற்பிறத்தலான் அதன் வலித் தோற்றுவ 
தெனவுஞ் சொல்லுப ; அஃதாவது , முற்பிறந்தவற்றிக்கு முன்னே 
கூறினென்பது . 


இருகையு மெடுத்தலென்பது , அங்ஙனம் படைத்துக் 
கொண்ட வலியானுந் தடுக்கப்படாது நிறையழிதலிற் கைகள் தாமே 
முயங்கல் விருப்பத்தான் எழுவன போல்வதோர் குறிப்பு. இந் 
நான்கும் மேலனவுமெனப் பன்னிரண்டுபகுதியும் புணர்ச்சிக்கு 
முன் நிகழ்வனவாம் . 


1 . 


2 . 


3 . 


4 . 


5 . 


அதனை - அவ்வுடையின் சோர்வை . 
அற்றம் - இரகசியத்தானம் . அஃது " அற்றமறைத்தலோ புல்லறிவு என்னுந் 
தேவர் குறளின் அடியின் உரை நோக்குக . சோர்வுமாம் . 
கடி சூத்திரம் என்பது அரைப்பட்டிகை என்று இக்காலத்து வழங்குவது 
போலும் . முதலாயின என்றதனால் மேகலை முதலியனவுங் கொள்ளப்படும் . 
இற்பிறத்தல் - உயர்குடிப் பிறத்தல் . 
அதன்வலி - அவ் விற்பிறப்பின் வலி . இஃது இளம்பூரணர் கருத்தாகலின் 
அவர் கருத்தையே ஈண்டும் பேராசிரியர் சொல்லும் எனக் குறித்திருத்தல் 
வேண்டும் . ஆதலின் இற்பிறத்தலான் அதன் வலி எனக் கண்ணழித்தலே 
பொருத்தமாம் . ஏனைப் பாடம் சிறப்பின்று. 
முற்பிறந்தவற்றிற்கு முன்னே கூறின் என்பதில் யாதோ பிழையிருத்தல் 
வேண்டும் . அது பொருந்துவது முற்பிறந்த மெய்ப்பாடுகளுக்கு முன்னே கூறி 
னென்று கூறலாமெனினும் ; அஃதாவது என்பதை அங்ஙனம் பிரித்துக்கூறும் 
வழக்கு வேறிடத்திற் காணாமையின் பிழை யிருத்தல் வேண்டுமென்றாம் . 
படைத்தல் - உண்டாக்கல் . என்றது உள்ளதை இல்லது போலக்காட்டல் . 


6 . 


7 . 


41 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


" சொல்லிய என்றதனான் இவையெல்லாஞ் சொல்லப்படு 
வதல்லது , ஈண்டுச் சொல் நிகழ்தல் வேண்டிலவென்பது . எண்ணு 
நிலைவகையால் தொகைபெற்ற நான்கென்னும் எழுவாய்க்கு 
மூன்றென்பது பெயர்ப்பயனிலையாய் வந்தது . இவை நான்குந் 
தலைமகற்குரியவல்ல ; தான் அவற்றுக்கு ஏதுவாவதல்லதென 
உணர்க. 

ஒதியு நுதலு நீவி யான்றன் 
மாதர் மென்முலை வருடலிற் கலங்கி 
யுள்ளத் துகுநள் போல வல்குலின் 
ஞெகிழ்நூற் கலிங்கமொடு புகுமிட னறியாது 
மெலிந்தில ளாகி வலிந்துபொய்த் தொடுங்கவும் 
யாமெடுத் தணைத்தொறுத் தாமியைந் தெழுதலி 
னிம்மை யுலகத் தன்றியு நம்மை 
நீளரி நெடுங்கட் பேதையொடு 
கேளறிந் தனகொலிவள் வேய்மென் றோளே . ( இ . வி . ப . 532 ) 
இஃது , இயற்கைப் புணர்ச்சிக்கட் டலைவன் தன்னிலை 
யுரைத்தது . இதனுள் , உடம்பும் உள்ளத்துகுவன போன்றன 
வென்பது அல்குறைவரல் ; என்னை ? 2 அவ் வேறுபாட்டானே 
அற்றப்படுதலின் . 

அல்குலின் , ஞெகிழ் நூற் கலிங்கம் . 
என்பது அணிந்தவை திருத்தல் ; அல்குலின் யாத்த நூலிற்கு 
ஞெகிழ்ச்சி கூறினமையின் . 

மெலிந்தில ளாகி வலிந்துபொய்த் தொடுங்கவும் . 
என்பது , இவ்வலியுறுத்தல் ; 


1 . 


2 . 


சொல்லிய - இங்கே சொல்லப்பட்ட என்பது கருத்து . இவையெல்லாம் தலை 
விகண் நிகழ்ந்தனவாகச் சொல்லப்படுவதல்லது இவற்றின்கண் தலைவிக்குச் 
சொன்னிகழ்தல் வேண்டிலவென்பது . எனவே இவை தலைவிகண் நிகழ்ந் 
தனவாகச் சொல்வதல்லது இவை குறித்துத் தலைவிக்குச் சொன்னிகழ்ச்சி 
இல்லை என்றபடி 
அவ்வேறுபாடு - உடம்பின் வேறுபாடு . 
அற்றப்படுதல் - உடை சோர்வுபடுதல் . இஃது அற்றம் படுதலின் என்று 
மிகுந்திருக்கலாம் . 
நூல் - ஞாண் ( கயிறு ) கலிங்கம் - வஸ்திரம் . இக்காலத்து உடுக்கும் பாவாடை 
போன்றது போலும் . 


3 . 


4 . 


42 / 


மெய்ப்பாட்டியல் 


யாமெடுத் தணைத்தொறுந் தாமியைத் தெழுதல் . 
என்பது , இருகையுமெடுத்தல் ; அங்ஙனம் ஒடுங்கிய வழியும் 
உயிர்ப்பினளல்லள் போலத் தோள்களைத் தன்வயத்தவாயின 
என்றமையின் . 

இம்மை யுலகத் தன்றியு நம்மைக் , கேளறிந்தன . 
என்றமையின் , இருவர் அன்பும் எழுமையுந் தொடர்ந்த உழுவலன் 
பெனச் சொல்லித் தன்னிலையுரைத்தானாம் பிறவும் அன்ன . ( 15 ) 
( புணர்ச்சிப்பின்னர் களவு வெளிப்படுந்துணையு நிகழும் 
முப்பகுதியுள் முதற்பகுதியாகும் நான்காம்பகுதி 

இத்துணையது எனல் ) 
264. பாராட் டெடுத்தன் மடந்தப வுரைத்த 

லீரமில் கூற்ற மேற்றலர் நாணல் 
கொடுப்பவை கோட லுளப்படத் தொகைஇ 

யெடுத்த நான்கே நான்கென மொழிப. 
இது , நான்காம்பகுதி கூறுகின்றது . 

ள் : பாராட்டெடுத்தல் - புணர்ச்சி நிகழ்ந்தபின்னர்த் 
தலைமகளை இயற்பட நினையுங் குறிப்பும் ; இது பாராட் 
டென்னாது எடுத்தலென்றதனால் அதனை உள்ளமெடுத்தன் 
மேற்கொள்க. இது தலைமகற்கும் ஒக்கும் . 

மடந்தபவுரைத்தல் விளையாடும் பருவத்து நிகழ்ந்த 
அறிமட நீங்கக் காமப்பொருட்கண்ணே சிறிது அறிவு தோன்று 
தலும் ; உரைத்தலென்றதனால் அக் காலத்துப் பாங்கிக்குச் சில 
கூற்றுமொழி கூறவும் பெறுமென்பது கொள்க . அவை " மேலை 


- 


1 . 


2 . 


3 . 


4 . 


தாமியைந் தெழுதல் - தோள்கள் தாமாக வியைந் தெழுதல் என்க . இயைதல் - 
உடன்படல் . 
தன்வயத்தவாதல் - தோள்கள் தாமே எழுதல் . 
உழுவலன்பு - பேரன்பு. 
இயல் - ஒழுக்கம் . 
அறிமடம் விளையாட்டையே அறியு மடமை . என்றது அதனையே 
பற்றிநிற்கும் அறிவுடையளாதலை . 
மேலையோத்து - களவு கற்பு முதலியன. ஆண்டுக் காட்டிய சூத்திர உதா 
ரணங்களுள் தோழிக்கு அறிமடம் நீங்க உரைத்தமை காண்க என்றபடி . 


5. 


6 . 


431 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


யோத்துக்களுட் கூறப்பட்டன. மடந்தப வுரைத்தற்கு ஏதுவாகிய 
கருத்து ஈண்டு மெய்ப்பாடெனப்படும் . 

ஈரமில் கூற்ற மேற்றலர் நாணல் - அங்ஙனம் அறிமடந் கெடச் 
சொற்பிறந்தவழி இன்றளவுந் தமராற் கூறப்படாத கடுஞ்சொல் 
உளவாமன்றே , அவற்றை முனியாது ஏற்றுக் கொண்டு புறத் 
தார்க்கு இது புலனாங்கொலென்று நாணுதலும் . 

கொடுப்பவை கோடல் - தலைமகனாற் கொடுக்கப்பட்ட 
தழையுங் கோதையுந் தாருங் கண்ணியுந் தோண்மாலையு முதலா 
யின கொண்டு கையுறை பாராட்டுதலும் ; உளப்படத் தொகை 
எடுத்த நான்கே நான்கென மொழிப் - கொடுப்பவை கோட 
லகப் படத் தொகுத்தோதிய நான்கும் நான்காவது என்றவாறு . 

எடுத்த என்றதனாற் கொடுப்பவை கொள்ளாது மறுத் 
தன் முதலியனவுங் கொள்க . 

புணர்ச்சிப்பின்னரல்லது பாராட்டுள்ளம் பிறவாமை 
யானும் , அதன்பின்னரல்லது பிறரொடு கூற்று நிகழாமையானும் , 
அக்கூற்றுக்கோட்டல்லது தமரான் ஈரமில் கூற்றங் கோடலின் 
மையானும் , அவையெல்லாம் முடிந்தவழித் தலைவன்மேற் 
சென்ற உள்ளத்தாள் கொடுப்பவை கோடற் குறிப்பினளா மாக 
லானும் அம்முறையான் வைத்தானென்பது . இவற்றுக்குச் செய்யுள் , 

ஒரு நாள் வந்து பலநாள் வருத்து 
நின்னையே போலுநின் றழையே யென்வயி 
னிற்பா ராட்டியுஞ் சொற்கொள லின்றியும் 
யாயெதிர் கழறலிற் பேரலர் நாணியு 
மயல்கூர் மாதர்க்குத் துயர்மருத் தாயினு 
நோய்செய் தன்றாற் றானே 
நீ தொடக் கரிதலி னோரிடத் தானே . 

( இ . வி . ப . 533 ) 
இது , கையுறை மறுத்தது ; இதனுள் ‘ நின்பாராட்டி என்பது 
பாராட்டெடுத்தல் , 3 சொற்கொளலின்றி என்பது மடந்தப 
வுரைத்தல் ; என்னை ? கொளுத்தக்கொள்ளாதுவிடின் அது 


1 . 


2. 


3 . 


கையுறை மறுத்தன் முதலியன . 
ஈரமில் கூற்றம் - அன்பில்லா மொழி . 
சொற்கொளலின்றி - தோழி தன்சொல்லைத் தலைவி கொள்ளுதலின்றி 
யென் றமையினாலே , தன் மடமை நீங்கத் தலைவி சிலசொற் கூறினா 
ளென்பது பெறப்படும் . அதனால் மடந்தப் உரைத்தலாயிற்று . 


441 


மெய்ப்பாட்டியல் 


மடனாகாமையின் . யாயெதிர் கழறலிற் பேரலர் நாணி என்பது 
ஈரமில் கூற்ற மேற்றலர் நாணல் ; “ துயர்மருந்தாயினும் என்பது 
கொடுப்பவை கோடல் . இத் தழை நின்கைப்பட்ட வழிக் கரிந்து 
காட்டி நின் மெய் வெப்பங் கூறுதலின் இதனை அவள்காணின் 
ஆற்றாளாமெனப் பின்னொருகாலத்து மறுத்தாளென்பது . ( 16 ) 


- 


( ஐந்தாம்பகுதி இத்துணையது எனல் ) 
265. தெரிந்துடம் படுத றிளைப்புவினை மறுத்தல் 

கரந்திடத் தொழிதல் கண்டவழி யுவத்தலொடு 

பொருந்திய நான்கே யைந்தென மொழிப. 
இஃது , ஐந்தாங்காலத்து மெய்ப்பாடுணர்த்துகின்றது . 

ள் : மேற்கூறிய கொடுப்பவைக் கோடல் நிகழ்ந்தவழி 
அவ் வொழுகலாறு புறத்தார்க்கெல்லாம் ஐயமாகலின் அதன் 
வழித் தோன்றுவது தெரிந்துடம்படுதலென்றானென்பது . 

தெரிந்துடம்படுதல் தலைமகனைத் தலைமகள் இவ் 
வொழுகலாறு நிகழ்ந்தவாற்றைப் பட்டாங்குணராதார் தலைமை 
செய்தன ளிவளெனவுந் , தகாத வொழுக்கின ளிவளெனவும் 
பல்லாற்றானும் இவள் கண்ணே ஏதமிட்டுத் துணிந்துந் துணி 
யாதும் உரைப்பாராகலான் அதற்கு நாணி , இனி யாது கொல்லோ 
செயற்பாலதென்று ஆராய்ந்து , இவ் வொழுகலாற்றினை அறி 
விப்பேங்கொல் அறிவியேங்கொல்லெனத் தடுமாறிப், பின்னொரு 
வகையான் ஆராய்ந்து முழுவதூஉஞ் சொல்லாது தன் குலத்திற் 
கும் ஒழுக்கத்திற்கும் பெண்டன்மைக்கும் ஏற்றவகையான் வேண் 


1 . 


2. 


3 . 


துயர்மருந்தென்றதனால் அவள் கொள்ளத்தக்கது என்பது பெறப்படும் . 
பின்னொருகாலத்து மறுத்தாள் என்பது பின்னொருகால் அதனை மறுத் 
தாள் என்றிருப்பது நலம் . 
தலைமகனொடு என்றும் பாடமுளது . அதுவே பொருத்தம் . தலைமகள் 
என்பதும் தலைமகளிடை என்றிருத்தல் வேண்டும் . 
பட்டாங்கு - உண்மை . 
தலைமை செய்தல் - தன்னெண்ணங்கொண்டு நடத்தல் . 
ஏதமிட்டு - குற்றமேற்றி . 
துணிந்தும் துணியாதும் ; அவள் ஏதத்தை ( களவினை) த் துணிந்தும் துணியாதும் . 


4 . 


5 . 


6 . 


7 . 


451 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


டுவன தெரிந்துகொண்டு , இன்னவாறு பட்டதென்று தோழிக்கு 
உடம்படுதலுந் தோழியாற் செவிலிக்கு உடம்படுதலுமென 
இன்னோரன்ன குறிப்பினைத் தெரிந்து உடன்படுதலும் . 

திளைப்புவினை மறுத்தல் - அங்ஙனம் தமக்குத் தானுடம் 
பட்டதன் பின்னர்த் தலைமகனோடு பகலு மிரவும் பண்டு 
திளைத்தவாறு திளைத்தலை அச்சமு நாணு மடனுங் காரண 
மாக மறுத்தலும் ; உடம்பாட்டின் பின்னர் மறுக்குமாதலின் 
அதனைத் திளைப்புவினை மறுத்தலென்று இரண்டாவது 
வைத்தானென்பது . 

கரந்திடத்தொழிதல் - அக் காலத்து இற்செறிக்கப்படுத 
லால் தான் அவனை மறுத்த ஏதத்திற்கு நாணியும் அஞ்சியும் 
அவற்கு வெளிப்படாதொழுகுதலை உடையளாதலும் : 

" தன்னிடத்தே தங்குதலை ` இடத்தொழிதல் 
என்றான் . 

கண்டவழியுவத்தல் - அங்ஙனம் கரந்தொழுகும் காலத்து 
அவனை ஒரு ஞான்று கண்டவழிக் கழியுவகைமீ தூர்தலும் . இது 
தலைமகற்கும் உரித்து . 

பொருந்திய நான்கே ஐந்தென மொழிப - இவை நான்கும் 
ஐந்தாங் கூறெனப்படும் என்றவாறு . 

‘ பொருந்திய நான்கு என்றது , இவை இடையறவின்றி ஒருங்கு 
தொடர்தலுமுடையவென்பது . இதனானே இவை நந்நான் 


1 . 


2 


3 . 


4 . 


5 . 


பட்டது - நிகழ்ந்தது . 
குறிப்பு - சொல்ல வேண்டிய குறிப்பு . தெரிந்து - ஆராய்ந்து . உடன்படல் - 
அறத்தொடு நிற்றல் . 
திளைப்புவினை - கூட்டம் . 
தன் இடம் - தனக்குரிய இடம் . 
ஞான்று - நாள் . 
பொருந்திய நான்கு - தம்முட்டாம் இயைபுடைய நான்கு . இடையறவு 
டைவிடல் . ஒவ்வொரு கூறாகச் செய்யப்பட்ட நந்நான்கும் தம்முட்டா 
மியைபுடைய என்பான் பொருந்திய நான்கென்றான் என்பது பொருந்திய 
நான்கு என்பது சிங்க நோக்காக முன்னும் பின்னும் இயையுமென்க. 
இவை நந்நான்கு என்றது முற்கூறிய நான்கன் கூட்டங்களையுஞ் சேர்த்துக் 
கூறியதாகும் . 


6 . 


- 


7 . 


46 


மெய்ப்பாட்டியல் 


கினோடு வருகின்றதற்குச் சிறிது இடையுறவும்படு மென்பது 
கொள்க. 

புகுமுகம் புரிதன் முதலாயின நான்குந் தலைமகளனவே 
யாகி ஓரினத்தவாயின. அவற்றுப் பின்னர்த் தலைமகன் அவளைப் 
பொருந்தியவழிக் கூழை விரித்தன் முதலாயின நான்கும் நிகழ்ந் 
தமையின் அவையும் அவற்றோடு சிறிது இடையறவுபட்டன . 
அல்குறைவரல் முதலாயின நான்கும் புணர்ச்சிக்கு மிகவும் இயை 
புடைமையின் மேலவற்றோடொன்றாது வேறாயின. பாராட் 
டெடுத்தன் முதலாயின புணர்ந்து நீங்கியபின் நிகழ்ந்தமையின் 
அவையும் அவற்றிற் சிறிது வேற்றுமையுடைய . தெரிந்துடம் 
படுதன் முதலாயின களவு வெளிப்படுத்தற் குறிப்பினவாகலின் 
மேலனவற்றோடு தழுவாது வேறாயினவென்பது . இவற்றொடும் 
வருகின்ற நான்கன் வேறுபாடு ஆண்டுச் சொல்லுதும் . அவ்வாறு 
நோக்கியன்றே இவ்வாறு சூத்திரப் பொருளினையும் இருபத்து 
நான்காக உடனோதாது வேறுபடத்தோதிய கருத்தென்பது . 
இங்ஙனம் பொருத்தமின்றி வருவனவல்ல நந்நான்கு பகுதியாற் 
கூறியவை தம்முட்டாமென்பான் பொருந்திய நான்கு என்றா 
னென்பது . இவற்றுக்குச் செய்யுள் : 

அறியாய் கொல்லோ நீயே தெறுவா 
நோக்குதொறும் பனிக்கு நெஞ்சமொ டிவளே 
யாய்க்கறி வுறாலினின்னெதிர் நாணி 
மனைவயிற் பிரியலண் மன்னே யதற்கே 
நினைவில ளிவளென வுரைத்தி 
புனைதார் மார்ப காண்டியோ வதுவே 

( இ . வி . ப . 534 ) 
என்பது , பகற்குறிக்கட் டலைமகளை இடத்துய்த்து வந்து தலை 
மகனை எதிர்ப்பட்டு நின்று தோழி வரைவு கடாயது . இதனுள் 
யாய்க்கறி வுறாலின் என்பது , தெரிந்துடம்படுதலென்பது ; 
என்னை ? அவள் நோக்குதொறும் பனித்தலென் றறிவுறுத்தா 
ளென்றமையின் . நின்னெதிர் நாணி என்பது , திளைப்பு வினை 
மறுத்தல் ; என்னை ? தமர்க்கு மறைத்தாள் இம்மறையினை 


1 . 


2. 


வருகின்றதற்கு என்றது நான்கு நான்காகக் கூறிய ஒவ்வொன்றற்கும் 
பின்வருவன . அது பின்னர்ப் பேராசிரியரால் விளக்கப்படுகின்றது. 
பனித்தலென் றறிவுறுத்தாள் என்பது பனித்தலின் அறிவுறுத்தாள் என்றும் 
பாடமுள்ளது . அதுவே பொருத்தம் ; என்னை ? பனித்தல் அறிவுறுத்தற் 
கேதுவாகலின் . 


47 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


யென்று தலைமகன் குறிக்குமென நாணி எதிர்ப்படாமையின் . 
மனைவயிற் பிரியலள் என்பது கரந்திடத் தொழிதல் . ‘ புனை 
தார் மார்ப காண்டயோ வதுவே என்பது , கண்டவழி உவத்தல் ; 
என்னை ? நிற்கண்டவழி நுதலுந் தோளும் பசலை நீங்கியவாறு 
கண்டிலையோ வென்னுங் குறிப்பினாற் கூறினமையின . பிறவும் 
அன்ன . 

( 17 ) 


( ஆறாம்பகுதி இத்துணையது எனல் ) 


266. புறஞ்செயச் சிதைதல் புலம்பித் தோன்றல் 

கலங்கி மொழிதல் கையற வுரைத்தலொடு 

புலம்பிய நான்கே யாறென மொழிப . 
இஃது ஆறாவது கூறுகின்றது . 

இ - ள் : புறஞ்செயச் சிதைதல் - பூவுஞ் சாந்தும் பூணுந் 
துகிலும் முதலாயின கொண்டு புறத்தே கோலஞ்செய்ய அகத்தே 
சிதைவுண்டாதலும் : 

மேல் நின்றது கண்டவழி உவத்தலாகலானும் , இது காணாத 
வழி நிகழ்கின்றதாகலானும் , அதற்கினமின்றியும் அதன் வழித் 
தோன்றியதெனப்படுமாகலான் , இதனை இச் சூத்திரத்தின் முன் 
வைத்தானென்பது . 


புலம்பித் தோன்றல் - அங்ஙனம் புனைந்தகோலந் துணை 
யொடு கழியப் பெறாமையிற் புல்லென்றழிந்த நெஞ்சினளாக 
லான் , எல்லாச் சுற்றத்தார்க்கும் இடைநின்றேயுந் தனியளென்பது 
அறிவியா நிற்றலும் . 


1 . 


2. 


3 . 


குறிப்பு - உவகையையுணர்த்துங் குறிப்பு . 
கூறியது தோழி என்க . 
புறத்தே கோலஞ்செய்வோர் - செவிலி முதலாயினோர் . அகத்தே தலைவிக் 
குச் சிதைவுண்டாயதற்குக் காரணம் அக்கோலத்தைத் தலைவன் காண் 
டலை நினைத்தமை என்க . 
காணாதவழி - தலைவனைக் காணாத வழி . 
துணை - தலைவன் . கழிய - காலங்கழிய . 
தனிமை - தலைவன்பால் அறிவு கிடந்தமையானுண்டாயது. எனவே சுற்றத் 
தாரிடை நின்றும் அவரிடை நில்லாதவள் போல அவரை மறந்து நிற்றல் . 


4 . 


5 . 


6 . 


481 


மெய்ப்பாட்டியல் 


கலங்கி மொழிதல் - கையொடுபட்ட கள்வரைப்போலச் 
சொல்லுவனவற்றைத் தடுமாற்றந் தோன்றச் சொல்லுதலும் ; 
அஃதாவது , தன்மனத்து நிகழாநின்றன தன்னையறியாமற் சில 
புலப்படச் சொல்லுதலாயிற்று . 

கையறவுரைத்தல் - கலங்காது சொல்லுங்காற் செயலறவு 
தோன்றச் சொல்லுதலும் ; அஃதாவது , வன்புறை யெதிரழிந்து 
சொல்லுவனபோல்வன. புலம்பிய நான்கே ஆறெனமொழிப - 
இவை நான்குந் தனிமை விகற்பமாகிய ஆறாங்கூற்று என்றவாறு . 

கையறவுரைத்தலென்பதனை ஈற்றுக்கண் வைத்தான் கள 
வொழுக்கத்தினுள் இதனினூங்கு மெய்ப்பாடு கூறப்படா 
தென்றற்கு . என்னை காரணமெனின் , கையறவுரை தோன்றிய 
தற்பின்னர் நிகழ்வன கைக்கிளைக்கும் பெருந்திணைக்கும் 
மெய்ப்பாடாவதன்றி நற்காமத்துக்கு ஆகாவென்பது கருத்து ; 
என்னை ? கையறவுரைத்தலென்பது சொல்லாமரபினவற்றொடு 
கெழீஇச் , செய்யா மரபிற் றொழிற்படுத் தடக்குதலை (196 ) 
எல்லையாகவுடைமையின் , அதனினும் இறப்பத் தோன்றுவன 
மன்றத்திருந்த சான்றவரறியத் தன் துணைவன் பெயரும் 
பெற்றியுங் கூறி அழுதும் அரற்றியும் பொழுதொடு புலம்பியும் 
புள்ளொடு சொல்லியுந் நிகழும் மெய்ப்பாடாகலான் , அவை 
நடுவணைந்திணை எனப்பட்ட நற்காமத்திற்கு இலக்கண 
வகையான் ஏலாவாகலினென்பது . 

கையறவு உரைத்தலென்றதனான் இம் மெய்ப்பாடு மனத் 
தளவேயன்றி மாற்றத்தானும் பிறர்க்குப் புலனாக வெளிப்படு 
மென்பது கொள்க . 


1 . 


2 . 


3 . 


வன்புறை - வற்புறுத்தல் . எதிரழிந்து கூறல் - தொழி வற்புறுத்தவுங் கேளாது 
எதிரழிந்து சொல்லல் . 
இதனினூங்கு - இதனின் மேற்பட . 
நற்காமம் - அன்புடைக்காமம் . 
கையறவுரைத்தல் என்பது உடைமையின் இறப்பத் தோன்றுவன மெய்ப் 
பாடாகலான் அவை ஏலா என இயைக்க . உடைமையின் ஏலா என முடியும் . 
மன்றத்திருந்த சான்றவரறியக் கூறுவதை, கலி . 142 ம் செய்யுள் நோக்கியறிக . 
மாற்றம் - சொல் . 


4 . 


5. 


6 . 


491 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


இவை எல்லாம் முறையானே நிகழ்ந்தமை நோக்கி யாழோர் 
கூட்டத்தினைத் தொன்மையுந் ( 549 ) தோலும் ( 550 ) போலப் 
2 பொருட்டொடர் நிலையாக்கி உரைப்பாருமுளர் . அஃது 
ஆகாமைக்குக் காரணங் களவியலுட் ( 101 ) கூறினாமென்பது . 
இவற்றுக்குச் செய்யுள் : 

இவளே, 
அணியினும் பூசினும் பிணியிழந் தசைஇப் 
பல்கிளை நாப்ப ணில்கிளை போல 
மொழிவகை யறியாள் பொழிகண் ணீர் துடைத் 
தியானே கையற வலம்வருங் 
கூறாய் பெருமநிற் றேறு மாறே . 

( இ . வி . ப . 535 ) 
என்பது , வரைவுகடாயது ; இதனுள் அணியினும் பூசினும் 
பிணியுழந் தசைஇ என்பது புறஞ்செயச் சிதைதல் . ‘ பல்கிளை 
நாப்பணில்கிளை போல என்பது புலம்பித் தோன்றல் . மொழி 
வகை யறியாள் என்பது கலங்கி மொழிதல் . யானே கையற 
வலம்வரும் என்பது கையறவுரைத்தல் ; என்னை ? தன் கண்ணீர் 
துடைத்தலும் ஆற்றாளென்றமையின் . பிறவும் அன்ன. ( 18 ) 


( மேற்கூறியவும் பிறவும் நடுவணைந்திணைக் 

காமவொழுக்கத்துக்குக் காரணம் எனல் ) 
267. அன்ன பிறவு மவற்றொடு சிவணி 

மன்னிய வினைய நிமித்த மென்ப . 
இது மேலனவற்றுக்கு ஒரு புறனடை . 

ள் : அன்ன பிறவும் - மேற்சொல்லப்பட்ட இருபத்து 
நான்கு மெய்ப்பாடு போல்வன பிறவும் , அவற்றொடு சிவணி 
அவற்றின் வேறன்றி அவை தம்முட் பகுதியாகி வருவன பிறவும் , 
மன்னிய வினைய நிமித்தம் என்ப - நிலைபெறத் தோன்றுங் காம 
வொழுக்கத்து நிமித்தமென்று சொல்லுவர் புலவர் என்றவாறு . 


- 


1 . 


2 . 


யாழோர் கூட்டம் - கந்தருவ மணம் . யாழோர் கூட்டத்தினை என்ற 
பாடமே பொருத்தமாதல் காண்க . 
பொருட் டொடர் நிலை என்பது கோவை என்னும் பிரபந்தத்தைக் 
குறித்தது போலும் . 
அலம்வரல் - சுழற்சியுறல். 


3 . 


50 


மெய்ப்பாட்டியல் 


‘ மன்னிய வினைய என்பது நடுவணைத்திணைக்கேயுரிய 
மெய்ப்பாட்டினவை என்றவாறு ; என்னை ? கந்தருவ வழக்க 
மல்லனவற்றை மன்னிய காம மென்னாரன்றே , அஃது இடை 
யறவுபடாதாகலின் . எனவே , கைக்கிளைக்கும் பெருந்திணைக்கும் 
வரையறையின்றி வேண்டியவாறு வரப்பெறுமென்பதாம் ; அவை 
மன்னிய வினையல்லாமையின் ; என்னை ? காமஞ் சாலா விளமை 
யோள்வயி னேமஞ் சாலா விடும்பை யெய்துதலும் ( 50 ) 
நாற்பத்தெட்டியாண்டையானோடு பன்னீராட்டையாள் கூட்டஞ் 
சொல்லுதலும் ஒத்த காமமெனப்படா வாகலினென்பது . 
இவ்வாறு கூறவே , கைக்கிளைக்கும் பெருந்திணைக்கும் இவை 
வைத்த முறையான் வரையறுத்துக் கூறப்படாவெனவும் , அவை 
வருவன வந்துழிக் கொள்ளப்படூஉமென்பதும் பெற்றாம் . 
புலனெறி வழக்கமல்லாத கந்தருவ மணத்திற்கும் ஒக்கும் . 

அன்ன பிறவு மவற்றொடு சிவணி ( 267) வருவன யாவை 
யெனின் , புகுமுகம் புரிதற்கட் டலைமகன் நோக்கியவழி ஒரு 
வல்லிப் பொதும்பரானும் மற்றொன்றானுஞ் சார்பு பெற்று 
மறைதலும் அவையில்லாதவழி இடர்ப்படுதலு மென்றாற் 
போல்வன புகுமுகம் புரிதலாயடங்கும் . 

நகுநயமறைக்குங்கால் தலைமகன்கட்டோன்றிய நகை 
முதலாகிய குறிப் பேதுவாக , நகை தோன்றியதனை மறைக்குங் 
கால் இதழ் மொக்குளுள் தோன்றுவது நகையெனப்படாது 
நகுநய மறைத்தலின்பாற் படுமென்பது . 
இனிச் சிதைவு பிறர்க்கின்மையின் கண்ணும் , 
நாட்ட மிரண்டு மறிவுடம் படுத்தற்குக் 
கூட்டி யுரைக்குங் குறிப்புரை யாகும் . 


1 . 


வினை 


2 . 


3 . 


காம ஒழுக்கம் ; வினைய நிமித்தம் - காம ஒழுக்கத்திற்குரிய 
நிமித்தங்கள் . நிமித்தம் - ஏதுவான மெய்ப்பாடுகள் . 
அஃது - கந்தருவ ஒழுக்கமாகிய அஃது , இடையறவு படாமை - அன்பு இடை 
யில் அற்றுப்போகாமை . எனவே ஏனைய இடையறவு படும் என்றபடி . 
மன்னியவினை - அன்பு நிலைபெற்ற காம ஒழுக்கம் . எனவே ஒத்தகாமம் 
என்றவாறு . 
புலனெறி வழக்கம் - செய்யுள் வழக்கம் . அஃது அல்லாத கந்தருவமணம் 
உலகியலான கந்தருவ மணம் . 
இதழ் மொக்குளுட்டோன்றுவது - உதட்டினுட் டோன்றுவது . என்றது 
இதழ்க்குவிவுட் டோன்றுவது என்றபடி . 


4. 


5. 


51 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


என்றமையாற் கண்ணின் வேறுபாடுளவாமன்றே அவை சிதைவு 
பிறர்க்கறிவிக்குமாயினும் ஆண்டுத் தானது மறைத்தா ளென்னுங் 
கருத்தினளாகலின் அதுவுஞ் சிதைவு பிறர்க்கின்மை யாமென் 
பது ; அவை யாவையெனின் , அமர்த்து நோக்காது அலமர 
நோக்குதலும் நிலங் கிளைத்தலும் போல்வன. 


மற்றுப் பொறிநுதல் வியர்த்தற்குப் புறனடையாற் கொள்வன 
யாவையெனின் , - புறனடையாற் கோடல் ஆணையன்றா 
கலான் உள்ளனவற்றிற்குக் கொண்டொழிக வென்றவாறு . ஒழிந் 
தனவற்றிற்கும் இவ்வாறே வருவன அறிந்து அடக்கங் கூறுக , 


மற்றும் , பிறவு மவற்றொடு சிவணி எனவே , மேற்கூறிய 
வற்றொடு பொருந்த வருவன கோடுமன்றே ? அன்ன என்ற 
தென்னையெனின் , அதனானே தலைமகற்குரிய மெய்ப்பாடு 
வேறுவளாயினுங் கொள்க . அவை ஐயப்படுதலும் ஆராய்தலுந் 
துணிதலு முதலாயின . 


மற்றுத் தலைமகட்குரிய மெய்ப்பாடுபோலத் தலைமகற் 
குரியனவும் இன்னமுறையனவென்று வரையறுத்துக் கூறாரோ 
வெனின் ; அற்றன்று ; தலைமகன் குறிப்புச் சிலபற்றித் தலைமகள் 
குறிப்புப் பல பிறக்குமாகலானும் ஐய முதலாயின மெய்ப்பாடு 
காமப் புணர்ச்சிக்கு இன்றியமையாதன அன்னமையானுந் 
தலைமகட்குரிய மெய்ப்பாடே சிறந்தன வென்று அவற்றை வரை 


1 . 


2. 


3 . 


ஆணை 


அமர்த்துநோக்கல் - விரும்பி நோக்கல் , மாறுபடநோக்கல் . கண்டாருயி 
ருண்ணுந் தோற்றத்தாற் பெண்டகைப் - பேதைக் கமர்த்தன கண் ( குறள் - 
1084 ) என்பத னுரை நோக்குக . 
நிலங்கிளைத்தல் - காற் பெருவிரலால் நிலத்தைக் கிளைத்தல் . கிளைத்தல் - 
தோண்டுதல் ; கீறலுமாம் . 

ஆசிரியன் கட்டளை . 
உள்ளனவற்றிற்குக் கொண்டு எனவே , இல்லாதனவற்றிற்குக் கொள்ள 
வேண்டுவதில்லை என்றபடி . பொறிநுதல் வியர்த்தற்கண் அடங்குவன 
இல்லை . ஆதலால் உள்ளவற்றிற்கே கொள்க என்பது கருத்து . 
ஐயம் - தலைமகளை ஐயஞ்செய்தல் . ஐயம் முதலிய மூன்றும் கந்தருவ 
மணத்தின் முன்னிகழும் காட்சிக்குப் பின் னிகழ்வன . 


4 . 


5. 


52 


மெய்ப்பாட்டியல் 


யறுத்துக் கூறினானென்பது . மற்றிவற்றை நிமித்தம் என்ற 
தென்னை யெனின் , இவை முறையானே நிகழ்ந்து புணர்ச்சி 
நிகழுமாகலினென்பது . வினைய என்பது ஆறாம் வேற்றுமைப் 
பன்மையுருபு . 

இம் மெய்ப்பாட்டினுட் கைக்கிளை பெருந்திணைக்கு 
வருவன வருமாறு : 

ஒருக்கு நா மாடுங் குரவையு ணம்மை 
யருக்கினான் போனோக்கி யல்லனோய் செய்தல் 
குரூஉக்கட் கொலையேறு கொண்டேன்யா னென்னுந் 
தருக்கன்றோ வாயர் மகன் . 

( கலி . 104 ) 
எனப் புகுமுகம் புரிதல் கைக்கிளைக்கண் வந்தது . 
முன்னைய மூன்றுங் கைக்கிளைக் குறிப்பே . 

( 105 ) 
என்பதனான் இது கைக்கிளையெனப்பட்டது . மற்றிது முல்லைத் 
திணைப்பாட்டன்றோவெனின் , அது நிலத்தான் முல்லை யாயிற் 
றென்பது அகத்திணை யியலுட் கூறினாம் . 

இனித் தொன்மையுந் ( 549 ) தோலும் ( 550 ) முதலாயின 
வனப்புக்களுட் புகுமுகம் புரிதன் முதலாயின பெருந்திணைப் 
பொருள்பற்றி வருவன வருமாறு அறிந்துகொள்க . 

மற்றிவ்விருபத்துநான்கு மெய்ப்பாடுங் கற்பினுள் இம் 
முறையானே வரப்பெறாவோவெனின் , அதற்கு இம்முறையான் 
இவை யனைத்தும் வரல் வேண்டுவதின்மையின் களவிற்கே விதந்து 
கூறினானென்பது . அஃதென்னைபெறுமாறேனின் , பல் பொருட் 
கேற்பின் நல்லது கோடல் ( 665 ) என்னும் உத்தி வகை . 

னிக் கற்பினுள் வருவன வருமாறு : 
இனிதெனக் கணவ னுண்டலி 

னுண்ணிதின் மகிழ்ந்தன் றொண்ணுதன் முகனே . ( குறு . 157 ) 
என்பதனுள் , நகுநய மறைத்தல் வந்தது . 


1 . 


2 . 


முன்னைய மூன்று - ஆசுரம் , இராக்கதம் , பைசாசம் . 
நிலத்தான் முல்லையெனவே ஒழுக்கத்தாற் கைக்கிளை என்றபடி . ஏறும் , 
ஆயரும் முல்லைக் கருப்பொருள்கள் . குரவையாடல் அந்நிலத்தார் தொழில் . 
நுண்ணிதின் மகிழ்ந்தன்று என்றதனால் நகுநயம் மறைத்தலாயிற்று . 
நுண்மை - நுட்பம் . 


3. 


531 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


மாணமறந் துள்ளா நாணிலிக் கிப்போர் 
புறஞ்சாய்ந்து காண்டைப்பாய் நெஞ்சே யுறழ்ந்திவனைப் 
பொய்ப்ப விடேஎ மெனநெருங்கிற் றப்பினே 
னென்றடி சேர்தலு முண்டு . 

( கலி . 89 ) 
இதனுட் , சிதைவு பிறர்க்கின்மை வந்தவாறு ; ஒழிந்தனவும் 
அன்ன . 

நோய்சேர்ந்த திறம்பண்ணி நின்பாண னெம்மனை 

நீசேர்ந்த வில்வினாய் வாராமற் பெறுகற்பின் . ( கலி . 77 ) 
என்பது , மடந்தபவுரைத்தல் . இவையெல்லாங் கற்பின்கண் வந்தன . 

அன்னை சொல்லு முய்க மென்னதூஉ 
மீரஞ்சேரா வியல்பிற் பொய்ம்மொழிச் 
சேரியம் பெண்டிர் கௌவையு மொழிகம் . 

( அகம் . 65 ) 
என்பதோவெனின் , அது பாராட்டெடுத்தல் , மடந்த பவுரைத் 
தல் ( 264 ) என்புழி அடங்குமென்பது . 

( 19 ) 


( மேற்கூறிய நிமித்தங்களின்றியும் புணர்ச்சி நிகழும் எனல் ) 


268. வினையுயிர் மெலிவிடத் தின்மையு முரித்தே . 


இது , மேலனவற்றுக்கே ஆவதோர் விதி கூறுகின்றது . 

ள் : ‘ மன்னிய வினைய ( 267 ) எனப்பட்ட புணர்ச்சி 
மேல் அறுவகையான் இருபத்துநான்கெனக் கூறப்பட்ட மெய்ப் 


1 . 


2 . 


புறஞ்சாய்ந்து காண்டைப்பாய் நெஞ்சே என்பது சிதைவு பிறர்க்கின்மை . 
என்னை ? தன் நெஞ்சிற்குச் சொல்லினமையின் . 
நோய் சேர்ந்த திறம் - நோவு சேர்ந்த திறம் என்பது நச்சினார்க்கினியருரை . 
நோதிறம் என்று பரிபாடலும் சிலப்பதிகாரமும் கூறுகின்றன. சிலப்பதிகார 
உரையாசிரியர் நொந்த திறம் என்பர் . சிலர் நோ திறம் வேறு , நோய்திறம் 
வேறு என்பர் . ஆராய்ந்துணர்க. நோதிறம் , பாலைப்பண் ஐந்தனுளொன்று. 
அது, - “ தக்கராகம் நோதிறம் காந்தாரம் பஞ்சமமே , துக்கங் கழிசோம 
ராகமே - மிக்கதிறற் . காந்தார மென்றைந்தும் பாலைத் திறமென்றார் . 
பூந்தா ரகத்தியனார் போந்து ” என்பதனாலறியப்படும் . 
பெண்களுக்குரிய மடமை தீர்ந்து அறிவொடு கூடிச் சொன்னதனால் 
மடந்தப வுரைத்தலாயிற்று . 
தலைவி உடன்போவதைப் பாராட்டியதனால் பாராட்டெடுத்தலுள்ளும் , 
உய்கம் ஒழிகம் என்றதனால் மடந்தப வுரைத்தலுள்ளும் அடங்கும் என்க . 


3 . 


4 .. 


54 


மெய்ப்பாட்டியல் 


பாட்டினை அம்முறையானே நிமித்தமாகக் கொண்டு வருதலின் 
மையும் உரித்தெனப்படும் ; ஆற்றாமை வந்தவிடத்து என்றவாறு . 

மேற்கூறிய இருபத்து நான்கினையின்மை உரித்தென்பது 
அதிகாரத்தாற் கொள்க . 

தன்னசை யுள்ளத்து நந்நசை வாய்ப்ப 
வின்னுயிர் குழைய முயங்குதொறு மெய்ம்மலிந்து 
நக்கென னல்லனோ யானே யெய்த்த 
நோய்தணி காதலர் வரவீண் 
டேதில் வேலற் குலந்தமை கண்டே . 

( அக . 22 ) 
வனைந்துவர லிளமுலை ஞெமுங்கப் பல்லூழ் 
விளங்குதொடி முன்கை வளைந்து புறஞ் சுற்ற 
நின்மார் படைதலி னினிதா கின்றே . 

( அகம் 58 ) 
என இவை , களவியலுள் ( 111 ) உயிர்மெலிந்தவிடத்துப் புணர்ச்சி 
நிமித்தமெனக் கூறப்பட்டவையின்றியும் புணர்ச்சி நிகழ்ந்தவாறு ; 
என்னை ? முயங்குதொறு நகைதோன்றிற்றெனவே , பாராட் 
டெடுத்தன் முதலாயினவின்றியும் புணர்ச்சி நிகழ்ந்ததாம் . ஒழிந் 
தனவும் அவ்வாறே கொள்க. இவை கண்டவழி யுவத்த லாகாவோ 
வெனின் , ஆண்டுத் தன்னுவகை கூறாளன்றே கரந்திடத் தொழிந் 
தாளாகலினென்பது . 

தண்டுளிக் கேற்ற பலவுழு செஞ்செய் 
மண்போன் ஞெகிழ்ந்தவற் கலுழ்ந்தே 
நெஞ்சறை போகிய வறிவி னேற்கே . 

( அகம் . 26 ) 
என்புழி , பாராட்டெடுத்தன் முதலாகிய பன்னிரண்டு நிமித்தமு 
மின்றி ஆற்றாமை நிமித்தமாகக் கற்பினுட் புணர்ச்சி நிகழ்ந்தது . 
உம்மை எதிர்மறை . உயிர் மெலிவிடத்து உடைமையுடைத் 
துமாம் அவ்வினையென்பது . 

தொடிஞெகிழ்ந் தனவே தோள்சா யினவே . ( குறு . 239 ) 


1 . 


2 . 


மேற்கூறிய 24 மெய்ப்பாடும் அதிகாரப்பட்டு நின்றமையின் இன்மையுமுரித்து 
என்பதற்கு அவை செயப்படுபொருளாக வருவிக்கப்படும் என்பது கருத்து . 
முயங்குதொறு நகை தோன்றிற்றெனவே முன்னுயிர் மெலிவாகிய ஆற்றாமை 
யுடையளாயினாள் பெறப்படும் . நோய் தணி காதலர் என்பதனானும் அது 
பெறப்படும் . 
அவன் காணாதவிடத்திருத்தலின் ஆண்டு உவகை கொள்வதன்றிக் கூறாள் 
என்பது கருத்து . 
நிமித்தம் - காரணம் . 
தொடி நெகிழ்ந்தன் என்பது ஊழணி தைவரல் . 


3. 


4 . 


5 . 


55 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


என்பதனுள் , ஊழணிதைவரலென்னும் மெய்ப்பாடு வந்தது . 
பிறவும் அன்ன . 

இனி, மேற்கூறிய ஆறுமேயன்றி இன்னும் இவற்றொடு 
நான்கு கூட்டிப் பத்தென்பாருமுளர் ; அவை இன்பமாதற்குரியன 
வன்மையின் , வரையறைகூறாதொழிந்தானென்பது . ( 20 ) 


( புணர்ச்சிக்கு நிமித்தமான 
வேறும் மெய்ப்பாடுகள் உள எனல் ) 


269. இவையு முளவே யவையலங் கடையே . 


இஃது , எதிரது போற்றி இறந்தது காத்தது . 

ள் : இவையுமுளவே - எதிர்வருகின்றனவும் உளவாவது , 
அவையலங்கடையே - இறந்தனவற்றுக்கு இடனல்லாத விடத்தே 
என்றவாறு . 


இதனது கருத்து : மேற்கூறிய இருபத்துநான்குமல்லாத 
வழி இன்பத்தை வெறுத்தன் ( 270 ) முதலாக இனிக் கூறுகின்ற 
மெய்ப்பாடும் உளவாம் என்றவாறு . அவையல்லாத விடத்து 
இவையும் உளவாமெனவே , வருகின்ற மெய்ப்பாடுங்களவிற்குங் 
கற்பிற்கு முரியவெனவும் , களவிற்கு வருங்கான் முதற்கூறிய 


1 . 


2 . 


3 . 


பத்துக்கூறு இவை என்பதை இளம்பூரணருரையில் 262 ம் சூத்திர உரை 
நோக்கியறிக . 
இன்பமாதற்குரிய வன்மையின் - நடுவணைந்திணைக்குரிய வன்மையின் . 
அவையும் என்னும் பாடம் இவையுமென்றிருப்பதே பொருத்தம் . அவை 
யல்லாதவிடத்து இவையுமுள எனப் பின்வரு முரையையு நோக்குக . அன்றி 
யும் வருஞ் சூத்திரத்து அவதாரிகையையு நோக்குக . அவையு முளவே யவை 
யலங்கடையே என்பது இளம்பூரணர் தம்முரைக்கேற்பக் கொண்ட பாடம் . 
அவர் இதற்குக் கொண்ட வுரையாவது : - அவையலங்கடை - நடுவணைந் 
திணையல்லாத கைக்கிளைப் பொருடகண் , - அவையுமுள - மேற்சொல்லப் 
பட்ட புகுமுகம் புரிதன் முதலாயுனவுமுள என்பது . இவ்வுரையில் , அவை 
என்றது மேற்கூறிய மெய்ப்பாடுகளைக் குறிக்கின்றது . பேராசிரியருரையில் 
அவை மேல்வருஞ் சூத்திரப்பொருளைச் சுட்டுவதாகக் கொள்ளவேண்டும் . 
மேல் வருவனவற்றை அவை என்று சுட்டல் வழக்காறன்மையின் இவை 
என்ற பாடமே பொருத்தம் என்க . இவை என்பது அவை என வேறு 
பாடுணராதோரால் திருத்தி எழுதப்பட்டது . 


56 


மெய்ப்பாட்டியல் 


இருபத்துநான்கின் பின்னுமே இவை பெரும்பான்மையான் 
வருமெனவும் , கற்பிற்காயிற் பயின்று வருமெனவுங் கூறியவாறு . 
அவை இனிக் கூறுகின்றான் . 

( 21) 


( களவுக்குங் கற்பிற்குமுரிய மெய்ப்பாடுகள் ) 
270. இன்பத்தை வெறுத்த றுன்பத்துப் புலம்ப 

லெதிர்பெய்து பரித லேத மாய்தல் 
பசியட நிற்றல் பசலை பாய்த 
லுண்டியிற் குறைத லுடம்புநனி சுருங்கல் 
கண்டுயின் மறுத்தல் கனவொடு மயங்கல் 
பொய்யாக் கோடன் மெய்யே யென்ற 
லையஞ் செய்த லவன்றம் ருவத்த 
லறனளித் துரைத்த லாங்குநெஞ் சழித 
லெம்மெய் யாயினு மொப்புமை கோட 
லொப்புவழி யுவத்த லுறுபெயர் கேட்ட 

னலத்தக நாடிற் கலக்கமு மதுவே . 
இது , மேல் இவையுமுௗ ( 269 ) எனப்பட்ட மெய்ப்பாடு 
கூறுகின்றது . 


ள் : எண்ணப்பட்ட இருபதும் மன்னிய வினைய 
நிமித்தம் (217) என்பான் " நலத்தகநாடின் அதுவே யாமென்றா 
னென்பது . இவை புணர்ச்சிக்கு நிமித்தமாகாதனபோன்று 
காட்டினும் அவற்றை மிகவும் ஆராய்ந்துணரிற் புணர்ச்சி 
நிமித்தமேயாம் என்றவாறு . 

இன்பத்தை வெறுத்தலென்பது , யாழுங் குழலும் பூவுஞ் 
சாந்தும் முதலாக இன்பத்திற்கேதுவாகிய பொருள் கண்டவழி 
அவற்றின்மேல் வெறுப்புத் தோன்றுதல் . 2 அவை காமத்திற்கு 
ஒருவகையான் ஏதுவாகலின் மன்னிய வினைய நிமித்தம் ( 267 ) 
எனப்படுமாகலான் அவற்றை வெறுத்தல் புணர்ச்சிக் கேதுவா 
காதன்றேயாயினும் அதனை ஆராய்ந்துணரின் நிமித்தமென 
வேண்டுமென்பான் ‘நலத்தக நாடி னதுவே என்றானென்பது . 


1 . 


நலத்தகநாடல் - நன்மைதக ஆராய்தல் . நன்றாக ஆராய்தல் . 
அவை - யாழ் குழன் முதலியன . இவை இன்பத்திற்கேதுவாய பொருள்கள் . 


2 . 


51 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


‘ கலக்கமும் என நின்ற உம்மை மேற்கூறிய பத்தொன்பானையுந் 
தழுவலின் இறந்தது தழீஇயிற்றாம் . 

நின்வலித்த மைவென் மன்னோ வல்கற் 
புன்கண் மாலையொடு பொருந்திக் கொடுங்கோற் 
கல்லாக் கோவல ரூதும் 
வல்லாய்ச் சிறுகுழல் வருத்தாக் காலே . 

( அகம் . 74 ) 
என்புழி , இன்பத்தை வெறுத்தனளாயினும் புணர்ச்சிக் கேதுவா 
மென்பது கருத்து . 

மனை சேர் பெண்ணை மடிவா யன்றி 
றுணையொன்று பிரியினுந் துஞ்சா காணெனக் 
கண்ணிறை நீர்கொண்டு கரக்கு 

மொண்ணுத லரிவையா னென்செய்கோ வெனவே . ( அகம் . 50 ) 
என்பதும் அது . 

துன்பத்துப் புலம்பல் என்பது பிரிவாற்றாது துன்புறுங் 
காலை அவ் வாற்றாமை தலைமகற்கின்றித் தானே துன்புறுகின் 
றாளாகச் சொல்லுதல் . அவை கூட்டத்தை வெறுத்த குறிப்பாயி 
னும் அக் கூட்டத்திற்கே நிமித்தமாகும் ஆராய்ந்துணரினென்ற 
வாறு ; அவை , 

நின்னுறு விழுமங் களைந்தோ 
டன்னுறு விழும நீந்துமோ வெனவே . 

( அகம் - 170 ) 
என வரும் . 

எதிர்பெய்து பரிதலென்பது , உருவுவெளிப்பாடு ; அது , 
தலைமகனையும் அவன் தேர் முதலாயினவற்றையுந் தன்னெதிர் 
பெய்து கொண்டு பரிந்து கையறுதல் ; அது , 

வாரா தாயினும் வருவது போலச் 
செவிமுத லிசைக்கு மரவமொடு 
துயின்மறந் தனவாற் றோழியென் கண்ணே . ( குறு . 301 ) 


1 . 


2 . 


வருத்தாக்கால் நீ சொன்னவாற்றை நிச்சயித்திருப்பேன் ; வருத்துவதால் 
அவ்வாறு இருக்கமாட்டேனாயினேன் என்றமையின் குழலை வெறுத்துக் 
கூறியதாயிற்று . ஆதலின் இன்பத்தை வெறுத்தலாம் . 
துஞ்சாகாணென என்றமையான் அன்றிலிசையை வெறுத்தமை தோன் 
றிற்று . அது காமத்தை மிகுத்தலான் பின் புணர்ச்சிக் கேதுவாதலுங் காண்க . 
கரக்கும் - அழித்து மறைக்கும் . 
நீந்துமோ எனவே நீந்தமாட்டாமை பெறப்பட்டமையின் துன்பத்துப் 
புலம்பலாயிற்று . 


3 . 


4 . 


58 


மெய்ப்பாட்டியல் 


என்புழி , வாராதென்றுணர்ந்து இக்காலத்தாகலான் , அதற்கு 
முன் இன்னவாறு பட்டதன்று என்றமையின் எதிர்பெய்து 
பரிதலாயிற்று . 

ஏதுமாய்தலென்பது , கூட்டத்திற்குவரும் இடையூறுண் 
டென்று பலவும் ஆராய்தல் ; அது , நொதுமலர் வரையக் கருது 
வர்கொல்லெனவும் , பிரிந்தோர் மறந்து இனிவாரார் கொல் 
லெனவுந் தோன்றும் உள்ள நிகழ்ச்சி ; அது , 


வாரார் கொல்லெனப் பருவருந் 
தாரார் மார்பநீ தணந்த ஞான்றே . 

( அகம் . 150 ) 
என வரும் . 

பசியடநிற்றலென்பது , பசி வருத்தவும் அதற்குத் தளராது 
உணவு மறுத்தல் . 

அன்னாய் வாழிவேண் டன்னை நின்மகள் 
பாலு முண்ணாள் பழங்கண் கொண்டு 
நனிபசந் தனளென வினவுதி . 

( அகம் . 48 ) 
எனவும் , 

இனியான் உண்ணலு முண்ணேன் வாழலும் வாழேன் . ( கலி . 23 ) 
எனவும் வரும் . 
பசலை பாய்தலென்பது , பசலை பரத்தல் ; அது , 
கன்று முண்ணாது கலத்தினும் படாது 
நல்லான் றீம்பா னிலத்துக் காஅங் 
கெனக்கு மாகா தென்னைக்கு முதவாது 


1 . 


2. 


3 . 


இக்காலம் - வரவில்லையென்று உணர்ந்த இக்காலம் ( விடியற் காலம் ) 
என்க . பிற்காலத்தாகலான் எனவும் பாடம் . அது நன்கு பொருந்தும் . 
இன்னவாறு பட்டதன்று இவ்வாறு வாராதென்று பட்டதன்று , 
வருவதுபோலவே பட்டது என்றபடி . 
நொதுமலர் - அயலார் . 
பருவரல் - துன்பப்படல் . 
பழங்கண் - துன்பம் . 
உண்ணலுஞ் செய்யேன் வாழலுஞ் செய்யேன் என்பது பொருள் . 
என்னை எனது தலைவன் . 


5 . 


6 . 


7 . 


- 


59 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


பசலை யுணீஇயர் வேண்டுந் 
திதலை யல்கு லென் மாமைக் கவினே . 

( குறு . 27 ) 
என வரும் . 

உண்டியிற் குறைதலென்பது , பசியட நிற்றலேயன்றிச் சிறிது 
உண்டியூட்டியவழிப் பண்டு போலாது , கழியவுஞ்சிறிதுண்டல் ; அது , 

தீம்பா லூட்டினும் வேம்பினுங் கைக்கும் 
வாரா யெனினு மார்வமொடு நோக்கு 
நின்னிற் சிறந்ததொன் றிலளே 
யெனினும் படாஅ லென்னிதற்படலே . 

( இ . வி . ப . 537 ) 
என வரும் . 

உடம்புநனி சுருங்கலென்பது , அவ் வுண்மை உயிரிற்செல் 
லாது உடம்பிற் காட்டுதல் ; அது , 

தொடிநிலை நெகிழச் சாஅய்த் தோளவர் 
கொடுமை கூறிய வாயினுங் கொடுமை 
நல்வரை நாடற் கில்லை தோழியென் 
நெஞ்சிற் பிரிந்தது மிலரே 
தங்குறை நோக்கங் கடிந்தது மிலரே . 

( இ . வி . ப . 466 ) 
என வரும் . 

கண்டுயின் மறுத்தலென்பது , இரவும் பகலுந் துஞ்சாமை ; 
அது , 

புலர்குர லேனற் புழையுடை யொரு சிறை 
மலர்தார் மார்பு னின்றோற் கண்டோர் 
பலர்தில் வாழி தோழி யவரு 
ளாரிருட் கங்கு லணையொடு பொருந்தி 
யோர்யா னாகுவ தெவன்கொ 

னீர்வார் கண்ணொடு நெகிழ்தோ ளேனே . ( அகம் . 82 ) 
என வரும் . 


1 . 


2 . 


திதலை : தேமல் . 
என் மாமைக் கவின் பசலையுணீயர் வேண்டும் என்பது பசலை பரத்தலைக் 
கருதிநின்றது . மாமை - மாந்தளிர்போலும் நிறம் ; அது பசலையாலுண்ணப் 
படவேண்டும் என்று கூறினமையின் பசலை பரத்தலைக் கருதியதாயிற்று . 
தீம்பாலூட்டினும் வேம்பினும் கைக்கும் என்றமை உணவின் வெறுப்பைக் 
காட்டலின் உண்டியிற் குறைதல் பெறப்பட்டது . கைக்கும் - வெறுக்கும் . 
சாய்தல் என்பது உடம்பு நனி சுருங்கலைக் காட்டிற்று . 


3 . 


4. 


60 


மெய்ப்பாட்டியல் 


கனவொடு மயங்கலென்பது , அரிதினில் துயிலெய்திய வழித் 
தலைமகனைக் கனவிற் கண்டு பின்னர் அவனன்மையின் மயங்கும் 
மயக்கம் . 


அலந்தாங் கமையலே னென்றானைப் பற்றியென் 
னலந்தாரா யோவெனத் தொடுப்பேன் போலவுங் 
கலந்தாங் கேயென் கவின்பெற முயங்கிப் 
புலம்ப லோம்பென வளிப்பான் போலவும் . 

( கலி . 128 ) 
என்பது கனவொடு மயங்கிற்று . 

பொய்யாக்கோடலென்பது , மெய்யைப் பொய்யாக்கோடல் ; 
அது , 

2கனவினா னெய்திய செல்வத் தனையதே 
யைய வெமக்குநின் மார்பு . 

( கலி . 68 ) 
எனவும் , 

வானி னிலங்கு மருவித்தே தானுற்ற 
சூள் பேணான் பொய்த்தான் மலை . 

( கலி . 41 ) 
எனவும் வரும் . . 

மெய்யேயென்றலேன்பது , பொய்யை மெய்யென்று துணி 
தல் ; அது , 

கழங்கா டாயத் தன்று நம் மருளிய 
பழங்க ணோட்டமு னலிய 
வழங்கின னல்லானோ வயர்ந்ததன் மணனே . ( அகம் . 66 ) 


1 . 


2 . 


3 . 


அரிதினில் துயிலெய்தல் - அரிதாக உறங்கல் . பொய்யுறக்கம் . 
கனவினெய்திய செல்வம் பொய்யாதல்போல நின்மார்பும் பொய்யாயிற்று 
என்பது மெய்யைப் பொய்யாகக் கோடல் . அவன் மார்பை மெய்யாகப் 
பெற்றும் அரிதாதல் நோக்கிக் கனவின்கண் எய்திய செல்வமாயிற்றென்பது 
பொய்யாகக் கோடல் . 
மெய்யேயென்றல் என்பது தன் பொய்யான கருத்தை மெய்யென்று துணிதல் . 
அழுங்கல் - தவிர்தல் . 
அயர்ந்ததன்மணன் - செய்ததன்மணம் ; என்றது பரத்தை மணத்தை . 
பழங்கண்ணோட்டம் என்றதனானும் , நலிதர என்றதனானும் பொய்யே 
புகுந்தான் என்று கருதினாள் என்பது பெறப்படும் . பழங்கண்ணோட்டமும் 
என்பதும் பாடம் . அதிலுள்ள உம்மை இழிவு சிறப்பு. 


4 . 


5 . 


61 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


என்பது , தானே தன்மகனை வாயில்கொண்டு புக்கானாயினும் 
அதனைப் பழங்கண்ணோட்டம் முன் நலிதரப்பொய்யே புகுந் 
தானென்று மெய்யாகத் துணிந்து கோடலின் அப்பெயர்த்தாயிற்று . 
ஐயஞ்செய்தலென்பது , 
தூதவர் விடுதரார் துறப்பார்கெ னோதக 
விருங்குயி லாலு மாரோ . 

( கலி . 33 ) 
என்புழி , நம்மை இம்மைப்பிறப்பினுள் துறப்பார்கொல்லென 
வாழாதே ஐயஞ்செய்தமையின் ஐயமாயிற்று . 
அவன் றம ருவத்தலென்பது : 
ஊர னூரன் போலுந் 
தேரும் பாணன் றெருவினானே . 

( இ . வி.ப. 537 ) 
என்பது , அவன்றமரைக்கண்டு உவந்தது . இது முனிவெனப் 
படாதோவெனின் , அது தலைமகனைப் புலந்தாற் போல்வ 
தோர் முனிவாயினல்லது , பகைப்பட நிகழாக் குறிப்பெனப்படும் ; 
அல்லக்கால் , அது பெண்டன்மையன்றாமாகலின் . 

அவர் நாட்டு , மாலைப் பெய்த மணங்கம ழுந்தியொடு 
காலை வந்த காந்தண் முழுமுதன் 
மெல்லிலை குழைய முயங்கலு 
மில்லுய்த்து நடுதலுங் கடியா தோட்கே . 

( குறு . 361 ) 
என்பதும் அது . 

அறனளித்துரைத்தலென்பது , அறக்கிழவனை அன்பு செய் 
தல் ; அது , 

பாங்கர்ப் பல்லி படுதொறும் பரவிக் கன்றுபுகு 
மாலை நின்றோ ளெய்தி . 

( அகம் . 9 ) 
என வரும் . 


1 . 


2 . 


3 . 


4 . 


அவன் றமர் என்றது பாணன் முதலியோரை . 
அவன் தமர் என்றது ஈண்டுப் பாணனை . 
உந்தி - ஆற்று வெள்ளம் . 
அவன் நாட் ஆற்று வெள்ளத்தோடுவருங் காந்தட் கிழங்கை உவந்தமையின் 
அவன்றமர் உவத்தலாயிற்று . அவன் நாட்டுக் காந்தளாதலின் தமராயிற்று . 
பல்லியைப் பரவினமையின் அறனளித்துரைத்தலாயிற்று . பல்லியில் அதிட் 
டித்து நின்று சொன்னது தரும் தெய்வமென்று கொண்டு அன்பு செய்து 
அதனைப் பரவினான் என்க . அதிட்டித்து நின்று சொல்லுவித்தமையின் 
அத்தெய்வத்தைப் பரவினாள் என்னுமாம் . 


5. 


62 


மெய்ப்பாட்டியல் 


ஆங்குநெஞ்சழிதலென்பது , அங்ஙனம் உரைக்குங்கால் 
நெஞ்சழிந்துரைத்தல் ; எனவே , அறனளித்துரைத்தல் அழிவின் 
றொன்றாமென்பது சொல்லினானாம் ; அது , 

பழிதபு ஞாயிறே பாடறியா தார்கட் 
கழியக் கதழ்வை யெனக் கேட்டு நின்னை 
வழிபட்டிரக்குவேன் வந்தே னென்னெஞ்ச 
மழியத் துறந்தானைச் சீறுங்கா லென்னை 
யொழிய விடாதீமோ வென்று . 

( கலி . 143 ) 
எனவும் வரும் . 

எம் மெய்யாயினு மொப்புமை கோடலென்பது , யாதானும் 
ஒரு பொருள் கண்டவிடத்துத் தலைமகனோ டொப்புமை 
கோடல் ; அது , 

கணைகழி கல்லாம கல்பிறங் காரிடைப் 
பணையெருத் தெழிலேற்றின் பின்னர்ப் 
பிணையுங் காணிரோ பிரியுமோ வவையே . 

( கலி . 20 ) 
என , எம்மெய்யாயினும் ஒப்புமை கொண்டவாறு . எம்மெய்யா 
யினும் என்றமையாற் கண்டபொருளும் கேட்ட பொருளும் 
ஒப்புமை கொள்ளப் பெறுமென்றவாறு . 

ஒப்புவழியுவத்தலென்பது ஒப்பிமையுண்டாகிய வழியே 
உவமை கொண்டு அதனானே உவகைதோன்றுவது . எனவே , 
முன்னது ஒப்பின்றி ஒப்புமை கொண்டதாயிற்று ; என்னை ? 
எம்மெய்யாயினுமென்றமையின் . 

காமரு நோக்கினை யத்தத்தா வென்னுநின் 
றேமொழி கேட்ட லினிது மற்றின்னதே . 

( கலி . 80 ) 
என்பது , ஒப்புவழியுவந்தது ; என்னை ? காம்ரு நோக்கினை 
யென்றமையின் . 

"பால்கௌலின்றிப் பகல்போன் முறைக்கொல்காக் 

கோல்செம்மை யொத்தி பெரும "மற்றெவ்வாதி , ( கலி . 86 ) 
என வருவதூஉஞ் சொல்லுப. 


1 . 


2 . 


மெய் - பொருள் . 
காமருநோக்கு - விரும்பப்படும் அழகு . தந்தையேபோல்வான் மகனாதலின் 
காமரு நோக்கென்றாள் . பெரும் என்றது மகனை . மகனைத் தந்தையொடு 
ஒப்புமைகண்டு உவத்தலின் ஒப்புவழியுவத்தலாயிற்று . 
பால்கொளல் - ஒருபக்கஞ் சாய்தல் . 
பகல் - நுகத்து நடுவாணி . 
மற்று - கோலின் செம்மையல்லாத பிறகுணம் . 


3 . 


4 .. 


5. 


63 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


உறுபெயர் கேட்டலென்பது , தலைமகன் பெரும்புகழ் 
கேட்டு மகிழ்தல் ; அது , 
பலவின் பழத்துட்டங்கு மழைகெழு வெற்பனைப் பாடுகம் வா . 

( கலி . 41 ) 
எனவும் , 

மென்றோ ணெகிழ்த்தான் றிறமல்லால் யான் காணே 
னன்று தீ தென்று பிற . 

( கலி . 142 ) 
எனவும் வரும் . 
கலக்கமென்பது , சொல்லத்தகாதன சொல்லுதல் ; அது , 
பையெனக் காண்கு விழிப்பயான் பற்றிய 
கையுளே மாய்ந்தான் கரந்து . 

( கலி . 142 ) 
எனவும் , 

பிறங்கிரு முந்நீர் வெறுமண லாகப் 
புறங்காலிற் போக விறைப்பேன் முயலி 
னறம்புணை யாகலு முண்டு . 

( கலி . 144 ) 
எனவும் வரும் . கலக்கமு நலத்தக நாடி னதுவே ( 270 ) என்னாது . 
கலக்கமென்பதனை வேறு பெயர்த்து வைத்த தென்னையெனின் , 
இக்காலத்து அதனினூங்கு நிகழும் மெய்ப்பாட்டுக் குறிப்புள 
வல்ல தலைமகட்கென்பது அறிவித்தற்கென்பது . இன்னும் 
அதனானே தலைமகற்காயின் அதனினூங்கு வருவதோர் கலக்க 
மும் உளதாமென்றது ; அவை , மடலூர்தலே வரைபாய்தலே 
என்றற்றொடக்கத்தன ; அது , 

மாவென மடலு மூர்ப பூவெனக் 
குவிமுகி ழெருக்கங் கண்ணியுஞ் சூடுப 
மறுகி னார்க்கவும் படுப 
பிறிது மாகுப காமங்காழ்க் கொளினே 

( குறு . 17 ) 
தனுள் சாதல் எல்லையாகக் கூறியவாறு கண்டு கொள்க . 


- 


1. 


2 . 
3 . 


4 . 


வெற்பனைப்பாடுகம்வா என்றது பெயர்கேட்டு மகிழ்தலைக் குறித்து நின்றது . 
திறமென்றது - அவனழகு முதலியவற்றை . அதுவும் அவன் புகழ்குறித்து நின்றது . 
காண்கு - காண்பேன் . 
மாய்ந்தான் - மறைந்தான் . கனவிலே கணவனைக் கையாற் பற்றிக் கொண் 
டவளாக் கண்டு வின் விழித்துப்பார்த்துக் காணாமையின் கலக்கமுற்றாள் . 
கனவிற் காணப்பட்டுப் பின் மறைந்தான் . என்றதும் முந்நீர் இறைப்பேன் 
என்றனுஞ் சொல்லத்தகாதன. 
வேறு பெயர்த்து வைத்ததென்றது - முன்னையவற்றோடு ஒருங்குவைத் 
தெண்ணாமையை . 
இக்காலத்து களவுக்காலத்து . 


5. 


6 . 


64 


மெய்ப்பாட்டியல் 


இவ்வாறு கூறவே , இச்சூத்திரத்துளோதிய இருபது மெய்ப் 
பாடுந் தலைமகற்கும் ஏற்றவகையானே கொள்ளப்படுமென்பது ; 
அது , 

எவ்வி யிழந்த வறுமையாழ்ப் பாணர் 
பூவில் வறுந்தலை போலப் புல்லென் 
றினைமதி வாழிய நெஞ்சே மனைமரத் 
தெல்லுறு மெளவ னாறும் 
பல்லிருங் கூந்தல் யாரளோ நமக்கே . 

( குறு . 19 ) 
என்பது , துன்பத்துப் புலம்பலாம் ; என்னை ? தானே துன்புறு 
கின்றனாகத் தலைமகன் உரைத்தமையின் . 

அந்தீங் கிளவி யாயிழை மடந்தை 
கொடுங்குழைக் கமர்த்த நோக்க 
நெடுஞ் ணாரிடை விலங்கு ஞான்றே . 

( அகம் . 3 ) 
என்பது , எதிர்பெய்து பரிதல் ; என்னை ? * முற்காலத்து எதிர்ப் 
பட்டமை , பிற்காலத்துச் சொல்லினமையின் , ஒழிந்தனவுந் 
தலைமகற்குரியனவாகி வருவன வந்தவழிக் கண்டு கொள்க . 

இவையெல்லாம் , அறனும் பொருளுமன்றி இன்பம் 
பொருள் நிகழ்ந்தவிடத்து அவரவருள்ளத்து நிகழ்வனவாதல் 
வழக்கு நோக்கி உணரப்படுமென்பது . மேற்கூறிய நகை முதலாய 
வற்றுக்கும் இஃது ஒக்கும் . இவ்வெண்ணப்பட்டனவெல்லாம் 
உள்ளத்து நிகழ்ந்தனவற்றை வெளிப்படுவனவாகலான் மெய்ப் 
பாடெனப்பட்டன . மேல்வருவனவற்றுக்கும் இஃது ஒக்கும் ( 22 ) 

(வரைவுக்கு நிமித்தமான மெய்ப்பாடுகள் ) 
271. முட்டுவயிற் கழறன் முனிவு மெய்ந் நிறுத்த 

லச்சத்தி னகற லவன்புணர்வு மறுத்த 
அதுமுனி வின்மை துஞ்சிச் சேர்தல் 
காதல் கைம்மிகல் கட்டுரை யின்மையென் 
றாயிரு நான்கே யழிவில் கூட்டம் . 


1 . 


2 


3 . 


எவ்வி - ஒரு வள்ளல் . 
யாரள் - எத்தன்மையள் . 
விலங்கல் - குறுக்கிட்டுத் தடுத்தல் . 
முற்காலத்துப் பாலைநிலத்தெதிர்ப்பட்டு வருந்தினமையைப் பின்னும் 
போக்குவலித்த நெஞ்சிற்குக் கூறினமையின் எதிர்பெய்து பரிதலாயிற்று . 
வழக்கு - உலகவழக்கு . 


4 . 


5. 


65 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


இது , வரைந்தெய்துங் கூட்டத்திற்கு ஏதுவாகிய மெய்ப்பாடு 
இவை எட்டுமென்ப துணர்த்துதல் நுதலிற்று . 

இ - ள் : முட்டுவயிற்கழறல் - தலைக்கூட்டத்திற்கு முட்டுப் 
பாடாகியவழிக் கழறியுரைத்தலும் : அது , 

நொச்சி வேலித் தித்த னுறந்தைக் 
கன்முதிர் புறங்காட் டன்ன 
பன்முட் டின்றாற் றோழிநங் களவே . 

( அகம் . 122 ) 
என்பது ; இது , தலைமகன் கேட்பக் கழறியுரைத்தது . 

முனிவுமெய்ந் நிறுத்தல் - தலைமகளுள்ளத்து வெறுப்பு 
வெளிப்பட நிற்கு நிலைமையும் ; அது , 
இன்னுயிற் கழிவ தாயினு நின்மக 
ளாய்மல ருண்கட் பசலை 
காம நோயெனச் செப்பா தீமே . 

( அகம் . 52 ) 
என்புழி , வாழ்க்கை முனிந்து தலைமகள் சொல்லியது . 

அச்சத்தினகறல் - தலைமகன்கண் வரும் ஏதமஞ்சி அவனை 
நீங்குங் குறிப்பும் : 

மன்றுபாடவிந்து மயங்கி 
இன்ன மாகவு நன்னர் நெஞ்ச 
மென்னொடு நின்னெடுஞ் சூழாது கைம்மிக் 
கிறும்புபட் டிருளிய விட்டருஞ் சிலம்பிற் 
குறுஞ்சுனைக் குவளை வண்டுபடச் சூடிக் 
கான நாடன் வரூஉம் யானைக் 
கயிற்றுப்புறத் தன்ன கன்மிசைச் சிறுநெறி 
மாரி வானந் தலைஇ நீர்வார் 


... 


1 . 


2 . 


3 . 


4 . 


வரைந்தெய்துகூட்டம் -- மணச்சடங்கு செய்து புணரும் புணர்ச்சி . 
பன்முட்டின்று -- பல முட்டுப்பாட்டையுடைத்து . முட்டுப்பாடு - தடை . இது 
முட்டுவயிற் கழறல் . 
கழறல் - இடித்துக்கூறல் . 
முனிவு மெய்ந் நிறுத்தல் தலைமகள் தன் வெறுப்பை வெளிப்படக் 
காட்டி நிற்றல் . 
இன்னுயிர் கழிவதாயினுஞ் சொல்லாதீம் என்றதனால் உயிர் வாழ்க்கையை 
வெறுத்துக் கூறியதாயிற்று . இச்செய்யுள் தலைமகள் தோழிக்குச் சொல்லியது . 
வாழ்க்கை - உயிர்வாழ்க்கை , 
ஏதம் - தீங்கு : என்றது வரும்வழியின் கட்டீங்கை . நீங்கல் - பிரிந்திருத்தல் . 


5 . 


6 . 


7 . 


661 


மெய்ப்பாட்டியல் 


பிட்டருங் கண்ண படுகுழி யியலி 
னிருளிடை மிதிப்புழி நோக்கியவர் 
தளரடி தாங்கிய சென்ற தின்றே . 

( அகம் . 128 ) 
என்னும் பாட்டினை முழுதுங்கொள்க ; அதன் கருத்தாவது ; 
நாம் அவர் இருளிடை வருதலோமஞ்சி அகன்று வலித் திருப்ப 
வும் என்னையும் நின்னையுங் கேளாது என்னெஞ்சு போவானே 
னேன்ற வாறாயிற்று . 

அவன் புணர்வு மறுத்தல் - இரவுக்குறியும் பகற்குறியும் விலக் 
குதற்கெழுந்த உள்ள நிகழ்ச்சியும் ; அது தமரையஞ்சி மறுத்தமை 
யானும் , இது வரைவு கடாவுதற்குக் கருத்தாக லானுந் திளைப்பு 
வினைமறுத்தலோடு ( 265 ) இது வேற்றுமை யுடைத்து . 

நல்வரை நாட நீவரின் 
மெல்லிய லோருந் தான்வா ழலளே . 

( அகம் . 12 ) 
என்பது , தலைமகள் குறிப்பினைத் தோழி கூறியதாகலான் அஃது 
அவன்புணர்வு மறுத்தலெனப்படும் . இஃது ஒன்றித் தோன்றுந் 
தோழி மேன ( 39 ) என்னும் இலக்கணத்தால் தோழி குறிப்பாயி 
னுந் தலைமகள் குறிப்பெனவேபடுமென்பது கொள்க . 

தூது முனிவின்மை - புள்ளும் மேகமும் போல்வன கண்டு 
சொல்லுமின் அவர்க்கென்று தூதிரந்து பன்முறையானுஞ் 
சொல்லுதலும் ; அவை , 

கானலுங் கழறாது கழியுங் கூறாது 
தேனிமிர் நறுமலர்ப் புன்னையு மொழியா 
தொருநின் னல்லது பிறிதுயாது மிலனே 
யிருங்கழி மலர்ந்த கண்போனெய்தற் 
கமழிதழ் நாற்ற மமிழ்தென் நவை இத் 
தண்டா தூதிய வண்டினங் களிசிறந்து 
பறவை கிளருந் துறைவனை நீயே 
சொல்லல் வேண்டுமா லலவ . 

( அகம் . 170 ) 


1 . 


2 . 


3 . 


4 . 


வலித்திருத்தல் - நெஞ்சைத் திடப்படுத்தியிருத்தல் . 
அது - திளைப்பு வினைமறுத்தல் . 
இது - அவன் புணர்வு மறுத்தல் . 
கடாவுதற் கருத்தென்றிருப்பதே பொருத்தம் . 
மெல்லியாளொரு நாள்வாழலளே எனவும் பாடம் . 
முனிவின்மை - வெறாமை . 
அலவன் - ஞெண்டு . 


5 . 


6 . 


7 . 


67 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


என்புழி , கூறப்பட்டனவெல்லாந் தூதாகலின் , தூதுவிடுதலை 
பெறாதத் தன்மை கூறியதாம் இப்பாட்டென்பது . 

புல்வீ ழிற்றிக் கல்லிவர் வெள்வேர் 
வரையிழி யருவியிற் றோன்று நாடன் 
றீதி னெஞ்சத்துக் கிளவி நம்வயின் 
வந்தன்று வாழி தோழி நாமு 
நெய்பெய் தீயி னெதிர்கொண்டு 
தாமணந்தனையமேன விடுகந்தூதே. 

( குறு . 106 ) 
என்பதேதோவெனின் , அது கற்பிற்கல்லது ஏலாது ; என்னை ? 
களவினுள் நெய்பெய் தீயின் வந்து எதிர்கொளலாகாமையின். 

துஞ்சிச்சேர்தல் - மனையகத்துப் பொயத்துயிலோடு மடிந்து 
வைகுதலும் . 

துஞ்சுதலெனினும் மடியெனினும் ஒக்கும் . வேண்டியவாறு 
கூட்டம் நிகழ்ப்பெறாமையின் தலைமகனொடு புலந்தாள் போல 
மடிந்தொன்றுமாதலின் அதனைத் துஞ்சிச்சேர்தலென்றானென் 
பது ; எங்ஙனமோவெனின் , 

என்மலைந் தனன் கொறானே தன்மலை 
யார நாறு மார்பினன் 
மாரி யானையின் வந்துநின் றனனே . 

( குறு . 161 ) 
என்புழி , என்னகாரியம் மேற்கொண்டுவந்தானென்றமையின் 
இது துஞ்சிச்சேர்தலாயிற்று . அல்லாக்கால் அங்ஙனஞ் சொல் 
லுதல் அன்பழிவெனப்படும் . 
ஆமிழி யணிவரை . 

( கலி . 48 ) 
என்னுங் குறிஞ்சிப்பாட்டினுட் , 

பின்னீதல் வேண்டுநீ பிரிந்தோணட் பெனநீவிப் 
" பூங்கண் படுதலு மஞ்சுவ றாங்கிய 


1. 


2 . 


3 . 


4 . 


இற்றி - ஒருமரம் . 
நெய்பெய்தீ சுவாலித்தொழின் யார்க்குந் தெரியும் . அதுபோல வெளிப்பட 
வந்தெதிர்கொள்ளல் கற்பிற்கல்லது களவிற்கின்று என்றபடி . 
என்மலைந்தனன் - என்னகாரிய மேற்கொண்டு வந்தான் . 
பூங்கண்படுதலு மஞ்சுவல் - கனவிலடையுந் துயரத்தாலான கேடு மலையினும் 
பெரிதாகலின் கண்படுதற்கும் அஞ்சுவேன் என்பது கருத்தாகலின் இதுவுந் 
துஞ்சிச் சேர்தற் கருத்துளடங்கும் என்றபடி . இது தோழி கூற்று . தலைவி 
கண்படுதற்கும் அஞ்சுவேன் என்றதனால் பிரிவையாற்றாது துயிலின்றி 
மடிந்து கிடக்கின்றாள் என்பது பெறப்படும் . ஆதலிற் றுஞ்சிச் சேர்தல் ஆயிற்று . 
நயந்தன்று எனவும் பாடம் . 


68 


மெய்ப்பாட்டியல் 


வருந்துய ரவலந் தூக்கின் 

மருங்கறி வாரா மலையினும் பெரிதே . 
என்னுஞ் சுரிதமும் அது . 

காதல் கைம்மிகல் - காமங் கையிகந்தவழி நிகழும் உள்ள 
நிகழ்ச்சியும் : அது , 

உள்ளி னுள்ளம் வேமே யுள்ளா 
திருப்பினெம் மளவைத் தன்றே வருத்தின் 
வான்றோய் வற்றே காமஞ் 
சான்றோ ரல்லர்யா மரீஇ யோரே . 

( குறு . 102 ) 
எனவரும் . 

கட்டுரையின்மை - உரைமறுத்திருத்தலும் ; அதனானே 

அதற்குத் தோழிகண்ணாயினுந் தலைமகன்கண்ணாயினும் 
உரைமுறை நிகழ்வதல்லது தலைமகள் உரையாளென்பது பெற் 
றாம் ; அது , 

யான்ற னறிவ றானறி யலளே 
யாங்கா குவள் கோறானே 
பெருமுது செல்வ ரொருமட மகளே . 

( குறு . 337 ) 
என்பது , தலைமகள் கட்டுரையாதிருத்தலின் , தலைமகள் தமரி 
னெய்தல் வேண்டினமையிற் கட்டுரையின்மையின் வரைவு 
கடாதலாயிற்றென்பது . ஒழிந்தனவும் அவ்வாறே வரைவு கடா 
தற்கு ஏற்றவாறு உரையிற் கொள்க . 

என்றாயுருநான்கே அழிவில்கூட்டம் - என்றெண்ணப்பட்ட 
மெய்ப்பாடெட்டும் பின் அழியாத கூட்டத்திற்கு ஏதுவாம் என்ற 
வாறு . அஃதாவது , வரைந்தெய்துங் கூட்டமென உணர்க . (23) 


1 . 


இச்செய்யுள் குறுந்தொகையுள் வேறுதுறைக்கு உதாரணமாகின்றது . 
பேராசிரியர் வரைவுகடாதற் கருத்தென்று கூறலின் இவர் வேறுதுறையாகக் 
கொண்டனர் போலும் . வரைவு கடாதல் என்பது வரைவு வேண்டல் என்ற 
கருத்துப்போலும் . வரைவுகடாவல் தோழிகூற்றாகலின் . இளம்பூரணரும் 
வரைவுவேண்டலென்று கொள்ளுகின்றார் . என்று உ . வே சாமிநாதை 
யரவர்கள் தமது குறுந்தொகையுரைட கூறியுள்ளார் . ஆயின் வெளிவந்த 
இளம்பூரணர் உரையுள் அவ்வாறு காணப்படவில்லை . உரைகளையும் 
பின்னுள்ளார் ஏட்டுப்பிரதிகளில் திருத்தி எழுதியிள்ளார்கள் போலக் 
காணப்படுகின்றது . 
உரை - அவ்வவ்வாக்கியம் . 


2. 


69 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


( வரைந்தெய்தியபின் தலைமகள் கண் நிகழு மெய்ப்பாடுகள் ) 
272. தெய்வ மஞ்சல் புரையறந் தெளித 

லில்லது காய்த லுள்ள துவர்த்தல் 
புணர்ந்துழி யுண்மை பொழுதுமறுப் பாக்க 
மருண்மிக வுடைமை யன்புதொக நிற்றல் 
பிரிவாற் றாமை மறைந்தவை யுரைத்தல் 
புறஞ்சொன் மாணாக்கிளவியொடு தொகை இச் 

சிறந்த பத்துஞ் செப்பிய பொருளே . 
இஃது , அழிவில் கூட்டம் நிகழ்ந்தபின்னர் வருதற்குரிய 
மெய்ப்பாடு இவையென்கின்றது . 

இ - ள் : இவ் வெண்ணப்பட்ட பதினொன்றும் மேற்கூறிய 
அழிவில் கூட்டமெனப்படும் என்றவாறு . 

செப்பிய பொருள் என்பது அழிவில் கூட்டமன்றே ; அதற்கு 
முற்படும் மெய்ப்பாடெட்டணையும் அழிவில் கூட்ட மென்றது 
போல , பிற்படும் மெய்ப்பாட்டினையும் அழிவில் கூட்டமென் 
பான் மேற்கூறிய அழிவில் கூட்டமே இவையுமெனக் கூறிய 
வாறு . எனவே , வரைந்தெய்திய பின்னர்த் தலைமகள் மனத்து 
நிகழ்வன இவையென்பது கூறினானாம் . 

தெய்வமஞ்சலென்பது , தலைமகற்குத் தொழுகுலமாகிய 
தெய்வமும் அவற்கு ஆசிரியராகிய தாபதரும் இன்னோ ரென்பது 
அவனானுணர்த்தப்பட்டு உணர்ந்த தலைமகள் அத்தெய்வத் 
தினையஞ்சி ஒழுகுமொழுக்கம் அவள் கட்டோன்றும் ; அங்ஙனம் 
பிறந்த உள்ளநிகழ்ச்சியைத் தெய்வமஞ்சல் என்றானென்பது . 
மற்றுத் தனக்குத் தெய்வந்தன் கணவனாதலான் அத்தெய்வத் 
தினைத் தலைமகளஞ்சுதல் எற்றுக்கெனின் , அவனின் தான் 
வேறல்லளாக மந்திரவிதியிற் கூட்டினமையின் அவனான் அஞ்சப் 
படுந் தெய்வந்தனக்கும் அஞ்சப்படுமென்பது . அல்லதூஉந் 
தலைவற்கு ஏதம் வருமெனவும் அஞ்சுவளென்பது . 

சினை வாடச் சிறக்குநின் சினன் தணிந் தீகெனக் 
கனைகதிர்க் கனலியைக் காமுற லியைவதோ . ( கலி . 16 ) 


1 . 


அழிவில் கூட்டம் - இடையறவுபடாத கூட்டம் . என்றது கற்பினை. மனமழி 
வில்லாத கூட்டம் என்பர் இளம்பூரணர் . 
ஏதம் - தீங்கு . 
கனலி - ஞாயிறு . இது தெய்வம் . 


2 . 


3 . 


101 


மெய்ப்பாட்டியல் 


என்பது , தெய்வத்திறநோக்கித் தெருமந்தாம் ; என்னை ? அவற் 
கிலவெனவும் அன்னவெனவுந் தாம் வேண்டிய குறை முடியாது 
பிரிந்தார்மாட்டு ஏதஞ் செய்யுங்கொ லென்றஞ்சி உரைத்த வாறு . 

அச்சாறாக வுணரிய வருபவன் 
பொய்ச்சூளஞ்சிப் புலவே னாகுவல் . 

( கலி . 75 ) 
என்பதும் அது . இது , 

ஐயர் பாங்கினு மமரர்ச் சுட்டியுஞ் 
செய்பெருஞ் சிறப்பொடு சேர்தற்கண் . 

( 146 ) 
தலைமகள் கருத்தின்கண் நிகழுங் குறிப்பென்பது . 

புரையறந்தெளிதலென்பது , தனக்கொத்த இல்லறம் இன்ன 
தென்று தலைமகள் மனத்துப்படுதல் ; அது , 

விரியுளைக் கலிமான் றோரொடும் வந்த 
விருந்தெதிர் கோடலின் மறப்ப லென்றும் . 

( கலி . 75 ) 
எனவரும் . இஃது அவனொடு சொல்லப்படாது ஊடியிருப் 
பேனாயின் , விருந்து கொண்டு புகுதரும் ; அதனான் ஊடலை 
மறப்பே னென்றமையிற் புரையறந்தெளிதலாயிற்று . 

இல்லது காய்தலென்பது , களவின்கட்போலாது தலை 
மகற்கு இல்லாததனை உண்டாக்கிக்கொண்டு காய்தல் ; அது , 

நற்றா ரகலத்துக் கோர்சார் மேவிய 
நெட்டிருங் கூந்தற் கடவுள ரெல்லார்க்கு 
முட்டுப்பா டாகலு முண்டு . 

( கலி . 93 ) 
எனவரும் ; இது கடவுளரையே கண்டு தங்கினானாயினும் , நெட் 
டிருங் கூந்தற் கடவுளரையே கண்டாயென்று இல்லது சொல்லிக் 
காயுமாகலின் அப்பெயர்த்தாயிற்று . 


1 . 


அவற்கில எனவும் , அன்ன எனவும் என்னும் பாடங்களிற் சிதைவு இருத்தல் 
வேண்டும் . அவற்கிவளென வினவுவளென்று தாம் வேண்டிய என்றும் 
பாடம் . கேள்கேடூன்றவும் ( அகம் . 93 ) என்றும் , இல்லோர்க்கில்லென் 
எனவும் வருதலின் , அவற்கிவளென என்பது ‘ தமர்க்கிலவென என்றாதல் , 
இரவலர்க்கிலவென என்றாதல் இருந்திருக்கலாம்போலும் . 
அச்சு - அச்சம் . 
உணரிய - உணர்த்த . 
புரைதல் - ஒத்தல் - இயைதல் . 
கூந்தற்கடவுளரென்று - பரத்தையரை . 


2 . 


3 . 


4 . 


5 . 


11 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


உள்ளதுவர்த்தலென்பது , தலைமகனாற் பெற்ற தலையளி 
உள்ளதேயாயினும் , அதனை உண்மையென்றே தெளியாது 
அருவருத்துநிற்கும் உள்ளநிகழ்ச்சி ; அது , 
கடல்கண் டன்ன கண்ணகன் பரப்பின் 

( அகம் . 176 ) 
என்னும் பாட்டினுள் , 

வேப்புநனை யன்ன நெடுகண் ணீர்ஞெண் 
டிரைதேர் வெண்குரு கஞ்சி யயல 
தொலித்த பகன்றை யிருஞ்சேற் றள்ளற் 
றிதலையின் வரிப்ப வோடி விரைந்துதன் 

னீர்மலி மண்ணளைச் செறியு மூர . 
என்புழி , தலைமகன் . வாயில்வேண்டச் சென்றானைப் பிறர் கூறும் 
பழிக்கு வந்தயென்றமையின் இஃது உள்ளத்துவர்த் தலாயிற்று . 

பட்டுழி யறியாது பாகனைத் தேரொடும் 

விட் டவள் வரனோக்கி விருந்தேற்றுக் கொளநின்றாய் . (கலி 69) 
என்பதும் அது . 

புணர்ந்துழியுண்மையென்பது , முற்கூறிய இல்லது காய்தலும் 
உள்ள துவர்த்தலுமாகிய விகாரமின்றிப் புணர்ச்சிக் காலத்துச் 
" செய்வன சென்ற உள்ள நிகழ்ச்சி ; அது , 

குளிரும் பருவத்தே யாயினுந் தென்றல் 
வளியெறியின் மெய்யிற் கினிதா - மொளியிழா 
யூடி யிருப்பினு மூர னறுமேனி 
கூட லினிதா மெனக்கு . 

( ஐந் . ஐம் . 30 ) 
என்பது , என்னை ? புணர்ந்துழியுண்மை கூறினாள் , விகாரமின்றி 
யாதலின் . 


1 . 


2 


3 . 


4 . 


பிறர்கூறும் பழிக்கு அஞ்சிவந்தாயென்றது இச்செய்யுளில் வெண்குருகஞ்சி 
என்ற இறைச்சியாற் பெறப்பட்டது. 
அவள் - பரத்தை . 
விருந்தேற்றுக்கொள - அவள் உன்னை விருந்தாக ஏற்றுக்கொள்ள. 
அது என்றது உள்ளதுவர்த்தலை . அவன் தன்பால்வந்த துண்மையாகவும் 
பரத்தை வரக்காணாமையின் வந்தாய் என்றமையின் அன்னதாயிற்று . 
இல்லதை யுள்ளதாக்கிக் கூறலும் விகாரம் . உள்ளதை இல்லதாக்கி 
வெறுத்துக் கூறலும் லிகாரம் . 
செய்வனசென்ற - செய்வனவற்றிற் சென்ற . செய்வன - மேனி கூடல் . 
கரணமுமாம் . 


5 . 


6 . 


72 


மெய்ப்பாட்டியல் 


பொழுது மறுப்பாக்கமென்பது , களவின்கட் பகற்குறியும் 
இரவுக்குறியுமென வரையறுத்தாற்போல்வதோர் வரையறை 
யின்மையின் அப்பொழுதினை மறுத்தலாகிய ஆக்கமென்றவாறு ; 
எனவே , களவுக்காலத்துப் பொழுது வரைந்துப்பட்ட இடர்ப் 
பாட்டினீங்கிய மனமகிழ்ச்சி ஆக்கமெனப்படும் ; அது , 

அயிரை பரந்த வந்தண் பழனத் 
தேந்தெழின் மலர தூம்புடைத் திரள்கா 
லாம்பல் குறுநர் நீர்வேட் டாங்கிவ 
ளிடைமுலைக் கிடந்து நடுங்க லானீர் 
தொழுது காண் பிறையிற் றோன்றி யாநுமக் 
கரியே மாகிய காலைப் 
பெரிய நோன்றனிர் நோகோ யானே . 

( குறு - 178 ) 
என்பதனுள் , தொழுதுகாண் பிறையில் தோன்றினமென்பது , 

களவுக்காலத்து இடையீடு பெருகிற்றெனக்கூறி அங்ஙனம் 
வரைந்தபொழுதினை மறுத்தகாலத்து நடுங்கலானீரென்றமை 
யின் இஃது அப்பொருட்டாயிற்று . 

அருண்மிகவுடைமையென்பது , களவுக்காலத்துப்போலத் 
துன்பமிகுதலின்றி , அருண்மிகத்தோன்றிய நெஞ்சினளாதல் ; அது , 

நின்ற சொல்லர் நீடுதோன் றினிய 
ரென்று மென்றோள் பிரிபறி யலரே . 

(நற்றி - 1 ) 
என வரும். 

அன்பு தொக நிற்றலென்பது , களவுக்காலத்து விரிந்த அன் 
பெல்லாம் இல்லறத்தின்மேற் பெருகிய விருப்பினானே ஒருங்கு 
தொக நிற்றல் ; 

எம்போற் - புல்லுளைக் குடுமிப் புதல்வற் பயந்து 
நெல்லுடை நெடுநகர் நின்னின் றுறைய 
“ வென்ன கடத்தளோ மற்றே . 

( அகம் - 176 ) 
என்புழி , புதல்வற் பயந்து நின்னின்றுமையுங் கடத்தினம் யாமென் 
றமையின் , இஃது அன்புதொக நிற்றலாயிற்று . 


1 . 


2 . 


பொழுதை மறுத்தலாய ஆக்கம் . மறுத்தல் - நீக்கப்பெறல் . மறுத்தகாலம் - 
கற்புக்காலம் . 
பிறை - மாதப்பிறை ; கார்த்திகைப் பிறைவுமாம் . 
இனியர் , பிரிபறியலர் என்றமையின் , அன்பின்மிக்க அருளாயிற்று . 
என்ன கடத்தள் - என்ன கடமையினள் . எனவே யாம் கடமையேமென்பது 
பெறப்பட்டது . 


3 . 


4 . 


731 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


பிரிவாற்றாமையென்பது , களவிற் பிரிவாற்றுதல் வேண்டு 
மாறுபோலக் கற்பினும் பிரிவாற்றுதல் வேண்டப்படாமை ; 
என்னை ? புறத்தார்க்குப் புலனாகாமை மறைத்தல் கற்பிற்கு 
வேண்டுவதன்றாகலினென்பது . 

இடனின்றி யிரந்தோர்க்கொன் றீயாமை யிளிவெனக் 
கடனிறந்து செயல்சூழ்ந்த பொருள் பொரு ளாகுமோ 
வடமீன் போற் றொழுதேத்த வயங்கிய கற்பினா 

டடமென்றோள் பிரியாமை பொருளாயி னல்லதை . ( கலி - 2 ) 
என்புழி , இணைய கற்பினாளைப் பிரியாமை பொருளாயினன்றி 
நும்மால் தரப்படும் பொருள் பொருளாகுமோ என்ற தன் கருத் 
தாவது : பிரிவாற்றாமையின் இவள் இறந்துபடுவள் , பின்னை 
அப்பொருள் கொண்டு ஆற்றும் இல்லறம் யாண் டையதெனத் 
தலைமகள் பிரிவாற்றாமை கூறியவாறாயிற்று . 

மறைந்தவை யுரைத்தலென்பது , களவுக்காலத்து நிகழ்ந்தன 
வற்றைக் கற்புக்காலத்துக் கூறுதல்; அவை , 

களவினு ணிகழ்ந்த வருமையைப் புலம்பி 
யலமர லுள்ளமொ டளவிய விடத்தும் . 

( தொல் - 146 ) 
என்புழித் தோன்றிய மனக்குறிப்பு ; அது , 

முயங்கல் விடாஅ லிவையென மயங்கி 
யானோ மென்னவு மொல்லார் தாமற் 
றிவைபா ராட்டிய பருவமு முளவே 
யினியே ; புதல்வற் றடுத்த பாலொடு தடை இத் 
திதலை யணிந்த தேங்கொண் மென்முலை 
நறுஞ்சாந் தணிந்த கேழ்கிள ரகலம் 
வீங்க முயங்கல் யாம்வேண் டினமே 
தீம்பால் படுத றாமஞ் சினரே . 

( அகம் - 26 ) 
என்பது , முன்னிலைப் புறமொழியாகலான் மறைந்த ஒழுக்கத் 
துக்கண் நிகழ்ந்த பொருளைக் கற்பினுள் உரைத்தவாறாயிற்று . 

புறஞ்சொன்மாணாக்கிளவியென்பது , தலைமகற்குவந்த 
புறஞ்சொல்லின் பொல்லாங்கு குறித்து எழுந்த கிளவி ; அவற்கு 
வரும் பழிகாத்தலுந் தனக்கு அறமாதலின் அதுவுங் கற்பின் 
கண்ணே நிகழுமென்பது; அது, 


1 . 


2 . 


மறைந்தவை - களவினிகழ்ந்தவை . மறைவு - களவு . 
முன்னிலைப்புறமொழி - முன்னிலையில்வைத்துப் பிறரைக் கூறுவதுபோலக் 
கூறுமொழி . 
மறைந்த ஒழுக்கம் - களவொழுக்கம் . 


3 . 


14 ) 


மெய்ப்பாட்டியல் 


களிறு கவர் கம்பலை போல 
வலரா கின்றது பலர்வாய்ப் பட்டே . 

( அகம் - 96 ) 
என்றாற் போல்வன . 

கிளவியொடு தொகை இயென்பது , இதனோடுந் தொகுத் 
தென்றவாறு ; சிறந்தபத்தும் என்பது , விதந்தோதிய பத்தும் 
செப்பிய பொருள் என்பது , அழிவில் கூட்டமெனச் செப்பிய 
கற்பின்கண் வரும் மெய்ப்பாடெனப்படும் இவையும் என்பது . 

மற்றுப் பதினொன்றனை யெண்ணிச் சிறந்த பத்து இவை 
என்றதென்னையெனின் , - அதனை , 
ஒன்பதுங் குழவியோ டிளமைப் பெயரே . 

( 556 ) 
என்ற மரபியற் சூத்திரம்போல மொழிமாற்றி யுரைக்கப்படும் . 
அங்ஙனஞ் சிறந்த பத்தும் புறஞ்சொன்மாணாக் கிளவியொடு 
தொகைஇயெனக் கூட்டியுரைக்க . சிறந்தபத்தென்றதனான் 
இவையன்றிக் கற்பினுள் வரும் மெய்ப்பாடு பிறவுமுளவேற் 
கொள்க . 

( 34 ) 
( ஒப்பினுக்குரிய மெய்ப்பாடுகள் ) 
273. பிறப்பே குடிமை யாண்மை யாண்டோ 

டுருவி நிறுத்த காம வாயி 
னிறையே யருளே யுணர்வொடு திருவென 

முறையுறந் கிளந்த வொப்பினது வகையே . 
இதுவும் , அம் மெய்ப்பாட்டுப் பகுதியே கூறுகின்றது ; மேற் 
களவியலுள் , 
ஒத்த கிழவனுங் கிழத்தியுங் காண்க . 

( 90 ) 
என்றான் , அவ்வொப்பினது பகுதி இத்துணைக் குறிப்பு உடைத் 
தென்ப துணர்த்தினமையின் . 

ள் : ஒத்த பிறப்பும் ஒத்த ஒழுக்கமும் ஒத்த ஆண்மையும் 
பிராயமும் ஒத்த உருவும் ஒத்த அன்பும் ஒத்த நிறையும் ஒத்த 
அருளும் ஒத்த அறிவும் ஒத்த செல்வமுமெனப் பத்துவகைய 
தலைமகளொப்பினது பகுதி என்றவாறு . 


- 


1 . 


அலர் - பரத்தைவீடு சேறலால் வரும் பழிமொழி . 
பத்தும்தொகைஇ யெனவே பதினொன்றென்பது பெறப்படும் . 


2 . 


15 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


இவை தலைமகற்கு மெய்ப்பாடெனப்படாவோவெனின் 
படுமாயினும் அஃது ஒப்பினது வகையென்றதனானே தலை 
மகட்கே உரிமைகொளப்படும் . 

குடிமையொடு பிறப்பிடை வேற்றுமை யென்னையெனின் , 
பிறப்பென்பது குடிப்பிறத்தல் ; அதற்குத்தக்க ஒழுக்கங் குடிமை 
எனப்படும் . குடிப்பிறந்தராது தன்மையைக் குடிமையென்றா 
னென்பது , அதனை ஊராண்மையெனவுஞ் சொல்லுப . 
ஆண்மை புருடர்க்காம் . அஃது ஆள்வினை யெனப்படும் . இது 
தலைமகட் கொப்பதன்றாலெனின் , குடியாண்மை யென்புழி 
ஆண்மையென்பது இருபாற்கும் ஒக்குமாதலின் அமையு மென் 
பது . யாண்டென்பது ஒத்தவாறென்னையெனின் , பன்னீரியாண் 
டும் பதினாறியாண்டுமே பெண்மையும் ஆண்மையும் பிறக்கும் 
பருவமென்பது ஒத்தினுள் ஒப்ப முடிந்தமையுன் அதுவும் 
ஒப்பெனவேபடும் . உருவு நிறுத்த காமவாயில் என்பது , பெண்மை 
வடிவும் ஆண்மை வடிவும் பிறழ்ச்சியின்றி அமைந்த வழி அவற் 
றுமேல் நிகழும் இன்பத்திற்கு வாயிலாகிய அன்பென்றவாறு . 

இங்ஙனம் ஓதியவகையான் இவை ஒன்பதாகலிற் பத்தாமா 
றென்னையெனின் , காமவாயிலெனப்பட்ட இயற்கையன்பு வடிவு 
பற்றியல்லது தோன்றாமையானும் , குணம்பற்றித் தோன்றுவன 
செயற்கையன்பாகலானும் , உருவினை அன்பிற்கு அடையாகக் 
கூறினானாயினும் உருவு சிறப்புடையின் அதனை நாம் பகுத் 
தெண்ணிக் கொண்டாமென்பது ; என்னை ? 


வன்கண் குடிகாத்தல் கற்றறித லாள்வினையோ 
டைந்துடன் மாண்ட தமைச்சு . 


( குறள் . 632 ) 


என்புழி , கற்றறிதலென்பதனை இரண்டாக்கி ஐந்தென்பவாகலின் . 


1 . 


- 


2 . 


ஊராண்மை உபகாரியாந்தன்மை . பேராண்மையென்ப என்னு முதலை 
யுடைய குறளுரை நோக்குக. 
ஆள்வினை - முயற்சி 
குடியாண்மை - குடியையாளுதல் . 
இவ்வுரையால் பரிமேலழகர் பிந்தியவர் என்பது புலனாகின்றது பரிமேலழகர் 
வேறுரை கூறி இவ்வுரைக்கருத்தை அநுவதித்துக் கூறலின் . 


3 . 


4 . 


76 


மெய்ப்பாட்டியல் 


அஃதேல் , உருவென்பது குறிப்பின்றாகலின் மெய்ப்படாமா 
றென்னையெனின் , அவ்வுருவுபற்றி மனத்தின்கட் பிறப்பதோர் 
தருக்குண்டறே அதனான் அது மெய்ப்படாடெனப்படும் . நிறை 
யென்பது , மறைபிறரறியாமை ( கலி . 133 ) நெஞ்சினை நிறுத்தல் . 
அருளென்பது , எல்லாவுயிர்க்கும் இடுக்கண் செய்யாத அருளு 
டையராயிருத்தல் ; அதுவுங் காமத்திற்கு இன்றியமையாததோர் 
குறிப்பு . உணர்வென்பது , அறிவுடைமை ; அஃதாவது , உலகிய 
லாற் செய்யத்தகுவது அறிதல் . திருவென்பது , பொருளுடைமை 
யும் பொருள் கொணர்ந்து துய்த்தலுமின்றி எஞ்ஞான்றுந் 
திருத்தகவிற்றாகியதோர் உள்ள நிகழ்ச்சி . அது வினையுளுடைமை 
யெனவும்படும் . இவையெல்லாம் , இருவர்க்குந் தம்மின் ஒக்கும் 
பகுதியெனவும் இவை பற்றி மெய்ப்பாடு பிறக்கு மெனவுங் 
கூறியவாறு . 

வகை என்றதனான் , ஆண்மை பெண்மை என்பது பிறப் 
பொப்புமையெனவும் , குடிமை வகையென்பது இருவர்க்கும் 
இளமைப் பருவத்தே தங்கிய ஒழுக்கமெனவும் , பிறப்பினது 
வகையென்பது அந்தணர்க்கு நான்கும் அரசர்க்கு மூன்றும் 
வணிகர்க்கு இரண்டும் வேளாளர்க்கு ஒன்றுமெனவுங் கூறுக . 
இனி , ஏவன் மரபு னேனோர் பாங்கினும் ( 24) அடியோர் 
பாங்கினும் வினைவல பாங்கினும் ( 23 ) தம்மின் ஒத்த பிறப்புக் 
காரணமாக உள்ளத்து வருங்காமக்குறிப்பு முதலாயினவுங் 
கொள்க . இவ் வெண்ணப்பட்டன ஒத்துவரினன்றி அறிவுயார்க் 
கட் காமக்குறிப்பு நிகழாமையின் இவற்றையும் ஈண்டு மெய்ப் 
பாடென்றோதினானென்பது . அடியோர் பாங்கினும் வினை 
வல பாங்கினும் ( 23 ) வரும் இக்குறிப்பு முதலாயவற்றை இலேசி 
னாற் கொண்டான் , அவை பிறழ்ந்து வருமாகலினென்பது . 


உதாரணம் , 


அவனுந்தா 
னேன லிதணத் தகிற்புகை யுண்டியங்கும் 
வானூர் மதியம் வரைசேரி னவ்வரைத் 


1 . 


வினையுளுன் 

டைமை - தீவினைக்காலத்தும் செல்வம் உடையர் போலிருத்தல் . 
நான்கு - நான்குவருணத்தும் பெண்கோடல் உரித்தாதல் , ஏனைவுமன்ன. 


2 . 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


தேனி னிறாலென வேணி யிழைத்திருக்குங் 
கானக நாடன் மகன் . 

( கலி - 39 ) 
என்பது பிறப்பொப்புமை . 

உள்ளினெ னல்லனோ யானே யுள்ளிய 
வினைமுடித் தன்ன வினியோண் 

2 மனைமாண் சுடரொடு படர்பொழு தெனவே . ( நற் - 3 ) 
என்பது , தலைமகன் தனது இல்லறத்தைத் தலைமகள் மேல் 
வைத்துச் சொல்லினமையிற் குடிமையாயிற்று . 

கேள்கே டூன்றவுங் கிளைஞ ராரவுங் 
கேளல் கேளிர் கெழீ இயின ரொழுகவு 

மாள்வினைக் கெதிரிய வூக்கமொடு புகல்சிறந்து . ( அகம் - 93 ) 
என்புழி , இன்ன காரணத்திற் பிரிந்து போந்து வினை முடித்தன 
மாயினும் அவளை ‘ முயங்குகஞ் சென்மோ என்றமையின் தன் 
ஆள்வினைக்குத்தக்க பெண்மையான் அவள் ஆற்றியிருந்தா 
ளென்பதூஉம் கருதிய கருத்தினாற் காமக்குறிப்புப் பிறந்தமை 
யின், அஃது ஆண்மையாயிற்று . 

என்றோ ளெழுதிய தொய்யிலும் யாழநின் 

மைந்துடை மார்பிற் சுணங்கு நினைத்துக்காண் . ( கலி - 18 ) 
என்பது யாண்டு . 

முல்லை முகையு முருந்து நிரைத்தன்ன 
பல்லும் பணைத்தோளும் பேரம ருண்கண்ணு 
“ நல்லேன்யா னென்று நலத்தகை நம்பிய 
சொல்லாட்டி நின்னொடு சொல்லாற்ற கிற்பாரியார் . ( கலி - 108 ) 


என்பது , உருவு . 


1 . 


2 . 


3 . 


இருவரும் வேடசாதியிற் பிறந்தமைபற்றிப் பிறப்பொப்புமை என்றார் . 
நச்சினார்க்கினியர் இதனைக் குலத்திற் சிறிதுயர்ந்தானாயினும் ஒப்பாமென் 
றது கானகநாடன என வந்தமையிற்போலும் . கலி - 39 உரை நோக்குக. 
மனைமாண் சுடரொடு என்றமையான் இல்லற நிகழ்ச்சி பெறப்பட்டது . 
யாண்டு - பருவம் . என் தோள் எழுதிய என்றதனானும் , மைந்துடை மார்பு 
என்றதனானும் பருவம் பெறப்படும் . எழுதற்குக்காரணம் தோளிற்கொண்ட 
விருப்பமாதலின் பருவம் பெறப்படும் . மைந்துடைமார்பு என்றதனால் தலைவ 
னிளமை பெறப்படும் . 
நல்லேன் என்று தருக்கிய என்றதனால் உருவாலாகிய மெய்ப்பாடு பெறப்படும் . 


4 .. 


78 


மெய்ப்பாட்டியல் 


நின்மக ளுண்கண் பன்மா ணோக்கிச் 
சென்றோன் மன்றவக் குன்றுகிழ வோனே 
பகன்மா யந்திப் படுசுட ரமையத் 
தவன்மறை தேஎ நோக்கி மற்றிவன் 
மகனே தோழி யேன்றனள் . 

( அகம் - 48 ) 
என்பது , உருவு நிறுத்த காமவாயில் . 

கண்ணியன் வில்லன் வரும் மென்னை நோக்குபு 
முன்னத்திற் காட்டுத லல்லது தானுற்ற 
நோயுரைக் கல்லான் பெயருமற் பன்னாளும் 
பாயல் பெறேஎன் படர்கூர்ந்து . 

( கலி - 37 ) 
என்புழி , முன்னத்திற் காட்டுதலல்லது தானுரையானென்பது 
தலைமகனிறையுடைமை கூறியவாறு . 

அவன் வயிற் 
2சேயேன்மன் யானுந் துயருழப்பேன் . 

( கலி. 37 ) 
என , தன்னிறையுடைமை காரணத்தாற் காமக்குறிப்பு நிகழ்ந்தவாறு . 
பெண்ணன் றுரைத்த னமக்காயின் . 

( கலி - 37 ) 
என்பதும் அது . இது , தோழி கூற்றன்றோவெனின் , அதுவும் 
தலைமகள் குறிப்பெனவே படுமென்பது முன்னர்க் ( 273 ) 
கூறினோமென்பது . 

" தாதுண் பறவை பேதுற லஞ்சி 
மணிநா வார்த்த மாண்வினைத் தேரன் . 

( அகம் - 4 ) 
என்பது அருள்பற்றிப் பிறந்த காமக்குறிப்பு. 

அணங்குடை நெடுவரை யுச்சியி னிழிதரும் . ( அகம் - 22 ) 
என்னும் பாட்டினுள் , 


1 . 


2 . 


பன்மாணோக்கி என்றதனானும் , அவன் மறைதேஎம் நோக்கி என்றதானா 
னும் உருவுநிறுத்த காமவாயில் என்பது பெறப்படும் . 
சேயேன் - தூரியேன் . உறவில்லாதேன் . அவன் துயர்கண்டு துயருழப்பேன் 
என்றதனால் தோழியின் நிறையுடைமை பெறப்பட்டது . என்னை ? அவன் 
துயருக்கிரங்கித் துயருழந்தமையைப் பிறரறியாமை மறைத்தமையின் . 
இதுவும் முன்னதுந் தோழி கூற்றாதலின் இவ்வுதாரணங்கள் சிறப்பின்று. 
நமக்காயின் நின்வருத்தத்திற்கு நானும் வருந்தினேனென்று கூறல் பெண் 
டன்மையன்று என்றமையின் இதுவும் நிறையாயிற்று , என்னை ? தன்வருத் 
தத்தை மறைத்தமையின் . 
தாதுண்பறவை - வண்டு . அதன் வருத்தத்திற்கஞ்சினானெனவே அருள் 
பற்றியதாயிற்று . 


3 . 


4. 


79 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


தன்னசை யுள்ளத்து நந்நசை வாய்ப்ப 

( அகம் - 22 ) 
என்பது , இருவருணர்வும் ஒத்தவாறு ; தலைமகள் குறிப்பு உணர்ந்து 
வந்தனனென்றமையின் . இது , செல்வம் புலன் ( 259 ) என்புழிப் 
புலனெனப்படாது காமத்திற்கே உரித்தாகிய உணர்வாகி வேறு 
கூறப்பட்டது. 

நெய்த னெறிக்கவும் வல்ல னெடுமென்றோட் 
பெய்கரும் பீர்க்கவும் வல்ல னிளமுலைமேற் 
றொய்யி லெழுதவும் வல்லன்றன் கையிற் 
சிலைவல்லான் போலுஞ் செறிவினா னல்ல 
பலவல்லன் றோளாள் பவன் . 

( கலி . 143 ) 
என்பது , திருவினாற் காமக்குறிப்புப் பிறந்தவாறு ; என்னை ? 
இனையனவல்லனாதல் செல்வக்குடிப் பிறந்தாரை அறிவிக்கு 
மாகலின் அது காமக்குறிப்பினை நிகழ்த்துமென்பது . இது தலை 
மகட்கும் ஒக்கும் . 

உழுந்தினுந் துவ்வாக் குறுவட்டா நின்னி 
னிழிந்ததோ கூனின் பிறப்பு. 

( கலி - 64 ) 
என்பதும் பிறப்புவகையுன்பாற்படும் . பிறவும் இவ்வாறே 
கொள்க 

( 25 ) 
( * தலைமகன்கண் நிகழாத மெய்ப்பாடுகள் ) 
274. நிம்பிரி கொடுமை வியப்பொடு புறமொழி 

வன்சொற் பொச்சாப்பு மடிமையொடு குடிமை 
யின்புற லேழைமை மறப்போ டொப்புமை 

யென்றிவை யின்மை யென்மனார் புலவர் . 
இது காமக்குறிப்பாகாதன கூறுகின்றது . 


1 . 


2 . 


3 . 


இது தலைவி கூற்று . தனது வேட்கையையுடைய உள்ளத்தில் நமது வேட்கை 
யும் வாய்ப்ப , என்றதனால் இருவர் வேட்கையுமொத்தவாறு காண்க . இது 
பேராசிரியர் கருத்து . அகநானூற்றுக் குறிப்புரைகாரர் வேறுபொருள் கூறுவர் . 
புலன் என்பது கல்வி பற்றிய அறிவாதலின் அது வேறு என்றபடி . 
உழுந்து - உழுத்தம் பணியாரம் . துவ்வா - அநுபவிக்கப்பட்டு இருக்கிற . 
இருக்கிற என்பது சொல்லெச்சத்தான் வருவிக்கப்பட்டது . கலி உரை 
நோக்குக. 
கூனுங் குறளுமாதலின் பிறப்புவகையுளடங்கின. 
இளம்பூரணர் இவை தலைமகன் மாட்டு நிகழாத மெய்ப்பாடுகள் என்பர் . 
இருவர் கண்ணு நிகழாதன என்று கூறுவாரு முளர் . எது பொருத்தமென்பது 
சங்க இலக்கிய நோக்கி ஆராய்ந்து கொள்ளத்தக்கது . 


4 . 


. 


801 


மெய்ப்பாட்டியல் 


இ - ள் : நிம்பிரி - பொறாமை தோன்றுங் குறிப்பும் ; அவை 
இந்நாட் சிறிது பொறுத்தாய் என்றாற்போல்வன. கொடுமை 
கேடுசூழ நினையுந் தீவினையுள்ளமும் ; வியப்பு 

தலைமகள் 
பால் தெய்வத்தன்மை கண்டான்போல் வியந்தொழுகுதலும் ; 
இனி, குணத்தின் மேற்கொண்டு தன்னை வியத்தலெனினும் 
அமையும். புறமொழி - புறங்கூற்றும் ; வன்சொல் - கண்ணோட்ட 
மின்றிச் சொல்லுஞ் சொற்களும் ; பொச்சாப்பு - கடைப்பிடி 
யின்றி ஞெகிழ்ந்திருத்தலும் ; மடிமை - சோம்புள்ளமும் . குடிமை - 
இவள் இழிந்த பிறப்பினளெனத் தன்னை நன்கு மதித்தொழுகு 
தலும் இன்புறல் - ஒருவரோருவரிற்றாமே இன்புறுகின்றாராக 
நினைத்தலும் ; ஏழைமை நுழைந்த வுணர்வினரன்றி வரும் 
வெண்மையும் ; மறப்பு - மறவியும் ; ஒப்புமை இன்னாளை 
யொக்கும் இவளென்று அன்பு செய்தலும் ; என்றிவை இன்மை 
என்மனார் புலவர் - இவையெல்லாம் இன்றி வருந்தலைமகண் 
நிகழும் மெய்ப்பாடென்று சொல்லுவர் புலவர் என்றவாறு . 

எனவே , அவை தம்மை வரையறுத்துக்கூறாது அவற்றுக்கு 
ஆகாதன வரையறுத்துக் கூறினானென்பது . தலைமகட்குரிய 
மெய்ப்பாடாயின வரையறுத்துக் கூறினமையின் அவற்றுக்கு 
ஆகாதன கூறல் வேண்டுவதன்றென்பது . ஆகாதவற்றுக்கு உதா 
ரணங் காட்டலாவதில்லை . 

( 26 ) 


( மெய்ப்பாடுகளை அறிதற்குக் கருவி இவை எனல் ) 


275. கண்ணினுஞ் செவியுனுந் திண்ணிதி னுணரு 

முணர்வுடை மாந்தர்க் கல்லது தெரிய 
னன்னயப் பொருள்கோ ளெண்ணருங் குரைத்தே . 


இது , மேற்கூறிய மெய்ப்பாட்டிற்கெல்லாம் புறனடை 


எள்ள லிளமை பேதைமை மடனென் 
றுள்ளப் பட்ட நகைநான்கு 


( 252 ) 


1 . 


பொறாமை பொறுத்திராமை . அது சிறிது பொறுத்தாய் என்றதனால் , 
பொறுத்திராமை தோன்றிற்றுப்போலும் . 
கடைப்பிடி - உறுதி . 
இன்றிவரும் மெய்ப்பாடு எனவே இவை தலைமகன்கண் நிகழா என்றபடி . 


2 . 


3 . 


81 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


என்புழி , நகைக்கேதுவாகிய பொருள் கூறியதல்லது அப்பொருள் 
பற்றிப் பிறந்த நகையுணர்வு புலப்படுமாறு இன்னவா றென்றிலன் . 
இனி , உடைமை யின்புறல் ( 260 ) என்றற்றொடக் கத்தனவினும் 
அவ்வாறு எண்ணியதல்லது . அவை உணருமாற்றுக்குக் கருவி 
கூறியதிலன். அங்ஙனமே பிறவுங் கூறிய திலனாகலான் அதனை 
ஒருவாற்றாற் கூறுகின்றான் . 
இ 

ள் : கண்ணானுஞ் செவியானும் யாப்புற அறியும் 
அறிவுடையார்க் கல்லது ( 251 ) மெய்ப்பாட்டுப் பொருள் கோடல் 
ஆராய்தற்கு அருமையுடைத்து என்றவாறு . 

மற்று மனத்து நிகழ்ந்த மெய்ப்பாட்டினைக் கண்ணானுஞ் 
செவியானும் முணர்தலென்பதென்னையெனின் , - மெய்ப்பாடு 
பிறந்த வழி உள்ளம் பற்றி முகம் வேறுபடுதலும் , உரைவேறுபடு 
தலுமுடைமையின் அவை கண்ணானுஞ் செவியானு முணர்ந்து 
கோடல் அவ்வத்துறை போயினாரது ஆற்றலென்பது கருத்து . 

2 இரண்டறி கள்விநங் காத லோளே 
முரண்கொ டுப்பிற் செவ்வேன் மலையன் 
முள்ளூர்க் கான நாற வந்து 
நள்ளென் கங்கு னம்மோ ரன்னள் 
கூந்தல் வேய்ந்த விரவுமல ருதிர்த்துச் 
சாந்துளர் நறுங்கதுப் பெண்ணெய் நீவி 
யமரா முகத்த ளாகித் 
தாமரோ ரன்னள் வைகறை யானே . 

( குறுந் . 312 ) 
என்பதனுள் , அமராமுகத்தளாகுதலும் தமரோரன்னளாகுதலும் 
தலைமகற்குப் புலனாகலின் அவை கண்ணுணர்வெனப்படும் . 
ஒழிகோ யானென வழிதகக் கூறி . 

( அகம் 110 ) 
என்புழி , தலைமகன்மனத்து நிகழ்ந்தவழிவெல்லாம் ஒழிகோயா 
னென்ற உரையானே உணர்ந்தமையின் அது செவியுணர்வெனப் 
படும் . இங்ஙனம் உணர்தலும் உணர்வுடையார்க்கன்றிப் பெரிதும் 
அரிதென்பான் எண்ணருங்குரைத்து என்றானென்பது . ( 27 ) 


மெய்ப்பாட்டியல் முற்றிற்று . 


1 . 


இரண்டறிகளவி என்னும் பாடத்திற்கு இருவேறொழு கலாற்றை அறிந்த 
கள்ளத்தன்மையுடையாள் என்பது பொருள் . இரண்டறிகளவின் என்னும் 
பாடத்திற்கு இரண்டாந்தன்மையள் ; அறியப்படுங் களவின்கண் என்பது 
பொருள் . 
இரண்டாந்தன்மை - நம்மோரன்னளாதலும் , தமரோரன்ன ளாதலும் . 


82 


மெய்ப்பாட்டியல் - உதாரணச் செய்யுளுரை 


மெய்ப்பாட்டியல் 


1 . 


2 . 


3. 


4 . 


உதாரணச் செய்யுளுரை 

252 ம் சூத்திரம் 
( அவன்றான் குறையுற்று நிற்கின்ற காலத்து ) யான் தன்னை 
இகழ்ந்து சிரித்தாலும் பலகாலும் வருவான் . இது தோழி 
தலைவிக்குக் குறை நயப்பித்தது . 

( கலி . 61 ) 
(மனைப்புறத்தே வந்துநின்ற எந் தலைவனைக் கண்ட 
அன்னையானவள் ) என்னை நோக்கி நீ மிகவும் நல்ல எனக் 
கூறி நக்குச் சென்றாள். இங்கே அன்னைக்குத் தன்னைத் 
தன்மகள் இகழ்ந்தாள் ( மதித்திலள் ) என்பது காரணமாக 
நகை பிறந்தது . இங்கே தலைவி கூற்றைத் தன் கூற்றாகத் 
தோழி கூறினாள் என்க. 

( அகம் . 248 ) 
நம்மாற் சிரிக்கத்தக்கார் இவன் ஆளும் நாட்டை மிகுத்துச் 
சொல்லுவார் . சிரிக்கத்தக்கார் என்பது வெகுளிபற்றி வந்த 
சிரிப்பு . 

( புறம் . 72 ) 
நினது மெய்ந்நடுக்கத்தைக் காணும்படி ஒரு விளையாட் 
டைக் குறித்துக் கூறினார் அன்றி , உண்மையாகக் கூறினா 
ரல்லர் என்றபடி . நகை - விளையாட்டு . இது தோழி கூற்று . 
( கலி. 13 ) ( தன் இளமை என்றதில் தன் என்றது தலைவனை ) 
தொல் - உரை . 
(இது தனக்குப் பின்புறம் வந்து நின்ற தலைவனைக் கண்டு 
நக்குபுதல்வனை நோக்கித் தலைவி கூறியது ) இந்த நன்கு 
மதிக்கும் மகனல்லாதவன் பெற்ற மகன் , நற்குணங்களல் 
லாதவற்றை நீ யொவ்வாதேகொள் என்று யாங் கோபிக்க 
யாரை நோக்கி நகும். இது தலைவி கூற்று . இது தன் இளமை 
பொருளாக நகை பிறந்தது. தன் என்றது புதல்வனை. (கலி. 86 ) 
நாவாற் பழகாத ( பிறர் ) நகைக்கத்தக்க இனிய சொல் . இது 
பிறரிளமை பொருளாக நகை பிறந்ததற்குதாரணம் . தொல் 
உரையுள் பிறர் என்றது புதல்வனை. புதல்வன் இளமைச் சொல் 
காரணமாக நகை பிறந்தது என்றபடி . நாவொடு பயிலாத 
தீஞ்சொல் - மழலை, நகை - மகிழ்ச்சிநகை . (அகம் . 16 ) 
ஒரு சிரிப்பு வார்த்தையைத் தோழியே நீ கேள் . இது தோழி 
கூற்று . 

( அகம் . 248 ) 


5 . 


6 .. 


7 . 


83 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


8 . 


பாணன் மயக்கம் பொருந்திய மனத்தையுடையோனாய்த் 
தொழுது நின்றது எனக்குச் சிரிப்பாகின்றது . இது தலைவி 
கூற்று . பிறன்பேதைமை - பாணனாகிய பிறனது பேதைமை . 

( அகம் . 56 ) 
9 . யாம் உம்மோடு மகிழ்ந்து சிரித்த தூய வெள்ளிய பற்கள் . 

து தலைவி கூறியது ( குறுந் . 169 ) 
10 . நேரே குறிக்கொண்டு நோக்காத் துணையல்லது ஒரு 

கண்ணை சிறங்கணித்தாள் போல என்னை நோக்கிப் பின் 
தன்னுள்ளே மகிழா நிற்கும் . சிறங்கணித்தல் - சுருக்குதல் ; 
போல என்றதனால் வெளிப்படாமல் நோக்கினாள் என்பது 
பெறப்படும் . இது பரிமேலழகர் கருத்து . 

( குறள் . 1095 ) 
11 . பெருமை பொருந்திய மெல்லிய தோளையுடையாள் 

( தலைவி ) நம்மொடு தாம் வருமென்ப. அது குறித்து நாம் 
நகையுடையேம் . நாணகையுடையேம் என்னும் பாடத்திற்கு 
நாளும் நகையுடையம் என்க . ( அகம் . 121 ) ( தலைவியின் 
மடத்தை நினைத்துச் சிரித்தமையின் பிறர்மடமென்றார் . 

( தொல் -உரை . ) 
12. சிறிது உள்ளத்தெழுந்த வாய்மையல்லாத சிரிப்பை யுடை 

யவள் . (உண்மையல்லாத சிரிப்பாதலின் உள்ளத்தோடு 
பிறவாத நகையென்றார் .) 

(அகம் . 5) 
253 ம் சூத்திரம் 
1 . சந்தனக்குழம்பாலெழுதிய தொய்யிற்கோலஞ் சிதைய 

அழுதனளாய் ஏங்கி அழுத்திவிட்டது போல உருவு கொண் 
டதே மலையும் பலமுறை நொடித்தலாற் சிவந்த மெல்லிய 
விரலையும் பலமுறை திருகுதலாற் கூரிய நுதி மழுங்கிய 
எயிற்றையுமுடையளாய் ஊர் முற்றும் நின்னியல்பைச் 
சொல்லி வருவாள் . ( அகம் . 176 ) அத்தகைய அவள் நின்னைக் 
காணும்படி செல்வாய் . இது தோழி சொல்லியது . தன் என் 
றது பரத்தையை . 

( தொல் - உரை ) 
2 . கயம் - குளம் . உன்கண் - மையுண்ட கண் . உரைக்கல்லான் - உரை 

யான் . பெயரும் - வந்துசெல்லும் . அவனுக்கு உறவில்லாதவ 
ளாகிய யானும் வருத்தத்திலே வீழ்ந்து அழுந்துவேன் . ( கலி . 37 ) 
இளிவரல் - எளிமை . அவலம் - அழுகை ( தொல் - உரை )) 
இவ்வவலம் கருணைபற்றி வந்தது ; என்னை ? தலைவன் 
இளிவந்தொழுகல்பற்றிப் பாங்கி இரங்கினமையின். 
கண்ணினின்றுஞ் சொரிகின்ற நீரே நீராகக் கொண்டு 
சாணகத்தான் மெழுகுவாள் . ( புறம் 249 ) இழவு - கணவனை 
இழத்தல்( தொல் - உரை ) 


3 . 


841 


மெய்ப்பாட்டியல் - உதாரணச் செய்யுளுரை 


4 . 


5 . 


6. 


7 . 


ஐயோ என்று யான் அரற்றின் அவ்வுரைவழி வந்து புலி தாக்கு 
மென்று புலிக்கு அஞ்சுவேன் . இது கணவனையிழந்தாள் காட் 
டிற் கணவனுடம்பைத் தழீ இநின்று கூறியது . ( புறம் . 255 ) 
தெய்வத்தை ஒத்த கற்பொடு மடம் பொருந்த மெலிந்து நின் 
வருத்தத்தினிடத்தாயுமல்லை . அச்சம் வர எத்தன்மையாகு 
வாளோ ? இவள் அளிக்கத்தக்காள் என்று என் வருத்தத்திற்கு 
இரங்கும் நின்னொடு யானும் . இது தோழி கூற்று . என் 
பொருட்டு வருந்தினாளென்று தோழியழிவிற்குத் தலைவி 
இரங்கினாள் . ஆதலின் , அதனை உட்கொண்டு என்னழி 
பிரங்கும் நின் என்றாள் என்க . 

( அகம் .73 ) 
இது , மடலேறுகின்ற தலைவன் சான்றோர்க்குக் கூறியது . 
ஒருத்தி மயங்கினமழைக்கு நடுவில் மின்னுப்போல வந்து 
தோன்றி தன்னொளியோடே தன்னுருவையும் என்னைக் 
காணப்பண்ணி என்னை அளிக்குந்தன்மையளாய் அளித் 
துப் பின்னர் என்னெஞ்சைத் தான் வரும் வழியாகக் கொண்டு 
விட்டாள் . அதனை முதலாகக்கொண்டு துயிலேன் . ( கலி.139 ) 
மனையின்கணியங்கும் மடப்பத்தையுடைய மயிலை அகப் 
படுத்திக் கொள்ளும் சொல்லாகிய வலையுடைய வேட்டைக் 
காரனாயினான் முன்பு; இதுபொழுது அள்ளிலைத் - தாளி 
கொய்யாநின்றான் . இது தாபதவாகை என்னுந் துறை ( புறம் . 252 ) 
பாலின்மையின் தோலாகித்திரங்கி துலை தூர்ந்த பொல்லாத 
வறிய முலையை வறிதே சுவைக்குந்தொறும் அழுகின்ற 
தனது பிள்ளையினது முகத்தைப் பார்த்து நீரால் நிரம்பிய 
ஈரிய இமையையுடைய குளிர்ந்த கண்ணையுடைய என் 
மனைவியது வருத்தத்தைப் பார்த்து (இந்த வருத்தந் தீர்த்த 
தற்குரியாய் நீயென ) நினைந்து நின்பால் வந்தேன் . நல்ல 
போரையுடைய குமண ! இது காடுபற்றியிருந்த குமணனைப் 
பெருந் தலைச்சாத்தனார் சென்று பரிசில் கடாயது . ( புறம் . 164 ) 
( யானையை வெட்டி வீழ்த்திய வாள்வெற்றியராய் எந்தலை 
வரொடு கிடந்தார் எம் புதல்வர் ) இப்பெற்றிப்பட்ட வென் 
றியும் உளவோ நமக்கென்று சொல்லி முதிய மறக்குடியிற் 
பிறந்த பெண்டிர் இன்புற்று உவகையால் அழ அதுகண்டு 
நாணிக் கூற்றம் இரங்கிய போர்க்களம் 

( புறம் . 19) 
254 ம் சூத்திரம் 
பூண்செறிந்த தலையையுடைய பரிய தண்டுக்கோலை 
ஊன்றித் தளர்ந்து இருமல் இடையே நெருங்கின சில வார்த் 


8. 


9 . 


1 . 


851 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


2 . 


3 . 


4 . 


5. 


தையையுடைய பெரியமுதுமையையுடையேமாகிய எங்க 
ளுக்கு . 

( புறம் . 243 ) 
புதல்வன் தாயேயென்று வஞ்சனையமைந்த பொய்ம் மொழி 
களை அவர்தம்மிடத்திற் சாய்ந்து எம்பாற் பலகாற் சொல்லி 
எம்முதுமையை யொள்ளாதே கொள் . அம் முதுமைக்கு 
நாங்கள் பொருந்துவோம் . இது தலைவி கூற்று . ( அகம் . 6 ) 
முதுமையுற்றுத் தலைவணங்கிய நின்னோடு யானும் போர்த் 
தொழிலைச் செய்தற்கு நாணுவேன், அதனால் . 
வாடையே நீ இமயத்தையும் துளக்கும் இயல்பினை யுடை 
யாய் . துணையில்லாதவர் ; இரங்கத்தக்கார் ; பெண்கள் ; அவர் 
களோடு மாறுபடுமிஃது என்ன பயனைத் தரும் . ( குறுந் . 158 ) 
கிழக்குக் கடலின் அலையிடத்தான பறத்தல் வலி கெட்ட 
நாரை வலிய தேரையுடைய சேரனது தொண்டி யென்னு 
மூரின் முன்றுரையிடத்துள்ள அயிரைமீனாகிய அரிய 
இரையை விரும்பினாற்போல சேயளும் அரியளுமாயி 
னாளை உள்ளினை ; கிட்டாமையின் நோயையுடையை 
யாயினாய் நெஞ்சே நோயைத் தரும் ஊழினையுடையாய் . 
( அணவரல் தலையை எடுத்தல் என்பது சாமிநாதையர் 
உரை . ) இது அல்ல குறிப்பட்டு மீளும் தலைமகள் தன் 
நெஞ்சினை நெருங்கிச் சொல்லியது . 

( குறுந். 128 ) 
வருத்துதலால் வருத்துந்தகையளென யான் அவளை அறி 
வேன் . அவள் தன்னை அத்தகையளென அறிந்திலள் . ( குறுந். 337 ) 
இது , இரந்து பின்னின்ற தலைவன் கூற்றாதலின் தன்கட் 
டோன்றிய உயர்ச்சிபற்றி வந்த இளிவரலென்றார் . 
என்னிடத்து , ஒரு காரியத்தை இரந்து நிற்பான் போல தன் 
னைப் பிறராலிகழப்பட்டு எளியனாந்தன்மை தோன்றவும் 
சிலமொழி கூறும் . இது தோழி கூற்று . 

( கலி . 47 ) 
இவர் , நம்மில் வலியரென்று கருதி அவர்க்கு வழிபாடு கூறி 
யறியான் . இவர் நம்மில் எளியரென்று கருதி அவரின்கண் 
மிகுத்துச் சொல்லியறியான் . 

( புறம் . 239 ) 
ஒரு கையையுடைய யானையை எறிவேனோ ? யானும் இரு 
கையினைச் சுமந்து வாழ்வேன் . 

255 ம் சூத்திரம் 
தினைப்புனத்தில் ஒருபால் நின்றோனாகிய மலர்தார் 
மார்பனைக் கண்டோர் பலர் . தோழியே! அவருள் அரிய 


6 . 


7 . 


8 . 


9 . 


1 . 


86 


மெய்ப்பாட்டியல் - உதாரணச் செய்யுளுரை 


2 . 


3 . 


4 . 


இருட்கங்குலில் படுக்கையொடு பொருந்தி நீர்வாருங் கண் 
ணோடு நெகிழ் தோளினையுடையேன் யானொருத்தியுமே . 
அங்ஙனமாதற்குக் காரணம் என்னையோ ? (அகம் . 82 ) 
நல்ல மந்தித்திரள் ஆச்சரியப்பட்டு நோக்க மூங்கில் வளரா 
நின்ற மலைப்பக்கத்து உலாவியாடும் மயில் விழவுக்களத் 
திற்கு புக்கு நடிக்கின்ற விறலிபோலத் தோன்றுகின்ற நாட்டை 
யுடையவன் . 

( அகம் . 82 ) 
நிலத்தினும் அகலமுடையது ; வானினும் உயர்ந்தது ; கடலி 
னும் அளவிடற்கரிய ஆழமுடையது ; சாரலிடத்து வலிய 
தண்டையுடைய குறிஞ்சிமரத்தினது மலர்களைக் கொண்டு 
பெரிய தேனைச் செய்யும் ( மலை ) நாட்டையுடையவனான 
தலைவனோடு நட்பு . 

( குறுந் . 3) 
இது , தலைமகள் கூற்று . 
குவளைமலரையணிந்த ஓதியையும் முத்துமணி போலும் 
நகையையுமுடைய பேதைத்தன்மையையுடையாளது 
திரண்ட கச்சினையுடைய முலையினை ஏந்தினாலும் கடை 
விழியிற் சிறந்த கருமையையுடைய நெடிய கண்களையுடைய 
அப்பேதையினது இடையினும் சிறியதொன்று இல்லை . 
இது , இடையின் சிறுமையை வியத்தலின் பிறன்கட்டோன் 
றிய சிறுமை வியப்பு . 
எருமைபோலும் வடிவையுடைய கரியகற் பொருந்திய 
இடந்தோறும் பெற்றம்போலப் பரக்கும் யானையை 
யுடையவாய் வலியையுடைய காட்டிற்குள்ளாகிய நாட்டி 
னையுடையாய் ! நீயோ பெரும ! 

( புறம் . 5 ) 
கிள்ளியெடுக்கும் அளவினையுடையதொரு ஆலம் வித்து 
முளைத்து கொம்பர்களால் நெருங்கி மிகநிழலைப் பயந் 
தாற் போல . 

( நாலடி . 28 ) 
சதங்கை களைந்த காலிலே ஒள்ளிய வீரக்கழலைக் கட்டி 
இது சிறியோன் தொழில். 

( புறம் . 77 ) 
அவ்வியல்பினையுடையானொருவன் தன்னாண்டகைமை 
யைக் கைவிட்டுச் , சுடரிழாய் ! என்னை நோக்கிக் கூறும் பல 
காரியங்களும் மாட்சிமைப்படுஞ் சொல்லைக் கேட்பாயாக . 

( கலி. 47 ) 
256 ம் சூத்திரம் 
யானைவந்து தாக்கினும் பாம்பு தன்மேல் வரினும் வலிய 
இடியேறு ஒலிப்பினும் தன்கருமாறாத மறத்தன்மை பூண்ட 
வாழ்வையுடைய . 

( பெரும்பாண் . 134) 


5. 


6 . 


7 . 


8 . 


1 . 


87 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


2 . 


3 . 


4 . 


5 . 


6 . 


யாம் நின்னைக் காணுமிடத்து வெருவுவோம் . ஆதலால் , 
எங் கூந்தலைத் தீண்டாதேகொள் . நீ நீங்கென்றாள் தலைவி . 
தலைவனைக் கள்வர்போலச் சார்த்தியுரைத்தமையின் கள்வர் 
பொருட்டுத் தோன்றிய அச்சமென்றார் . நச்சினார்க்கினியர் 
வெருவுதலென்னும் மெய்ப்பாடென்பர் . 

( கலி . 87 ) 
கழுத்தையெடுத்து மேல்நோக்கின் வாழமாட்டே மென்னுங் 
கருத்தினாலே கைகூப்பி வணங்கிப் பழகிக் கழுத்தை 
வளைத்துத் தலையிறைஞ்சிக் கடுமான்றேர்க்கோதையின் 
கால் வண்ணமேயன்றி மேல்வண்ணம் கண்டறியமாட்டா 
அரசுகள் . கோதை - சேரன் . 

(இ . வி . ப . 124) 
தூரநின்று நான் செய்யாதவற்றைச் சொல்லிச் சினவாதே , 
நின்னாணையைக் கடப்பார் யார் ? ஆணை - கட்டளை, 

( கலி. 81 ) 
அழகு விளங்குகின்ற சாந்தினோடு அழகிய பட்டிமைப்ப 
வளைந்த குழையையணிந்த மகளிரைப்போல ஒடுங்கி 
யிருக்கின்ற இருக்கை . 

( அகம் . 236 ) 
அச்சமே வழியாக உணர்த்தும்படி வருபவனுடைய பொய்ச் 
சூளுக்கு அஞ்சிப் புலவேனாகுவேன் . 

( கலி . 75) 
257 ம் சூத்திரம் 
நாவினாலே வார்த்தை சொல்ல வல்லார் முன்னே சொல்லு 
தல் வல்லேனாகிய என்னைப் பிறர்முன்னே ஒன்றையுங் கல் 
லாத தன்மையேனாகக் காட்டியவள். வல்லோர் முற்சொல் 
வல்லேன் என்றது தன் பெருமிதங் கூறியது . 

( கலி . 141 ) 
போரிடத்து வெற்றியையுடைய குதிரைமீதேயிருந்து 
போர்த்தொழிலை நடத்துவேனாகிய என்னை அம்மாவல் 
லாத மடன்மாவிலே ஏறி , அக் களத்தேயன்றி , மன்றின் 
கண்ணே தன்னை உள்ளுவித்தவள் . அடன்மாமேலாற்று 
வேன் என்றது தறுகண்பற்றிவந்த பெருமிதம் . ( கலி . 141 ) 
நீங்காத காதலையுடையராயினுஞ் சான்றோர் பழியொடு 
வரும் இன்பம் விரும்பார் . 
எனவே புகழொடு வருமின்பத்தை விரும்புவர் என்றமை 
யால் புகழ்பற்றிவந்த பெருமிதங் கூறியவாறு . ( அகம் . 112 ) 
உலகத்தையெல்லாம் பாதுகாத்தலை முயலும் உள்ளத்தை 
யுடையேனாகிய என்னை ஒருவர்பால் ஒன்றை யிரத்தலை 


1 . 


2 . 


3 . 


4 . 


881 


மெய்ப்பாட்டியல் - உதாரணச் செய்யுளுரை 


5 . 


6 . 


1 . 


2 . 


முயலும் இன்னாதாகிய வருத்தத்தைச் செய்தவள் . புரவூக்கும் 
உள்ளத்தேன் என்றமையின் கொடை பற்றிய பெருமிதம் . 

( கலி .141 ) 
தன்னகம் புக்க குறிய நடையையுடைய புறாவின் அழிவிற்கு 
அஞ்சித் துலைபுக்க , வரையாத ஈகையையுடைய வலி 
யோனது வலியிலுள்ளாய் , இதுவுமது . 

( புறம் . 43 ) 
பலவகைப்பட்ட கரிய கூந்தலையுடைய பொதுப் பெண் 
டிரது பொருந்தாத புணர்ச்சியிடை என் மாலை துவள்வ 
தாக . தார்குழைக என்றது துவளாமை குறித்தலின் காமம் 
பற்றிய பெருமிதம் . 

( புறம் . 73 ) 
258 ம் சூத்திரம் 
முறம்போலுஞ் செவியாகிய மறைப்பிடமாக வந்து பாய்ந்து 
மாறுபாட்டைச்செய்த புலியைக் கோபித்து . ( கலி . 52 ) 
எனவே , புலி பாய்ந்து தன்னுறுப்பைக் கடித்தலால் உறுப் 
பறையான் வந்த வெகுளி என்றார் . 
நின்மகன் , படைக்குத் தோற்றுப் புறங்கொடுத்தான் என்று 
பலர் கூறக்கேட்டு , என்மகன் மண்டியபோரிற் புறங் கொடுத் 
தானாயின் அவன் பாலுண்ட முலையையறுத்திடுவேன் 
யானென்று கோபித்து . 

( புறம் . 278 ) 
நேற்றுப் பகல் நின்னால் எறியப்பட்டவனுடைய தம்பி 
அகலினிடத்துப்பெய்த குன்றிமணியைப்போலக் கோபத் 
தாற் சுழலுங் கண்களையுடையனாகி . 

( புறம் . 300 ) 
புலியைப் பொருத வலிய களிற்றின் சினம் போல இன்னு 
மாறாது கோபம் , 

( புறம் . 100 ) 
எனது மிக்கவலிக்கு அஞ்சாதே மாறுபடுஞ்சினம் பெருகிப் 
புல்லிய வார்த்தைகளைக்கூறிய சினம்பொருந்திய அரசரை . 

( புறம் . 72 ) 
யான் செய்த தவறில்லாதவிடத்து எங்ஙனஞ் சினப் பாய் . 

( கலி . 87 ) 
நெருப்புத் தன் வெம்மையாறுதற் கேதுவாகிய நிணமடைந்த 
கொழுவியதடி ( இறைச்சி ) . எரியாது பூத்துக் கிடக்கும் தழல் 
போலும் நிணந்தங்கு கொழுங்குறை எனினு மமையும் . 

( புறம் . 125 ) 


3 . 


4 . 


5 . 


6 . 


7 . 


891 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


1 . 


2 . 


3 . 


4 . 


5. 


6 . 


259 ம் சூத்திரம் 
நீதான் வலியுடைத்தாகிய மனத்தையுடையை. தேடும் 
பொருளைத் தேடிமுடித்த செல்வத்தான் உண்டாகும் 
பொருடான் இவ்வின்பமென்று கூறுகின்றவனே ! ( கலி . 12 ) 
நல்ல கலங்களைப்பெற்ற மகிழ்ச்சியை யுடையார் . கலம் - 
ஆபரணம் . என்பது வண்மையானாகும் மகிழ்ச்சி . 
பெண்டிரது நலத்தை நுகர்ந்து தண்ணியமலைச் சாரலி 
டத்துத் தாதையுண்ணும் வண்டு அப் பூவைத் துறக்குமாறு 
போல அவளைத் துறக்கின்றவனுடைய மலை . முகைப்பதம் - 
அலரும் பருவம் . நகைப்பதம் தன்னொடு நகையாடி 
இன்பம் நுகர்தற்கேற்ற பருவம் . 

( கலி . 40 ) 
தம்முட் பகையில்லாரும் கூரிய அறிவுடையாரு மாகிய 
கல்விப்பெரியார் தம்முட்கூடி மகிழ்தலினும் இன்ப முடைத் 
தாயின் தேவருலகை யாம் பார்ப்போம் . 

(நாலடி . 14-7 ) 
வடித்த நரம்பையுடைய யாழைப்போல இனிய மொழி 
களைக்கூறி வளையினது மூட்டுவாயின் வடுப்பொருந்த 
எம்மைக் கூடினாள் . 

( அகம் . 142 ) 
யாம் துயிலின்றி யாமக்கடலை நீந்தத் தான் மயில் போலும் 
இயலில் 

நினையுடைய பரத்தையர் மருவுதலை நுகர்ந்து அவ 
ருடனேயழகிய புனலையுடைய மடுக்களையாடி நம்மை 
மறந்து அவரிடத்தே யமைந்திருப்பன் . (நச்சினார்க்கினிய 
ரால் புனல் தொழுவை என மாற்றிப் பொருள்கொள்ளப் 
பட்டது . மடுவிலுள்ள நீரிலாடி என்று நேரேயும் பொருள் 
கொள்ளலாம் . ) 

( கலி . 30 ) 
261 ம் சூத்திரம் 
யான் , தன்னை நோக்குங்கால் (நாணி ) நிலத்தை நோக்கு 
வாள் ; யானோக்காக்கால் தான் என்னை நோக்கி மெல்ல 

( குற . 1094) 
பெரிய புழுக்கத்தையடைந்த பிறைபோலும் நெற்றியின் 
கண் எழுந்த புள்ளியமைந்த வியர்வையைச் சிறிய காற்று 
ஆற்றச் சிறிதுபொழுது திறப்பாய் என்று தலைவன் கூற . 
( அகம் . 136 ) 
முகையது முகிழ்ப்பினுளதாய்ப் புறத்துப் புலனாகா நாற்றம் 
போல நின்பேதை என்னொடு நக்க நகையது முகிழ்ப்பி னுள 
தாய்ப் புறத்துப் புலனாகாததோர் குறிப்புண்டு. ( குறள் . 1274 ) 


1 . 


நகுவாள் . 


2 . 


3 . 


90 


மெய்ப்பாட்டியல் - உதாரணச் செய்யுளுரை 


4 . 


5 . 


1 . 


நும்மொடு நகைத்த வெள்ளிய எயிறு , இது தலைவி 
கூறியது . 

( குறு . 169 ) 
அகத்தே பொலிந்த மகிழ்ச்சியளாய் நாணினால் முகத்தை 
வளைத்து விரைய வணங்கினாள் ( தாழ்த்தாள் ). ( அகம் . 86 ) 
யான் தன்னைக் காணுந்தோறும் தான் பெரிது மகிழாளாய் 
(சிறிது மகிழ்ந்தவளாய் ) ஒளிபொருந்திய நுதல் வியர்ப்ப 
நாணித் தலை வணங்கி அதிகம் வெளிப்படாது நகுதலை 
யுடைய முகத்தை மறைத்த நல்ல நெற்றியையுடைய பெண் 
ணின் மனஞ் சிதைவுற்றமையை நெஞ்சேயறிந்திலை ; அது 
உண்மையாதலையானறிவேன் . ( இலக்கண . பக் . 592 ) 

262 ம் சூத்திரம் 
விண்ணின்கணுயர்ந்த வலியமலையின் பக்கத்தே ஒருவன் 
கண்ணானோக்கியதன்றி என்னொடு குளிர உரையாடியது 
மில்லை . அவன் மலையுறை தெய்வமுமல்லன் . அவன் கண் 
ணானோக்கிய அதற்கே ஓதிக்கு முற்பட்டுகாது ஒருகுழை 
நெகிழ . ஒளிவிளங்குகின்ற மணியாற்செய்த பூண்கள் நெஞ் 
சொடுங்கழல , உடையும் பலதரம் நெடிது சோர்வுற்றன. 
அதன் காரணம் நீயறிகுவாய் . அந்நோக்கினியல்பு கூறு 
மாறு எமக்கு எத்தன்மையது . 

263 ம் சூத்திரம் 
யான் தனது கூந்தலையும் நுதலையும் நீவி அழகிய மெல்லிய 
முலையை வருடலினால் மனங்கலங்கி உடம்பும் உள்ளம் 
போல உகுபவள் போல அல்குலின் மேலணிந்த நெகிழ்ந்த 
நூலையுடைய வஸ்திரத்தோடு சாருமிடமறியாது மெலி 
யாதவள் போல் வாளாய் வலிந்து பொய்ம்மைசெய்து 
ஒடுங்கவும் யாமெடுத்து அணைக்குந்தோறும் தாமே உடன் 
பட்டெழுதலின் வேய்போலும் மென்றோள் நீண்ட அரிபரந்த 
கண்களையுடைய பேதையோடு நம்மை இம்மை யுலகத் 
தன்றி உம்மையினும் கேளாந்தன்மையை அறிந்தனபோலும். 

264 ம் சூத்திரம் 
ஒருநாள் போலப் பலநாளும் வந்து வருத்தும் , நின்னை யொக் 
கும் நினது தழையும் என்னிடத்து நின்னைப் பாராட்டியும் 
யான் சொல்லுஞ் சொல்லை ஏற்றுக் கொள்ளாதும் , தாய் 
எதிரே கழறி யுரைத்தலினாலே பெரிய அலருக்கு நாணியும் 
மயக்கமடைகின்ற மாதினுக்கு அவள் துயரை நீக்கும் மருந் 
தாயினும் ; ஓரிடத்து நீ தொடக்கரிதலினாலே ( அவளுக்கு ) 
நோயைச் செய்தற்கேதுவாயது . நோய்செய்தது அதனால் 
நின்றழையும் நின்னையொக்கும் என முடிக்க . ( இ.வி.ப. 533 ) 


1 . 


1 . 


91 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


1 . 


1 . 


1 . 


265 ம் சூத்திரம் 
தாய் இவளை வருந்த நோக்குந்தோறும் நடுங்கும் நெஞ்சி 
னால் அவட்கு அறிவுறுத்தலின் நின்னெதிர் வருதற்கு நாணி 
மனைவயிற்பிரியலானாள் . அதனை நீயறியாய் போலும் . 
அவள் மனையிடத்தினின்று பிரியாத அதனால் புனைதார் 
மார்ப ! என் நினைவிலள் அவள் என்று கூறுகின்றாய் . உன் 
னைக் கண்ட இப்பொழுது அவள் பசலைநீங்கி உவகை 
யடைந்தவாற்றைக் காண்பாய் . 

( இ . வி . ப . 534 ) 
266 ம் சூத்திரம் 
இவள் யான் அணியினும் பூசினும் பிணியுழந்து வருந்திப் 
பல சுற்றத்தின் நடுநிற்பினும் நில்லாதவள் போல (தனிமை 
யுற்று ) சொல்லும் வகையறியாளாய்ப் பொழிகின்ற கண்ணீ 
ரைத் துடைத்து யானே செயலற மனஞ் சுழல்வாள் நின்னைத் 
தெளியுமாற்றை இறைவனே சொல்வாய் . 

267 ம் சூத்திரம் 
ஆயர்மகன் ஆயத்தோடே நாமாடுங் குரவைக் கூத்திலே 
நம்மை அருமை செய்தான் போலே நோக்கி நமக்கு வருந்தத் 
தகும் நோயைச் செய்தல் , நிறத்தையுடைய கண்ணையுடைய 
கொலையேற்றை யான் கொண்டேன் என்னு மனச் செருக் 
கன்றோ ? அது வேறொன்றல்லவே என்றாள் . இது புகு முகம் 
புரிதல் . எமக்கு வருத்தத்தைச் செய்தல் என்றதனால் இவ 
ளும் எதிர்நோக்கினாள் என்பது பெறப்படும் . ( கலி . 104 ) 
தானட்ட புளிப்பாகரை இனிதென்று கணவனுண்டலின் 
ஒள்ளிய நுதலையுடையாளது முகம் நுட்பமாக மகிழ்ந்தது . 

( குறு . 167 ) 
நெஞ்சே, இவனைப் பொய்சொல்ல விடேமென்று மாறு 
பட்டுக் கோபிக்கின் தப்பினேனென்று வணக்கஞ்செய்தலும் 
இவனுக்குப் பரிகாரமுண்டு. ஆதலான் , நம்மை மறந்து ஒரு 
காலமும் நாம் மாட்சிமைப்பட்டிருக்க நினையாத நாண 
மில்லாதவனுக்கு இவ்வூடற் போரைத் தோற்று அதனாலுள்ள 
பயனைக் காண்பாய் என்று ஊடல்தீர்ந்தாள் . ( கலி . 89 ) 
நின்னுடைய பாணன் நோவு சேர்ந்த திறப்பண்ணைப் 
பண்ணி எம்முடைய மனையிடத்தே நீ சென்று சேர்ந்த 
பரத்தையர் மனையை என்னைக் கேட்டு வராதிருத்தலை 
யான்பெறின் . 

( கலி . 77 ) 
எமது அன்னையின் கழற்றுரைக்கும் உய்வேம் ; சிறிதும் 
இரக்கம் பொருந்தாத வியல் போடுங்கூடிய பொய்ம் மொழி 
யைக் கூறுகின்ற சேரிப்பெண்டிரின் அலரையு நீங்குவேம் . 

( அகம் . 65 ) 


2 . 


3 . 


4 . 


5 . 


92 


மெய்ப்பாட்டியல் - உதாரணச் செய்யுளுரை 


1 . 


2 . 


3 . 


4 . 


268 ம் சூத்திரம் 
காவலரறியாமற் தன்னைவிரும்பும் உள்ளத்தே எம்மேலுள்ள 
வேட்கை வாய்ப்ப இனிய உயிருங்குழைய முயங்குந் தோறும் 
உடம்பு பொலிந்து இளைத்த நோய்தணி காதலர் ஈண்டு 
வர வேலன்பொருட்டு எந்நோய் தணித்தமையை அறிந்து 
யான் நக்கேனல்லனோ ? தோழீ ! முயங்குதொறும் நக்கன 
னல்லனோ என்க . 

( அகம் . 22 ) 
தமது வேட்கை பொருந்திய உள்ளத்தே எமது வேட்கையும் 
வாய்ப்ப என்று பொருள் கொள்வர் பேராசிரியர் . 
புனைந்து வருதலையுடைய இளமுலை அழுந்தவும் பலமுறை 
தொடி விளங்கும் முன்கை வளைந்து புறஞ்சுற்றவும் நின் 
மார்பைக் கூடுதலின் இன்பமாகின்றது . ( அகம் . 58 ) 
தண்ணிய மழைத்துளிக்கேற்ற பலதரம் உழுது சிவந்த வய 
லின் மண்போல நெஞ்சு நெகிழ்ந்து அவனைக் கலுழ்ந்து 
நெஞ்சு கீழற்றுப்போன அறிவுடையேற்கு . ( அகம் . 26 ) 
வளை நெகிழ்ந்தன . தோள் மெலிந்தன . ( குறுந். 239 ) 

270 ம் சூத்திரம் 
ஊதிப் பழகாத கோவலர்கள் (சிறுவர் ) ஊதுகின்ற வலிய 
வாயையுடைய சிறிய வேய்ங்குழலோசை வருத்தாக்கால் . 

( அகம் . 74 ) 
கல்லா - என்னை வருத்துமென்றறியாத எனினுமாம் 
இரவில் மனையைச் சேர்ந்த பனையிலுள்ள மடிந்த வாயை 
யுடைய அன்றில் தன் சேவலாகிய ஒன்றுபிரியினுந் துயிலாது 
காண் . அங்ஙனமாக நான் பிரிந்து யாதுசெய்வேனென்று 
கண்கள் நிறைந்த நீர்கொண்டு ( பின் அதனை அழித்து ) 
மறைப்பாள் . 

( அகம் . 50 ) 
நினது மிக்க துன்பை நீக்கினோள் தனது மிக்க துன்பத்தை 
நீக்குவாளோ. 

( அகம் . 170 ) 
எந்தலைவர் தேர் வாராதாயினும் வந்தது போலக் காதி 
னிடத்து ஒலிக்கும் ஒலியானே தோழி எங் கண் துயிலை 
மறந்தன . 

( குறுந் . 302 ) 
தாரையணிந்த மார்பனே ! நீ பிரிந்தகாலை வாரார்கொல் 
என்று துயருறுவாள் . 

( அகம் . 150 ) 


1 . 


2 . 


3. 


4 .. 


5. 


93 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


6 . 


8 . 


9 . 


அன்னாய் வாழி . நான் சொல்வதை விரும்பு . அன்னையாகிய 
நின்மகள் பாலுமுண்ணுகின்றிலள் . துன்பங்கொண்டு மிகவும் 

நிறம் வேறுபட்டாள் , என்று வினாவுகின்றாய் . ( அகம் .48 ) 
7 . இப்பொழுது உண்ணுதலுஞ் செய்யேன் ; வாழு தலுஞ் 
செய்யேன் . 

( கலி. 23 ) 
கன்றுமுண்ணாமலும் கறக்கும் பாத்திரத்தினும் பொருந் 
தாது நல்ல பசுவின் பால் நிலத்திலே சொரிந்து ( பயனின்றிக் 
கழிந்ததுபோல் ) என்றலைவற்கும் பயன்படாமலும் எனக்கு 
மாகாமலும் தேமல் பரந்த அல்குலையுடைய மாந்தளிர் 
போலும் நிறம் பசலை பரத்தல்வேண்டும் . ( குறுந் . 27) 
இனிய பாலையூட்டினும் அதனை வேம்பினுங் கைத்து 
வெறுப்பாள் . நீ வாராதொழிவாயாயினும் உன்வரு கையை 
விருப்போடு நோக்குவாள் . எந்தலைவி நின்னினுஞ் சிறந்த 
தொன்றிலள் . எனது சொல்லினும் அமைகின்றிலள் - இதனைப் 
படுதலெப்படி ? 

(இலக் . பக் . 537) 
10 . வளைநிலை நெகிழ மெலிந்து என தோள்கள் அவர் கொடு 

மையைக் கூறியவாயினும் , தோழீ ! கொடுமையோ நல்வரை 
நாடன்கண் இல்லை . அவர் என்நெஞ்சிற் பிரிந்ததுமிலர் ; 
யாம் மெலிய எமது நோக்கத்திருத்தலை நீக்கியதுமிலர் . 

( இல . ப . 466 ) 
11. தோழியே! முற்றிய கதிரையுடைய தினைப்புனத்தின் ஒரு 

பக்கத்தில் நின்றோனாகிய பரந்த தாரையணிந்த மார்பனைக் 
கண்டோர் பலர்தில் . அவருள் அரிய இருட் கங்குலிலே 
படுக்கையொடு பொருந்தி நீர்வடியுங் கண்ணோடு நெகிழ்ந்த 
தோளையுமுடையேன் யானொருத்தியேயாகுதல் என் 
னையோ ! 

( அகம் . 82 ) 
12. நின்னைப் பிரிந்தவிடத்து வருந்தி உயிர்வாழேனென்று 

கூறினவனைப் பிடித்துக்கொண்டு நீகொண்ட என் நலத்தை 
இனித் தாராயென்று வளைத்துக்கொள்வேன்போலவும் , 
அவ்விடத்தே என்னுடைய கழிந்த அழகையான் பெறும்படி 
புல்லிக்கூடி இனி வருந்தாதேகொள் என்று என்னையும் 

அளிப்பான் போலவும் ( கனவிற் கண்டேன் ) . ( கலி . 128 ) 
13 . ஐய நின் மார்பினிடத்து நீ விரும்பாத முயக்கம் கனவின்கண் 

வரப்பெற்ற செல்வத்தனையதொன்றாயிருக்கும் . ( பயனில்லை 
என்றபடி ) 

( கலி . 68 ) 
14. தான் சூளுற்ற சூளுறவினைப் பாதுகாத்தவனாய்ப் பொய்த் 

தவனுடைய மலையாயிருந்தும் மழைபெய்தலால் விளங்கும் 


941 


மெய்ப்பாட்டியல் - உதாரணச் செய்யுளுரை 


அருவியையுடைத்தாயிரா நின்றது. (இஃது என்ன வியப்போ ) 

( கலி . 41 ) 
15 . தலைவர் வருவேமென்ற நாளும் பொய்த்தன ; வரி பொருந் 

தியமையுண்ட கண்களில் நீரும் நிற்கின்றில . ( அக . 144 ) 
16. கழங் காடலை ஆடும் நம்மாயத்தார் நடுவே அன்று 

நமக்கு அருளிய பழங்கண்ணோட்டம் தன்னை வருத்தலால் , 
செய்த தன்மணத்தைச் சிறிது தவிர்ந்தானல்லனோ. 

( அகம் . 66 ) 
17 . 

ஒரு தூதாயினும் அவர் வரவிடாராய்த் துறப்பாரோ ? துற 
வாரோ கூறாய் . குயிலும் நோவுதரும்படியாகக் கூவும் . குயில் 
கூவும் என்றதனால் அவர் குறித்த வேனில் வந்ததெனக் 

குறிப்பித்தாள் . 
18 . தலைவன் பரத்தையர் ஊரினிடத்தான் போலும் . அவனைத் 

தேரும் பாணன் நந்தெருவின்கண் நிற்கின்றான் . ( இல.ப .537 ) 
19 . தலைவர் நாட்டு மலையிலே நேற்று மாலையிற் பெய்த 

வெள்ளத்தாரையாலாகிய மணங்கமழாநின்ற ஆற்றோடு 
இன்று வைகறையில் வந்த காந்தளின் முழுக்கொடியை மெல் 
லிய இலைகள் குழையத் தழுவலையும் இல்லிற்கொணர்ந்து 
நடு தலையும் நீக்காதாள் மாட்டு . 

( குறுந் . 361 ) 
20. பக்கத்தே பல்லி சொல்லுந்தோறும் கடவுளை வணங்கி 

கன்றுகள் மன்றிற்புகும் மாலைக்காலத்தே நின்றோளை 

யடைந்து , வணங்கி நின்றோளையெய்தி என்க . (அக . 9 ) 
21. பழிநீங்கும் ஞாயிறே ! உலகியலறியாதாரிடத்துக் கழியச் 

சீறுதற்கு விரைந்து செல்வையென்று ( என் வருத்தங் கண் 
டார் ) கூறக்கேட்டு நின்னை வழிபட்டு நீ அவரைமிகச் சீறாத 
படி இரந்துகொள்வேனாக வந்தேன் . நீ என்னெஞ்சங் கெடும் 
படி என்னைக் கைவிட்டவனைக் கண்டு சீறும்பொழுது 
என்னை நீங்கவிடாதே கொள் என்று . 

( கலி . 143 ) 
22. பெருங்கல்லின் நெருக்கத்தால் எய்த அம்பு ஓடாத அரிய 

வழியிடத்துப் பெருமையையுடைய கழுத்தினையும் அழகை 
யுமுடைய ஏற்றின் பின் நீங்காமற்றிரியும் பிணையையும் 
காணாதிருக்கின்றீரோ ! அவை நீர் அறியப் பிரியாவே ! 

( ஆதலால் எம்மையும் உடன்கொண்டு சென்மின் . ) ( கலி . 20 ) 
23. ஐயனே ! விருப்பம் மருவுகின்ற அழகினையுடையாய் ! அத்தா ! 

அத்தா ! என்று கூறும் நினது இனிய மொழியைக் கேட்டு 
மகிழ்ந்திருத்தல் இனிது . அஃதொழிந்து நுந்தையால் நலனுண் 
ணப்பட்டு மெலிந்து நின்றவரது எவ்வநோய் காணுங் கால் 
அஃது இன்னாது . 

( கலி . 80 ) 


95 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


24. பெருமா ! நுகத்துப் பகலாணிபோல் ஒரு பக்கத்தைக் 

கொள்ளுதலின்றி முறைமை செய்தற்குச் சாயாத கோல் 
செவ்விதாக நிகழ்த்துதலின் அவனை ஒப்பாய் , மற்றுள்ள 

குணங்களில் அவனையொவ்வாதே கொள் . ( கலி . 86) 
25 . காவலன் யானைக்கெறிந்த கவண்கல் பலவின் பழத்துட் 

டங்கும் சிறிய மலைகள் பொருந்திய பெரிய மலையினை 
யுடையவனைப் பாடுகம் வா ! 

( கலி . 41 ) 
26. வெயிலே என்றோளை மெலிவித்தானது வடிவழகின் தன் 

மையை யான் விரும்பிக் காண்பதல்லது அவன் செய்த நன்று 

தீதென்று சொல்லுகின்ற பிறவற்றைக் காணேன் . ( கலி . 141 ) 
27. யான் அவனைப் பிடித்துக்கொண்டு காண்பேனாகப் 

பையென விழிப்ப யான் பிடித்த கையுள்ளே மறைந்து 
தோன்றா னாயினான் . 

( கலி . 142 ) 
28. கடற்றெய்வமே என்னைப் பாதுகாவனாய்த் துறந்தவனை 

யான் தேடிக் காணுமிடத்தை நீ விட்டுப்போகாமல் ஏறு 
வாயாயின் , நின்னிடமெல்லாம் வெறு மணலாகும்படி என்காற் 
புறத்தாலே நின்னுடைய நீரெல்லாம் போம்படி இறைப் 
பேன் . அது முடியுமோ என்னின் , அங்ஙனம் முயலின் அதற்கு 
அறக்கடவுள் உதவியாதலு முண்டாயிருக்கும் என்றுங் 
கூறினாள் . 

( கலி . 144 ) 
29 , ஆடவர் , தமக்குக் காமங்காழ்த் கொள்ளிற் குதிரை யாகப் 

பனைமடலையும் ஊர்ப ; பூவாகத் திரண்ட சுரும்பையு 
டைய எருக்கம் பூமாலையையுஞ் சூடுப ; மடலூர்ந்து வீதி 
யிலே செல்லும்போது பிறர் தம்மைக்கண்டு ஆரவாரிக்கவும் 
படுவர் . தங்கருத்து முற்றாதாயின் சாதலுக்குரிய வரைப்பாய் 

தன் முதலிய வேறு செயலையும் உடையராவர் . (குற . 17 ) 
30. நெஞ்சே ! எவ்வியென்னும் வள்ளலையிழந்த வறுமையை 

யுடைய யாழ்ப்பாணரது பொற்றாமரைப் பூவில்லாத வறிய 
தலையைப்போலப் பொலிவிழந்து வருந்துவாய் . மனைப் 
படப்பையிலுள்ள மரத்தே படர்ந்த ஒளிபொருந்திய முல்லை 
மலர் நாறுகின்ற பலவாகிய கரிய கூந்தலையுடையாள் 
நமக்கு எத்தகைய உறவினையுடையளாவளோ ( அயலாள் 

போலும் ) 
31. அழகிய இனிய சொல்லையும் அழகிய இழையையுமுடைய 

மடந்தையின் வளைந்த குழையோடு மாறுபடுகின்ற நோக் 
கம் நெடிய தூரிய அரிய ( காட்டு ) வழியில் ( நின்னைத் ) 
தடுக்கும்பொழுது. 

( அகம் 3) 


( குறு . 19 ) 


96 


மெய்ப்பாட்டியல் - உதாரணச் செய்யுளுரை 


1 . 


2 . 


3 . 


271 ம் சூத்திரம் 
நொச்சி வேலியாகச் சூழ்ந்து நிற்கின்ற தித்தனது உறந்தை 
யிலுள்ள கன்முதிர்ந்த புறங்காட்டினையொத்த பல முட்டி 
னையுடையது தோழி நமது கள்ளப்புணர்ச்சி . நொச்சி 
வேலிப் புறங்காடு என்க . புறங்காடு ஊரின் புறத்தேயுள்ள 
காடு . 

( அகம் . 122 ) 
இனிய உயிர் நீங்குவதாயினும் நின்மகளது அழகிய குவளை 
மலர்போலும் மையுண்ட கண்ணின் பசளை காம நோயால் 
உண்டானதென்று சொல்லாதீம் . 

( அகம். 52 ) 
தலைவி கூற்று . இன்னுயிர் கழிவதாயினும் என்பது வாழ்க்கை 
முனிந்தது. 
யாம் இத்தன்மையாகவும் எமது நல்ல நெஞ்சமானது 
என்னொடும் நின்னொடும் ஆலோசியாது கைகடந்து சிறு 
மலைகள் பொருந்தி இருண்ட வழி நுணுகிய வருதற்கரிய 
மலையின் கண் மழையையுடைய மேகம் நீர்வடிந்து ( நிறை 
யப் பெற்ற ) நுணுகிய அரிய கண்ணையுடைய யானைப் 
படுகுழியை வழியில் இரவின்கண் மிதிப்புழி ( அக்குழியின் 
மிதித்தலை நோக்கி ) மிதியாமல் அவர் தளிரடியைத் தாங் 
கும்படி இன்று சென்றது . 

( அகம் . 128 ) 
நல்லவரை நாடனே! நீ இரவில் வரின் மெல்லியறான் உயிர் 
வாழாள் . ஒரும் - அசைநிலை. 

( அகம் . 12 ) 
கடற்கரைச் சோலையும் எமது தலைவரிடம் எமக்காகச் 
சென்று தூது கூறாது ; தேன் மொய்த்த நறுமலர்களை 
யுடைய புன்னையுஞ் சொல்லாது ; அலவ ! ஒருவனாகிய 
நின்னை யல்லது தூது போக்குதற்கு வேறொன்றையுமிலேன் . 
கரிய கழியின் கண் மலர்ந்த கண்போலும் நெய்தற்பூவின் 
கமழாநின்ற இதழ் நாற்றத்தை அமிழ்தாக விரும்பி அதன் 
தண்ணிய தாதை யூதிய வண்டுக் கூட்டங்கள் களிப்பாற் 
சிறந்து சிறகைக் கிளர்த்துகின்ற துறையை யுடையனாகிய 
நீயே ( சென்று ) அத்தூதைச் சொல்ல வேண்டும் . ( அகம் . 170 ) 
புல்லிய வீழையுடைய இற்றியினுடைய கல்லிற் படர்ந்த 
வெள்ளிய வேர் வரையினின்றும் கீழிழிகின்ற அருவி போலத் 
தோன்றும் நாட்டையுடைய தலைவனது குற்றமற்ற நெஞ் 
சிற்றோன்றிய சொற்களை உரைக்குந் தூது நம்மாட்டு 
நயப்பைத் தந்தது . தோழியே! ஆதலால் நாமும் நெய்பெய் 
தீயைப்போலக் கிளர்ச்சியோடு அத்தூதை எதிர்கொண்டு 
அவன் மணந்தகாலத் தன்பையொத்த அன்பையுள்ளேம் 
என்று சொல்லித் தூதுவிடுவேம் . 

( குறுந். 106 ) 


4 . 


5 . 


6 . 


97 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


7 . 


8 . 


9 . 


10 . 


தன் மலையின்கணுள்ள சந்தன நாறும் மார்பன் , மழைக்கண் 
நனைந்த யானை போல வந்து நின்றான் . என்ன காரியம் 
மேற்கொண்டு வந்தானோ ? 

( குறுந். 161 ) 
அவள் அங்ஙனமான இடத்து அவள் பூப்போலுங் கண் 
பாடின்மையை நீவிப் படுதற்கும் யானஞ்சுவேன் ; அதற்குக் 
காரணமென்னெனில் அத்துயிலிடை நினைத்து வருந்தத் 
தக்க கனவாற் பின்னர்த்தாங்கிய அரிய வருத்தத்தால் உற்ற 
கேட்டைத் தூக்கிப்பார்க்கில் அஃது எல்லையறியவொண் 
ணாத மலையினும் பெரிதாயிராநின்றது . இனி இவ்வருத்தம் 
உறாதபடி நீ வரையாமற் பிரியப்பட்டாளோடு கொண்ட 
உறவு பின்னுதலைக் கொடுத்தல் வேண்டும் . ( கலி . 48 ) 
தலைவரை நினைப்பின் மனம் வேகும் . அங்ஙனம் நினை 
யாதிருப்பேமாயின் அவ்விருத்தல் எம்மளவின் அடங்குந் 
தன்மையதன்று . காமநோயோ எம்மைவருத்தி வானத்தைத் 
தோய்வதுபோன்ற பெருக்கத்தையுடையது . எம்மால் மருவப் 
பட்ட அத்தலைவர் சான்றோரல்லர் . 

(குறுந் . 102) 
யான் அவளை வருத்துந் தன்மையனென்பதை யறிவேன் ; 
தான் என்னை வருத்துந் தன்மையளென்பதை அவள் 
அறியாள் . தான் எத்தன்மையள் ஆவளோ ? பெரிய முதிய 
செல்வத்தை உடையோரது ஒப்பற்ற மடைமையையுடைய 
மகள் . 

( குறுந் . 337 ) 
272 ம் சூத்திரம் 
காதலர் செல்லும் அரிய வழியிடத்தில்சினைக் கொம்புகள் 
வாடும்படியாகச் சிறக்கும் நின் சினந்தணிவதாக என்று 
பரவிச் செறிந்த கதிரையுடைய ஞாயிற்றை யாம் வேண்டிக் 
கோடலும் 

நங்கற்பிற்கு இயைவதொரு காரியமோ ? 
அல்லவே . 

( கலி. 16 ) 
தன் பொய்ச்சூளுக்கு நாம் அஞ்சும் அச்சமே தான் ஊடலு 
ணர்த்தும் வழியாக என்புலவியை உணர்த்த வருபவனது 
பொய்ச்சூளுக்கு அஞ்சியான் ஊடேனாயிருப்பேன் . ( கலி 75 ) 
விரிந்த தலையாட்டத்தையுடைய மனச் செருக் குற்ற குதிரை 
பூண்ட தேரில் ஏற்றிக்கொண்டுவந்த விருந்தினரை ஏற்றுக் 
கோடலால் ஊடலை மறந்திருப்பேன் என்றும் . 

( கலி .75 ) 
நல்ல தாரையணிந்த மார்பிற்கு ஒரு சார்பாகப் பொருந்திய 
நெடிய கரிய கூந்தலையுடைய கடவுளரெல்லாருக்கும் 
முட்டுப்பாடு ஆகுதலும் உண்டு . 

( கலி . 93 ) 
நச்சினார்க்கினியர் மார்பிற்கும் கடவுளர்க்கும் முட்டுப் 
பாடாகுதலும் உண்டு என்பதைத் தனித்தனி கூட்டியுரைப்பர் . 


1 . 


2 . 


3. 


4 . 


98 


மெய்ப்பாட்டியல் - உதாரணச் செய்யுளுரை 


5 . 


6 . 


8 . 


வேம்பின் அரும்பையொத்த நீண்ட கண்களையுடைய நீர் 
வாழ் ஞெண்டு இரையைத் தேடுகின்ற வெள்ளிய குருகுக் 
கஞ்சி அயலிலுள்ளதாகிய தழைத்த பகன்றையையுடைய 
அரிய அள்ளலாகிய சேற்று நிலத்தின்கண் தேமலைப் போல 
வரிபொருந்த ஓடி விரைந்து தன்னுடைய நீர்மலிந்த மண்ணிற் 
கிண்டிய புற்றின்கண் அடங்கியிருக்கு முரனே ! ( அகம் . 176 ) 
அகப்பட்ட பரத்தையரது நெஞ்சு வலிதென்றறியாது பாக 
னைத் தேரொடும் போகவிட்டு அவள் உன்னை விருந்தாக 

எதிர்கொள்ள அவள் வரவினைக் கருதிநின்ற நீ . ( கலி . 69 ) 
7 . குளிரான மாரிக்காலத்தேயாயினும் தென்றற் காற்று வீசின் 

உடம்பிற்கினிதாகும் . ( அதுபோல ) தோழீஇ ! ஊடியிருப் 
பினும் ஊரனுடைய நல்ல மேனியைக் கூடுதல் எமக்கு 
இன்பமாகும் . 

( ஐங் . 32 ) 
அயிரைமீன் பரந்த அழகிய வயலிடத்தே தாங்கு கின்ற 
அழகுமலர்ந்த உட்டுளையமைந்த திரண்ட தண்டை யுடைய 
ஆம்பற்பூவைப் பறிப்போர் புனல் வேட்கையை அடைந்தாற் 
போல இவள் முலையிடைக் கிடந்தும் நடுங்கலுறு கின்றீ 
ராயினீர் . தொழுதுகாணும் மூன்றாம் பிறைபோல யாமுமக்கு 
அரியேமாகித் தோன்றிய களவுக்காலத்து மிகவும் பொறுத் 
தீர் இதற்கு நோவேன்யான் . 

( குறுந். 178 ) 
9 . நிலைதவறாத வாய்மையையுடையவர் ; நெடிதாகத் தோன்று 
கின்ற இனிமையையுடையவர் . 

( நற் . 1 ) 
10. எம்மைப்போலப் புல்லிய உளைபோன்ற மயிரினையுடைய 

புதல்வனைப் பயந்து நெல்லையுடைய நெடுநகர்க்கண் நின் 
னையின்றியிருப்ப என்ன கடமையையுடையள் . ( அகம் . 176 ) 

இது தோழி கூற்று . 
11 . தம்முடைய இல்வாழ்க்கைக்கு வேண்டும் பொருளில்லை 

யென்று கூறி வந்திரந்தவர்க்குச் சிறிதுங் கொடாதிருத்தல் 
இழிவாமென்றுகருதிக் காட்டைக் கடந்து போய்த் தேடு 
தலைக் கருதின பொருள் நன்கு மதிக்கும் பொருளாயினும் 
அருந்ததிபோலே எல்லோருக்குந் தொழுது வாழ்த்தும்படி 
விளங்கிய கற்பினையுடையவளுடைய காமச் செவ்வியாற் பெரு 
மையையுடையவாய மெல்லியவாகிய தோள்களைப் பிரியா 
திருத்தல் நின்மனத்திற்குப் பொருளாயிருக்குமாயின் அதுவே 

பொருளாவதல்லது பிரிகின்றது பொருளா குமோ ? ( கலி . 2 ) 
12. இவற்றை முயங்கலை விடுகவென்று சொல்லத் தாம் மயங்கி 

யாம் ஒழியுமென்னவும் உடன்படாராய் இம்முலைகளைப் 


991 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


13 . 


1 . 


2 . 


பாராட்டிய பருவமுமுள . இப்பொழுது புதல்வனைத் 
தடுத்த பாலொடு சாய்ந்து தேமலையணிந்த இனிய மென் 
முலைகளை அகலம் பொலிய முயங்கலையாம் வேண்டி 
னேம் . தாம் தீம்பால் படுதலை அஞ்சினர் . பருவம் என்றது 
களவுக் காலத்தைக் குறித்ததென்பர் பேராசிரியர் . 272 ஞ் 
சூத்திர உரையுள் மறைந்தவையுரைத்தல் என்பதனுரை 
நோக்குக. 

( அகம் . 26 ) 
குறுமகளைக் கொண்டனை என்ப . அது , களிற்றைப் பிடித்த 
காலத்துப் பேரொலிபோலப் பலர்வாய்ப்பட்டு அலரா 
கின்றது . 

( அகம் . 96 ) 
273 ம் சூத்திரம் 
இவளேயன்றி , அவன்றானும் தினைப்புனத்திலிட்ட பரணி 
டத்து எரிந்த அகிலின் புகையாலுண்ணப்பட்டு ஒளி மழுங் 
கித் திரியும் மதியம் வானிடத்தே சென்று அம்மலைத் தலை 
யிலே தங்கிற்றாயின் அதனை அந்த மலையிலே வைத்த 
தேனினது இறாலென்று கருதி அதனை அழித்தற்குக் கண் 
ணேணி முதலியன சமைத்திருக்கும் காடு அகன்ற நாட்டை 
யுடையவன் மகன் . 

( கலி . 39 ) 
யான் நினைத்த வினையை முடித்தாலொத்த இன்பத்தைத் 
தருவோள் மனையின்கண் மாட்சிமைப்பட்ட தீபத்தை ஏற்றி 
அதனொடு வருந்துகின்ற மாலைப்பொழுது என்று . (நற் . 3 ) 
தஞ் சுற்றத்தாரது கேட்டைப் பாதுகாக்கவும் அவர் 
களுண்ணவும் சுற்றமல்லாத சுற்றத்தாரை ( என்றது நண்பர் 
களை ) நண்பு செய்து ஒழுகவும் தம் ஆள்வினைக்கு எதிர்ப் 
பட்ட உள்ளத்தோடு விரும்பி . 

( அகம் . 93 
நீ விரும்பித் தலைவி தோளிலெழுதிய தொய்யில் தருகின்ற 
அழகினையும் இவள் மார்பில் நின்னை வலியாக வுடைய 
சுணங்கின் அழகையும் கைவிடல் ஒல்லுமாயின் நினைத் 
துப்பார் . 

( கலி . 18 ) 
அது கேட்டவன் நீ இங்ஙனம் இகழ்ந்து கூறுதலால் நின்னோடு 
ஒன்றுங் கூறேன் ; முல்லையினது முகையையும் பீலி முருந் 
தையும் நிரைத்தாலொத்த பல்லும் பணைபோலுந் தோளும் 
பெரிய அமர்செய்யும் உண்கண்ணும் யான் நல்லேனென்று 
நின்னுடைய தகுதியைப் பிறர் நச்சுதலின்றி நீதானே நச்சி 
யிருக்கின்ற சொல்லையுடையவளே! நின்னொடு மறுமாற்றஞ் 
சொல்லுதலை யார் நிகழ்த்துவாரென்றான் . ( கலி . 108 ) 
நின்மகளது மையுண்ட கண்களைப் பலதரம் மாட்சிமைப் 
பட நோக்கி அக்குன்று நாட்டுக்குரியோன் சென்றான் . பகல் 
நீங்கும் அந்தியாகிய சுடர்படுகின்ற காலத்து ( மாலைக் 


3 . 


4 . 


5. 


6 . 


100 


மெய்ப்பாட்டியல் - உதாரணச் செய்யுளுரை 


7 . 


8 . 


9 . 


10 . 


காலத்து ) அவன் மறைந்த திக்குநோக்கித் தோழீ ! இவன் 
ஒரு புருஷனே என்று வியந்து கூறினாள் . ( அகம் . 48 ) 
கட்டுதல் மாட்சிமைப்பட்ட கண்ணியையுடையனாய் 
வில்லையுடையனாய் வரும் ; அங்ஙனம் வந்து என்னைப் 
பார்த்துத் தானுற்ற நோயை மிகவுங் குறிப்பாலே யானு 
ணரக் காட்டுவதன்றிக் கூற்றாற் கூறானாய்ப் பலகாலும் 
மீண்டுபோம் ; அது கண்டு அவனேயன்றி அவனிடத்து மிக 
வும் உறவில்லாத யானும் அவன் என்செய்கின்றானென்னும் 
நினைவு மிக்குத் துயில்பெறேனாய் வருத்தத்திலே விழுந்து 
அழுந்துவேன் . 

( கலி . 37 ) 
நமக்காயின் நின் வருத்தத்திற்கு யாமும் வருந்தினோ மென்று 
கூறுதல் பெண்டன்மையன்று . 

( கலி . 37 ) 
தாதை உண்ணுகின்ற பறவை (வண்டு ) வருந்து தலுக்கு அஞ்சி 
மணியின் நாவை ஒலியாவண்ணங் கட்டிய மாட்சிமைப் 
பட்ட தொழிலமைந்த தேரையுடையோன் . ( அகம் . 4 ) 
தனது வேட்கை நிறைந்த உள்ளத்தின்கண் எமது வேட்கை 
யும் வாய்ப்ப என்பது பேராசிரியர் கருத்து . ( காவலரறி 
யாமல் ) தன்னை நச்சுதலையுடைய உள்ளத்தில் எம்முடை 
நசை ( வேட்கை ) வாய்ப்ப என்பது அகநானூற்றுக் குறிப் 
புரைகாரர் கருத்து . 
என்றோளைத் தொழில்கொள்கின்ற அவன் நெய்தற் பூவைப் 
புறவிதழொடித்து மாலைகட்டிச் சூடவும் வல்லன் . நெடி 
தாகிய மென்றோளிலே காமன் சிலையாகிய எழுது கரும்பை 
எழுதவும் வல்லன் ; இளமுலைமேற் றொய்யிற்குழம்பாற் 
கொடி எழுதவும் வல்லன் ; இவையொழிந்து நீங்கியிருந்து 
மனம் வேட்கையடக்கி யிருக்குமிடத்துத் தன்கையில் வில்லைத் 
தொழில்கொள்ளவல்ல காமனை ஒக்கும் ; அதுவன்றி 
வேட்கை நிகழ்ந்து கூடுங்காலத்து ஆண்டு நிகழ்த்தும் நல்ல 
தொழில்கள் பலவற்றையும் வல்லன் . 

( கலி . 143 ) 
பலவுங் கூடின உழுத்தம் பணியாரத்திலுங் காட்டில் துய்க்கப் 
பட்டிருக்கின்ற கூன் சாதியினுடைய பிறப்பு நின்னிற் றாழ்ந் 
ததோவென்றாள். 

( கலி . 94) 


11 . 


12 . 


101 


உவமையிற் சுருக்கம் 


உவமையியற் சுருக்கம் 
ஒரு பொருளை அறியாத ஒருவனுக்கு அதனை அறிவிக்குங் 
கால் அதனோடொத்த வேறொரு பொருளைக் காட்டி இது 
போலும் இது என்று கூறுவதே உவமையாம் . ஆதலின் , அவ் 
வுவமையும் பொருளைப் புலப்படுத்த வந்ததேயாம் . பேராசிரிய 
ரும் , உவமவியலிற்கு அதற்கு முதலிலுள்ள ஓத்தினோடு இயைபு 
கூறுங்கால் , “ மற்றிதுமேலெவ்வோத்தினோடியைபுடைத்தோ 
வெனின் , மேற்பொருள் புலப்பாடு கூறிய மெய்ப்பாட்டியலோ 
டியை புடைத்து ; என்னை ? உவமத்தானும் பொருள் புலப்பாடே 
கூறுகின்றானாகலின் . எங்ஙனமெனின் ? ஆபோலும் ஆமா என்றக் 
கால் ஆமா கண்டறியாதான் காட்டுட்சென்ற வழி , அதனைக் 
கண்டுழி ஆபோலும் என்னும் உவமைபற்றி ஆமாவிதுவென்று 
அறியுமாகலான் " என்று கூறுதலானே உவமை பொருளைப் புலப் 
படுத்தற் பொருட்டே புலவர்களா லெடுத்தாளப்படுவதென்பது 
பெறப்படும் . பொருளைப் புலப்படுத்தற் கேயன்றி , அப்பொரு 
ளைப் புனைந்துரைத்தல் காரணமாகவும் உவமை கூறப்படும் . 
அங்ஙனமாதல் , ‘ கண் பிறழ்ந்ததோ கயல் பிறழ்ந்ததோ என்புழிக், 
கண்ணின் பிறழ்ச்சியை ஐயவுவமை வாய்பாட்டாற் புனைந் 
துரைத்தல் காரணமாகக் கயலின் பிறழ்ச்சி இங்கு எடுத்துக் காட் 
டப்பட்டதன்றிப் , பொருளைத் தெரிச் காட்டப்பட்ட 
தன்றாதலானுணரப்படும் . அன்றிக் கண்ணின் பிறழ்ச்சி தெரியா 
தானுக்கு அப்பிறழ்ச்சியை உணர்த்துமாறு கயலின் பிறழ்ச்சியை 
எடுத்துக்காட்டி இதுபோலும் இது என்று காட்டின் அதுவும் 
பொருள் புலப்படுக்கவந்ததேயாம் . 

ஒரு பொருளுக்கு ஒரு பொருளை உவமிக்குங்கால் , தொழி 
லும் , பயனும் , வடிவும் , நிறமும் என்னும் நான்கனுள் ஒன்றானே 
உவமிக்கப்படும் . எங்ஙனமெனின் ? “ புலிபோலும் மறவன் ” என்புழி 
மறவனுடைய பாய்தற்றொழிலிற்குப் புலியின் பாய்தற்றொழிலை 
எடுத்துக்காட்டி , புலிபாய்வதுபோலப் பாயும் மறவன் என 
உவமித்தமையின் இது வினையுவமையாம் . “ மாரியன்னகை ” 
என்புழிக் கையின் கொடைப்பயனை யுணர்த்தற்கு மழையை 
எடுத்துக் காட்டி , மழைபோல மிகக்கொடுக்குங் கையென் அதன் 


1031 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


பயன்பற்றி உவமித்தமையின் இது பயனுவமையாம் . “ துடிபோலு 
மிடை ” என்புழி மேலுங்கீழும் அகன்று நடுவே ஒடுங்கியிருக்கு 
மிடைக்கு , அங்ஙனமொடுங்கியிருக்கும் துடியை எடுத்துக் 
காட்டித் துடிபோலும் இடையென உவமித்தமையான் இது 
வடிவுவமையாம் . “ பவளம் போலும் வாய் ” என்புழி வாயின் செந் 
நிறத்தை உணர்த்துதற்குச் சிவந்த பவளத்தை எடுத்துக்காட்டிப் 
பவளம் போலும் வாயென உவமித்தமையின் இது நிறவுவமை 
யாம் . இங்ஙனம் நான்குவகையாக உவமித்தல்பற்றியே தொல் 
காப்பியரும் “ வினை பயன் மெய் உரு என்ற நான்கே - வகை 
பெறவந்த உவமத் தோற்றம் ” என்றார் . உவமைகள் “ வினை பயன் 
மெய் யுரு ” என்ற நான்கனுள் ஒவ்வொன்றேபற்றி வருதலன்றி 
இரண்டும் மூன்றும் நான்கும் பற்றியும் வரும் . அங்ஙனமாதலை 
“ பிறையெயிறு ”, “ அணிமலர் நறுந்தா தூதுந் தும்பி கையாடு 
வட்டிற் றோன்றும் ” என்னுமுதாரணங்களில் வைத்து உணர்ந்து 
கொள்க . பிறை , எயிற்றுக்கு நிறமும் வடிவும்பற்றி உவமஞ் செய்யப் 
பட்டது . பிறவும் இங்ஙனம் வரும் உவமைகளை இன்னதின்னது 
பற்றி வந்ததென உய்த்துணர்ந்து கொள்க . 

இனி , ஒன்றை உவமிக்குங்கால் உவமேயப் பொருளிலும் 
உவமைப்பொரு ளுயர்ந்ததாக விருத்தல் வேண்டும் . ஏனெனின் ? 
உவமைப்பொரு ளிழிந்ததாயிற் கேட்போனுக்குப் பொருட்கண் 
மனஞ்செல்லாதாகலான் . உயர்ந்ததாயின் அவ்வுயர்ச்சி பற்றிக் 
கேட்போனுக்குப் பொருட்கண் மனஞ்சென்று அதனையும் அதன் 
மேன்மையையும் அறிந்துகொள்வான் என்றபடி “ பொன் மேனி 
என்புழி பொன்னி னுயர்ச்சிபற்றிப் பொருளாகிய மேனிக்கண்ணே 
கருத்துச் சென்று அதனையும் அதன் சிறப்பையுங் கேட்போன் 
உணர்ந்துகொள்ளும் என்பது கருத்தாம் . அதுபற்றியே, “ உயர்ந்த 
தன்மேற்றே உள்ளுங்காலை " என்றார் தொல்காப்பியரும் . 
உவமையையும் பொருளையும் பேதமாகக் கூறாது ஒன்றாக்கி 
“ வாயே பவளம் ” , “ வாய் பவளமாக ” “ வாயாகிய பவளம் ” என்பன 
போல அபேதமாகக் கூறுவதுமுண்டு . இவற்றை இக்காலத்தார் 
உருவகமென்பார் . 


இனி , வினை முதலிய நான்கும்பற்றி ஒன்றை உவமிக்குங் 
கால் அவ்வுவமை பொருளின்கணுள்ள சிறப்பும் , அழகும் , 


104 


உவமையிற் சுருக்கம் 


காதலும் , வலியும் , இழிவும் என்னும் ஐந்தையும் இடமாகக் 
கொண்டு தோன்றும் . அங்ஙனந் தோன்றுமாற்றை 

முரசு முழங்குதானை மூவருங் கூடி 
யரசவை யிருந்த தோற்றம் போலப் 
பாடல்பற்றிய பயனுடைய எழா அற் 

கோடியர் தலைவ கொண்ட தறிஞ . 
என்புழி , நிருத்த கீத வாச்சியம் என்னும் மூன்றோடுங் கூடிப் 
பாட்டுத் தோற்றம்பெற்றுச் சிறப்படைந்ததற்கு அரசர் மூவருங் கூடி 
அரசவையிருந்த தோற்றம் அவ் வவைக்குச் சிறப்பளித் தமையை 
உவமை கூறுதலானே , சிறப்பையிடமாகக்கொண்டு பிறந்த 
தெனப்படுதலானும் , ‘ ஓவத்தன்ன விடனுடை வரைப்பின் என்புழி , 
ஓவம்போன்ற செயற்கை யழகையுடைய இடமென்றமையான் ,, 
அந்நகரினது செயற்கையழகையே இடமாகக் கொண்டு பிறந்த 
தெனப்படுத்தலானும் , " பாவையன்ன பலராய் மாண்கவின் " என்புழி , 
மகளிரிடத்துள்ள காதலை யிடமாகக் கொண்டு பாவை யன்ன 
வென்று கூறுதலின் , இவ்வுவமை காதல் நிலைக்களமாகப் பிறந்த 
தெனப்படுதலானும் , “ அரிமாவன்ன அணங்குடைத்துப்பின் ” 
என்புழி , பகைவரைக் கொல்லுதற்கு வலியே காரணமாகலின் 
அது காரணமாக அரிமாவை உவமை கூறுதலின் , வலியை நிலைக் 
களமாகக் கொண்டு பிறந்ததெனப்படுத்தலானும் , அரவு நுங்கு 
மதியின் நுதலொளிகரப்ப " என்புழி, நுதலொளி குறைந்தமைக்கு 
அரவு நுங்குமதியை உவமை கூறினமையின் இது இழிபை நிலைக் 
களமாகக் கொண்டு பிறந்ததெனப்படுதலானும் அறிந்துகொள்க . 

இன்னும் உவமை , சுட்டிக்கூறும் உவமையும் சுட்டிக் கூறாவு 
வமையுமென இரண்டு வகைப்படும் . சுட்டிக்கூறும் உவமை 
யாவது பொதுத்தன்மையை வெளிப்படையாகச் சுட்டிக்கூறும் 
உவமை . அங்ஙனம் கூறாதது சுட்டிக்கூறா வுவமையாகும் . " பவளம் 
போற் செந்துவர்வாய் ” என்புழி உவமானம் உவமேயம் என்னும் 
இரண்டற்கும் பொதுத்தன்மையாகிய செம்மையை யிதுவென்று 
இங்கே சுட்டிக் கூறினமையின் இது சுட்டிக்கூறிய வுவமை 
யாகும் . “ பவளவா ” யென்புழி அங்ஙனங் கூறாமையிற் சுட்டிக் 
கூறா வுவமையாகும் . சுட்டிக்கூறும் உவமை விரியுவமையென்றும் , 
சுட்டிக்கூறா வுவமை தொகையுவமையென்றுங் கூறப்படும் . 
உவமை கூறுங்கால் உவமேயத்தோடு ஒத்த குணமுடையவற் 
றையே எடுத்து ஒப்புமை கூறவேண்டும் . ஒவ்வாதவற்றை எடுத்து 


105 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


உவமை கூறின் அது வழுவாம் . ஆமாவெதுபோலுமெனின் 
ஆப்போலுமென அதனோடொத்த குணமுடையதையே ஒப்புமை 
கூறுவதன்றி அதனோடொவ்வாதவொன்றை உவமை கூறுத 
லாகாது . இதுபற்றியே தொல்காப்பியரும் “உவமையும் பொரு 
ளும் ஒத்தல்வேண்டும் " ( சூ . 283 ) என்றார் . இச்சூத்திரத்திற்கு 
இவ்வாறு பொருள் கூறுதலே பொருத்தமென்பது எமது கருத்து . 
பேராசிரியரும் இளம்பூரணரும் வேறு வேறு கருத்துக் கூறுவர் . 
சூத்திரப் போக்குநோக்கிப் பொருந்துவதை ஆராய்ந்துகொள்க. 

இனி, உவமையை உவமேயமாகவும் , உவமேயத்தை உவமை 
யாகவும் மாறிக் கூறினும் அஃது உவமையாம் . எங்ஙன மெனில் , 
“ பவளம்போலும் வா ” யென்பதை வாய்போலும் பவள மென்று 
மாறி உவமஞ் செய்யினும் , அஃதும் உவமை யாகக் கொள்ளப் 
படும் . அங்ஙனம் மாறிக் கூறுங்கால் ஆண்டும் உவமையாக நின்ற 
உவமேயப் பொருளே உயர்ந்ததாகக் கருதப்படும் . இவ்வாறு 
மாறிக் கூறுவனவற்றை “ விபரீத உவமை ” யென்பர் தண்டியாசிரியர் . 

இன்னும் மிகப் பெரிய பொருளையெடுத்தும் மிகச் சிறிய 
பொருளையெடுத்தும் உவமிக்குங்காலும் இன்பமுறும் சிறப் 
பிற்றீராதவாய்க் கேட்டார் மனங்கொள்ளுமாறு (விரும்பு மாறு ) 
வரும் உவமைகளையே எடுத்துக் கூறல் வேண்டும் . ஏனெனின் ? 
அவ்வாறு கூறலே ஆன்றோர் மரபாதலின் . 


மாக்கட னடுவ னெண்ணாட் பக்கத்துப் 
பசுவெண் டிங்க டோன்றி யாங்குக் 
கதுப்பயல் விளங்குஞ் சிறுநுதல் . 


என்றவழி சிறிய கூந்தலுக்கு மிகப் பெரிய பரப்பையுடைய கட 
லையும் சிறிய நுதலுக்கு மிகப் பெரிய பரப்பையுடைய மதியை 
யும் உவமை கூறலாமோவெனின் ? அவ்வுவமைகள் பெருமை 
யுடையனவாயினும் சிறப்புடைமையிற்றீராது கேட்டார் மனங் 
கொள்ளுமாறு நிற்றலான் அவை கூறத்தக்கனவேயாம் . 

இனி , உவமையைக் காட்டும் உருபுகள் அன்ன முதலாக 
முப்பத்தாறும் , பிறவும் தொல்காப்பியனாராற் கூறப்பட்டுள்ளன . 
அவையன்றி உவமான உவமேயங்களுக்கு இடைவருஞ் சொல் 
லெல்லாம் உவமை உருபாகு மென்பாருமுளர் . அன்ன முதலிய 
உருபுகளுள் வினைமுதலிய நான்கற்கும் உரியவாகவரும் உருபு 


106 


உவமையிற் சுருக்கம் 


களிவை யிவையென்றும் அவை உரியவாதற்குக் காரணம் மரபு 
பற்றி யறியப்படும் என்றுந் தொல்காப்பியர் கூறுவர். அவற்றைப் 
பின்வரும் உவமை வியலிற் காண்க . உவம வுருபுகள் தொக்கு 
வருதலும் விரிந்துநிற்றலும் பற்றி வினைமுதலிய உவமப் பகுதி 
நான்கும் எட்டாதலுமுள. 

இன்னும் உவமை பெருமையுஞ் சிறுமையும்பற்றி மெய்ப் 
பாடுகள் எட்டோடுங் கூடிவரும் , பெருமையுஞ் சிறுமையும் 
பற்றி வாராது மெய்ப்பாடெட்டோடு மாத்திரம் வருதலே சிறப் 
பென்பர் பேராசிரியர் . உவமையானே உவமேயத்துக்குற்ற பொருள் 
கள் அறியப்படும் . அறியுங்கால் மரபுபற்றி அறியப்படும் . அடை 
யும் பொருளுமாய்வரும் உவமேயத்திற்கு அடையும் பொருளு 
மாயே உவமையும் வருதல் வேண்டும் . சிறுபான்மை அடையின்றி 
யும் உவமை வருமென்க. இனி , உவமேயப்பொருள்களை உள்ளு 
றுத்து வைக்கப்படும் உள்ளுறை உவமைகளும் செய்யுளிடத்து 
வரும் . அவைகளை ஓர்ந்துணர்க . அவ்வுள்ளுறை வினை பயன் 
மெய் உரு பிறப்பு எனவரும் பொதுத்தன்மை களானே ஐந்து 
வகைப்படும் என்க . உள்ளுறையுவமைகளைத் தலைவி சொல் 
லுங்கால் தானறிந்த பொருளானே சொல்லுவள் . தோழி சொல் 
லுங்கால் தந்நிலப் பொருளானே சொல்லுவள் . தலைவன் 
உள்ளுறை சொல்லுங்கால் தன்னறிவுடைமை தோன்றச் சொல்லு 
வான் . அவன் எந்நிலப்பொருளானுஞ் சொல்லுவான் . இவர்க 
ளல்லாத கூற்றுக்குரிய ஏனையோர் சொல்லுங்காலும் எந்நிலப் 
பொருளானுஞ் சொல்வர் . தோழியுங் செவிலியும் உள்ளுறை 
சொல்லுங்கால் காலத்திற்கும் இடத்திற்கும் ஏற்பக் கூறுவர் . 
உவமைகள் இன்பமுந் துன்பமுந் தோன்றச் சொல்லப்படும் என்க . 
இன்னும் முற்கூறிய இலக்கணங்களின் வேறுபடவரும் உவமை 
களும் , ஒவ்வாதெனக்கூறி ஒப்பாகக் கொள்ளும் உவமைகளும் , 
பெருமையுஞ் சிறுமையுந் தோன்றக் கூறாமல் இயற்கைப்படக் 
கூறும் உவமைகளும் , உவமேயத்தை உவமையாக்கிக் கூறும் 
உவமைகளும் உளவென்க . உவமைக்குவமை கூறலாகாது . கூறிற் 
குற்றமாகும் . நிரனிறையாகவும் உவமைகள் கூறப்படும். இவற்றை 
யெல்லாம் ஆன்றோர் செய்யுள் நோக்கியும் பின்வரும் உவமவியல் 
நோக்கியுமறிந்துகொள்க . 


107 


உவமவியல் 


ஏழாவது : உவமவியல் 


(உவமையின் பொதுவிலக்கணமும் 
அவற்றின் பெயராதியவும் உணர்த்தல் ) 
276. வினைபயன் மெய்யுரு வென்ற நான்கே 

வகைபெற வந்த வுவமத் தோற்றம் . 
இவ்வோத்து என்ன பெயர்த்தோவெனின் , உவமவியல் என் 
னும் பெயர்த்து . உவமம் என்பது, ஒரு பொருளோடு ஒரு பொரு 
ளினை ஒப்புமை கூறுதல் . இதனானே இவ்வோத்து நுதலிய 
தூஉம் உவமப் பொருளே கூறுதலாயிற்று . மற்று அகம்புறம் 
என்பனவற்றுள் இஃது என்ன பொருளெனப்படுமோ வெனின் , 
அவ்விரண்டுமெனப்படும் ; " மெய்ப்பாடு போல் " என்பது ; என்னை ? 

உவமப் பொருளி னுற்ற துணருந் 
தெளிமருங் குளவே திறத்திய லான . 

( 265 ) 
என மேல் வருகின்றதாகலின் . 

மற்றிவ் விருதிணைப் பொருளும் உவமம்பற்றி வழக்கினுள் 
அறியப்படுதலானும் , உவமம்பற்றியும் பொருள் கூறுகின்றா 
னென்பது . மேல் அகத்தினையியலுள் (49) உவமத்தினை இரண் 
டாக்கி ஓதினான் , உள்ளுரையுவமம் ஏனையுவமமென ; அவ் 
விரண்டனையும் ஈண்டு விரித்துக் கூறுகின்றவாறு , அவற்றுள் , 
ஈண்டு ஏனையுவ மத்தினை முற்கூறினான் ; அஃது அகத்திணைக்கே 
சிறந்ததன்றாயினும் யாப்புடைமை நோக்கி ; உலக வழக்கினுஞ் 


1 . 


2 . 


உ . 


3 . 


அவ்விரண்டும் என்றது அகம்புறம் என்னும் இரண்டையும் . மெய்ப்பாடும் 
இரண்டற்கும் வருமென்றபடி . 
உற்ற துணரும் என்றதனால் அகம்புறமாகிய உவமிக்கப்படும் பொரு 
ளெல்லாங் கொள்ளப்படும் என்பதற்காக இச்சூத்திரங் காட்டப்பட்டது . 
சிறந்ததின்றாயினும் எனவும் பாடம் . அது சிறப்பு . 
யாப்புடைமை - இயைபுடைமை . பரப்புடைமை எனவும் பாடம் . ஏனையுவமத் 
தினை முற் கூறற்குப் பரப்புடைமையே நோக்கமாதல் காண்க. சேனாவரை 
யரும் சொல்லிதிகாரத்து உரியியலில் குறிப்பும் பண்பும் இசையும் என்பவற் 
றுள் குறிப்புப் பரப்புடைமை நோக்கி முற் கூறினார் என்று கூறுதல் காண்க . 
உள்ளுறையுவமம் செய்யுடகுமாத்திரம் வரும் . ஏனையுவமம் வழக்குச் 
செய்யுள் இரண்டற்கும் வரும் என்றபடி . 


4 . 


109 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


செய்யுள் வழக்கினும் வருமாகாலானுமென்பது. அஃதேல் உள்ளு 
றையுமவஞ் செய்யுட்கே உரிமையின் அதனைச் செய்யுளியலுட் 
கூறுகவெனின் , உவமப் பகுதியாத லொப்புமை நோக்கி ஓரினப் 
பொருளாக்கி ஈண்டுக் கூறினானாயினும் , வருகின்ற செய்யுளி 
யற்கும் இயையுமாற்றான் அதனை ஈற்றுக்கண் வைத்தான் . அது 
செய்யுட்குரித்தென்னுங் கருத்தானென்பது . எனவே , எழுத்தினுஞ் 
சொல்லினும்போலச் செய்யுட்குரியன செய்யுட்கென்றே ஓதலும் 
ஒருவகையாற் பெற்றாம் . 

மற்று , பாடல் சான்ற புலனெறி வழக்கம் ( 53 ) அல்லாத 
வழக்கு , ஆராயப் பயந்ததென்னையெனின் , - அப்புலனெறி வழக் 
கிற்கு உறுப்பாகிய வழக்கினை ஆராய்தலும் அதற்கு உபகார 
முடைத்தாதலா லென்றவாறு . மற்றிது , மேல் எவ்வோத்தினோடு 

யை புடைத்தோவெனின் , மேற் பொருள் புலப்பாடு கூறிய 
மெய்ப்பாட்டியலோடு இயைபுடைத்து ; என்னை ? உவமத்தானும் 
பொருள் புலப்பாடே கூறுகின்றானாகலின் , எங்ஙனமோ வெனின் , 
ஆபோலும் ஆமா என்றக்கால் ஆமா கண்டறியாதான் காட்டுட் 
சென்றவழி அதனைக் கண்டால் ஆபோலும் என்னும் உவமையே 
பற்றி ஆமா இதுவென்று அறியுமாகலா னென்பது. 


இவ்வோத்தின் தலைச்சூத்திரம் என்னுதலிற்றோவெனின் , 
உவமத்திற்கெல்லாம் பொதுவிலக்கணங் கூறி , அவற்றது பெயரும் 
முறையுந் தொகையும் உணர்த்துதல் நுதலிற்று . 


1 .. 


2 . 


அதனை - உள்ளுறையுவமையை . ஈற்றுக்கண் வைத்தமையாலே அடுத்து 
வரும் செய்யுளியற்கு உரித்தென்பது பெறப்படும் என்றபடி ,. 
ஒருவகையாற் பெற்றாம் என்றது சூத்திரத்தாற் கூறாது அதிகாரத்தாற் 
பெறவைத்தமையை. எழுத்ததிகாரத்தும் சொல்லதிகாரத்தும் சூத்திரங்களால் 
செய்யுட்குரியவற்றைச் செய்யுட்குரியவென எடுத்தோதுவர் ; எடுத்தோ 
தாதவற்றை அதிகாரத்தாற் பெறவைப்பர் . அவ்வாறே ஈண்டும் உள்ளுறை 
யுவமையதிகாரத்தைச் சாரச் செய்யுளியலை வைத்தமையால் செய்யுளுக்கே 
உள்ளுறை உவமை உரித்தென்பது ஓதியதாயிற்று என்றபடி . 
அல்லாத வழக்கு - உலகவழக்கு , 
உவமை பொருள் புலப்பாடும் அலங்காரமும்பற்றி வருமென்பர் இளம் 
பூரணர் . அவருரை நோக்குக . 


3 . 


4 . 


110 


உவமவியல் 


இதன் பொருள் : தொழிலும் , பயனும் , வடிவும் , வண்ண 
மும் என்னும் நான்கெனப்படுஞ் கூறுபட வரும் உவமத்தோற்றம் 
என்றவாறு . 

உவமம் என்பதனை வினைமுதலாகிய நான்கினொடுங் 
கூட்டி வினையுவமம் பயனுவமம் மெய்யுவமம் உருவுவமமெனப் 
பெயர் கூறப்படும் . 

வினையாற் பயப்பது பயனாதலின் பயத்திற்குமுன் வினை 
கூறப்பட்டது ; அதுபோலப் பிழம்பினால் தோன்றும் நிறத் 
தினை அதற்குப்பின் வைத்தான் ; பயனும் பொருளாக நோக்கி 
மெய்யினையும் அதனுடன் வைத்தானென்பது . மற்று மெய் 
யெனப்படுவது பொருளாதலின் அதன் புடைபெயர்ச்சியாகிய 
வினை பிற்கூறுகவெனின் , - வினையுவமந் தன்னுருபு தொக்கு 
நில்லாது விரிந்தே நிற்றற் சிறப்புடையனவும் உளவாக நோக்கி 
அது முற்கூறினானென்பது . அது புலிமறவன் எனத் தொகாது 
புலியன்ன மறவன் என விரிந்தே நிற்றலும் , புலிப்பாய்த்துள் 
எனத் தொக்குவருதலும் உடைத்தென்பது . தொகை நான்கென 
எண்ணிக்கொடுத்தான் . 

வரலாறு : - ‘புலியன்ன மறவன் என்பது வினையுவமம் ; அது 
பாயுமாறே பாய்வனென்னுந் தொழில்பற்றி ஒப்பித்தமையின் ; 
அற்றன்றித் தோலும் வாலுங் காலும் முதலாகிய வடிவும் ஏனை 
வண்ணமும் பயனும் ஒவ்வாவென்பது ; ஒழிந்தவற்றிற்கும் 
இஃதொக்கும் . 

மாரி யன்ன வண்கைத் 
தேர்வே ளாயைக் காணிய சென்மே . 

( புறம் . 133 ) 
என்பது பயவுவமம் ; என்னை ? மரியான் விளைக்கப்படும் பொரு 
ளும், வண்கையாற் பெறும் பொருளும் ஒக்குமென்றவாறு . 


1 . 


உவமம் என்பது என்றிருப்பது நலம் . கூறப்படும் என்பது பயனிலையாதலின் . 
கூட்டி - கூட்டப்பட்டு . கூறப்படும் என்பதைக் கூறுதல் செய்யப்படும் 
எனவிரித்து எழுவாயும் பயனிலையுமாக்குவாருமுளர் . ( பிரயோகவிவேகம் ) 
பிழம்பு - திரட்சி . என்றது ஈண்டு வடிவினை. 
அதற்கு - வடிவிற்கு . 


2.1 


3 . 


4. 


அதனுடன் - பயனுடன் . 


111 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


துடியிடை என்பது மெய்யுவமம் ; அல்குலும் ஆகமும் 
அகன்றுகாட்ட அஃகித் தோன்றும் மருங்குலால் துடி அதனோடு 
ஒத்தது . 


பொன்மேனி என்பது உருவுவமம் ; பொன்னின்கண்ணும் 
மேனியின்கண்ணுங் கிடந்த நிறமே ஒத்தன ; பிற ஒத்திலவென்பது . 
இந்நான்கும்பற்றி உவமத் தோன்றுமென்பது கருத்து . உவமத் 
தோற்றம் என்பது மூன்றாவதன் தொகை , உவமத்தாற் பொருள் 
தோன்றும் தோற்றமென்றவாறு. 


மற்று அடைசினை முதல் ( தொ . சொ . 26 ) என்றாற் போல , 
அடையெனவே இந் நாற்பகுதியும் அடங்கக் கூறிப் பண்புத் 
தொகை என்புழி வண்ணம் வடிவு முதலாயின அடக்கியவாறு 
போலப் பண்பென்று அடக்குதல் செய்யாது ஈண்டு நான் கெனப் 
பகுத்ததென்னையெனின் , - இது பொருளாராய்ச்சியாகலான் 
கட்புலானம் பண்பும் உற்றுணரும் பண்பும் வேறாக நோக்கி 
வடிவினையும் உருவினையும் வேறுபடுத்தான் ; என்னை ? வடிவு 
பற்றிய பண்பு இரவின்கண் ‘ உற்றுணரப்படும் ; வண்ணமாயின் 
அவ்வாறு உற்றுணரப்படாதென்பது. அல்லாக்காற் பகற்குறிக்கட் 
கூறப்படும் வண்ணம் முதலாயினவும் இரவுக் குறிக்கண் எய்து 


1 . 


2 . 


3 . 


4 . 


5 . 


அஃகி- சுருங்கி 
மருங்குல் - இடை 
இந்நாற்பகுதி - வினை பயன் மெய் உரு . 
வண்ணம் வடிவு முதலிய நான்கையும் அடையெனக் கொண்டு அவ்வடை 
தன்னையும் பண்பென்று அடக்கிக் கூறலாமே ? இங்ஙனம் நான்கெனப் 
பகுத்ததென்னை ? என்று வினாவி விடை கூறுகின்றார் . 
கட்புலனாம் பண்பு - நிறம் ( 25 ) . உற்றுணரும் பண்பு - வடிவு . 
உற்றுணரப்படும் என்பது (உருவாக ) உற்றுணரப்படும் என்று S. கனக 
சபாபதிப்பிள்ளை பதிப்பிற் காணப்படுகின்றது . உரு என்பது நிறத்திற்கே 
முன்பின் வாக்கியங்களிற் காணப்படுதலின் வடிவையும் உரு என்று ஈண்டுக் 
கூறல் மயக்கமாதலின் உருவாக என்பது ஈண்டு வேண்டியதின்று . உற்று 
ணர்தல் - பரிசித்தறிதல் . பண்பினை என்பது பண்பு என்றும் இரவின்கண் 
என்பது இரவின் கண்ணும் என்றுந் திருத்தப்பட்டன; அவ்வாறிருத்தலே 
பொருத்தமாதலின் . 
அல்லாக்கால் - உற்றுணரப்படுமாயின் . 


6 . 


7 . 


112 


உவமவியல் 


வான் சொல்லும் வடிவும் பண்பும் ஒன்றாகக் கூறினா னென்பது ; 
அல்லதூஉம் , உணர்த்துகின்ற திணைப் பொருளினை எளிதிற் 
புலப்படுத்த லுபகாரம் நோக்கியும் அவ்வாறு பகுத்தானென்பது . 


களிற்றிரை தேரிய பார்வ லொதுக்கி 
னொளித்தியங்கு மரபின் வயப்புலி போல . 


( அகம் . 22 ) 


என்புழி , பார்வலொதுக்கமாகிய வினை , பண்பெனப்படாது ; 
என்னை ? பண்பென்பது குறிப்பின்றி நிகழுங் குணமாகலி னென் 
பது . அடையெனினும் அதுவேயெனக் கூறி மறுக்க . எனவே , 
பார்வலொதுக்கமெனப்பட்ட வினைப்பகுதியாற் பிழையாமற் 
கோடற்குப் பார்வலொதுங்கி நின்றானென்பதும் பிறர்க்கஞ்சிப் 
பார்வலொதுங்கி நின்றானல்லனென்பதுஞ் சொல்லி , அவன் தலை 
மைக்கேற்ற உவமையாதலின் , அது பொருட்டோற்றமாயிற்று . 


1 , 


2 . 


சொல்லும் என்பது செல்லும் என்றிருத்தல் வேண்டும் . 
கூறினானென்பது கூறின் என்றிருத்தல் வேண்டும் . இப்படிப் பாடம் 
உள்ளது . கூறின் செல்லும் என முடிக்க . கட்புலனாம் பண்பு வடிவு என்றும் , 
உற்றுணரும் பண்பு உரு ( நிறம் ) என்றும் பவானந்தம்பிள்ளை பதிப்பிலும் 
S. கனகசபாபதி பிள்ளை பதிப்பிலும் மாறி எழுதப்பட்டது . அது பொருத்த 
மில்லை என்பது பின் பேராசிரியரே , வடிவுபற்றிய பண்பினை யிரவின்கண் 
உற்றுணரப்படும் . வண்ணமாயி எவ்வாறுற்றுணரப்படாது என்று கூறலானும் , 
தண்டியாசிரியர் வடிவும் பண்பினு ளடங்கு மென்று கொண்டாரேனும் 
இந்நூலுடையார் கட்புலனாம் பண்பும் உற்றுணரும் பண்பும் என வேறாகக் 
கொண்டார் . அங்ஙனங் கோடல் வடிவு பற்றிய பண்பு இருளின் கண்ணு 
முற்றுணரப்படும் ; வண்ணமாகிய ( கட்புலனாம் ) பண்பு இரவின் கண் 
அவ்வாறுணரப்படாதாதலின் வடிவினைக் கூட்டி நாலென்றார் என்று வரும் 
மாறனலங்காரத்து உரையானு முணரப்படும் . ( உவமையலங்காரம் 1 - ம் 
சூத்திரம் . ) 
குறிப்பின்றியெனவே , வினை மனத்தாற்குறித்துச் செய்யப்படுதென்றாயிற்று . 
அடையெனினும் - அவ்வினையை அடையென்று சொன்னாலும் ; அதுவே 
யென்றது குறிப்பின்றி நிகழும் குணமாகிய அப்பண்பே என்றபடி . 
பார்வலொதுங்கி நிற்றல் - பார்வைக்கு மறைந்து நிற்றல் . ஒதுங்கி நின்றான் 
என்பது ஒதுங்குகின்றான் என்றும் பாடம் . 
தலைமைக்கேற்ற உவமையாதலின் பொருட்டோற்றமாயிற்று என்றது - 
புலி தலைமகனுடைய தலைமைக்கேற்ற உவமையாதலின் , புலிபோலப் 


3 . 


4 . 


5 .. 


6 . 


113 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


மாரியன்ன வண்கை 

( புறம் . 133 ) 
என்பதூஉம் பண்பாயின் , அதன் நிறத்து மேற்கொண்டு வண்கை 
யுங் கரிதெனல் வேண்டுமாகலின் அது பண்பென அடங்காது . 
அணைத்தோள் 

( கலி . 87 ) 


என்பதும் அது . 

உருவுகிள ரோவினைப் பொலிந்த பாவை 
யியல்கற்றன்ன வொதுக்கினள் 

( அகம் . 141 ) 
என்றக்கால் , வடிவுபற்றி உவமங்கொள்ளவே , உயிரில்லாதாள் 
போல அச்சமின்றி , இரவிடை வந்தாளென்னும் பொருள் தோன் 
றும் . வடிவு பண்பெனப்படாது ; பண்பு இழிபாகலின் . 
மாரிப் பீரத் தலர்சில கொண்டே 

( குறுந் . 98 ) 


காட்டி , 


2இன்ன ளாயின ணன்னுதல் 

( குறுந் . 98 ) 
என்றவழி , குறித்த பருவங் கழிந்ததென்னும் பொருண்மை 
விளங்கிற்று . இது உருவுவமம் . 

இவ்வாறு பொருளுணர்த்துதற் பகுதிநோக்கி உவமப் 
பகுதி என்றானென்பது ; என்றார்க்கு , இந்நான்கு பகுதியேயன்றி 
அளவுஞ் சுவையுந் தண்மையும் வெம்மையும் நன்மையுந் தீமையுஞ் 


1 . 


பிழையாமற் கோடற்குப் பார்வலொதுங்கினானன்றிப் பிறர்க்கஞ்சி ஒதுங்கி 
னானல்லன் ; என்னும் பொருள் தோற்றமாயிற்று என்றபடி . 
பண்பு இழிபாகலின் என்பது பண்பியாகலின் என்றிருத்தல் வேண்டும் . 
பண்பையுடையது பண்பி . என்னை ? நிறத்தையுடையது வடிவாகலின் . 
முன்னும் பிழம்பினாற் றோன்றுவது நிறம் என்றும் , மெய்யெனப்படுவது 
பொருளாதலின் என்றுங் கூறுதலானும் , பின்னும் ஒடற்றொழில் வடிவிற் 
கல்ல தின்மையின் அவ்வடிவிற்கேற்றது பண்பாயின் , பண்பு - நிறப்பண்பு 
ஒடிற்றெனவாகாமையின் ( உவம . 17 ) என்று கூறுவதனாலும் அறியப்படும் . 
வடிவு பண்புக்காதாரமாதல் பற்றிப் பண்பி என்றார் . 
இன்னள் - இத்தன்மையள் . என்றது , இப்பூவினைப் போலப் பசப்புற்றாள் 
என்றபடி . பசந்தமைக்குக் காரணம் பருவங் கழிதல் . 
உருவுவமம் என்பது முன் வாக்கியத்தோடு சேரல் வேண்டும் இன்னள் 
என்பது உருவுவமங் குறித்து நின்றதென்றபடி . 


2 . 


3 . 


114 


உவமவியல் 


சிறுமையும் பெருமையும் முதலாயினபற்றியும் உவமப்பகுதி 
கூறாரோவெனின் , - அவையெல்லாம் இந்நான்கனுள் அடங்கு 
மென்றற்கும் அந்நான்கும் இன்ன பொருட்பகுதி உடைய வென் 
றற்கு மன்றே அவற்றை ‘வகைபெற வந்த என்பானாயிற் றென்பது . 
பறைக்குர லெழிலி 

( அகம் . 23 ) 
என்றக்காற் பறையும் எழிலியும் ஒத்தல் வினைபற்றி உவமை 
கொள்வான் ஒன்றற்குக் குரல் கூறி ஒன்றனை வாளாது கூறினானா 
யினும் வினையுவமத்தின் வகையெனப்படும் . 
கடைக்கண்ணாற் கொல்வான் போனோக்கி 

( கலி . 51 ) 
என்பதூஉம் அதன்வகை . 

வந்த என்றதனான் இல்லாத வினை வருவித்துஞ் சொல்லப் 
படும்; அவை , 
விசும்புரி வதுபோல் 

( அகம் . 24 ) 
எனவும் , 
மணிவாழ் பாவை நடைகற் றன்ன 

( நற் . 184 ) 
எனவும் , 
வான்றோய் வன்ன குடிமையும் 

( பாயிரம் ) 
எனவும் வரும் . 

இவை , உவமையும் பொருளுமாகிய வினைபற்றி வந்தில 
வாகலின் அதன் வகையெனப்பட்டன . அன்ன ஆங்க என்பன 
இடைச்சொல்லாகலின் வினைப்பின்னும் வந்தன. ‘ நடை கற்றன்ன 
என்புழிக் கற்று என்னும் வினையெச்சந் தன்னெச்சவினை இகந்த 


1 . 


2 . 


3 . 


ஒத்தல் - ஒலித்தல் என்றிருத்தல் வேண்டும் 
உவமையும் பொருளுமாகிய வினைபற்றி வந்தில் என்றது உவமையாயும் 
உவமேயமாயும் நிற்குந் தொழில்பற்றி வந்தில் என்பது கருத்து . 
ஆங்க என்பதற்கு உதாரணம் இறந்தது போலும் . செய்யுள் வழக்கில் ஆங்கு 
என்றே காணப்படுகின்றது ; ஆதலின் இது ஆராயத்தக்கது . 
தன் எச்சவினை இகந்ததாயினும் என்றது தனக்குரிய முடிக்குஞ் சொல்லா 
கிய வினையை நீங்கியதாயினும் என்றபடி . கற்று என்பது அன்ன என்னும் 
குறிப்பாகிய பிற கருத்தாவின் வினையொடு முடிதலின் அவ்வாறு கூறினார் . 
அன்றி , இடைச்சொல்லாதல் நோக்கிக் கூறினார் எனினுமாம் . 


4 .. 


115 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


தாயினும் அஃது உவமப் பகுதியாகலான் அங்ஙனம் வருதலும் 
வகை என்றதனானே கொள்ளப்படும் . 


கொன்றன்ன வின்னா செயினும் 


( குறள் . 11 - 9 ) 


என்பதும் அது . 


இணரெரி தோய்வன்ன வின்னா செயினும் 


( குற . 31 - 8 ) 


என்பது , வினைப்பெயர்பற்றி உவமஞ் சென்றது . 


2 பொன்மரம் போலக் கொடுக்கும் 


என்பது , பயவுவமத்தின் பகுதியாய் அடங்கும் ; என்னை ? மழைத் 
தொழிலாகிய பெயலாற் பயந்த விளையுளுடன் இடையிட்டுப் 
போய் உவமங்கொள்ளாது கொடைப்பொருள் இரண்டும் 
ஒத்தமையின் மெய்யுவமம் எனப்படாது கொள்வார்க்குப் பயம் 
ஒத்தலாற் பயவுவமத்தின் வகையாயிற்று . ‘ நிலம்போலுங் கொடை 
என்பதும் அது . 


தெம்முனை யிடத்திற் சேயகொல் 


என்னும் எல்லைப் பொருண்மை மெய்யுவமத்திற்கு வகை 
யெனப்படும் ; அஃது அளவாகலினென்பது . இடைக்கிடந்த 
நிலம் இரண்டினையும் வடிவுபற்றி உவமஞ்செய்தானென்பது . 
மற்றுச்சேய்மை அண்மை குணமாம் பிறவெனின் , அற்றன்று ; 


- 


1 . 


2 . 


31 


3 . 


தோய்வு - தோய்தல் . தொழிற்பெயர் . வினைப்பெயர் தொழிற்பெயர் . 
பொன்மரம் - கற்பகமரம் . அது பின் 14 ம் சூத்திரத்துட் காட்டிய “ புத்தேளுல 
கிற் பொன்மரம் புல்ல ” என்பதனால் அறியப்படுகின்றது . 
மழைத்தொழிலாகிய ... கொள்ளாது என்பது ஈண்டியைபில்லாத வாக்கியம் 
மாறி எழுதப்பட்டது போலும் . அன்றிபயனுவமையை வகையுளடக்கிய 
தற்கு ஏதுக் கூறியதெனின் பயனுவமை கொள்ளுங்கால் இடையிட்டுத்தான் 
கொள்ளவேண்டும் என்பது ஒரு நியதியா ? என்பது ஆராயத்தக்கது . 
அன்னவாகலின் என்பது முன்னுள்ள பாடம் . அது பொருத்தமில்லை . 
இடைக்கிடந்த நிலம் - இடை கிடந்த நிலம் என்று பாடம் உள்ளது . அதுவே 
பொருத்தம் . இடை - வெளி. இருபக்கத்துச் சேனைக்கும் நடுவே கிடந்த 
வெளி நிலம் . இடத்திற்சேய - இடத்தினைப்போலத் தூரிய . இஃது அண்மைத் 
தூரம் “ தெம்முனையிடத்திற் சேயகொல் ” இ.வி. 639 ம் சூத்திர உரைப்பாடம் . 


4 . 


5. 


116 


உவமவியல் 


துடியிடை என்றவழி அதன் இடை நுணுக்கமுங் குணனாகும் , 
அவ்வாறு கொள்வார்க்கு என்பது ; எனவே நிறப்பண்பு அல்லன 
வெல்லாம் மெய்யுவமத்தின் வகையெனப்படுவனவாயின. குணமாத 
லொப்புமையான் அவை நிறப்பண்பிற்கு இனமெனவும் படும் . 
அவ்வாறு திரிபுடைமையின் அவற்றை விதந்தோதாது வகை 
என்றதனாற் கொண்டானென்பது . 

தளிர்சிவந் தாங்குச் சிவந்த மேனி 
என்பது , உருவுவமத்தின் வகையெனப்படும் ; என்னை ? உவமத் 
தாற் கொள்ளப்பட்டபொருள் நிறமாயினும் அதனை வினை 
விரித்தாங்கு விரித்தமையின் அவ்வேறுபாடு நோக்கி வகையெனப் 
பட்டது . பிறவும் அவ்வாறே கொள்க . இப்பகுதியுடைமை 
நோக்கி வகைபெற வந்த என்றானென்பது . 

( 1) 


(வினை முதலிய நான்கும் கலந்தும் வருமென்று 

எய்திய திகந்துபடாமற் காத்தல் ) 
277. விரவியும் வருஉ மரபின வென்ப . 
இஃது , எய்தியது இகந்துபடாமற் காத்தது ; நான்கென மேல் 
( 276 ) தொகை கொடுத்தமையின் அவை வேறு வருதலெய்திய 
தனை அவ்வாறேயன்றி விரவியும் வரும் என்றமையின் . 

இ - ள் : அந்நான்கும் ஒரு பொருளோடு ஒரு பொருள் உவமஞ் 
செய்யும்வழி ஒன்றேயன்றி இரண்டும் மூன்றும் விரவியும் வரும் 
அதன் மரபு என்றவாறு . 
செவ்வா னன்ன மேனி 

( அகம் . கடவுள் வாழ்த்து ) 
என வண்ணம் ஒன்றுமேபற்றி உவமஞ் சென்றது . 

அவ்வா 
னிலங்குபிறை யன்ன விலங்குவால் வையெயிற்று ( அகம் . கடவுள் .) 


என்றவழி , வண்ணத்தோடு வடிவுபற்றி உவமஞ் சென்றது. 


1 . 


நிறம் - செம்மை . அதனை - அச்செம்மை நிறத்தை . வினை விரித்தாங்கு 
விரித்தது என்றது சிவந்தாங்குச் சிவந்த என விரித்தமையை . 
வண்ணம் - வெண்மை . வடிவு - வளைவு . 


2. 


117 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


காயா மென்சினை தோய நீடிப் 
பஃறுடுப் பெடுத்த வலங்குகுலைக் காந்த 
ளணிமலர் நறுந்தா தூதுந் தும்பி 
கையாடு வட்டிற் றோன்று 
மையாடு சென்னிய மலைகிழ வோனே . 

( அகம் . 108 ) 
என்புழி , ஆடுதற்றொழில்பற்றியும் வடிவுபற்றியும் வண்ணம் 
பற்றியும் வந்தது . பிறவுமன்ன. 


மரபின என்றதனான் அவை அவ்வாறு விராய்வருதலும் 
மரபே ; வேறுவேறு வருதலே மரபெனப்படாதெனக் கொள்க . ( 2 ) 


( பொருளினும் உவமை உயர்ந்துவரல் 

வேண்டுமெனல் ) 


278. உயர்ந்ததன் மேற்றே யுள்ளுங் காலை 
இஃது, எய்தாதது எய்துவித்தது . 

ள் : உவமையெனப்பட்டது உயர்ந்த பொருளாகல் 
வேண்டும் என்றவாறு . 

எனவே , உவமிக்கப்படும் பொருள் இழிந்து வரல்வேண்டு 


மென்பது , 


அரிமா வன்ன வணங்குடைத் துப்பின் 


( பட்டின . 298 ) 


எனவும் , 


1. 


2 . 


துடுப்புப்போலும் பூவரும்பு . பூமடலுமாம் . துடுப்பு நெய்த் துடுப்பு . 
( அஃதாவது சுருக்கு சுருவம் ) சூடாமணி நிகண்டு பார்க்க . 
வடிவு - வட்டம் . வண்ணம் ( நிறம் ), நீலவட்டாயின் நீலம் . செம்மை வட்டா 
யின் , வண்டு காந்தட்டாதின் அளைதல்பற்றி யுவமையாம் . காந்தள் கைக்கு 
வடிவும் நிறமும்பற்றி வந்த உவமையாகும் . 
வேறுவேறு வருதல்மாத்திரம் மரபென்று கொள்ளப்படாது . விரவி வருதலும் 
மரபாகும் என்பது கருத்து . 
இழிந்துவரல் - உவமையினும் இழிந்துவரல் . 
அணங்கு - வருத்தம் . இது வலிபற்றியது . வலியால் வருத்துதல் பற்றி வினை 
யுவமையாகும் . 


3 . 


4 . 


5 . 


118 


உவமவியல் 


மாரி யம்பின் மழைத்தோற் சோழர் 


( அகம் . 336 ) 


எனவும் , 


2 கடல்கண் டன்ன கண்ணகன் பரப்பின் 


( அகம். 176 ) 


எனவும் , 


பொன் மேனி 


எனவும் வரும் . 

இவற்றுள், உவமையுயர்ச்சியானே உவமிக்கப்படும் பொருட் 
குச் சிறப்பெய்துவித்தவாறு கண்டு கொள்க . 

உள்ளுங்காலை என்றதனான் ‘முன்னத்தி னுணருங் கிளவி 
( தொ . சொ . 459 ) யான் உவமங் கோடலும் , இழிந்த பொருள் 
உவமிப்பினும் உயர்ந்த குறிப்புப்படச் செயல்வேண்டுமெனவுங் 
கொள்க . அவை : என் யானை , என்பாவை என்றவழி , அவை 
போலும் என்னுங் குறிப்புடையான் , பொருள் கூறிற்றிலானா 
யினும் , அவன் குறிப்பினான் அவை வினையுவமையெனவும் மெய் 
யுவமையெனவும்படும் . இவற்றுக்கு நிலைக்களங்காதலும் நல 
னும் வலியுமென்பது சொல்லுதும் ; அவை பற்றாது . சொல்லுதல் 
குற்றமாகலின் . 

அணங்குகொ லாய்மயில் கொல்லோ கனங்குழை 
மாதர்கொன் மாலுமென் னெஞ்சு. 

( குறள் . 109 - 1 ) 


1 . 


மாரி - மேகம் . அது மழையைப் பெய்து பயிர்களை வளர்த்துப் பயன்றரல் 
போல் அம்பும் பகைவரைக் கொன்று பொருட்பயன் விளைத்தலின் பயவுவமை 
என்பதற்கு உதாரணமாகக் காட்டினார் . வென்வேல் என்று முன்னும் , மழைத் 
தோல் என்று பின்னும் வருதலின் , மாரியீகை என்னும் பாடம் பொருத்தமோ 
என்பது ஆராயத்தக்கது . ‘மாரீயீகை தாமோதரபிள்ளை பதிப்பிற் பாடம் . 
அவ்வாறே பேராசிரியர் பாடங்கொண்டு பயவுவமைக்குக் காட்டினாரோ 
என்பது ஆராயத்தக்கது . 
கடல் - 

- வடிவுவமை . 
யானை - வினையுவமை . பாவை - வடிவுவமை . 
இவற்றுக்கு நிலைக்களங் காதலும் நலனும் வலியுமென்பது சொல்லுதும் 
என்பது , இவற்றுக்கு நிலைக்களம் சிறப்புங்காதலும் நலனும் வலியும் என்பது 
சொல்லும் என்றிருத்தல் வேண்டும் . சொல்லும் என்றது ஆசிரியனை . அவன் 
சொல்லுதலை 279 ம் 280 ம் சூத்திரங்களானறிக . 


2 


3 . 


4 . 


119 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


என்பது , ஐயுற்று முன்னத்தான் உவமஞ்செய்தது . தாமரையன்று 
முகமேயெனத் துணிந்தவழியும் , மழையன்று வண்டிருத்தலிற் 
குழலேயெனப் பொருட்குக் காரணங் கொடுத்த வழியும் மதியுங் 
கொல்லோ மறுவில்லையென்று உவமைக் குறைபாடு கூறுதலும் , 

நுதலு முகனுந் தோளுங் கண்ணு 
மியலுஞ் சொல்லு நோக்பு நினைஇ 
யை தேய்ந் தன்று பிறைவு மன்று 
மைதீர்ந் தன்னு மதியு மன்று 
வேயமன் றன்று மலையு மன்று 
பூவமன் றன்று சுனையு மன்று 
மெல்ல வியலு மயிலு மன்று 
சொல்லத் தளரும் கிளியு மன்று . 

( கலி . 55 ) 
என்பனவுமெல்லாம் அவை . இவற்றுண் மலையுஞ் சுனையும் 
உவமையின்மையின் அவற்றைப் பிறையோடும் மதியோடும் 
உடன் வைத்து உவமைபோலக் கூறி எதிர்மறுத்தது என்னையெ 
னின், - அவையாமாறு முதலுஞ் சினையும் என்புழிச் சொல்லுதும் . 
என்ற வியப்ப வென்றவை யெனா அ 

( தொ . உவம் . 11 ) 
என மேல்வருஞ் சூத்திரத்துள் என்றவென்பதோர் உவமவுருபு 
கூறினமையின் வாயென்ற பவளம் எனவும் , வாய் பவளமாக 
எனவும் , வாய் பவளம் எனவும் வருவனவும் அக்குறிப்புலமை 
யின் பகுதியெனவே படும் . இவற்றை வேறுவேறு பெயர் கொடுத்து 
விரித்துக் கூறாது முன்னத்தி னுணர்வனவே இவை யெல்லா 
மென்னுந் துணையே இலேசினாற் கூறி ஒழிந்த தென்னையெனின் , 
இவற்றாற் செய்யுள் செய்வார் செய்யும் பொருட்படைப் பகுதி 


1. 


2 . 


3 . 


4 . 


முன்னம் - குறிப்பு . ஐயவாய்பாட்டாற் கூறினும் அவை குறிப்பால் உவமை 
யாதல் பெறப்படும் என்றபடி . 
இதனைத் தண்டியாசிரியர் உண்மை உவமை என்பர் . 
தேற்றவுவமை என்பர் . 
விலக்குவமையுளடங்கும் . 
தேய்ந்தன்று - தேய்ந்தது . ஏனையவுமன்ன. 
மலை - மலையிடம் . சுனை - சுனையிடம் . வருஞ் சூத்திரத்து உரை நோக்குக . 
இவையெல்லாம் - இம்முன்னமாதிவெல்லாம் . 
பொருட்படை - பொருளடுக்கு . பொருட்டிரள் எனினுமாம் . 


5 . 


6 . 


7 . 


8 . 


120 


உவமவியல் 


எண்ணிறந்தனவாகலின் , அப்பகுதியெல்லாஞ் கூறாது பொது 
வகையான் வரையறைப்படும் இலக்கணமே கூறியொழிந்தா 
னென்பது . வாயென்ற பவளம் எனவும் , வாய் பவளமாக எனவும் , 
வாய் பவளம் எனவும் வந்த பவளக் குறிப்புவமைகளை இக்காலத் 
தார் உருவகமென்றே வழங்குப . இனி , 

வாய் பவளம் 


எனவும் , 

கண் கருவிளை 
எனவும் பெயர்ப் பயனிலைவரின் அவற்றை ஒற்றுமை காட்டி உருவ 
கம் என்றா ராகலின் அதுவும் உவமையெனவே படுமென்பது . ( 3 ) 


- 


(உவமை பிறக்குமிடம் இவை எனல்) 
279. சிறப்பே நலனே காதல் வலியோ 

டந்நாற் பண்பு நிலைக்கள மென்ப . 
இதுவும் , எய்தாது எய்துவித்தது . 

ள் : வினை பயன் மெய் உரு என்பனபற்றி உவமை கூறுங் 
கால் இவை நான்கும் இடனாகப் பிறக்கும் உவமை என்றவாறு . 

நிலைக்களம் என்பது, அவை அவ்வாறு உவமை செய்தற்கு 
முதலாகிய நிலைக்களமென்றவாறு . 

முரசுமுழங்கு தானை மூவருங் கூடி 
யரசவை யிருந்த தோற்றம் போலப் 
பாடல் பற்றிய பயனுடைய யெழா அற் 
கோடியர் தலைவ கொண்ட தறிஞ . 

( பொருந . 54 ) 
என்பது , சிறப்பினாற் பெற்ற உவமமாகலிற் சிறப்பு நிலைக்கள 
னாகப் பிறந்தது . 


1 . 


2 . 


3 .. 


பவளம் என்ற சொல் ஈண்டு வேண்டியதில்லை . 
ஆகலின் என்பது ஆயினும் என்றிருப்பது நலம் . 
இப்பாட்டிற் போல என்பதைப் பாடல்பற்றிய என்பதனோடு முடிக்க . 
தோற்றம் அவைக்குச் சிறப்பளித்ததுபோலப் பாடலும் நிருத்தகீத வாச்சியத் 
தோடு கூடித் தோற்றம் பெற்றுப் பாட்டிற்குப் சிறப்பளித்தமையின் , தோற் 
றம்போல என்பதைச் சிறப்பு நிலைக்களனாகப் பிறந்த வுவமை என்றார் 
என்க . சிறப்பாவது பிறர் கொடுக்கப் பெறுவது என்றும் , இயல்புவகை 
யானன்றி விகாரவகையாற் பெறுவது என்றும் பேராசிரியர் கூறுவர் . 


121 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


ஓவத் தன்ன விடனுடை வரைப்பின் 

( புறம் . 251 ) 
என்புழி , அந்நகரினது செயற்கை நலந் தோன்றக் கூறினமையின் 
அதற்கு நிலைக்களன் நலனாயிற்று . 
பாவை யன்ன பலராய் மாண்கவின் 

( அகம் . 98 ) 
என்புழி மகள்கட் காதல் காரணமாக உவமை பிறந்தது ; என் 
யானை என்பதும் அது . 
அரிமா வன்ன வணங்குடைத் துப்பின் 

( பட்டின . 298 ) 
என , ஒருவன் வலி காரணமாக உவமம் பிறந்தமையின் அதற்கு 
நிலைக்களம் அவன் வலியாயிற்று . 

இவ்வாறு கூறவே , உயர்ந்த பொருளின் இழிந்ததெனப்பட்ட 
பொருள் யாதானும் இயைபில்லதொன்று கூறலாகாதெனவும் , 
உவமையொடு முழுதும் ஒவ்வாமை மாத்திரையாகி அதனோ 
டொக்கும் பொருண்மை உவமிக்கப்படும் பொருட்கண்ணும் 
உளவாகல் வேண்டுமெனவுங் கூறி , அவைதாமும் பிறர் கொடுப் 
பப் பெறுவனவும் , ஒரு பொருட்கண் தோன்றிய நன்மை பற்றிய 
வும் , காதன் மிகுதியால் உளவாகக்கொண்டு உரைப்பனவும் , 
தன்றன்மையால் உளவாயின வலிபற்றினவுமென நான்கா மென்ற 


1. 


இனி, போல என்பதை இப்பாட்டின் இறுதியில் வரும் இன்மைதீர வந்தனன் 
என்பதோடு முடித்துப் பயனுவமையாக நச்சினார்க்கினியர் கொள்வர் . 
அம்முடிபின்படி , சிறப்பு நிலைக்களமாகப் பிறந்த பயனுவமையாகக் 
கொள்ளுங்கால் , தோற்றம் பெற்று அவை சிறப்புற்றது போல யானும் 
நின்பொருள் பெற்றுச் சிறப்படைய வந்தேன் என்பது கருத்தாகக் கொள்க . 
முந்திய முடிபே பேராசிரியர்க்குக் கருத்தென்பது . உதாரணங்காட்டு 
மிடத்து நான்கடியையுமே காட்டியதாலறியப்படுகின்றது . 
ஓவம் - ஓவியம் . வரைப்பு - நகர் . 

வடிவுவமை . மகளிற் கொண்ட காதல் பற்றிப் பாவை என்றலின் 
காதல்பற்றி என்றார் . யானை என்பதும் காதல் நிலைக்களனாகப் பிறந்த 
வினையுவமை . 
ஒக்கும் பொருள் - பொதுத்தன்மை . 
பிறர் கொடுக்கப் பெறுவன - சிறப்பு. 
நன்மைபற்றிய - நலம்பற்றி வருவன . 
உளவாயினவாகிய வலி பற்றின என்க . 


2 . 


பாவை 


3 . 


4 . 


5. 


6 . 


122 


உவமவியல் 


வாறு . இவற்றுக்கெல்லாம் வினை பயன் மெய் உரு என்னும் 
நான்குந் தலைப்பெய்யுமென்பது. 

சிறப்பென்பது , உலகத்துள் இயல்புவகையானன்றி விகார 
வகையாற் பெறுஞ் சிறப்பு . நலனென்றது அழகு . காதலென்பது 
அந்நலனும் வலியும் இல்வழியும் உண்டாக்கியுரைப்பது . வலி 
யென்பது தன்றன்மையானே உள்ளதோர் வலியெனக் கொள்க . 
இவற்றை நிலைக்களமெனவே இவை பற்றாது உவமம் பிறவா 
தென்பதாம் . தன்மேல் வருகின்ற பகைவனைப் , பகைவன் புலி 
போலும் என்று அவன் வீரக் குறிப்பு அறியாமற் கூறுங் குறிப்பு 
இன்மையின் அவ்வுவமைக்குத் தோற்றம் ஆண்டில்லை , தன் 
வினையுவமமாகலிற் றிரியாதாயினுமென்பது . 

( 4 ) 


( இதுவுமது ) 
280. கிழக்கிடு பொருளோ டைந்து மாகும் . 
இது மேற்கூறிய நிலைக்களத்திற்கு ஒரு புறனடை 

- ள் : அந்நிலைக்களம் நான்கேயன்றிக் கிழக்கிடு பொரு 
ளோடு ஐந்தெனவும்படும் என்றவாறு . 


கிழக்கிடு பொருளென்பது , கீழ்ப்படுக்கப்படும் பொருள். 


A 


கிளைஇய குரலே கிழக்குவீழ்ந் தனவே 

( குறுந் . 337 ) 
என்புழி , கீழ் வீழ்ந்தன என்பதனைக் கிழக்கு வீழ்ந்தன என்பவா 
கலின் . ஒரு பொருளின் இழிபு கூறுவான் உவமத்தான் இழிபு 
தோன்றுவித்தலின் அதுவும் நிலைக்களமா மென்றவாறு . 


1 . 


- 


தலைப்பெய்தல் கூடல் . நான்குந் தலைப்பெய்யுமெனவே பதினாறாம் 


என்றபடி . 


2 . 


3 . 


ஒருவன் தன் பகைவனை , அவனுடைய வீரக் குறிப்பை அறிதற்குமுன் 
பகைவன் புலிபோலும் என்று கூறுங் குறிப்பு இன்மையின் அவ்வுமைக்குத் 
தோற்றம் ஆண்டு இல்லை என்பது கருத்து . 
தன் என்பது தான் என்றிருப்பது நலம் . தான் என்றது உவமையை . 
தன்வினை உவமமாதலிற் றிரியாதாயினும் என்று கண்ணழித்துப் பொருள் 
கொள்ளினுமமையும் . ஆகலின் - இன் , நீக்கம் . 
கிழக்கு வீழ்ந்தன - கீழ் வீழ்ந்தன. என்றது தலையிற் கிளைத்த மெல்லிய 
மயிர் கீழே தாழ்ந்தன என்றபடி . 


4 . 


123 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


உள்ளு தாவியிற் பைப்பய நுணுகி 

( அகம் . 71 ) 
எனவும் , 

அரவுநுங்கு மதியி னுதலொளி கரப்ப 
எனவும் வரும் . 

வை பொருளன்றி உவமையுங் கிழக்கிடப்பட்டனவா 
லெனின் , அங்ஙனமாயினும் அவை பொருளோடு சார்த்தி நோக்க 
உயர்ந்தனவெனப்படும் . 

( 5 ) 


( முதல் சினைபற்றி உவமை வருங்கால் 

இவ்வாறு வரல்வேண்டும் எனல் ) 
281. முதலுஞ் சினையுமென் றாயிரு பொருட்கு 

நுதலிய மரபி னுரியவை யுரிய . 
இது , மேற்கூறி வருகின்ற உவமை , முதல்சினைபற்றி வருங் 
கால் இன்னாவாறாகவென்கின்றது . 

ள் : முதற்பொருளுஞ் சினைப்பொருளும் என்னும் 
அவ்விரண்டு பொருட்குங் குறித்தவகையான் மரபுபடவரின் 
உரியவை உரியவாம் என்றவாறு . 

இதன் கருத்து : முதலொடு முதலும் , சினையொடு சினையும் , 
முதலொடு சினையும் , சினையொடு முதலும் வேண்டியவாற் 
றான் உவமஞ் செய்தற்கு உரியவெனவும் , அங்ஙனஞ் செய்யுங்கால் 
மரபு பிறழாமைச் செய்யப்படுமெனவுங் கூறியவாறு . 
* வரைவுரையு மழகளிற்றின் மிசை 

( புறம் . 38 ) 
என்பது , முதற்குமுதலே வந்து உவமையாயிற்று ; 
தாமரை புரையுங் காமர் சேவடி 

( குறுந் . கடவுள் ) 
என்பது சினைக்குச் சினையே வந்து உவமையாயிற்று . 


1 . 


2 . 


நுணுகல் 


உள்ஊது ஆவி - கண்ணாடியின் உள்ளே ( வாயான் ) ஊதிய ஆவி . 

சுருங்கல் (குறைதல் ) . நுணுகுதற்கு ஆவி இழிவுபற்றி வந்த 
உவமை . இழிவு - குறைவு . 
அரவு - பாம்பு . அரவு நுங்குமதி ஒளிமறைதல்போல ஒளிமறைய என்றபடி . 
வரையும் களிறும் முதற் பொருள்கள் . 
தாமரை - தாமரைப்பூ இது சினை , 


3 . 


4. 


5 . 


124 


உவமவியல் 


நெருப்பி னன்ன சிறுகட் பன்றி 

( குறுந் . 160 ) 
என்பது , முதல் உவமமாகப் பொருள் சினையாகி வந்தது . 

அடைமரை யாயிதழ்ப் போதுபோற் கொண்ட 

குடைநிழற் றோன்றுநின் செம்மலைக் காணூஉ ( கலி . 84 ) 
என்பது , சினையுவமமாக உவமிக்கப்படும் பொருண் முதலாயிற்று . 
நுதலிய மரபு என்றதனால் , 
விசும்பி னன்ன சூழ்ச்சி 

( புறம் . 2 ) 
என்றக்கால் , விசும்பென்பது முதலாதல் கருதியுணர்தல் வேண்டும் ; 
முதற் சினைப்பகுதி அதற்கு இன்மையினென்பது. இனி, 
வேயமன் றன்று மலையு மன்று 

( கலி . 55 ) 
என்றவழியும் , மலைநோக்காது மலையுள்வேயெழும் இடங் 
கருதி அவ்விடமன்றென்றவாறெனக் கொள்க . 
பூவமன் றன்று சுனையு மன்று 

( கலி . 55 ) 
என்பதற்கும் ஒக்கும் . 

உரிய என்னாது உரியவை என்றதனால் , திணையும் பாலும் 
மயங்கிவரும் உவமையுங் கொள்ளப்படும் . அவை , 
மாரி யானையின் வந்துநின் றனனே 

( குறுந் . 161 ) 
என்பது திணை மயங்கிற்று . 

2கூவற் 
குராலான் படுதுய ரிரவிற் கண்ட 
வுயர்திணை யூமன் போலத் 
துயர்பொறுக் கல்லேன் றோழி நோய்க்கே 

( குறு . 224 ) 
என்பது உயர்திணைப்பான் மயங்கிற்று . 

கடம்பமர் நெடுவே ளன்ன மீளி 

யுடம்பிடித் தடக்கை யோடா வம்பலர் ( பெரும்பாண் . 75 ) 
என்பது , ஒருமை பன்மை மயங்கிற்று . 

இலங்குபிறை யன்ன விலங்குவால் வையெயிற்று . ( அகம் . கடவுள் ) 
என்பது அஃறிணைப்பான் மயங்கிற்று ; பிறவுமன்ன. 


1 . 


2 . 


3 . 


சூழ்ச்சி - ஆராய்ச்சி . 
கூவற்குராலான் - கிணற்றில் வீழ்ந்த குராற்பசு . குராற்பசு - கபிலைப்பசு . 
ஊமன் - ஆண்பால் , 
அஃறிணைப்பால் என்றது ஒருமை பன்மையை . எயிறு பன்றிக் கோடுகள் . 
இவை பன்மை . 


4 . 


125 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


இக்கருத்து அறியார் இவற்றையும் , 

செப்பினும் வினாவினுஞ் சினைமுதற் கிளவிக்கு ( தொ . சொ . 16 ) 
என்புழி , இலேசுகொண்டு உரைப்ப . 

( 6 ) 


( தொகையுவமையிற் , பொதுத்தன்மையை 

அறியுமாறு இவ்வாறெனல் ) 
282. சுட்டிக் கூறா வுவம மாயிற் 

பொருளெதிர் புணர்த்துப் புணர்ந்தன கொளலே . 
இஃது , எய்தாதது எய்துவித்தது . 

ள் : உவமத்திற்கும் பொருட்கும் பொதுவாகிய ஒப்பு 
மைக் குணம் நான்கினையும் விதந்து சொல்லி உரையாதவழி 
அவ்விரண்டனையும் எதிர்பெய்து கூட்டி ஆண்டுப் பொருந்திய 
தொன்று பொருந்தியது பற்றி வினை பயன் மெய் உருவென்னும் 
நான்கினுள் இன்னதென்று சொல்லப்படும் என்றவாறு . 

பவளம்போற் செந்துவர்வாய் என்பது , சுட்டிக்கூறிய 
வுவமம் ; என்னை ? இரண்டிற்கும் பொதுவாகிய செம்மைக் 
குணத்தினைச் சொல்லியே உவமஞ் சொல்லினமையின் . அது 
பவளவாய் என்கின்றவழிச் சுட்டிக்கூறா வுவமாம் . ஆண்டுப் 
பவளத்தினையும் வாயினையுங் கூட்டிப்பார்த்துச் செம்மைக் 
குணம் பற்றி உவமஞ் செய்ததென்று அறியப்படும் ; அல்லாக் 
கால் , வல்லென்ற கல்லிற்கும் மெல்லென்ற இதழிற்கும் உள்ள 
தோர் ஒப்புமை ஆண்டில்லையென்பது ; பிறவுமன்ன . ( 7 ) 


( உவமையும் பொருளும் ஒத்துவரல் வேண்டுமெனல் ) 

283. உவமையும் பொருளு மொத்தல் வேண்டும் . 
இதுவும் அது . 

இ - ள் : உவமானமும் பொருளுந் தம்மின் ஒத்தனவென்று 
உலகத்தார் மகிழ்ச்சி செய்தல் வேண்டும் என்றவாறு . 


1 .. 


சுட்டிக்கூறா வுவமையைத் தொகையுவமை என்பர் தண்டியாசிரியர் . 
பொதுத்தன்மை தொகுவது தொகையுவமை என்றும் உருபு கூடத்தொகுவது 
தொகையுவமை என்றும் இருபாலாகக் கூறுவர் ஆசிரியர் . 
இச்சூத்திரத்திற்கு இளம்பூரணர் இரட்டைக் கிளவியானும் நிரனிறை 
சுண்ணமாய் வரினும் அடையடுத்து வரினும் தொழிற்பட்டு வரினும் ஒன்றும் 


2 . 


126 


உவமவியல் 


மயிற்றோகை போலுங் கூந்தல் 
என்பதன்றிக் , 

காக்கைச் சிறகன்ன கருமயிர் 
என்று சொல்லின் , அஃதொத்ததெனப்படாதென்றவாறு . 

புலிபோலப் பாய்ந்தான் 
என்பதன்றிப் பிழையாமற் பாயும் என்பதேபற்றிப் 

பூசைபோலப் பாய்ந்தான் 
எனின் , அதுவும் ஒப்பென்று கொள்ளாது உலகமென்றவாறு , 
ஈண்டு ஒத்தவென்பதனை , 
ஒத்த தறிவான் 

( குறள் . 22 - 4 ) 
என்பதுபோலக் கொள்க . 


( உவமேயமும் உவமமாகக் கூறப்படுமெனல் ) 
284. பொருளே யுவமஞ் செய்தனர் மொழியினு 

மருளறு சிறப்பினஃதுவம மாகும் . 
இது , மேற்கூறியவாறன்றி வருவதோ உவமை விகற்பங் 
கூறுகின்றது . 

இ - ள் : உயர்ந்ததன் மேற்றே யுள்ளுங்காலை ( 278 ) என்புழி , 
உவமம் உயர்ந்துவரல் வேண்டுமென்றான் ; இனிப் பொருளினை 
உவமமாக்கி உவமையை உவமிக்கப்படும் பொருளாக்கி மயங்கக் 
கூறுங்காலும் அஃது உவமம்போல உயர்ந்த தாக்கி வைக்கப் 
படும் என்றவாறு . 

வருமுலை யன்ன வண்முகை யுடைந்து 
திருமுக மவிழ்ந்த தெய்வத் தாமரை (சிறுபாண் . 72 - 3 ) 


பலவுமாகி வரினும் உபமேயமு மவ்வாறே வருதல் வேண்டும் . அவ்வழியன்றி 
மிக்குங் குறைந்தும் வருவது குற்றமென்றவாறாம் என்று பொருள்கொள்வர் . 
அது பொருத்தமாகவே தோன்றுகின்றது . இதனை உவமையும் பொருளு 
மொத்தல் வேண்டும் ; அன்றேல் வழுவாம் என்று அபவாதம் விதிக்க வந்த 
தாகக் கோடலுமாம் . சரசுவதி கண்டாபரணம் என்னும் வடநூற் கருத்து 
மிதனோடொப்புடையது . அபவாதம் - வழு , 
ஒத்தது - உலகத்தார் ஒப்புக்கொண்டது . 
அஃது - உவமேயம் . ( பொருள் ) 


1 . 


2 . 


127 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


என்றவழி , வருமுலையும் திருமுகமும் ஈண்டு உவமையாகி 
முகையும் பூவும் பொருளாயின ; ஆண்டு முலையும் முகமும் 
உயர்ந்தவாகச் செய்தமையின் அவையே உவமமாயின. 

இவை , உவமத்தொகையாங்கால் முலைக்கோங்கம் , முகத் 
தாமரை எனப்படும் . இவற்றை வேறு உருவகமென்றும் பிறர் 
மயங்கும் . சிறப்பென்றதனான் ஒப்புமை மாத்திரையன்றித் தான் 
புனைந்துரைக்கக் கருதிய முலையினையும் முகத்தினையும் 
உயர்ந்த பொருளாகிய உவமத்தினும் உயர்ந்தவாகச் சிறப்பித் 
துரைத்தானென்பது . ‘மருளறு சிறப்பின் என்றதனான் , அங்ஙனஞ் 
சிறப்பிக்குங்கால் மயக்கந்தீரச் சிறப்பித்தல் வேண்டும் . அஃது 
உலகினுள் உயர்ந்ததென்று ஒப்ப முடித்த பொருளினையுஞ் 
சிறப்பித்தற்கு உவமஞ் செய்பவோவெனிற் செய்யாரென்பது ; 
என்னை ? ‘முகமொக்குந் தாமரை என்றால் முகத்திற்குந் தாமரைக் 
குஞ் சிறப்புடைமை மயங்கி வாராது ; பின்னும் முகத்திற்கே 
சிறப்பாமென்பது கருத்து . அஃதெனப்பட்டது பொருளா 
கலான் உயர்ந்ததன்மேற்று ( 278 ) என்னும் விதி அப்பொருட்கு 
எய்துவிக்க, 

( 9 ) 
( பெருமையும் சிறுமையுமாய உவமைகளும் 
சிறப்பிற்றீராவாயிற் கொள்ளப்படுமெனல் ) 
285. பெருமையுஞ் சிறுமையுஞ் சிறப்பிற் றீராக் 

குறிப்பின் வரூஉ நெறிப்பா டுடைய . 
இஃது , உவமத்திற்கு ஆவதோர் இலக்கணமுணர்த்துதல் 
நுதலிற்று . 


1 . 


2 . 


3 . 


ஆண்டு - பொருள் உவமையாயவிடத்து . செய்தமையின் என்பதில் செய்த 
மைக்குக் கருத்தா கவி . 
அஃது - அஃதேல் என்றிருப்பது நலம் . 
ஒப்ப முடிந்த பொருள் - ஏற்றுக்கொள்ள ( அங்கீகரிக்க ) முடிந்த பொருள் . 
அஃது உவமை . முலையன்ன கோங்கம் என்றவழிக் கோங்கமுகை இயல் 
பாகச் சிறந்தது . அதனை முலையோடுவமித்தவழி முலைக்கே சிறப்பாகு 
மின்றி இயல்பாகச் சிறந்த கோங்கிற்குச் சிறப்பாகாது என்றபடி . முகமொக்குந் 
தாமரை என்பதற்கும் அவ்வாறே கொள்க . முடித்த - முடிந்த என்றிருப்பது 
நலம் . மாறிக் கூறுங்கால் உவமையாக வரும் முலைக்குச் சிறப்பு ஆக்கிக் 
கொண்டதன்றி இயல்பன்று என்றபடி . 
பொருள் - உவமேயம் . 


4 . 


128 


உவமவியல் 


இ - ள் : இறப்ப உயர்வும் இறப்ப இழிவும் உவமிக்குங் கால் 
இன்னாவாகச் செய்யாது சிறப்புடைமையில் தீராவாகிக் கேட்டார் 
மனங்கொள்ளுமாற்றான் வருதலை வழக்கு வலியாகவுடைய 
என்றவாறு . 

அவாப்போ லகன்றத னல்குன்மேற் சான்றோ 

ருசாஅப் போல வுண்டே நுசுப்பு . 
என்றவழி , உலகத்தார் அவாப்போலப் பெரிதாகிய அல்குலெனக் 
கழிபெரும் பரப்பிற்றாகக் கூறினும் அது சிறப்பிற்றீராக் குறிப் 
பிற்றாதல் வழக்குண்டாகலின் உடம்படப்படும் என்றவாறு . 

மாக்கட னடுவ ணெண்ணாட் பக்கத்துப் 
பசுவெண் டிங் டோன்றி யாங்குக் 
கதுப்பயல் விளங்குஞ் சிறுநுதல் . 

( குறுந் . 129 ) 
என்றவழி , கடல்போன்றது கூந்தலெனவும் , கடனடு எழுந்த 
எண்ணாட் பக்கத்து மதிபோன்றது நுதலெனவுங் கூறினான் . 
அதனாற் கடல் போலும் மயிரென்றதும் , பல காவதப் பரப்புடைய 
மதிபோன்றது நுதலென்றதுங் கழியப் பெரியவாயினும் , அது 
வழக்காதலிற் சிறப்பிற்றீராது மனங்கொள வந்ததெனவேபடும் . 
சுரும்பு மூசாச் சுடர்ப்பூங் காந்தள் 

( திருமுரு . 43 ) 
என்பதும் இது , 
சான்றோ 

ருசாஅப் போல வுண்டே நுசுப்பு 
என்ற வழியும் நுண்ணுணர்வின் ஆராய்ச்சி ஒருவர்க்கும் புலனா 
காததனை ஒக்கும் இடையென்றமையின் அதுவுங் கழியச் 
சிறிதாக உவமித்தார் . 

யானை யனையவர் நட்பொரீஇ நாயனையார் 
கேண்மை கெழீ இக் கொளல்வேண்டும் 

( நால . 213 ) 
என்பதும் அது . இவையுங் (சிறுமையுஞ்) சிறப்பிற்றீராக் குறிப் 
பின் வந்த வழக்காதல் அமைந்தனவென்பது . பிறவுமன்ன . 


1 . 


2 . 


3 . 


கதுப்பு - முற்பக்க மயிர் . 
மூசாத - மொய்யாத . 
உசாஅ - ஆராய்ச்சி . நுண்மைபற்றிய உவமை . 
நாய் இழிந்ததாயினும் நட்பு பற்றிக் கூறலின் சிறப்பிற்றீராது என்றபடி . 
இவையும் அமைந்தன என இயையும் . 
வழக்காதலின் என்றிருப்பது நலம் . 


4 . 


5. 


129 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


இவ்வாறன்றி மேரு மால்வரை காம்பொத்து விண்முகடு 
குடையொத்து விண்மீன் கணம் முத்துப்போன்றன என வடிவு 
பற்றி உவமங் கூறுதல் தமிழ் வழக்காகின்றதென்பது . 

இனி , 
வள்ளத்தி னீர்கொண் டுமிழ்ந்த முலைச்சாந்து மறுகிற்பரந் 

தள்ளல் யானையெல்லா மடிவழுக் கிளவே . 
என்பதோவெனின் , அவ்வாற்றானும் இன்பங் கொள்வார்க்கு 
அவையும் இழுக்கில என்பது . 

சோறு வாக்கிய கொழுங் கஞ்சி 
யாறு போலப் பரந்தொழுகி . 

(( பட்டின. 44 - 45 ) 
என்பதோவெனின் , யாறென்ற துணையானே பேர்யாறெனக் 
கொண்டு உலகிறந்தனவாகாமைக்கன்றே , 

ஏறுபொரச் சேறாகித் 
தேரோடத் துகள்கெழுமி . 

(பட்டின . 46 - 47 ) 
என்பதாயிற்றென்பது . 

( 10 ) 
( உவம உருபுக ளிவையெனல் ) 
286. அவைதாம் , 

அன்ன வேய்ப்ப வுறழ வொப்ப 
வென்ன மான வென்றவை யெனாஅ 
வொன்ற வொடுங்க வொட்ட வாங்க 
வென்ற வியப்ப வென்றவை யெனா அ 
வெள்ள விழைய விறப்ப நிகர்ப்பக் 
கள்ளக் கடுப்ப வாங்கவை யெனா அக் 
காய்ப்ப மதிப்பத் தகைய மருள 
மாற்ற மறுப்ப வாங்கவை யெனா அப் 
புல்லப் பொருவப் பொற்பப் போல 


1 . 


தமிழ் என்பது தழீஇ என்றும் பாடமுள்ளது . இதுவும் பெருமைபற்றிய 
தாயினும் சிறப்பிற்றீராமையிற் றழுவப்பட்டு வழக்காகின்றது என்பது 
கருத்து . தமிழ் வழக்காகின்றது என்பதும் பொருந்துமேற் கொள்க . 
வள்ளம் - சிறு கிண்ணம் . மகளிரின் மிகுதி கூறலின் இதுவும் இழுக்கில 


2 . 


என்றபடி 


3 . 


பேராறு ஏறுழக்கச் சேறாகாது ; தேரோடத் துகள் கெழுமாது ; ஆதலால் 
சிற்றாறென்றபடி . 


1301 


உவமவியல் 


- 


வெல்ல வீழ வாங்கவை யெனாஅ 
நாட நளிய நடுங்க நந்த 
வோடப் புரைய வென்றவை யெனா அ 
வாறா றவையு மன்ன பிறவுங் 

கூறுங் காலைப் பல்குறிப் பினவே . 
இஃது , உவமத்தினையும் பொருளினையும் ஒப்பிக்குங்கால் 
இடைவருஞ் சொல் இணைத்தென்கின்றது . அவைதாம் என்பது 
வினை பயன் மெய் உருவென்னு நான்குவகையு மென்றவாறு . 

இ ள் : இவை எண்ணப்பட்ட முப்பத்தாறு சொல்லும் 
இவையேபோல்வன பிறவும் வழக்கிடத்துஞ் செய்யுளிடத்தும் 
வேறுபடு குறிப்பினவாகி வரும் என்றவாறு . 

ஆறாறவையும் என்பது அவை முப்பத்தாறு மென்றவாறு , 
பல்குறிப்பின என்பது அவை இடைச்சொல்லாகித் தொக்கு 
வருவனவுந் தொகாதே நிற்பனவும் வினைச்சொல்லாகி வேறுபட 
நிற்பனவுமெனப் பலவாமென்றவாறு . 

இவ்வோதிய வாய்பாடெல்லாம் நான்கு உவமத்திற்கும் 
பொதுவென்பது ஈண்டுக்கூறி , இனி அவை சிறப்புவகையான் 
உரியவாறு இதுவென்பது மேற்கூறுகின்றான் . 

‘பிறவும் என்பதனான் எடுத்தோதினவேயன்றி நேர நோக்க 
துணைப்ப மலைய ஆர அமர அனைய ஏர ஏர்ப்ப செத்து 
அற்று கெழுவ என்றற்றொடக்கத்தன பலவும் , ஐந்தாம் வேற்று 
மைப் பொருள்பற்றி வருவனவும் , எனவென்னெச் சங்கள் பற்றி 
வருவனவும் , பிறவுமெல்லாங் கொள்க . ஈண்டு எடுத்தோதிய 
வற்றுள் வரையறை வகையவென மேற்கூறப்படுவன பொது 
வகையான் வருமாற்றுக்கும் உதாரணம் , அவற்றை உரிமை 


1 . 


2 . 


சிறப்புவகை என்றது வினை பயன் மெய் உரு என்பவற்றிற்குத் தனித்தனி 
உரியவாம் வகையை . 
வரையறை வகையவென்றது , வினையுவமை இவை பயனுவமை இவை 
என்றாற்போல வரையறை செய்யப்பட்ட வகையை யுடையவற்றை 
கூறப்படுவன வருமாற்றுக்கும் என இயைக்க . 
உரிமைவகை என்றது வினைக்குரியன இவை பயனுக்குரியன இவை என 
உரிமை கூறும் வகையை . என்றது சிறப்புச் சூத்திரத்துட் காட்டும் உதா 
ரணங்களை. 


3 . 


131 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


வகையான் உதாரணங் காட்டும்வழிக் காட்டுதும் . ஆண்டு எடுத் 
தோதாதன ஆறெனப்படும் ; அவை , ஒன்று என்ற மாற்ற பொற்ப 
நாட நடுங்க என்பன. அஃதேல் ஆண்டு வரையறை கூறப்பட்டன 
எண்ணான்கு முப்பத்திரண்டாயினவாறென்னை, - முப்பதேயாகல் 
வேண்டுமால் அவையெளின் , அவற்றோடு புறனடையாற் கொண் 
டவற்றுள்ளும் நேர நோக்க என்னும் இரண்டு கூட்டி ஓதினான் 
ஆண்டென்பது . 
அவை ; பொதுவகையான் வருமாறு : - 
வே லொன்று கண்ணார்மேல் வேட்கைநோய் தீராமோ 

கோலொன்று கண்ணொன்று கொண்டு . 
என்பது வினையுவமம் . 

மழையொன்று வண்டடக்கை வள்ளியோற் பாடி 
என்பது பயனுயுவமம் . 

வேயொன்று தோளொருபால் வெற்பொன்று தோளொருபால் . 
என்பது மெய்யுவமம் . 

குன்றியுங் கோபமு மொன்றிய வுடுக்கை 
என்பது உருவுவமம் 

ஒழிந்தனவும் இவ்வாறே நான்கு பகுதியும்பற்றி வருமாறு 
கண்டுகொள்க. 

வாயென்ற பவளம் என்றது பண்புவமைபற்றி வந்தது . 
இது வாயாகிய பவளம் என்று ஆக்கச் சொல்லானும் வரும் . 

மணிநிற மாற்றிய மாமேனி 
என்பது உருவுவமம் . 

மதியம் பொற்ப மலர்ந்த வாண்முகம் 
என்பது மெய்யுவமம் . 

வேயொடு நாடிய தோள் 
என்பது , நாடவென்பது வந்த மெய்யுவமம் 

படங்கெழு நாக நடுங்கு மல்குல் 
என்புழி , நடுங்கவென்பது மெய்யுவமம்பற்றி வந்தவாறு . இவ் 
வோதிய வாய்ப்பாட்டோடு பொருந்தவருஞ் சொல்லெல்லாம் 


1 . 


2 . 


ஒன்ற என்னும் உவமை உருபிற்குதாரணம் . 
மாற்ற என்பதற் குதாரணம் . 
நாட என்பதற் குதாரணம் . 
நடுங்க என்பதற் குதாரணம் . 


3 . 


4 . 


132 


உவமவியல் 


பல்குறிப்பின என்பதனாற் கொள்ளப்படும் . இப் பகுதியெல் 
லாம் புறனடையாற் கொள்வனவற்றிற்கும் ஒக்கும் . இச்சொற் 
பரப் பெல்லாம் நோக்கி , 

உவமச் சொல்லே வரம்பிகத் தனவே 
என்று ஓதி உரைப்ப ; அவை அவ்வச் சொல்லுள் அடங்கு 
மாற்றான் வரம்பிகந்தனவாகா வென்பது . 
இனி, பிறவும் என்றதனால் ஓதப்பட்டன வருமாறு : 
துறந்தார் பெருமை துணைக்கூறின் வையத் 
திறந்தாரை யெண்ணிக்கொண் டற்று . 

( குறு . 32 ) 
என்பதனுள் , துணைப்பவென்பதூஉம் அற்றென்பாதூஉம் வந்தன. 

குன்றி னனையாருங் குன்றுவர் குன்றவ 
குன்றி யனைய செயின் . 

( குறு . 97 - 5 ) 
என்று அனையவென்பது வந்தது . பிறவுமன்ன . 
கயமூழ்கு மகளிர் கண்ணின் மானும் . 

( குறு . 9 ) 
என , இன்வேற்றுமையும் உவமவுருபோடு வந்தது . 

குளித்துப் பொருகயலிற் கண்பனி மல்க . 
என்பது உவமவுருபின்றி இன்னுருபு தன்பொருட்கண்ணும் 
வந்தது . 

தூதுணம் புறவெனத் துதைந்தநின் னெழினலம் . 
என்பது , எனவேனெச்சத்தால் உவமம் வந்தது. பிறவுமன்ன. 

இவை எல்லாம் வரைவின்றி நான்குவமமும்பற்றி வரு 
மாறு கண்டு கொள்க . ஐந்தாம் வேற்றுமைப் பொருள் வந்த உவ 
மங்களும் பிறவும் உவமத்தொகையெனப்படா ; தொகைப் 
படாமையி னென்பது . அங்ஙனந் தொகைப்பட்ட வழியும் மற்று 
மேலுரிமை கூறுகின்றதாமென்பது . 


1. 


கண்ணின் - இன்னைச்சாரியை என்று கொண்டு செய்யுள் விகாரத்தால் 
இரண்டாவது தொகைச்சாரியை நின்றதெனலாம் . 
தன்பொருள் - ஒப்புப் பொருள் . ஐந்தாம் வேற்றுமைக்குரிய ஒப்புப் பொருள் 


2 . 


என்றபடி . 


3 . 


4 . 


5 . 


பிறவுமென்றது எனவென் னெச்ச முதலியவற்றை . 
என்பது என்றது வேண்டியதில்லை . 
மேலுரிமை கூறுகின்றதாமென்பது என்றது 292 ம் சூத்திரம் நோக்கி . கூறு 
கின்றது - கூறப்படுகின்றது . கூறுகின்றானாமென்பது என்று மிருந்திருக்க 
லாம் . தொகைப்படல் - உருபுகள் தொகைப்பட்டுவரல் . தொகை - தொகுதல் . 
ஈண்டு வாக்கியம் விடப்பட்டிருத்தல்வேண்டும் . 


133 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


மதியொத்தது மாசற்ற திருமுகம் . 
என்றவழி , உவமமாயினும் உவமத்தொகை யெனப்படாது 
தொகைப்பாடின்மையினென்பது . 

( 11 ) 


( வினை உவம உருபுக ளிவையெனல் ) 
287. அன்ன வாங்க மான விறப்ப 

வென்ன வுறழத் தகைய நோக்கொடு 

கண்ணிய வெட்டும் வினைப்பா லுவமம் . 
இது , மேற் பொதுவகையாற் கூறியவாறன்றி வினையு 
வமைக்கட் சிறந்து வருவன இவையென வரைந்து கூறுகின்றது . 
இ ள் : இவ்வெட்டும் வினையுவமம் என்றவாறு . 
எரியகைந் தன்ன தாமரைப் பழனத்து . 

( அகம் 106 ) 
எனவும் , 
கயநா டியானையின் முகனமர்ந் தாங்கு . 

( அகம் 6 ) 
எனவும் , 
கயமூழ்கு மகளிர் கண்ணின் மானும் . 

( குறுந் . 9 ) 
எனவும் , 

புலிவிறப்ப வொலி தோற்றலின் . 
எனவும் , 

புலியென்னக் கலிசிறந் துராஅய் . 
எனவும் , 

மின்னுற ழிமைப்பிற் சென்னிப் பொற்ப . ( திருமுரு . 85 ) 
எனவும் , 

பொருகளிந் றெருத்திற் புலிந்தகைப் பாய்த்துள். 
எனவும் , 


1 . 


தொகைப்பாடின்மையின் - தொகைப்படுலின்மையின் . ஒத்தது என்பது 
முற்றாய் நின்று முகத்திற்குப் பயனிலையாதலின் ; ஆண்டுத் தொகைப் 
பாடில்லை என்றபடி . மதிமுகம் என்வரிற்றான் தொகையாகும் . இஃது உவம் 
உருபே பயனிலையாய் விரிந்து நிற்றலின் தொகுக்கமுடியாது என்றபடி . 
கலி - ஒலி. 
இமைப்பு - விளக்கம் . 
எருத்து - பிடர். 


2 . 


3 . 


4 . 


134 


உவமவியல் 


மானோக்கு நோக்கு மடநடை யாயத்தார் . 
எனவும் வரும் 

இனிக் , 

கார்மழை முழக்கிசை கடுக்கும். 
எனவும் , 
யாழ்கெழு மணிமிடற் றந்தணன் . 

( அகம் . கடவுள் ) 
எனவும் , 
ஒளித்தியங்கு மரபின் வயப்புலி போல . 

( அகம். 22 ) 
எனவும் , 

ஒழுகை நோன்பக டொப்பக் குழீ இ . 
எனவும் , 

குறுந்தொடி யேய்க்கு மெலிந்துவீங்கு திவவின் . ( பெரும் . 14 ) 
எனவும் , பிறவாய்பாட்டாற் சிறுபான்மை வரும் வினையுவமம் 
பொது விதியாற் கொள்ளப்படும் . பிறவுமன்ன. 

( 12 ) 
288. அன்னவென் கிளவி பிறவொடுஞ் சிவணும் . 
இஃது , எய்தியது இகந்துபடாமற் காத்தது . 

இ - ள் : வினைக்கே உரிமையெய்தியதாகக் கூறிய அன்ன 
வென்பது நான்குவமைக்கும் உரிமையொக்கவரும் என்றவாறு . 


அவை: 


மாரியன்ன வண்கை . 

( புறம் . 153 ) 
எனவும் , 

இலங்குபிறை யன்ன விலங்குவால் வையெயிற்று . ( அகம் . கடவுள் ) 
எனவும் , 
செவ்வா னன்ன மேனி . 

( அகம் . கடவுள் ) 
எனவும் ஒழிந்த மூன்றற்கும் பெருவரவினான் வந்தவாறு வழக்கு 
நோக்கி உணர்க. 

( 13 ) 


1 . ஒழுகை - சகடம் . பகடு - எருமையாண் . 
2 திவவு - நரம்புக்கட்டு . 
3.- ஒழிந்தமூன்று - வினையொழிந்த பயன் மேய் உரு என்ற மூன்று . 


135 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


- 


( பயவுவம உருபுக ளிவையெனல் ) 
289. எள்ள விழையப் புல்லப் பொருவக் 

கள்ள மதிப்ப வெல்ல வீழ 

வென்றாங் கெட்டே பயனிலை யுவமம் . 
இது , முறையானே பயனிலை யுவமைக்குச் சிறந்த வாய்பாடு 
இவையென்ப துணர்த்துதல் நுதலிற்று . 
இ -ள் : இவை எட்டும் பயனிலையுவமம் என்றவாறு . 

எழில் வான மெள்ளினன் றரூஉங் 
எனவும், 

2 கவிகை வன்மைக் கடுமான் றோன்றல் . 
எனவும் , 

மழைவிழை தடக்கை வாய்வா ளெவ்வி . 
எனவும் , 

புத்தே ளுலகிற் பொன்மரம் புல்ல . 
எனவும் , 
விண்பொரு புகழ் விறல் வஞ்சி 

( புறம். 11 ) 
எனவும் , 

கார்கள்ள வுற்ற பேரிசை யுதவி . 
எனவும் , 

* இருநிதி மதிக்கும் பெருவள் ளீகை . 
எனவும் , 

வீங்கு சுரை நல்லான் வென்ற வீகை . 
எனவும் , 

விரிபுனற் பேர்யாறு வீழ யாவதும் 

வரையாது சுரக்கு முரைசா றோன்றல் . 
எனவும் இவை ஓதியமுறையானே பயவுவமைபற்றி வந்தன . 
இவை எட்டும் ‘ பெருவரவின எனவே , சிறுவரவினான் 

அழல்போல் வெங்கதிர் பைதறத் தெறுதலின் . 
எனவும் , 


1 . 


2 . 


3 . 


எழிலி - மேகம் . 
கவிகை - இடக்கவிந்த கை . 
எவ்வி - ஒரு வள்ளல் . 
பொன்மரம் - கற்பகம் . 
இருநிதி - சங்கநிதி பதுமநிதிஉடையவன். என்றது குபேரனை - இஃது ஆகுபெயர் . 
சுரை - முலைமடி . 


4 . 


5 . 


6 . 


136 


உவமவியல் 


மகன்றா யாதல் புரைவதா லெனவே . 

( அகம் . 16 ) 
எனவும், 
ஊறுநீ ரமிழ் தேய்க்கு மெயிற்றாய் . 

( கலி . 20 ) 
எனவும் , 

பல்லோ ருவந்த வுவகை யெல்லா 

மென்னுட் பெய்தந் தற்றே . 
எனவும் , 
யாழ்கொண்ட விமிழிசை யியன்மாலை யலைத்த 

ரூஉம் (கலி . 29 ) 
எனவும் , 

உருமெனச் சிலைக்கு மூக்கமொடு . 
எனவும் , 

யாழ் செத் 
திருங்கல் விடரளை யசுண மோர்க்கும் . 

( அகம் . 88 ) 
எனவும் , 
செறுநர்த் தேய்த்த செல்லுறழ் தடக்கை . 

( முரு . 5 ) 
எனவும் , 

விண்ணதி ரிமிழிசை கடுப்பப் பண்ணமைத்து . ( பத் . மலை . 2 ) 
எனவும் வரும் ; பிறவுமன்ன . மேலைச் சூத்திரத்திற் சொல்லிய 
வாறே இதற்கும் வேண்டுவன உரைத்துக்கொள்க. 

( 14 ) 
( மெய்யுவ உருபுக ளிவையெனல் ) 
290. கடுப்ப வேய்ப்ப மருளப் புரைய 

வொட்ட வொடுங்க வோட நிகர்ப்பவென் 

றப்பா லெட்டே மெய்ப்பா லுவமம். 
இது , முறையானே மெய்யுவமத்திற்குரிய வாய்பாடு கூறு 
கின்றது . 

ள் : இவ்வெட்டு மெய்யுவமம் என்றவாறு . 

நீர்வார் நிகர்மலர் கடுப்ப . 
எனவும் , 
மோட்டிரும் பாறை யீட்டு வட் டேய்ப்ப . 

( அகம் . 15 ) 
எனவும் , 


1 . 


2 . 


சிலைத்தல் - ஒலித்தல் . 
செத்து - கருதி . 
நிகர்மலர் - இணைமலர் ( தம்முளொத்தமலர் ) . நிகர் - ஒளியுமாம் . 
வட்டு - உருண்டை . 


3 . 


4 . 


137 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


வேய்மருள் பணைத்தோள் ஞெகிழ . 

( குறு . 318 ) 
எனவும் , 
உரல் புரை பாவடி . 

( கலி . 21 ) 
எனவும் , 

முத்துடை வான்கோ டொட்டிய முலைமிசை. 
எனவும் , 

பாம்புரு வொடுங்க வாங்கிய நுசுப்பின் . 
எனவும் , 

செந்தீ யொட்டிய வெஞ்சுடர்ப் பரிதி . 
எனவும் , 

கண்ணொடு நிகர்க்குங் கழிப்பூங் குவளை . 
எனவும் , இவை ஓதிய முறையானே மெய்யுவமத்துக்கண் வந்த 
வாறு . 

இவற்றை உரிமை கூறிப் பெருவரவினவெனவே ஒழிந்தன 
வுஞ் சிறுபான்மை வருமென்பதூஉம் அவை பொதுச் சூத்திரத் 
தான் ( 286 ) அடங்குமென்பதூஉங் கொள்க . 
அவை : 
கடல்போற் றோன்றல கா டிறந் தோரே . 

( அகம் .1 ) 
எனவும் , 

அஞ் சுடர் நெடுங்கொடி பொற்பத் தோன்றி . ( அகம் . 11 ) 
எனவும் , 
புலி செத்து வெரீஇய புகர்முக வேழம் . 

( அகம் . 12 ) 
எனவும் , 
சேயித ழனைய வாகி 

( அகம் . 19 ) 
எனவும் , 

மாணெழில் வேய்வென்ற தோளாய்நீ வரிற்றாங்கும். ( கலி . 20 ) 
எனவும் , 

கண்போன் மலர்ந்த சுனையும் . 
எனவும் , 
நறுமுல்லை நேர்முகை யொப்ப நிரைத்த . 

( கலி . 22 ) 
எனவும் , 
முழவுறழ் தடக்கையி னியல வேந்தி . 

( முருகு . 215 ) 


1 . 


2 


வான் கோடு - வெண்கோடு . 
இறந்தோர் - கடந்தோர் . 
சுடர்நெடுங்கொடி - விளக்கின் நெடிய வரிசை , 


3 . 


138 


உவமவியல் 


எனவும் வரும் . இவை புறனடையாற் கொண்டனவும் எடுத் 
தோதியனவும் பொதுவிதியான் வந்தவாறு . 

( 15 ) 


( உரு ( நிற ) வுவம உருபுக ளிவையெனல் ) 
291 . போல மறுப்ப வொப்பக் காய்த்த 

நேர வியப்ப நளிய நந்தவென் 

றோத்துவரு கிளவி யுருவி னுவமம் .. 
இது , நான்காம் எண்ணு முறைமைக்கண் நின்ற உருவு 
வமத்திற்குரிய வாய்பாடு கூறுகின்றது . 

இ - ள் : இவ்வெட்டும் உருவுவமம் என்றவாறு . 


அவை: 


தன்சொல் லுணர்ந்தோர் மேனி 
பொன்போற் செய்யு மூர்கிழ வோனே . 

( ஐங்குறு. 41 ) 
எனவும் , 

மணிநிற மறுத்த மலர்ப்பூங் காயா . 
எனவும், 

ஒண்செங் காந்த ளொக்கு நின்னிறம் . 
எனவும், 

வெயிலொளி காய்த்த விளங்குமணி யழுத்தின . 
எனவும் , 

கார்விரி கொன்றைப் பொன்னேர் புதுமலர் . ( அகம் . கடவுள் ) 
எனவும் , 

தண்டளிர் வியப்பத் தகைபெறு மேனி . 
எனவும் வரும் . 

நளிய நந்த என்பன இக்காலத்து அரியபோலும் ; அவை வந்த 
வழிக் கண்டு கொள்க . 

இனி , இவைபோல உரியவன்றி உருவுமத்தின்கண்ணும் 
பொதுச் சூத்திரத்தான் ( 286 ) வருமெனப்பட்ட வாய்பாடு சிறு 
வரவின வருமாறு . 


1 . 


2 . 


மணி - நீலமணி . 
காய்த்தமணி என்க . காய்த்த - காயச்செய்த . வெயில் வெப்பத்துக்கும் 
வெப்பமளித்த என்றபடி . இது உவமையாய் நின்றது . 
கார் - கார்காலம் . 


3 . 


139 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


துளிதலைத் தலைஇய மழையே ரைம்பால் 

( அகம் . 8 ) 
எனவும் , 

நெருப்பெனச் சிவந்த வுருப்பவிர் மண்டிலம் ( அகம் . 31 ) 
எனவும் , 

2 செயலையந் தளிரேய்க்கு மெழினல மந்நலம் ( கலி . 15 ) 
எனவும் , 
மாயிதழ் புரையு மலிர்கொ ளீரிமை 

( அகம் . 19 ) 
எனவும் , 
பான்மருண் மருப்பி னுரல்புரை பாவடி 

( கலி . 21 ) 
எனவும் , 
எரியுரு வுறழ விலவ மலர 

( கலி . 33 ) 
எனவும் , 
பலர்புகழ் ஞாயிறு கடற்கண் டாஅங்கு 

( முரு. 2 ) 
எனவும் , 
பொன்னுரை கடுக்குந் திதலையர் 

( முரு . 145 ) 
எனவும் , 

தீயி னன்ன வொண்செங் காந்தட் 

டுவற்கலித்த புதுமுகை யூன் செத்து . ( மலைபடு . 145 - 6 ) 
எனவும் வரும் ; பிறவுமன்ன. 

( 16 ) 
( இன்ன உவமைக்கு இன்ன வாய்பாடு உரியவென்றற்குக் 

காரணம் வரலாற்று முறையா னறியப்படுமெனல் ) 
292. தத்த மரபிற் றோன்றுமன் பொருளே . 
இது , நான்கு உவமைக்கும் ஒரோவொன்று எட்டாகக் 
கூறிய வாய்பாட்டிற்கெல்லாம் புறனடை . 

ள் : இன்னதற்கு இன்ன வாய்பாடு உரியதென்றற்குக் 
காரணம் என்னையென்றார்க்கு , அவை தத்தம் வரலாற்று முறை 
மையானே அவ்வவ பொருடோன்ற நிற்கும் என்றவாறு . 


1 . 


2 . 


3 . 


4 . 
5. 


தலைஇய - பெய்த . 
செயலை - அசோகு . 
எரி - நெருப்பு . 
திதலை - தேமல் . 
கலித்தல் - தழைத்தல் . 
ஊன் செத்து - தசையென்ற கருதி . 
வரலாறு - மரபு . 


6 . 
7 . 


140 


உவமவியல் 


“ புலி பாய்ந்தாங்குப் பாய்ந்தான் " என வினையுவமத்திற்கு 
வந்த ஆங்கென் கிளவி தளி ராங்குச் சிவந்தமேனி எனிற் 
பொருந்தாது . 

இனி , எள்ளவென்பது பயவுவமைக்கு ஏற்குமென்றான் ; 
அது , ‘ புலியெள்ளும் பாய்த்துள் எனலாகாது ; என்னை ? புலிக்கு 
வலி கூறினன்றி அதனோடு உவமிக்கப்பட்ட சாத்தற்குப் புகழா 
காதா கலானென்பது . ஒருவனை வென்றி கூறுங்கால் அவனோடு 
ஒப்பிக்கின்ற புலியேற்றினை அவனைக்கண்டு எதிர் நிற்கலாற் 
றாது புறங் கொடுத்ததெனலும் , நடுங்கிற்றெனலும் , கண் சிம்புளித்த 
தெனலும் , அவற்குப் புகழாமென்பதே கருதிக் கூறின் கூறின உவமை 
வெளிப்பாடுமின்றி அவற்கது புகழுமாகாதென்பது கருத்து . 

இனி , மழையினைக் கொடைக்கு இழித்துச் சொல்லவும் 
பெறுபவன்றே ; அவ்வாறு சொல்லினும் அதனை அவனின் 
இழித்து நோக்காது உலகமாதலின் . 

விழைய வீழ புல்ல மதிப்ப வெல்ல என்பனவும் , உவமை 
தான் பொருளையொத்தற் கவாவினவென்று பொருள் தோன்ற 
நிற்குமென்றவாறு . கள்ளவென்பதூஉம் அதன் குணம் அதன் 
கண் இல்லாமற் கதுவிற்றென்னும் பொருட்டு . பொருவவென் 
பதூஉம் மழையினையும் ஒருவனையும் * உறழுந்துணைச் சிறந்தா 
னெனச் சொல்லுதல். இவ்வாற்றான் இவை உரிமை கூறப்பட்டன. 

இனி , மெய்யுவமத்திற்கு உரியவெனப்பட்டனவும் அவ் 
வாறே ஒரு காரணமுடைய போலும் . கடுப்ப என்றக்கால் வினைக் 
கும் பயத்திற்கும் ஏலாது ; என்னை ? கடுத்தலென்பது ஐயுறுதல் . 
புலியோடு மறவனை ஐயுறவேண்டுவதோர் காரணமின்மை 


1 . 


2 . 


3 . 


ஆங்கு என்பது பாய்ந்தாங்கு எனச் செய்யுள் வழக்கில் வினையோடியைந் 
தன்றி வராமையிற் பொருந்தா தென்றார் . 
சிம்புளித்தல் - சுருங்கல் . 
வெளிப்பாடு - வெளிப்படுதல் ( தோற்றம் ) . 
உறழ்தல் - மாறுபடல் . 
இது முதலாகக் கடுத்த என்னும் உவம உருபு வினை பயன் உரு என்னும் 
மூன்றற்கும் பொருந்தாமைக்குக் காரணங் கூறுகின்றார் . புலியொடு மறவனை 
என்னும் வாக்கியத்தில் வினை பற்றி என்பது விடப்பட்டிருத்தல் வேண்டும் . 


4 . 


5 . 


141 


பதனைக் காட்டுதலின் வடிவிற்கேற்றது . ஒடவென்பதும் ஒடுதற் 
தொல்காப்பியம் பொருளதிகாரம் 
யானும் , மழையின் விளைத்த பயத்தோடு உவமித்தலின் மழை 
யோடு ஒருவனை ஐயங்செய்தல் வேண்டுவதின்மையானும் , வடிவு 
கண்டவழி ஐயம் பிறக்குமாகலானும் , உருவென்பது குணமா 
கலாற் பொருள் வேற்றுமை அறிந்தவழி ஐயஞ் செல்லாதா 
கலானும் மெய்க்குரிமை கூறினானென்பது . ஏய்த்தலென்பதூஉம் 
பொருந்துதலாகலின் வடிவிற்கேற்கும் . மருள புரைய ஒட்ட 
ஒடுங்க என்பனவும் கடுத்தல் போலும் பொருண்மைய ; என்னை ? 
மருட்சியும் புரையுணர்வுங் கவர்த்தலைக் காட்டுதலானும் , ஒட்ட 
ஒடுங்க என்பனவும் இரண்டனையும் ஒன்றென்னும் பொருண் 
மையவாகலானுமென்பது . நிகர்த்தலும் அவ்வினப் பொருளென் 


றொழில் வடிவிற்கல்லதின்மையின் அவ்வடிவிற் கேற்றது . பண் 
பாயிற் பண்பு நிறப்பண்பு ஓடிற்றெனலாகாமையின் . 

இனி , உருவுவம் வாய்ப்பாட்டிற்குங் காரணங் கூறுங்கால் , 
போலுமென்பது இடைச்சொல்லாகலானும் , மரீஇவந்த வினைப் 
பாற்பட்ட தாகலானும் , அதற்குக் காரணம் கூறப்படாதென்பது ; 
அஃதேல் , அதனை இவ்வெட்டற்கும் முன்பு கூறிய தென்னை , 
பொருளுடையவற்றைப் பிற்கூறியெனின், அதுவும் அன்னவென் 
பதுபோல மற்றை மூன்று உவமத்தும் பயின்று வருமென்பது 
எய்துவித்தற்கென்பது. மறுப்ப ஒப்ப என்பன முதலாயினவும் ஒரு 
காரணமுடையவென்பது ஆசிரியன் பெருவரவினவாக 
உரிமைப்படுத்துக் கூறினமையின் அறிந்தாம் . அல்லதூஉம் ‘ மரபிற் 
றோன்றும் என்றதனான் இவையெல்லாம் மரபுபற்றி அறியல் 
வேண்டும் எனவே தலைச்சங்கத்தார் முதலாயினார் செய்யுட் 
களுள் அவ்வாறு பயின்று வருமென்பது அறிந்தாமன்றே , இவ் 
வாறு சூத்திரஞ் செய்தலானென்பது . 


1 . 


பொன்கடுக்கு மேனி என்பதில் பொன்னும் மேனியுமாகிய பொருள்களின் 
வேற்றுமை அறிந்தவிடத்தும் அப்பொருள்களின் குணத்தில் ஐயஞ் செல்லாது . 
ஆகலின் ஐயம் பொருள்களின் கண்ணேயே ( வடிவின்கண்ணேயே ) 
தோன்றும் என்றபடி . 
ஒன்று - அபேதம் . 
மரீஇவந்த - தொன்றுதொட்டு வந்த . உவமவியல் 21 ம் சூத்திரம் நோக்குக . 


2 . 


3 . 


142 


உவமவியல் 


(உவமை எட்டாகுமெனல் ) 
* நாலிரண் டாகும் பாலுமா ருண்டே . 


293 . 


இதுவும் , மேலனவற்றையே பகுக்கின்றது . 

ள் : வினை பயன் மெய் உரு எனப்பட்ட நான்கும் 
எட்டாம் பகுதியும் உண்டு என்றவாறு . 


அவை : உவமத்தொகை நான்கும் உவமவிரி நான்குமென 
எட்டாதலும் உடையவென்றவாறு . அவை :- புலியன்ன பாய்த் 
துள் புலிப்பாய்த்துள் எனவும் , மழையன்ன வண்கை ‘மழை 
வண்கை எனவும் , வேயன்ன தோள் வேய்த்தோள் எனவும் , 
பவளத்தன்ன வாய் பவளவாய் எனவுந் தொகைவிரி பற்றி நான் 
கும் எட்டாயினவாறு . சொல்லோத்தினுள் இவ்வாய்பாடு விரிந்து 
வருமாறு கூறாது ஆண்டுத் தொகையாராய்ச்சிப்பட்ட மாத்திரை 
யானே கூறினான் ; அவ்வுவமத்தான் ஈண்டுக் கூறப்படுதல் பொரு 
ளினவாகலானும் , இடைச்சொல்லேயன்றிப் பொருள் பயப் 
பனவும் அவ்வுருபாகலானும் , அதன் விரிவினை ஈண்டுப் பெயர் 
தந்து கூறி அதன்றொகையொடு படுப்ப இத்துணைப் பகுதிய 
வாம் அந்நால்வகை யுவமமும் என்றானென்பது . 

இதுவுமொரு கருத்து : - முன்னர் எவ்வெட்டாகக் கூறிய 
வை ஒவ்வொன்றும் இரண்டு கூறாகி எட்டாம் பகுதியுடைய 
வென்றவாறு . யாங்ஙனமெனின் , அன்ன என்னுஞ் சொன் 
முதலாகிய எட்டனுள் அன்ன ஆங்கமான என்ன எனப்பட்ட 
நான்கும் வேறொரு பொருளை உணர்த்தாமையின் ஓரினமாகி 


- 


இதற்கு வேறு பொருள் கூறுவர் . இளம்பூரணர் . 
1 . சொல்லோத்து - சொல்லதிகாரம் . 
2 . பொருளின் - பொருள்மாத்திரைய . 
3. - பொருள் - உவமப்பொருள் . 
4 .. வேறொரு பொருளை யுணர்த்தாமையினென்றது - உவமையும் உவமேயமும் 

வேறல்ல ஒன்றேயென்னும் ஒரே பொருளை உணர்த்தலின் என்றபடி . புலி 
யன்ன மறவன் என்றவழி அன்னவென்பது மறவன் புலியே வேறன்று என்பதை 
யுணர்த்திநிற்குமென்றபடி . ஏனைய மூன்றுருபுமன்ன. இதுவே கருத்தாதல் 
விறத்தன் முதலியவற்றிற்குப் பின்னர்க் கூறும் பொருளான் உணர்க . 


143 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


ஒன்றாகவும் , விறப்ப உறழ தகைய நோக்க என்னும் நான்கும் ஒரு 
பொருளுடைமையின் ஒரு பொருளாகவும் , இவ்வாறே இன 
நோக்குதற் குறிப்பின் வாயிற்று ; இவ்வாற்றான் இரண்டெனவும் 
படும் எட்டுமென்றவாறு . இதனது பயன் இவ்விரண்டு கூற்றான் 
அடக்கப்படும் வினையுவமச்சொல்எட்டும் ( 287 ) என்றவாறு . 
விறத்தல் , இனமாகச் செறியுமென்னும் பொருட்டு . உறழ்ச்சியுந்தன் 
இனமாகக்கொண்டு மாறுதற்பொருட்டேயாம் . தகுதி அதுவெனப் 
படுவது என்னும் பொருண்மைத்தாகலின் அவற்றோடொக்கும் , 
நோக்கென்பதூஉம் அவ்வாறே இனமாக்கி நோக்குதற் பொருட்டு. 
இவ்வாற்றான் இரண்டெனவும்படும் எட்டுமென்றவாறு . இதனது 
பயன் : - ஓதிய வாய்பாடு எண்ணான்கற்கும் இன்ன வாய்பாடும் 
இன்ன வாய்பாடும் ஒரு பொருளவென்று அறிதலுந் தத்தம் 
மரபிற் பொருள் தோன்ற வருமென்பதும் இடைச்சொல்லென் 
றலும் , ஒப்பில் வழியாற் பொருள்செய்யினும் இசைச்சொல் 
லாகா ; தெரிநிலைவினை உருபாயினும் என்பதறிவித்தலுமெனக் 
கொள்க . மேல் வருகின்றனவற்றிற்கும் இஃதொக்குமென்பது . 

இனிப் , பயவுவமை வாய்பாடு எட்டனுள்ளும் எள்ள பொரு 
வகள்ள வெல்ல என்னும் நான்கும் உவமத்தினை யிழித்தற் 
பொருளவாகி ஒன்றாயடங்கும் ; என்னை ? மழையைப் பொரீ 
இச் சொல்லுதலும் அதனது தன்மைக்குணங் கொள்ளப்படு 


1. 


2 


3 . 


4. 


விறத்தன் முதலிய நான்கும் ஒரு பொருள் என்பதை விறத்தல் இனமாகச் 
செறிதல் என்று தொடங்கும் வாக்கியங்களானுணர்க . 
ஒரு பொருளாக - ஓரினமாக என்றிருப்பது நலம் . 
ஆதலின் என்றிருப்பது நலம் . 
இவ்வாக்கியம் வேண்டியதில்லை . 
இசை - இடை என்றிருத்தல் வேண்டும் . 
தெரிநிலைவினை உவமஉருபாயினும் என்று பாடமுள்ளது . அதுவே 
பொருத்தம் . தெரிநிலைவினை உவம உருபாயினும் ஒப்பல்வழியாற் பொருள் 
செய்யினும் இடைச்சொல்லாகா என்றபடி . இடைச்சொல்லாகா என்பது 
பின்வரல் வேண்டும் . இவ்வாக்கியங்களில் பல ஏடெழுதுவோரால் மாறியும் 
திருத்தியும் எழுதப்பட்டன. 


5 . 


6 . 


144 


உவமவியல் 


தலும் வெல்கையும் அதனை எள்ளுதல் போல்வான் இழித்து 
வினையே காட்டுதலின் . இனி, விழைய புல்ல மதிப்ப வீழ என்னும் 
நான்கும் உவமிக்கப்படும் பொருளினை உயர்த்தாமையானும் 
உவமத்தினை இழித்துக் கூறாமையானும் அவை நான்கும் ஒரு 
பொருளெனப்பட்டன. இவ்வாற்றாற் பயவுவமையெட்டும் ( 289 ) 
ரண்டாயினவென்பது . 

மெய்யுவமை இரண்டாங்கால் , - ஐயப் பொருட்கண் நான் 
கும் துணிபொருட்கண் நான்குமென இரண்டாம் . கடுப்ப மருள 
புரைய ஓட என்னும் நான்கும் ஐயப் பொருளவாகி ஒன்றாம் . ஓட 
வென்பது உவமத்தின் கண்ணும் பொருளின்கண்ணும் உணர்வு 
கவர்ந்தோடிற்று என்னும் பொருள் தோன்றவும் சொல்லின் 
அதுவும் ஐயமெனப்பட்டது போலும் . இனி , ஏய்ப்ப ஒட்ட 
ஒடுங்க நிகர்ப்ப என்னும் நான்கும் ஐயமின்றி உவமையும் பொரு 
ளும் ஒன்றென உணர்வு தோன்றும் வாய்பாடாகலின் இவை 
நான்கும் ஒன்றெனப்பட்டு இவையெட்டும் ( 290 ) இரண்டாயின. 

இனி , உருவின் (291 ) கண்ணும் , போல ஒப்ப நேரநளிய என் 
னும் நான்கும் மறுதலையின்றிச் சேர்ந்தனவென்று கோடற்கு வாய் 
பாடாகி வருதலின் அவையும் ஒன்றெனப்பட்டன. 


நளியென் கிளவி செறிவு மாகும் . 


( தொகு . சொ . 323 ) 


என்றதனால் , அதனொடு சேர்ந்ததென்னும் பொருட்டேயா 
யிற்று . இனி , மறுப்ப காய்த்த வியப்ப நந்த என்னும் நான்கும் 
உவமையோடு மறுதலை தோன்றி நிற்கும் பொருளவாகலின் 
நான்கும் ஒன்றெனப்பட்டு இவையும் இரண்டாயின. நந்துத 
லென்பது கேடு . வியத்தலென்பது உவமையான் வியக்கத்தக்கது 
பொருளெனவே அதன்கண் அக்குணமின்றென மறுத்தவாறாம் . 
காய்த்தலென்பதூஉம் உவமையைக் காய்ப்பித்தலாகலின் அது 
வும் மறுத்தலென்பதன் பொருளெனப்பட்டது . இவ்வாறு இவை 
யெல்லாந் தொகுப்ப எட்டாதலும் உண்டென்பது இதன் கருத்து . 


1 . 


அதனை 

- உவமையை . 


2 . 


போல்வான் - போலும்படி , இஃது எள்ளுதல்போல் வனவாய் இழிவினையே 
காட்டலின் என்று மிருந்திருக்கலாம் . 


1451 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


இவற்றுட் பலவற்றையுஞ் செயவெனெச்ச வாய்பாட்டால் 
ஓதியது என்னையெனின் அஃது , உடம்பொடு புணர்த்தல் ( 665 ) 
என்பதனான் இடைச்சொல்லும் உரிச்சொல்லும் வினைச்சொற் 
போல நிற்குமெனவும் , அவையுந் தெரிநிலை வினையுவமையாய் 
வருமெனவும் அறிவித்தற்கென்க , இவற்றை இவ்வாறு எட்டாகச் 
சொல்லுதல் பெரிதும் நுண்ணுணர்விற் றெனவுணர்க. ( 18 ) 


( மெய்ப்பாடு எட்டன்வழிப் பெருமையும் சிறுமையுந் 

தோன்றுமெனல் ) 
294. பெருமையுஞ் சிறுமையு மெய்ப்பா டெட்டன் 

வழிமருங் கறியத் தோன்று மென்ப . 
இது , மேற்கூறிய உவமை இன்னுமொருவாற்றான் எட்ட 
டெனப்படுமென்பது உணர்த்துதல் நுதலிற்று . 

ள் : பெருமைபற்றியுஞ் சிறுமைபற்றியும் ஒப்புமை 
கொள்ளப்படும் உவமை மேற்கூறிய மெய்ப்பாடெட்டன்வழித் 
தோன்றுமென்று சொல்லுவர் புலவர் என்றவாறு . 


மெய்ப்பாடு எட்டென்பன: 
நகையே யழுகை யிளிவரந் மருட்கை 

யச்சம் பெருமிதம் வெகுளி யுவகை 
என மெய்ப்பாட்டியலுண் மேற்கூறப்பட்டன. 


( தொ . மெய் . 5 ) 


களவுடம் படுநரிற் கவிழ்ந்து நிலங்கிளையா 


( அகம் 16 ) 


என்பது , நகையுவமம் ; என்னை ? தலைமகனைக் கண்டறியா 
தாள் போலக் கரந்தொழுகுகின்ற பரத்தை அவனோடு ஒப்புமை 


1 . 


இளம்பூரணரும் பல்குறிப்பின என்றதனால் இச்சொற்கள் பெயரெச்ச 
நீர்மையவாய் வருவனவும் , வினையெச்ச நீர்மையவாய் வருவனவும் , முற்று 
நீர்மையவாய் வருவனவும் , இடைச்சொல் நீர்மையவாய் வருவனவும் உள 
எனக் கொள்க . புலிபோன்ற சாத்தன் , புலிபோலுஞ் சாத்தன் என்பன 
பெயரெச்சம் . புலிபோன்று வந்தான் , புலிபோலப் பாய்ந்தான் என்பன 
வினையெச்சம் . புலி போலும் புலிபோன்றனன் முற்று . அன்ன 

இன்ன 
இடைஉச்சொல் என இச்சூத்திர உரையுட் கூறுதல் காண்க . 
இச்சூத்திரத்திற்கு எட்டாகும் பகுதியுமுள என்று பொருள் கொண்டு 
சிறப்புச் சூத்திர நான்கனுள்ளுங் கூறிய 32 ம் எட்டாகும் என்று பொருள் 
கூறின் நலம் . பேராசிரியர் கருத்தெல்லாம் இவற்றுளடங்கும் . 


2 . 


1461 


உவமவியல் 


கண்டு தனிநின்று விளையாடும் புதல்வனைக்கொண்டு மகிழ் 
கின்றாளை , வாயிற்கதவம் மறைந்துநின்ற தலைமகள் நீயும் அம் 
மகவிற்குத் தாயே காண் என்றவழிக், களவுகண்ட பொருளோடு 
கையகப்பட்ட கள்வர்போலச் செய்வதறியாது தடுமாறி முகம் 
வேறுபட்ட நிலைமையை உவமித்துச் 

சிரித்தமையின் நகையுவம 
மாயிற்று . 

கலங்கவிழ்த்த நாய்கன் போற் களைதுணை பிறிதின்றிப் 
புலம்புமென் னிலைகண்டும் போகலனே யென்றியால் 

( யா.வி. பா . 318 ) 
என்பது அவலவுவமை ; கலங்கவிழ்ந்த நீகாமன்போலப் புலம் 
பினாளென்றமையின் 4 அப்பெயர்த்தாயிற்று . 

பெருஞ்செல்வ ரில்லத்து நல்கூர்ந்தார் போல 
வருஞ்செல்லும் பேருமென் னெஞ்சு 

( முத்தொ. 88 ) 
என்பது , இளிவரலுவமம் ; என்னை ? தலைமகன் மாட்டு இன்ப 
விளையாட்டெய்துவார் பலரையுங் கண்டு நெஞ்சு தீரப் புன்க 
ணெய்தித் தனிநின்றும் புகப்பெறாது இளிவந்தமையின் அப் 
பெயர்த்தாயிற்று . 

ஈரத்து னின்னவை தோன்றி னிழற்கயத்து 
ணீருட் குவளைவென் தற்று 

( கலி . 41 ) 
என்பது , மருட்கையுவமம் ; என்னை ? நிழற்கயத்தின் குவளை 
வேவனவின்மையின் இஃது அற்புதமாயிற்று . 
சாந்தகத் துண்டென்று செப்புத் திறந்தொருவன் 
"பாம்பகத்துக் கண்ட துடைத்து 

( நால . 13 - 6 ) 
என்பது , அச்சமாகலின் அச்சவுவமை . 


1 . 


2. 


3 . 


4. 


சிரித்தது - தலைவி . 
கலம் - தோணி . 
நாய்கன் - மீகாமன் . 
அப்பெயர்த்தாயிற்று என்றது அவல உவமை என்னும் அப்பெயரை 
யுடைத்தாயிற்று என்றபடி . 
ஒன்றை நெருப்பு வேவச்செய்யுமன்றி நீர் வேவச்செய்யாது . செய்யுமாயின் 
அது அற்புதமாகும் . ஆதலின் நீருட் குவளை வெந்தற்று என்றது 
அற்புதவுவமையாயிற்று என்றபடி . மருட்கையெனினும் அற்புதம் எனினும் 
அதிசயம் எனினு மொக்கும் . முன்னையபோல இதுவும் அப்பெயர்த்தா 
யிற்று என்று மிருந்திருக்கலாம் . 
பாம்பைக் காணுவார்க்கு அச்சமுண்டாதலின் அச்சமென்றார் . 


5 . 


6 . 


147 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


மல்லரை மறஞ்சாய்த்த மால்போற்றன் கிளைநாப்பட் 
கல்லுயர் நனஞ்சாரற் கலந்தியலு நாடகேள் 

( கலி . 52 ) 
என்பது , பெருமிதவுவமை . 

கூற்று வெகுண் டன்ன முன்பொடு 
மாற்றிரு வேந்தர் மண்ணோக் கினையே 

( புறம் . 42 ) 
என்பது , வெகுளியுவமம் . 

பாடிச் சென்ற பரிசிலர் போல 
வுவவினி வாழி தோழி 

( அகம் . 65 ) 
என்பது , உவகையுவமை ; பிறவுமன்ன . 

இவற்றான் எண்வகை மெய்ப்பாடும் பற்றி உவமை எட் 
டெனப்படுமென்று அறிந்து கூறினான் . 

பெருமையுஞ் சிறுமையுஞ் சிறப்பிற் றீரா ( தொ . உவ . 10 ) 
என்புழிப், பெற்றாமாகலின் மெய்ப்பாடெட்டன்வழித் தோன்று 
மென்னாது ‘ மருங்கறிய என்றதனாற் பெருமையுஞ் சிறுமை 
யும் பற்றி வருதல் வழிமருங்கெனவும் , அவை பற்றாது மெய்ப் 
பாடெட்டும்பற்றி வாளாது உவமை வருதல் செவ்விதெனவுங் 
கொள்ளப்படும் . 


நீருட் குவளைவெந் தற்று 

( கலி . 41 ) 
என்பது , பெருமைபற்றியது ; என்னை ? உலகநடையிறந்ததோர் 
உவமைகூறி அதனோடு தலைமகன் ஈரத்தினை ஒப்பித்தமையின் . 

களவுடம் படுநரிற் கவிழிந்து நிலங் கிளையா ( அகம் , 16 ) 
என்பது , தனக்கு நிகராமல் இழித்துரைத்தமையிற் சிறுமை பற்றி 
வந்ததாம் . 


1 . 


2 . 


3 . 


மறஞ் சாய்த்தமை வீரத்தாலாதலின் வீரம் என்றார் . பெருமிதம் - வீரம் . 
வெகுளி - கோபம் . 
செயப்படு பொருள் - ‘பெருமையுஞ் சிறுமையும்பற்றி வருதல் எனப் பின் 
வரலின் முன் வாளா பெற்றாமாகலின் என்றார் . 
வாளாது என்பது ஈண்டு வேண்டியதில்லை . 
ஈரம் - அன்பு. 
தனக்கு என்றது தலைவியை. 


4 . 


5 . 


6 . 


148 


உவமவியல் 


உவமையும் மெய்ப்பாடும் பொருள்களை அறிவிப்பனவாகி 
அவை வேறு வேறு பொருள் அறிவித்தலின் ஒத்து வேறுடை 
யனவாயினும் சிறுபான்மை மயங்கியும் வருமென்றற்கு இது கூற 
வேண்டியதென்பது . 

(19 ) 
( உவமையானே உவமேயப் பொருட்கேற்றன அறிந்து 

துணியப்படுவனவு முளவெனல் ) 
265. உவமப் பொருளி னுற்ற துணருந் 

தெளிமருங் குளவே திறத்திய லான . 
இஃது , எய்தாததெய்துவித்த னுதலிற்று . உவமையோடு 
பொருள் ஒவ்வாதனவும் ஒப்புமை சார்த்திக் கொள்ளுமாறுணர்த் 
தினமையின் . 

இ - ள் : உவமப் பொருளின் - உவமையெனப்பட்ட பொரு 
ளான் , இன் உருபு ஆன் உருபின்கண் வந்தது ; உற்றதுணருந் 
தெளிமருங்குள - உவமிக்க வரும் பொருட்குற்றதெல்லாம் அறிந்து 
துணியும் பகுதியுமுள; திறத்தியலான - அங்ஙனந் துணியப்படும் 
பொருட்டிறம் பலவாகி வரும் இலக்கண வகையான் என்றவாறு . 

அப்பகுதி பலவும் உற்றுணராமற் சொல்லியவழியும் அஃது , 
உணர வருமென்பது கருத்து . திறத்தியல் எனப்பட்ட பகுதியா 
வன , - மேற் கூறப்பட்ட மெய்ப்பாடெட்டும்பற்றி உவமங் கொள் 
ளுங்கால் + உற்றதுணருந் தெளிமருங்கென உவமானவடைக்கு 
உவமேயவடை குறைந்து வருவனவும் , யாதும் அடையின்றி வரு 
வனவுமென்று இவ்விரண்டும் உற்றுணராமற் சொல்லியவழி , 
அவற்றுக்கும் உவமைப் பொருளே தெளிமருங்காமெனவும் 
வாளாதே உவமஞ்செய்து உற்றதுணர்த்தாதவழியும் அதுவே 
தெளிமருங்காமெனவும் இன்னோரன்ன கொள்க . 


1 . 


2 . 


3 . 


4 . 


ஒத்து - ஓத்து என்றிருத்தல் வேண்டும் . ஓத்து - இயல் . 
ஒவ்வாதனவும் என்றிருப்பது நலம் . 
அப்பகுதி - உவமிக்கப்படும் பொருடபகுதி . 
உற்ற துணருந் தெளிமருங்கெனவே என்றிருத்தல் வேண்டும் . இவ்வாக்கியம் 
இல்லாமலுமிருக்கலாம் . 
வாளாது - அடையின்றி . 
அது - வாளா கூறியது . 


5 . 


6 . 


149 


을 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


உதாரணம் , 

களவுடம் படுநரிற் கவிழ்ந்து நிலங் கிளையா . ( அகம் . 16 ) 
என்றவழிக், கண்டோர்க்கெல்லாம் பெருநகையாகக் களவுண் 
டாகப்படுநரிற் கவிழ்ந்து நிலங்கிளையாவென உற்றதுணரக் கூறிய 
திலனாயினுங் கையொடுபட்ட எள்ளுதற் பொருள் தோன்றி நகை 
புலப்படுவதாயிற்று . 

சாறுதலைக் கொண்டெனப் பெண்ணீற் றுற்றெனப் 
பட்ட மாரி ஞான்ற ஞாயிற்றுக் 
கட்டி னிணக்கு மிழிசனன் கையது 
போழ்தூண் டூசியின் விரைந்தன்று மாதோ 
ஊர்கொள் வந்த பொருநனொ 
டார்புனை தெரியல் நெடுந்தகை போரே . 

( புறம் . 82 ) 
என்னும் பாட்டினுள் உவமப் பொருளாகிய போழ் தூண்டூசிக் 
குப் பல அடைகூறி அதனோடு உவமிக்கப்படும் போர்த்தொழி 
லினை யாதுமோர் அடையின்றி வாளாது கூறினானாயினும் 
உவமப் பொருளானே போர்த்தொழிற் குற்றதும் உணரக் கூறினா 
னாம் . என்னை ? உண்டாட்டும் கொடையும் உரனொடு நோக்கி 
மறுத்தலும் முதலாகிய உள்ளக் கருத்தினான் , ஒரு கணத்துள்ளே 
பல வேந்தரை ஒருங்கு வேறற்கு விரைகின்றது போர்த் தொழி 
லென்பது தெளியப்பட்டமையின். 

உழுத நோன்பக பழிதின் றாங்கு . 
( நல்லமிழ் தாகநீ நயந்துண்ணு நறவே .) 

( புறம் . 125 ) 
எனவும் , 


1 . 


2 . 


- 


களவு உடம்படுநரின் என்றிருப்பது நலம் . 
போழ்தூண்டு ஊசி வாரைச் செலுத்தும் ஊசி . போழ் - வார் . தூண்டல் 
செலுத்தல் . போழ் தூண்டூசிக்கு அடைகள் சாறுதலைக் கோடலும் பெண் 
a னலும் . இரண்டற்கும் போதற்பொருட்டுக் கட்டிலைப்பின்னி முடித்தற் 
காக இழிசனன் கையூசி விரைதல் போல இவனும் உண்டாட்டுக்கும் 
கொடைக்கும் உரனொடு நோக்கி மறுத்தற்கும் போதற்காக விரைந்து 
போர் செய்கின்றான் என்றபடி , உரனொடு நோக்கி மறுத்தல் என்பது 
எக்கருத்தில் வந்தது என்பது நன்கு புலப்படவில்லை . ஆயினும் அறிவொடு 
நோக்கி மறுத்தல் - வாதுசெய்தல் என்று கூறலாம் , உரனோக்கி மறித்தல் 
எனவும் பாடமுள்ளது . உள்ளக் கருத்தினால் விரைகின்றது போர் என்க . 
உழுத பகடு தான் விளைத்த நெல்லையுண்ணாது வைக்கோலை உண்ணு 
மாறுபோல நின் முயற்சியாற் செய்த பொருளை நீயுண்ணாது கள்ளை 
யுண்ணா நின்றாய் ; அது உனக்கு அமிழ்தாகுக என்றபடி . 


3 . 


150 


உவமவியல் 


மருந்துகொண் மரத்தின் வாள்வடு மயங்கி . ( புறம் 180 ) 
என்றாற்போல்வனவும் அவை . 

இனி , வாளாதே உவமஞ்செய்து உற்றதுணர்த்தாதவழித் 
தெளியுமாறு ; 

உருவுகண் டெள்ளாமை வேண்டு முருள் பெருந்தேர்க் 
2 கச்சாணி யான்னா ருடைத்து 

( குறள் 57 - 7 ) 
என்பதனுள் , அவர் செய்கை வன்மை கூறாராயினும் அச்சாணி 
யென்று உவமப் பொருள் தானே அச்செய்கை வன்மை கூறிற்று . 

வேனிற் புனலன்ன நுந்தையை நோவார்யார் . ( கலி . 84 ) 
என்பதும் அது . ஒழிந்தனவுமன்ன. இனி உவமத்தின் உற்ற துணர்க 
வென்னாது பொருளென்றதனால் பொருட்கு அடுத்த அடையும் 
உவமவடைக் கேற்றது உணரப்படாதன களையப்படுமென்பது . 
அது , 

பாசடை சிவத்த கணைக்கா னெய்த 
லினமீ னிருக்கழி யோத மல்குதொறுங் 
கயமூழ்கு மகளிர் கண்ணின் மானும் . 

( குறுந் . 9 ) 
என்றவழிப் , பாசடை நிவந்த கணைக்காலென நெய்தலாகிய 
பொருட்கு வந்த அடையிரண்டுங் கண்ணெனப்பட்ட உவமத்திற் 
கேற்ப வாராமையான் அவை தெளிமருங்கில வென்று களைந்து 
கொள்க . ஒழிந்தனவுமன்ன. மற்றுப், 

புறமதி யன்ன திருமுக மிறைஞ்சி 
என்றவழி , அகத்துத் தோன்றும் மறுப்போலப் புறத்து மறு 
மதிக்கில்லையென்பதூஉம் , புறமதிபோலக் கறைதீர்ந்த முக 
மென்பதூஉம் உவமப் பொருளின் உற்ற துணருந் தெளிமருங் 
கென்றதனாற் கோடுமோவெனின் , அங்ஙனங் கொள்ளாமைக் 
கன்றே வருகின்ற சூத்திரமென்பது . 

( 20 ) 


1 . 


மருந்து கொண்மரம் என்றதனான் பலவடு விரவப்பெற்றமையும் , மரம் 
அழியாமையும் பெறப்படும் . 
அச்சாணி சிறிதாயினும் பெரும் பாரத்தையுடைய பண்டியைக் கொண்டுய்க்கு 
மாறுபோலப் பெரிய காரியங்களைக் கொண்டு செலுத்துபவர் என்றபடி . 
எனவே அதன் செயல்வன்மை கூறிற்று . 
வேனிற்புனல் பலருமாடற் கிடங்கொடுத்தல் போலப் பல மகளிரும் புணர்ந்து 
விளையாடற்கிடமானவன் என்றபடி . 
ஏற்றதுணரப்படாதன - உற்றதுணரப்படாதன என்றிருத்தல்வேண்டும் ; 
சூத்திரப்பகுதியாதலின் . 


3 . 


4 . 


151 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


( உவமப் பொருள் மரபுபற்றி யறியப்படுமெனல் ) 
296. உவமப் பொருளை உணருங் காலை 

மரீஇய மரபின் வழக்கொடு படுமே . 
இது , மேலதற்கோர் புறனடை ; மேல் உவமப்பொருளானே 
உற்றதுணரச்செயல்வேண்டு மென்றான் . இனி அங்ஙனம் உணரு 
மாறு இது கூறினானாதலின் . 

ள் : உவமப்பொருளான் உற்றதுணருங்காலை மரீ 
இவந்த வழக்கொடுபடுத்து அறியப்படும் என்றவாறு . 


அவை வருமாறு : 

களவுடம் படுநரிற் கவிழ்ந்து நிலங் கிளையா . ( அகம் . 16 ) 
என்பது , களவுடம்படுநர்க்குள்ள வேறுபாடு உலகத்து அடிப்பட 
வந்த வழக்காதலான் , அஃது எதுவாக அதனையும் அறிந்து 
கொள்ளப்படு மென்றவாறு . எனவே , உலகத்து வழக்கினுள் அடிப் 
படத் தோன்றும் உவமையாயிற்றுயினும் உவமப்பொருள் புலப் 
பாடு செய்யாது , 


புறமதி போலு முகம் 
என்றது போலவென்பது இதன் கருத்து 

( 21 ) 
( அடையும் பொருளுமாக வரும் உவமேயத்திற்கு 
அடையும் பொருளுமாகவே உவமையுங் கூறல் வேண்டுமெனல் ) 

297. இரட்டைக் கிளவி யிரட்டை வழித்தே. 
இஃது , எய்தாததெய்துவித்தது ; அடையொடு வந்த பொரு 
ளொடு புணர்க்குமாறு கூறினமையின் . 

இ - ள் : இரட்டைக் கிளவு - அடையும் அடையடுத்த பொரு 
ளுமென இரண்டாகச் சொல்லப்படுங் கிளவி ; இரட்டை வழித்தே - 
அடையும் அடையடுத்த பொருளுமென இரண்டாக்கி நிறுத்தப் 
படும் உவமையின்வழித்து என்றவாறு . 


1 . 


2 . 


அஃது - அடிப்பட வந்த வழக்கு . அதனையும் - உவமப்பொருளையும் . 
போல - போல்வது என்றிருப்பது நலம் . மதியுவமையாயினும் புறமதியை 
உவமை கூறல் அடிப்பட வந்த வழகன்றென்றபடி . 


152 


உவமவியல் 


அது , 
பொன்காண் கட்டளை கடுப்பத் தன்ன 

பைம்பூண் சுண்ணம் புடைத்த மார்பினன் . ( பெரும்பாண் . 220 ) 
என வரும் . 

தன் பைம்பூண் புடைத்த செஞ்சுவட்டினையும் மார்பினை 
யும் பொன்னுரையோடுங் கல்லோடும் உவமித்தமையின் 
இரட்டைக்கிளவி இரட்டை விரித்தாயிற்று . இரட்டைக்கிளவி 
யெனப் பொருளினை முற்கூறியதனான் இரண்டு பொருளினை 
ஒன்றாகக் கூட்டி உவமிக்கக் கருதினான் உவமையினையும் 
இரண்டு ஒன்றாக்கியே உவமிக்குமென்பது கருத்து . உம்மையான் 
ஒற்றைக்கிளவியும் இரட்டைவழித்தாகி வருவன கொள்க . 


அது , 


கருங்கால் வேங்கை வீயுகு துறுக 

விரும்புலிக் குருளையிற் றோன்றுங் காட்டிடை . ( குறு . 47 ) 
என வரும் . இரும்புலிக் குருளை யென்றதனையே துறுகல் லோடும் 
வேங்கைவீயோடும் ஒப்பித்தமையின் இப்பெயர்த்தாயிற்று . ( 22 )) 

( உள்ளுறை உவமம் இவ்வாறு வருமெனல் ) 
298. பிறிதொடு படாது பிறப்பொடு நோக்கி 

முன்னை மரபிற் கூறுங் காலைத் 
துணிவொடு வரூஉந் துணிவினோர் கொளினே . 


1 . 


2 . 


3 . 


தன்ன - பைம்பூண் என்றே பேராசிரியர் பாடங்கொண்டார் என்பது தன் 
பைம்பூண் என்ற அவர் உரையால் விளங்குகின்றது . சண்பின் புன்காய்ச் 
சுண்ணம் என்பது நச்சினார்க்கினியர் கொண்ட பாடம் . பெரும்பாண் 220 ம் 
அடி . ( டாக்டர் உ . வே . சாமிநாதையர் பதிப்பு நோக்குக .) 
பொருள் - உவமேயம் . 
ஒற்றைக் கிளவி - உவமேயம் . புலிக்குருளை உவமேயம் . புலிக்குருளைபோல 
வீயுகு துறுகல் தோன்றுமென்றதனால் வீயுகுதுறுகல் புலிக்குருளைக்கு உவமை 
யாயிற்ற என்றபடி . அடையொடு பொருட்கடை புணர்க்கு மஃதிரட்டை 
என்னுஞ் சூத்திரத்து ( மாறனலங்காரம் . 103 ) உரையுள்ளும் ஒன்றைக் கிளவி 
இரட்டைவழித்தாதற்கு இச்செய்யுளையும் உதாரணமாக எடுத்துக்காட்டு 
தல் காண்க . 
இரும்புலிக் குருளை யென்றதனை என்பது இரும்புலிக் குருளையொன் 
றனையே என்றிருப்பது நலம் . என்று அதனையே எனவும் பிரித்தும் பொருள் 
கொள்ளலாம் . 


4 . 


153 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


- 


இது , மேலெல்லாம் ஏனையுவமங் கூறி உள்ளுறையுவமம் 
உணர்த்துதல் நுதலிற்று . மேல் இசைதிரிந் திசைக்குமெனப் 
பட்டவற்றின் பகுதியாயினும் இதனை ஆண்டுக் கூறாது ஈண்டுக் 
கூறினான் உள்ளுறை யுவமமாகலானும் இவ் வோத்து உவமவிய 
லாகலானுமென்பது . 
இ 

ள் : பிறிதொடு படாது உவமையோடு உவமிக்கப் 
படும் பொருள் பிறிதொன்று தாராது , பிறப்பொடு நோக்கி - 
உவம நிலங்களுட் பிறந்த பிறவிகளோடு சார்த்தி நோக்கி , முன்னை 
மரபிற் கூறுங்காலை கருத்தினான் இதற்கு இஃது உவமை 
யென்று சொன்ன மரபினாற் கூறுங்காலை , துணிவொடு வரூஉம் 
துணிவினோர் கொளினே இன்ன பொருட்கு இஃது உவம 
மாயிற்றென்பது துணிந்து கொள்ளத் தோன்றும் . அவ்வாறு 
துணிந்து கொள்ளும் உணர்வுடையோர் கொள்ளின் என்றவாறு . 

எனவே , அஃது எல்லார்க்கும் புலனன்று நல்லுணர்வுடை 
யோர்க்கே புலனென்பதூஉம் , அவர் கொள்ளச் செய்யவேண்டு 
மென்பதூஉங் கூறியவாறு . இதனானே செய்யுளுட் பயின்று வரு 
மென்பது கூறினானாம் . அவற்றிற்கு உதாரணம் மேற்காட்டுதும் . 
மற்றிதனை உவமையென்ற தென்னை ? உவமையும் உவமிக்கப் 
படும் பொருளுமாக நிறீஇக் கூறானாயினெனின் ? அங்ஙனம் கூறா 
னாயினும் உவமம்போன்று பொருள் கொள்ளப்படுதலின் 
அதனை உவமையென்றான் . அஃது ஒப்பினாகிய பெய்ரென்பது ; 
என்னை ? இவற்றை உவமப் போலியென்பது கூறுமா கலின் . ( 23) 


(உள்ளுறை உவமையின் வகை ) 
299. உவமப் போலி யைந்தென மொழிப. 

ள் : உள்ளுறையுவமை ஐந்துவகையெனக் கூறுவர் 
புலவர் என்றவாறு . 


- 


1 . 


2 . 


3 . 


மேல் என்றது பொருளியல் 1 ம் சூத்திரத்தை . 
பிறவி - உள்ளுறைப் பொருள் . 
சார்த்தி - உவமையைச் சார்த்தி . 
கொள்ள - உள்ளுறைப் பொருளைக் கொள்ளத்தக்கதாக . 
ஒப்பினாகிய பெயர் என்றது - உவமம் போன்று பொருள் கொள்ளப்படுதலின் 
இதனையும் உவமையென்றார் என்றபடி . 


4. 


5. 


154 


உவமவியல் 


- 


அவையைந்துமாமாறு முன்னர்ச் சொல்லுதும் . இதனது 
பயம் ஏனையுவமத்திற்கு நிலைக்களம் ஐந்து ஓதினான் , அவ் 
வாறே இதற்கு நிலைக்களம் ஓதாது அவைபோறலின் அவையே 
நிலைக்களமாமென்றலும் ஏனையுவமத்துள் ஒரு சாதியோடு ஒரு 
சாதியினை உவமித்தல் வழக்கன்றாயினும் உள்ளுறையுவ மத்திற்கு 
அமையுமென்றலுமென்பது . 

( 24 ) 
( மேற்கூறிய உள்ளுறை ஐந்து இவையெனல் ) 
300. தவலருஞ் சிறப்பினத் தன்மை நாடின் 

வினையினும் பயத்தினு முறுப்பினு முருவினும் 

பிறப்பினும் வரூஉந் திறத்திய லென்ப . 
இது , மேற்கூறிய ஐந்தும் இவையென்கின்றது . 

ள் : வினை பயன் மெய் உருவென்கின்ற நான்கினானும் 
பிறப்பினானும் வரும் மேற்கூறிய ஐந்தும் என்றவாறு . 

உறுப்பென்றது மெய்யினை ; உடம்பினை உறுப்பென்ப 
வாகலானும் மெய்யுவமமெல்லாம் உறுப்பினையேபற்றி வருதல் 
பெரும் பான்மையேவென்றற்கும் அவ்வாறு கூறினானென்பது . 
தவலருஞ்சிறப்பி னத்தன்மை நாடின் என்றதனான் ஏனையுவ 
மத்தினும் உள்ளுறையுவமமே செய்யுட்கும் பொருளிலக்கணத் 
திற்குஞ் சிறந்ததென்பது . 
அவை வருமாறு : 
கரும்புநடு பாத்தியிற் கலித்த தாமரை 
சுரும்புபசி களையும் பெரும்புன லூர் 
புதல்வ னீன்றவெம் முயங்க 

லதுவே தெய்யநின் மார்புசிதைப் பதுவே . ( ஐங்குறு . 65 ) 
என்பது வினையுவமப் போலி ; என்னை ? தாமரையினை விளைப் 
பதற்கன்றிக் கரும்பு நடுதற்குச் செய்த பாத்தியுட் தானே விளைந்த 
தாமரை சுரும்பின் பசிதீர்க்குமூரனென்றான் . இதன் கருத்து , 


1 . 


2. 


முன்னர் என்றது வருஞ் சூத்திரத்தை . 
சாதி - பிறப்பு என்பது பேராசிரியர் கொண்ட கருத்து . என்னை ? பின் 
பிறப்பென வருதலின் 307 ம் சூத்திர உரை நோக்குக . 
கலித்த - முளைத்த . 
முயங்கல் - தழுவற்க . 


3 . 


4. 


155 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


அது காதற் பரத்தையர்க்கும் இற்பரத்தையர்க்கும் என்றமைக்கப் 
பட்ட கோயிலுள் யாமுமுளமாகி இல்லறம் பூண்டு விருந்தோம்பு 
கின்றனம் , அதுபோலவென்பதாகலான் , உவமைக்குப் பிறிதொரு 
பொருள் எதிர்ந்து உவமஞ்செய்யாது ஆண்டுப் பிறந்தனவற் 
றோடு நோக்கிக் கருத்தினாற் கொள்ள வைத்தலின் இஃது 
உள்ளுறை யுவம்மாயிற்று . அவற்றுள்ளும் இது சுரும்பு பசிகளை 
யுந் தொழிலோடு விருந்தோம்புதற் றொழில் உவமங்கொள்ள 
நின்றமையின் வினையுவமப் போலி யாயிற்று . இங்ஙனங் கூறவே , 
இதனை இப்பொருண்மைத்தென்ப தெல்லாம் உணருமா 
றென்னை யெனின் , முன்னர் , 

துணிவொடு வரூஉந் துணிவினோர் கொளினே . ( 298 ) 
எனல் வேண்டியது இதன் அருமை நோக்கியன்றேயென்பது . 
அல்லாக்காற் , கரும்புநடு பாத்திக் கலித்த தாமரை - சுரும்பு பசி 
களையும் பெரும்புன லூர என்பது பயமிலவென்பது கூறலா 


மென்பது . 


கரைசேர் வேழங் கரும்பிற் பூக்கந் 
துறைகே ழூரன் கொடுமை நாணி 
நல்ல னென்றும் யாமே 
யல்ல னென்னுமென் றடமென் றோளே . 


( ஐங்குறு. 12 ) 


1 . 


2 . 


3 . 


4 . 


கரும்பு போல்வர் - . 

- பரத்தையர் . பாத்திபோன்றது - கோயில் . தாமரை 
போன்றவள் - தலைவி . சுரும்புபோல்வர் - விருந்தினர் என உள்ளுறைப் 
பொருள் கொள்ளப்பட்டது . 
பிறிதொரு பொருள் என்பதனைக் , கொள்ள வைத்தலின் என்பதனோடு 
இயைக்க . எதிர்ந்து - எதிராக வைத்து . 
பிறந்தன உவம நிலங்களுட் பிறந்த உள்ளுறைகள் . உள்ளுறையாகிய 
உவமேயப் பொருள்கள் தோன்றற்கு இடம் உவமைகளாதலின் உவம நிலம் 
என்றார் . 
நோக்கல் - உள்ளுறையோடு உவமையைச் சார்த்தி நோக்கல் . இதனை 
பிறிதொடு படாது பிறப்பொடு நோக்கி என்பதன் ( 298 ) உரை நோக்கி அறிக . 
கருத்தினாற் கொள்ள வைத்தலின் என்பதற்குச் செயப்படுபொருள் 
பிறிதொருபொருள் என்பது . 
இதனை - இவ்வுமையை . 
என்னை - எவ்வாறு . 
பயமில கூறலாம் என்றது - பயன்படாதவற்றைச் சொல்வதாக முடியு 
மென்றபடி . பயமிலவென்பது என்பதில் ‘ என்பது என்றது வேண்டியதில்லை. 
பிரதி எழுதுவோராற் சேர்க்கப்பட்டதுபோலும் . 


5 . 


6 . 


7 .. 


8 . 


156 


உவமவியல் 


என்பது பயவுவமப் போலி . இதனுட் தலைமகன் கொடுமை 
கூறியதல்லது அக்கொடுமைக் கேதுவாகியதொன்று விளங்கக் 
கூறியதிலளாயினும் இழிந்தவேழம் உயர்ந்த கரும்பிற் பூக்கு 
மெனவே அவற்றிற்கும் இழிபுயர்வாமென்பதான்றில்லை ; 
எல்லாரும் இன்பங் கோடற்குரியர் தலைமகற்கென்றமையின் , 
யாமும் பரத்தையரும் அவற்கு ஒத்தனமென்றமையின் அவை 
கூறினாளென்பது . 

நீருறை கோழி நீலச் சேவல் 
கூருகிர்ப் பேடை வயாஅ மூர 
புளிங்காய் வேட்கைத் தன்றுநின் 
மலர்ந்த மார்பிவள் வயவு நோய்க்கே . 

( ஐங்குறு . 51 ) 
என்பதும் அது . நீருறை கோழி நீலச் சேவலை அதன் கூருகிர்ப் 
பெடை நினைந்து கடுஞ்சூலான் வந்த வயாத் தீர்தற்பயத்தவா 
கும் , அதுபோல நின்மார்பு நினைந்து தன் வயவுநோய் தீரும் 
இவளுமென்றவாறு . புளிங்காய் வேட்கைத்தென்பது நின் மார்பு 
தான் இவளை நயவாதாயினும் , இவள் தானே நின்மார்பை 
நயந்து பயம் பெற்றாள் போலச் சுவை கொண்டு சிறிது வேட்கை 
தணிதற் பயத்தளாகும் ; புளியங்காய் நினைய வாய்நீர் ஊறு 
மாறுபோல என்பது . 

ஒன்றே னல்லெ னொன்றுவென் குன்றத்துப் 
பொருகளிறு மிதித்த நெறிதாள் வேங்கை 
குறவர் மகளிர் கூந்தற் பெய்ம்மார் 
நின்று கொய மலரு நாடனொ 
டொன்றேன் றோழி யொன்றி னானே . 

( குறுந் . 208 ) 
என்பது மெய்யுவமப் போலி ; என்னை ? மிதியுண்டு வீழ்ந்த 
வேங்கை குறையுயிரொடு மலர்ந்தாற்போல யானும் உளேனாயி 
னேனென்றமையின் 


1 . 


2 


அவற்றிற்கும் என்றது வேழத்தையும் கரும்பையும் . இப்பாடத்திற்கு உம்மை 
வேண்டியதில்லை . அவற்கும் என்றும் பாடமுள்ளது . அவற்கு என்பது 
பின்வருந் தலைமகனைக் குறிக்கும் . அப்பாடமே சிறந்தது . 
எல்லாரும் என்றது உயர்ந்தோருந் தாழ்ந்தோருமாகிய எல்லா மகளிரும் 
என்றபடி . 
வயாஅம் - கருப்பத்தா லுண்டான வேட்கை தீரும் என்றபடி . 
வயவுநோய் - கருப்பத்தாலுண்டான வேட்கை நோய் . 
என்றிசினானே எனவும் பாடம் . 


3 . 


4 . 


5 . 


157 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


து 


வண்ண வொண்டழை நுடங்க வாவிழை 
யொண்ணுத லரிவை பண்ணை பாய்ந்தெனக் 
கண்ணறுங் குவளை நாறித் 
தண்ணென் றிசினே பெருந்துறைப் புனலே . ( ஐங் . 73 ) 
இஃது உருவுவமம் . நீ புனலாடிய ஞான்று பரத்தை பாய்ந் 
தாடிய புனலெல்லாந் தண்ணென்றதெனக் கூறியவழி , அத்தடம் 
போல இவள் உறக்கங்கலங்கித் தெளிந்து தண்ணென்றா 
ளென்பது கருதியுணரப்பட்டது ; அவளொடு புனல்பாய்ந்தாடிய 
இன்பச் சிறப்புக் கேட்டு நிலையாற்றாளென்பது கருத்து . 2 
நிறமன்றா லெனின் நிறமும் பண்பாகலின் அந்நிறத்தோடு 
நிறமல்லாத பண்புக் கொள்ளப்படுமென்பது , 
வகைபெற வந்த உவமத் தோற்றம் . 

( 276 ) 
என்புழிக் கூறினானென்பது . 

பொய்கைப் பள்ளிப் புலவுநாறு நீர்நாய் 
வாளை நாளிரை பெறூஉ மூர 
வெந்நலந் தொலைவ தாயினுந் 
துன்னலம் பெருமபிறர்த் தோய்ந்த மார்பே . 

( ஐங் . 63 ) 
என்பது பிறப்புவமப் போலி . நல்ல குலத்திற் பிறந்தும் இழிந் 
தாரைத் தோய்ந்தமையான் அவர் நாற்றமே நாறியது , அவ 
ரையே பாதுகாவாய் , மேற்குலத்துப் பிறந்த எம்மைத் தீண்ட 
லென்பாள் அஃதெல்லாம் விளங்கக் கூறாது பொய்கைப் 
பள்ளிப் பிறந்த நீர்நாய் முன்னாட்டின்ற வாளைமீன் புலவு நாற்றத் 
தோடும் பின்னாளும் அதனையே வேண்டும் ஊரன் என்றமை 
யிற் பரத்தையர் பிறப்பு இழிந்தமையுந் தலைவி பிறப்பு உயர்ந் 
தமையுங் கூறி அவன் பிறப்பின் உயர்வுங் கூறினமையின் , இது 
பிறப்புவமப் போலியாயிற்று . இவையெல்லாங் கருதிக் கூறிற் 


1 . 


2 . 


3 . 


பண்ணை - விளையாட்டு . 
இது என்றது தண்மையை . தண்மை நிறமல்லாத பண்பு . 
கூறினான் என்பது கூறினாமென்றிருத்தல் வேண்டும் . உவமவியல் 1 ம் சூத்திர 
விரிவுரை நோக்குக . இலேசினான் ஆசிரியன் , கூறினானென்றல் சிறப்பின்று . 
கூறினானெனின் , என்புழி என்பது என்பதனால் என்றிருத்தல் வேண்டும் . 
பொய்கைப்பள்ளி - உயர்குடிக்கும் , நீர்நாய் - தலைவற்கும் . வாளை 
பரத்தையர்க்கும் உவமை என்க . பள்ளி - இடம் (படுக்கை ) பொய்கைப் 
பள்ளி என்றதனால் தலைவியுயர்ச்சியுங் கூறியதாயிற்று . 


158 


உவமவியல் 


செய்யுட்குச் *சிறப்பாமெனவும் , வாளாது நீர்நாய் வாளை 
பெறூஉமூரனென்றதனானன் ஒரு பயமின்றெனவுங் கொள்க , 
“ பிறப்பொடு வரூஉந்திறத்த " தென்றது தலைமகனால் இவ் 
வாறு திறப்பாடு வேறு முளவென்பதூஉங் கொள்க . அவை : 


தன்பார்ப்புத் தின்று மன்பின் முதலையொடு 
வெண்பூம் பொய்கைத் தவறூரென்ப 
அதனாற் றன்சொ லுணர்ந்தோர் மேனி 
பொன்போற் செய்யு மூர்கிழ வோனே . 


( ஐங் . 41 ) 


என்றவழித் தன்பார்ப்புத் தின்னும் அன்பின் முதலை யென்பது 
2(இன்னுந் ) தலைமகனது கொடுமைக்கு உவமையாயிற்று .. 
வெண்பூம் பொய்கைத்து அவனூரென்பது தலைமகள் பசப்பு 
நிறம்பற்றி உவமையாயிற்று . ஆதலான் , வினையுவமமும் உருவுவ 
மமும் ஒருசெய்யுளுள்ளே தொடர்ந்து ஒருங்கு வருதலும் உடைய 
வென்பது . ( அவை தன்பார்ப்புத் தின்னு மன்பின் முதலை யொடு 

பொன்போற் செய்யு மூர்கிழ வோனே என்றவழி ) “ இன்ன 
திறத்தனென்றதனானேன்றதனானே இத்தன்மைத் தாகிய 
ஊரனை யாளெனச் சொல்லுதலுந் , தலைவனூரின்கணுள் ளன 
சொல்லத் தலைவற்கேயன்றித் தலைவிக்கேற்ற உவமை தோன்றச் 
செய்தலு மென உவமங் கூறியவழி உள்ளுறையுவமங் கோடலும் , 
பிறவாறு வருவன வுளவாயினும் எல்லாங் கொள்க . 


... seriends 


1 . 


2 . 


சிறப்பின்று என்பது முற்பாடம் . சிறப்பாம் எனப் பாடம் உள்ளது . அதுவே 
பொருத்தம் . 
பிறப்பொடு வரூஉந் திறத்த வென்றது தலைமகனால் என்பது , பிறப்பினும் 
வரூஉந் திறத்தியலென்றதனா லென்றிருத்தல் வேண்டும் . என்றதனால் 
என்பதனோடு சில எழுத்துக்கள் சேர்த்து என்றது தலைமகனால் 
என்றெழுதப்பட்டது. 
இன்னும் என்பது தின்னும் என்பதைச் சிதைத்து மீட்டும் எழுதப்பட்டது 
போலும் . அது வேண்டியதில்லை. திறம் - வகை . இது பின் கூறப்படுகின்றது . 
பகரக் கோட்டில் அடைத்த வாக்கியம் முன்வந்ததையே திருப்பியெழுதப் 
பட்டது . அது நீக்கப்படல் வேண்டும் . 
“ இன்ன திறத்தன் ” - இன்னுந் திறத்தியல் என்றிருத்தல் வேண்டும் . 
மென - மேனை என்று பாடமுள்ளது . இது உவமத்தோடு சேர்த்து ஏனையுவமம் 
என்று பிரிக்கப்படும் . அதுவே பொருத்தம் . 


3 . 


4 . 


5 . 


159 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


தேர்வண் கோமான் றேனூரன்ன விவள் . 

( ஐங் . 55 ) 
என்பது அவனூரனையாளென வந்தது . வெண்பூம் பொய்கைத்து 
அவனூ எனத் தலைவனூரின் உள்ளதொன்றனாற் தலைவிக்கு 
வமையே பிறப்பித்த வாறாயிற்று . அல்லாக்கால் , 
வெள்ளை யாம்பலடை கரை . 

( ஐங் . 41 ) 
என்றதனாற் பயமின்றென்பது 

( 25 ) 


( கிழவியுந் தோழியும் உள்ளுறை சொல்லுங்கால் 

இவ்வாறு சொல்லவேண்டுமெனல் ) 
301. கிழவி சொல்லி னவளறி கிழவி 

தோழிக் காயி னிலம் பெயர்ந் துரையாது . 
இது மேற்கூறிய உள்ளுறையுவமைக்காவதோர் இலக்கணம். 

இ - ள் : ஐந்துவகைப்பட்ட உவமப் போலியும் பிறிதொடு 
படாது பிறப்பு நோக்கி உணரக் கூறியவழி , அக்கூற்றுத் தலை 
மகட்குந் தோழிக்கும் உரித்தாங்காற் , தலைவிக்காயின் அவளறி 
யுங் கருப்பொருளானே செய்யல்வேண்டுந் , தோழிக்காயின் அந் 
நிலத்துள்ளனவெல்லாஞ் சொல்லவும் பெறும் ; பிறநிலத்துள்ளன 
அறிந்து சொல்லினளாகச் செய்யுள் செய்யப்பெறா ரென்றவாறு . 

இதனது பயம் : தலைமகள் , அந்நிலத்துள்ளன வெல்லாம் 
அறியுந்துணைப் பயிற்சியிலளெனவும் அவளாயத்தாராயின் 
அந்நிலத்துள்ளன அறியச் சிதைந்ததின்றெனவுங் கூறியவாறு . 
ஒன்றே னல்லெ னொன்று வென் . 

( குறுந் . 208 ) 
என்னும் பாட்டினுட் , பொருகளிறு மிதித்த நெரிதாள் வேங்கை 
மரம் படப்பையிலுள்ளதாகலானுந் தன்றாற் பூக்கொய்யப்படு 
மாகலானும் அஃது அவளறி கிளவியெனப்பட்டது . 
தன்பார்ப்புத் தின்னு மன்பின் முதலை . 

( ஐங்குறு . 41 ) 
என்பது தோழி கூற்று . என்னை ? அவற்றின் செய்கையெல்லாம் 
அறியாளன்றே தலைமகள் , பெரும் பேதையாதலினென்பது . 


1 . 


வெள்ளையாம்பல் என்பது மேற்கூறிய செய்யுளில் வரும் வெண்பூ என்பதன் 
பொருள் . அடைகரையையுடைய பொய்கை என்க . வெள்ளை யாம்பற்பூ 
என்றதனால் தலைவி பசப்புடையள் என்னும் உள்ளுறை பெறப்பட்டது . 
சிதைதல் - அழிதல் . சிதைந்தநின்று - குற்றமின்று . 
படப்பை - தோட்டம் . 


2 . 


3 . 


160 


உவமவியல் 


அதிகாரத்தானின்ற உள்ளுறை யுவமையென்பதனை அவளறி 
கிளவியென்றதற்குப் பெயர்ப் பயனிலையாகவும் நிலம் பெயர்த் 
துரையாதென்னும் முற்று வினைக்குப் பெயராகவும் வேறு வேறு 
சொல்லிக் கொள்க . 

( 26 ) 


- 


(தலைவன் உள்ளுறையை இவ்வாறு சொல்லுவனெனலும் 

ஒழிந்தோர்க்கு இடம் வரைவின்றெனலும் ) 
302 . கிழவோற் காயி னுரனொடு கிளக்கு 

மேனோர்க் கெல்லா மிடம் வரை வின்றே . 
இதுவும் அது . 

ள் : கிழவோன் சொல்லும் உள்ளுறையுவமந் தன்னு 
டைமை தோன்றச் சொல்லப்படும் . ஏனோரெனப்பட்ட பாங் 
கனும் பாணனு முதலாயினார் சொல்லுங்காலை மேற்கூறிய 
வகையானே இடம் வரையப்படாது , தாந்தாம் அறிந்த கிளவி 
யானும் நிலம் பெயர்ந்துரையாத பொருளானும் அந்நிலத் துள்ள 
பொருளானும் உள்ளுறையுவமை சொல்லப்பெறுக என்றவாறு . 

கருங்கோட் டெருமைச் செங்கட் புனிற்றாக் 
காதற் குழவிக் கூறுமுலை மடுக்கு 
நுந்தை நும்மூர் வருது 
மொண்டொடி மடந்தை நின்னையாம் பெறினே . ( ஐந் 62 ) 


1 . 


2 . 


3 . 


4 . 


அதிகரித்து நின்ற என்றிருப்பது நலம் . 
பெயர் - எழுவாய் . 
உடைமை - அறிவுடைமை என்றிருப்பது நலம் . உரன் என்பதற்கு அறிவு 
என்பது பொருளாதலின். இளம்பூரணரும் அறிவொடு என்று கூறல் காண்க . 
தாந்தாம் அறிந்த கிளவியானும் என்பது தானறிந்த கிளவியானும் என்றிருத் 
தல் வேண்டும் . தான் அறிந்தகிளவியானும் நிலம் பெயர்ந்துரையாத சினவி 
யானும் என்பனவற்றை மேலே மேற்கூறிய வகையானே என்பதன் முன் 
வைத்து . அவற்றோடு என என்பதோர் சொற்சேர்த்து , " தானறிந்த கிளவி 
யானும் நிலம் பெயர்ந்துரையாத கிளவியானும் " என மேற்கூறிய வகையானே 
இடம் வரையப்படாது ; எந்நிலத்துள்ள பொருளானும் உள்ளுறையுவமஞ் 
சொல்லப்பெறும் எனத் திருத்தி எழுதிக்கொள்க . எந்நிலம் அந்நிலம் என 
மயங்கி எழுதப்பட்டது. இடம் வரை வின்றே என்பதன் உண்மைக் 
கருத்தை நோக்குவோர்க்கு இது புலனாம் . இங்ஙனம் மாறியும் மயங்கியும் 
எழுதப்பட்டன பல உள . அவற்றை ஆங்காங்குக் காட்டுதும் . இதுவே 
பொருத்தமாதல் 30 ம் சூத்திர உரை நோக்கித் தெளிக . 
சூத்திர முறையை நோக்கும்போது இச்சூத்திரத்தில் யாதோ பிழை 
இருப்பதாகத் தோன்றுகிறது . 


161 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


என்றவழித், தாய்போன்று நும்மைத் தலையளிப்பலெனத் 
தலைமகன் தலைமை தோன்ற உரனொடு கிளந்தவாறு காண்க . 
ஒழிந்தோராயின் வரையறையின்மையின் காட்டாமாயினாம் . 
அவை வந்துழிக் காண்க . 

( 27 ) 
( இன்பமுந் துன்பமுந் தோன்ற உவமை சொல்லப்படும் எனல் ) 
303. இனிதுறு கிளவியுந் துனியுறு கிளவியு 

முவம் மருங்கிற் றோன்று மென்ப . 
இதுவும் மேலதற்கே யாவதோர் வேறுபாடுணர்த்துதல் 
நுதலிற்று . 

ள் : மேற்கூறப்பட்ட உள்ளுறையுவமம் இன்ப துன் 
பங்கள் தோன்றச் சொல்லவும்படும் என்றவாறு . 

கழனி மாஅத்து விளைந்துகு தீம்பழம் 
பழன வாளை கதூஉ மூரன் . 

( குறுந் . 8 ) 
என்பது பலவகையின்பமும் வருந்தாது பெறுவரென்பதற்கு 
உவமையாகி வருதலின் இனிதுறு கிளவியெனப்பட்டது . 

தாய் சாப் பிறக்கும் புள்ளிக் கள்வனொடு 
பிள்ளை தின்னு முதலைத்து . 

( ஐங்குறு . 24 ) 
என்பது தலைமகன் கொடுமை கூறினமையின் துனியுறு கிளவியா 
யிற்று . இவ்விரு பகுதியும்படச் செய்யப்படும் மேற்கூறிய உள் 
ளுறையுவமமென்பது இதன் கருத்து . மருங்கென்னும் மிகையானே 
ஏனையுவமத்தின்கண்ணும் இப்பகுதி கொள்ளப்படும் . அவை: 


1 . 


2. 


ஒழிந்தோர்க்காயின் என்றிருத்தல் நலம் . 
மா அத்து - மாமரத்தினது . வாளை தனக்குரிய உணவன்றி உகுதீம் பழத்தை 
யுங் கதுவுமூர் என்றமையானே பலவகையின்பமென்றார் . பலவகையின்ப 
மும் என்று பொருள் கொண்டமையான் மரத்து என்று பாடங் கொண் 
டாரோ என்பதும் ஆராயத்தக்கது . மரத்து என்பது சி.வை. தாமோதரம் 
பிள்ளை பதிப்புப் பாடம் . 


3 . 


சா 


சாக . 


4 . 


5 . 


கள்வன் - ஞெண்டு . 
நண்டும் முதலையும் அன்பின்றித் தன் கிளைக்கே கொடுமை செய்தல் போலத் 
தலைமகனும் தன் கிளைக்கு அன்பின்றிக் கொடுமை செய்பவன் என்பதாம் . 


162 


உவமவியல் 


- 


மருந்தெனின் மருந்தே வைப்பெனின் வைப்பே . ( குறு . 71 ) 
என்பது இனிதுறு கிளவி; 
கராத்தின் வெய்யவெந் தோள் . 

( ஐந் . ஐம். 24 ) 
என்பது துனியுறு கிளவி . 

( 28 ) 
( தலைவி உள்ளுறை கூறும் நிலம் இவை எனல் ) 
304. கிழவோட் குவம மீரிடத் துரித்தே . 
இஃது , அவ்வுள்ளுறையுவமையை வரையறுத்துணர்த்துதல் 
நுதலிற்று . 

ள் : தலைமகள் இரண்டிடத்தல்லது உள்ளுறையுவமை 
சொல்லப்பெறாள் என்றவாறு . 

இரண்டிடமென்பன மருதமும் நெய்தலும் ; அந்நிலத்துப் 
பிறந்த பொருள்பற்றியல்லது உள்ளுறையுவமஞ் சொல்லுதல் 
கிழத்திக்குரித்தன்றென்பது கருத்து . இவ்விடத்து உரிமையுடைத் 
தெனவே குறிஞ்சிக்கண் அத்துணை யுரித்தன்றென்றவாறு . 

தாமரை 
வண்டூது பனிமல ராரு மூர 
யாரை யோநிற் புலக்கேம் . 

( அகம் . 46 ) 
என்றவழி, வண்டூது பனிமலரெனப் பிறர்க்குரிய மகளிரெனவும் 
அவரை நயப்பாயெனவும் உள்ளுறையுவமம் மருதத்துக்கண் வந்தது . 

அன்னை வாழிவேண் டன்னை கழிய 
முண்டக மலருந் தண்கடற் சேர்ப்ப 
னெந்தோ டுறத்தன னாயி 
னென்னாங் கொல்லவ னயத்த தோளே . 

( ஐங் . 108 ) 
என்பது நெய்தல் . இதனுட் கழிய முண்டக மலருமென முள் 
ளுடையதனைப் பூமலருமென்று உள்ளுறுத்ததனான் இருவர் 
காமத்துறைக்கண்ணும் ஒருதலை இன்னா ஒருதலை இனிதென் 


1 . 


2 


3 . 


வைப்பு - வைப்புநிதி . 
கராம் - முதலை . 
இருவர் - தலைவனும் தலைவியும் . ஒருதலை இன்னா என்றாள் ; தந்றோளைத் 
துறந்தமைபற்றி . ஒருதலை இனிது என்றாள் ; அவன் நயந்த தோளின்மையின் 
எந்தோள் வாடுமென்று விரைந்து வரைவான் என்பதுபற்றி , முள்ளி முள்ளாற் 
றுன்பஞ் செய்தலும் பூவாலின்பஞ் செய்தலுமுடையதுபோல இவனும் 
ஒரு பக்கத்தாற் ( பிரிதலாற் ) றுன்பமும் ஒருபக்கத்தால் வரைந்து ( புணர் 
வானாதலின் ) இன்பமுஞ் செய்தலுடையனென்பதாம் . 


163 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


றாளென்பது . என்றோடுந்தன னென்பது முள்ளுடைமையோ 
டொக்க , என்னாங்கொல் அவனயந்தோடோ ளென்றவழி அவன் 
அவன் அன்பிற்றிரியாமை கூறினமையின் முண்டக மலர்ச்சியோ 
டொப்பிக்கப்படும் . பிறவும் அன்ன . 

குன்றக் குறவர் புல்வேய் குரம்பை 
மன்றா டிளமழை மறைக்கு நாடன் 
புரைவன வாழி தோழி விரைபெய 
லரும்பனி யசைஇய கூதிர்ப் 

பெருந்தண் வாடையின் முந்துவந் தனனே . ( ஐங் . 252 ) 
என்னுங் குறிஞ்சிப் பாட்டினுள் வறுமைகூர்ந்த புல்வேய் குரம் 
பையை மழை புறமறைத்தாற்போல , வாடை செய்யும் நோய் 
தீர்க்க வந்தானென்று உள்ளுறையுமஞ் செய்தவாறு கண்டு 
கொள்க . இனிக் கிழவோட்குவமம் பிரிவிடத்துரித்தென்பது 
பாடமாக உரைப்பாருமுளர் . யாதானுமொரு நிலத்தாயினும் 
பிரிந்திருந்தவிடத்து உள்ளுறையுவமங் கூறுப்பெறுங் கிழத்தி என் 
பது இதன் கருத்து . பெருந்தண் வாடையின் முந்து வந்தனனே 
என்பது பிரிவன்றாகலின் , ஈரிடமென்றலே வலிதென்பது . ( 29 ) 


( தலைவன் உள்ளுறை கூறுதற்கு வரையறையில்லை எனல் ) 

305. கிழவோற் காயி னிடம்வரை வின்றே. 
மேல் “ உரனொடு கிளக்கும் ” என்றதல்லது இன்னவழிச் 
சொல்லுப்பெறுந் தலைமகனென்றிலன் , அதனான் அவற்கு 
எல்லா நிலனும் உரியவாமென்கின்றானென்பது . 

ள் : தலைமகற்கு இடவரையறை இல்லை என்றவாறு . 
வரையறை யில்லனவற்றுக்கு வரையறை கூறாமே முடியா 
வோவெனின் அங்ஙனமாயினுங் கிழத்திக்குந் தோழிக்கும் இடம் 
வரையறுத்ததனைக் கண்ட மாணாக்கன் இவ்வாறே தலைமகற் 
கும் இடம் வரையறையுண்டுகொலென்று கருதிற் கரு தற்கவென் 
றற்கு இது கூறினானென்பது . 

(30 ) 


1 . 


2 . 


அவள் என்றிருப்பது சிறப்பு . 
குறிஞ்சிப்பாட்டு என்றது , குறிஞ்சி ஒழுக்கத்திற்குரிய பாட்டு என்பது கருத்து . 
இதன் - இப்பாடத்தின் . 
வந்தது புணர்ச்சிப்பொருட்டாகலின் பிரிவன்றாமென்றபடி . 


3 . 


164 


உவமவியல் 


( தோழியும் செவிலியும் உள்ளுறை கூறுமாறு இவ்வாறெனல் ) 
306. தோழியுஞ் செவிலியும் பொருந்துவழி நோக்கிக் 

கூறுதற் குரியர் கொள்வழி யான . 
இது தோழியுஞ் செவிலியும் உள்ளுறையுவமங் கூறுமிட 
முணர்த்துதல் நுதலிற்று . 

இ - ள் : காலத்திற்கும் இடத்திற்கும் பொருந்துமாற்றான் உள் 
ளுறையுவமங் கூறப்பெறுப தோழியுஞ் செவிலியும் என்றவாறு . 

காலமுமிடனும் பொருந்துதலென்பது வெளிப்படக் கிள 
வாது முன்னத்தான் மறைத்துச் சொல்லவேண்டியவழி அவ் 
வாறு சொல்லப்பெறும் அவருமென்றவாறு . இங்ஙனம் கூறவே , 
ஏனோர்க் கெல்லா மிடம்வரை வின்று . 

( 302 ) 
என்ற வழி எல்லாரும் உள்ளுறையுவமஞ் சொல்லப்பெறு 
வரென்பது பட்டது ; அதனை நற்றாயும் ஆயத்தாருந் தந்தையுந் 
தன்னையரும் உள்ளுறையுவமை கூறப்பெறாரெனவுந் , தோழி 
கூறின் நிலம் பெயர்ந்துரையாத பொருளான் ஒருவழிக் கூறு 
மெனவுஞ், செவிலிக்காயின் இடம் வரைவின்றெனப்பட்ட வகை 
யாற் பொருந்தும் வழிக் கூறுதற்குரியளெனவுங் கூறினானாம் 
இச்சூத்திரத்தா னென்பது . கொள்வழியென்றதனாற் தோழிக்குப் 
போல நிலம்பெயர்ந் துரையாத பொருளான் உள்ளுறையுவமங் 
கூறுதலே செவிலிக்கு முரித்தென்பது கொள்க , மற்றிவையெல் 
லாம் அகப்பொருட்கே யுரியவாக விதந்தோதியதென்னை ? புறப் 
பொருட்கு வாராதன போல வெனின் ஆண்டு வருதல் அரிதாக 
லின் இவ்வாறு அகத்திற்கே கூறினானென்பது . 

வன்புலக் கேளிர்க்கு வருவிருந் தயரு 
மென்புல வைப்பி னான்னாட்டுப் பொருந . 

( புறம் . 42 ) 
என்றக்காற் , பகை வேந்தரை வென்றிகொள்ளுங்கால் அவர் 
தாமே தத்தம் பொருள் பிறர்க்களிப்பாரென்னும் பொருள் 


1 . 


2 . 


3 . 


முன்னம் - குறிப்பு. 
இவை - இவ்வுள்ளுறைகள் . 
வன்புலம் மென்புலம் என்றதனானே . வென்றோர் வலியர் என்பதும் 
தோற்றோர் மெலியர் என்பதும் , மெலியார் வலியார்க்குத் திறை கொடுப்பர் 
என்பதும் உள்ளுறையாகத் தோன்றிற்றென்று கொண்டார் போலும் . 


165 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


தோன்றினும் தோன்றுமென்பதல்லது ஒருதலையாக உள்ளுறை 
யுவமங் கோடல்வேண்டுவதன்று . என்னை ? 

தாய்சாப் பிறக்கும் புள்ளிக் கள்வனொடு 
பிள்ளை தின்னு முதலைத் தவனூர் . 

( ஐங்கு . 24 ) 
என்றாற்போலக் கூறாது , அந்நாட்டுக் கருங்களமர் முதலா 
யினார் வருந்தாமற் பெறும்பொருள் பிறநாட்டார்க்கு விருந்து 
செய்யத்தகுமென்று அந்நாட்டினது வளமை கூறினமையினென் 
பது . தோழி பொருந்தியவழிக் கூறுமாறு முன் காட்டப்பட்டன . 
செவிலி பொருந்துவழிக் கூறுவனவுங் கண்டுகொள்க . இலக் 
கணமுண்மையின் அவையும் உளவென்பது கருத்து . ( 31 ) 

( வேறுபடவரு முவமைக ளிவையெனல் ) 
307. வேறுபட வந்த வுவமத் தோற்றங் 

கூறிய மருங்கிற் கொள்வழிக் கொளா அல் . 
இது மேலெல்லாம் இருவகை யுவமமுங் கூறி இன்னும் 
ஏனையுவமப்பகுதியே கூறுவான் எய்தாத தெய்துவித்தது . 

இ - ள் : வேறுபட வந்த உவமத் தோற்றம் - வேறுபாடு தோன்ற 
வந்த உவமைச்சாதி ; தோற்றமெனினும் பிறப் பெனினுஞ் சாதி 
யெனினும் ஒக்கும் ; கூறிய மருங்கிற் கொள் வழிக் கொளா அல் - 
அங்ஙனம் வேறுபடவந்தனவாயினும் மேற்கூறிய பகுதியானே 
கொள்ளுமிடனறிந்து கொளுத்துக என்றவாறு . 

கொளுவுதலென்பது ‘ கொளாஅல் என்பதாயிற்று . 

வேறுபட வருதலென்பது :- உவமைக்கும் பொருட்கும் 
ஒப்புமை மாறுபடக் கூறுதலும் : ஒப்புமை கூறாது பெயர் போல் 
வனவற்று மாத்திரையானே மறுத்துக் கூறுதலும் , ஒப்புமை மறுத் 


1 . 


- 


2 . 


கருங்களமர் பறையர் . சேனாவரையரும் வெண்களமர் கருங்களமர் 
என்பன பண்பு குறியாது சாதிகுறித்து வந்ததென்பர் . ( சொல் . கிளவி . 17 ம் 
சூத்திர உரை நோக்கு .) 
அவை என்றது உதாரணங்களை . 
ஒப்புமை மாறுபடக் கூறலும் என்ற பாடமே பொருத்தம் . என்னை ? 
வையங் காவலர் " என்ற உதாரணம் அதற்கே காட்டப்படலின் . 
பெயர்போல்வனவற்றான் மறுத்துக்கூறற் குதாரணம் பின் காட்டும் 
கண்ணனவனிவன் மாறன் ” என்பது . இது வேற்றுமையணியுள் அடங்கும் . 


3 . 


4 . 


166 


உவமவியல் 


துப் பொருளை நாட்டிக் கூறுதலும் , ஒப்புமை மறுத்தவழிப் 
பிறிதோருவமை நாட்டுதலும் , உவமையும் பொருளும் முற்கூறி 
நிறீஇப் பின்னர் மற்றைய ஒவ்வாவென்றலும் , உவமைக்கு இரு 
குணங் கொடுத்துப் பொருளினை வாளாது கூறுங்கால் உவமை 
யினை இரண்டாக்கி ஒன்றற்குக் கூறிய அடை ஒன்றற்குக் கூறாது 
கூறுதலும் , ஒப்புமை குறைவுபட உவமித்து மற்றொரு குணங் 
கொடுத்து நிரப்புதலும் , ஒவ்வாக்கருத்தினான் ஒப்புமை கோட 
லும் , உவமத்திற்கன்றி உவமத்திற்கு ஏதுவாகிய பொருட்குச் 
சில அடைகூறி அவ்வடையானே உவமிக்கப்படும் பொருளி 
னைச் சிறப்பித்தலும் , உவமானத்தினை உவமேயமாக்கியும் அது 
விலக்கியுங் கூறுதலும் , 9 இரண்டு பொருளானே வெவ்வேறு கூறிய 
வழி ஒன்று ஒன்றற்கு உவமையென்பது கொள்ளவைத்தலும் இன் 
னோரன்னவெல்லாம் வேறுபடவந்த உவமத் தோற்றமெனப்படும். 

இவற்றைக் கூறிய மருங்கிற் கொளுத்துதலென்பது , 
முற்கூறிய ஏனையுவமத்தின்பாலும் பிற்கூறிய உள்ளுறையுவ 
மத்தின் பாலும் படுத்துணரப்படுமென்பது . ஏனையுவமத்தின் 
பாற்படுத்தலென்பது வினை பயன் மெய் உரு என்ற நான்கும் 
பற்றி வருதலும் அவற்றுக்கு ஓதிய ஐவகை நிலைக்களனும்பற்றி 
வருதலுமெனக் கொள்க.- உள்ளுறையுவமத்தின் பாற்படுத்த லென் 
பது , இவ்வேளையுவமம்போல உவமையும் பொருளுமாகி வேறு 
வேறு விளங்கவாராது குறிப்பினாற் கொள்ள 19 வருதலின் இக் 
கருத்தினானே "இதனை ஈண்டு வைப்பானாயிற்று . 


1 . இது தேற்றவுவமையுளடங்கும் . 
2 . இது பிறிது பொருளுவமை . 
3 . இது வேற்றுமையணி . 
4 . மறு பொருளுவமையுளடங்கும் . 
5 . பல பொருளுவமையுளடங்கும் . 
6 . கருத்துவமையுளடங்கும் . 
7 . மறுபொருள் உவமையுளடங்கும் . 
8 . தற்குறிப்பேற்றம் . 
9 . எடுத்துக்காட்டுவமை 
10. வருதலின் என்பது வருதல் , என்றிருத்தல்வேண்டும் . 
11. இதனை - இவ்வேறுபட வந்த உவமத்தினை. 
12. ஈண்டு - உள்ளுறையுவமை அதிகாரப்பட்ட இடத்து . 


167 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


வரலாறு : 
( 1 ) வையங் காவலர் வழிமொழிந் தொழுகப் 

போகம் வேண்டிப் பொதுச்சொற் பொறாஅ 
திடஞ்சிறி தென்னு மூக்கந் துரப்ப 
வொடுங்கா வுள்ளத் தோம்பா வீகைக் 
கடந்தடு தானைச் சேர லாதனை 
யாங்கன மொத்தியோ வீங்குசெலன் மண்டிலம் 
பொழுதென வரைதி புறங்கொடுத் திறத்தி 
மாறி வருதி மலைமறைந் தொளித்தி 
யகலிரு விசும்பி னானும் 

பகல்விளங் கலையாற் பல்கதிர் விரித்தே . ( புறம் . 8 ) 
என்னும் பாட்டினுட் “ கடந்தடு தானைச் சேர லாதனை ” என்னுந் 
துணை உவமத்திற்கு வந்த அடையினைப் பொருட்கு மறுத்துக் 
கொள்ள வைத்தானென்பது . என்னை ? “ வெஞ்சுடர் வழி ” என்னுந் 
துணை உவமத்திற்குரிய அடையினைப் பொருட்கு மறுத்துக் 
கொள்ள வைத்தானென்பது . “ இனிப் பொழுதென வரைதி 
என்பது தொடங்கிப் பாட்டு முடிகாறும் பொருட்குரிய அடை 
யினை உவமத்திற்கு மறுத்துக்கொள்ள வைத்தானென்பது . 
என்னை ? வெஞ்சுடர்வழித் தோன்றிய அரசனைத் தண்சுடரோடு 
பழிப்பான் பொருளேஉவமஞ்செய்தானென்பது . 

( என்னும் பாட்டினுட் “ கடந்தடு தானைச் சேரலாதனை " 
என்னுந் துணை உவமத்திற்கு வந்த அடையினைப் பொருட்கு 
மறுத்துக்கொள்ள வைத்தானென்பது , இனிப் " பொழுதென 
வரைதி " என்பது தொடங்கி பாட்டு முடிகாறும் பொருட்குரிய 
அடையினை உவமத்திற்கு மறுத்துக்கொள்ள வைத்தானென்பது . 
என்னை ? வெஞ்சுடர்வழித் தோன்றிய அரசனைத் தண்சுடரோடு 
பழிப்பான் பொருளே உவமஞ் செய்தமையானென்பது .) 


1 . 


என்னும் பாட்டினுள் என்று தொடங்கு மிவ்வாக்கியம் பின் பகரக் 
கோட்டிலடைத்த வாக்கியம் போலிருப்பிற் பொருத்தமாகும் . என்னை ? 
வெஞ்சுடர்வழி என்பது பாட்டிலுள்ள அடிகளுளொன்றாகக் காணப் 
படாமையானும் , ஏனைய வாக்கியம் முன் வந்தமையானும் என்னை ? 
வெஞ்சுடர்வழி எனப் பின்வரும் வாக்கியமே இங்குஞ் சேர்த்துப் பிழையாக 
எழுதப்பட்டிருத்தல் வேண்டுமென ஊகிக்கப்படுதலானுமென்பது . இப்பாட் 
டினுள் உவமம் - அரசன் , உவமேயம் - சந்திரன் எனக் கொள்க . 
பழிப்பான் - உவமிப்பான் என்றிருத்தல் வேண்டும் . அங்ஙனமே டாக்டர் 
உ.வே. சாமிநாதையரும் புறநானூற்றில் இப்பாட்டி னடிக்குறிப்பிற் கூறி 
யுள்ளார் . ஆண்டுக் காண்க . 


2 . 


168 


உவமவியல் 


( பொருளே யுவமஞ்செய்தனர் ) மொழியினு ( 284 ) மென்ற 
தனாற் பொருளினை உவமையாகக் கூறாது , உள்ளுறையுவமம் 
போலக் கொள்ளவைத்துப்பின்னர் உவமத்திற்கு அடையாய 
வற்றுள் , வையங் காவலர் வழிமொழிந் தொழுக என்றான் . வழி 
மொழித லென்பது வேற்றரசர்க்குத் தன்றன்மையென் வேறின்றித் 
தன்னகப்படுத்தல் . ஆகலான் தத்த மொளியொடு படுத்து 
ஒழிந்த கோளுஞ் செல்லத் தானுஞ் செல்லும் மதியமென்று 
எதிர்மறுத்துக் குற்றங் கூறுங் குறிப்புப்பட வைத்தானென்பது . 
போகம் வேண்டிப் பொதுச்சொற் பொறாது எனவே இன்ப 
நுகர்வுமுற்றுச் சிறப்பில்லாக் கட்டுரை யெய்தானெனவும் , அவ 
னோடு உவமிக்கின்ற மதியமாயின் இருபத்தெழுவர் மகளிரொடு 
போகந் துய்த்துச் சிறப்பில்லாத கட்டுரை புனையுமென்றும் 
எதிர் மறுத்துக்கொள்ள வைத்தான் . சிறப்பின்மை யென்பது , 
எல்லார்க்கும் ஒத்தவாற்றான் அறஞ் செய்யாது , உரோகணி மேற் 
கழிபெருங் காதலனெனப்படுதல் போல்வன . 

இடஞ்சிறி தென்னு மூக்கந் துரப்ப . 
எனவே , எஞ்ஞான்றுந் தன்னெல்லைக்கண்ணே வரும் , மதி 
மண்டிலமென்று எதிர்மறுத்துக் கொள்ளப்படும் . 

ஒடுங்கா வுள்ளம் 
எனவே , அம்மதியந் தேய்ந்தொடுங்குமென்பது கொள்ளப்படும் . 

ஓம்பா வீகை 
எனவே , நாடோறும் ஓரோவோர் கலையாகப் பல்லுயிர்க்கும் 
இன்பம் பயக்குமாற்றாற் றருவதல்லாது தானுடையவெல்லாம் 
ஒருகாலே கொடாத மதியமெனப்படும் . கடந்தடு தானை எனவே , 
மதிக்குத தானையாகிய தாரகையெல்லாம் பகைக்கதிராகிய 
பருதி மண்டிலத்துக்குத் தோற்குமென்றானாம் . இவ்வாற்றான் 
உவமான அடையெல்லாம் எதிர்மறுத்துக் கொள்ளப்பட்டன . 

இனிப் பொருட்குரிய அடையும் அவ்வாறே எதிர்மறுத்துக் 
கொள்ளப்படுமென்றவாறு . விலங்குசெலன் மண்டிலமெனவே , 


1 . 


2 . 


தன்னகப்படுத்தல் - தன்னுட்படுத்தல் . 
படுத்து - பொருந்தச்செய்து . பட்டு என்றிருப்பது நலம் . ஒழிந்தகோள் - 
தன்னையொழிந்த கிரகங்கள் . 
கட்டுரை - வார்த்தை ; பேச்சு . 


3 . 


169 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


கடையாயினார் கதியிற் செல்லு மதியமென்று பாட்டுடைத் 
தலைவன் தலையாயினார் கதியிற் செல்லுமென்றான் . பொழு 
தென வரைதியெனவே , நாடோறும் நாழிகை வேறுபட்டு எறித்தி 
யென்றதனான் இவன் பொழுது செய்யானெனவும் , புறங் 
கொடுத்திறத்தியெனவே , தோற்றார்போன்று ஒளிமழுங்கிச் 
செறிகின்றாயெ ( னவும் , விளங்கித் தோன்றவென்றதனாற் 
* ( தொடகின்ற ) சுடர்போல விளங்கிப் பிறர் தோற்றோடக்காயும் 
இவனெனவும் , மாறி வருதியெனவே , திங்கடோறும் மாறிப் 
பிறத்தியென்றதனான் இவன் நிலைபெற்றானெனவும் , மலை 
மறைந் தொளித்தியெனவே , மலைசார்ந்தவழித் தோன்றா 
யென்றதனான் இவன் தன்னாட்டு மலைமீக் கூறுமெனவும் , 
அகல் விசும்பினானுமெனவே , இவன் இவ்வுலகத்து நிலைபேறு 
டையனெனவும் , பகல் விளங்காயெனவே , இவன் இருபொழுதும் 
விளங்குமெனவுங் கொள்ளப்படும் . முற் பகுதியும் பிற்பகுதியும் 
வேறுபடுதலின் வேறுபட வந்ததாயிற்று . மற்றவையும் அன்ன . 

இக்கூறிய அடையெல்லாம் , வினை பயன் மெய் உருவெனக் 
கூறிய மருங்கிற் கொள்வழிக் கொளுவுவதாகக் காட்டுவன 
வற்றிற்கும் இஃதொக்கும் . 
( 2 ) கண்ண னவனிவன் மாறன் கமழ்துழாய்க் 

கண்ணி யவற்கிவற்கு வேம்புதார் - வண் 
மாய னவனிவன் சேயன் மரபொன்றே 

யாய னவனிவன் கோ . 
என்பது , பெயருந் தாரு முதலாயினபற்றி மாயனோடு உவமங் 
கருதி மறுத்துரைத்தவாறு . பெயரென்பது பொருளுணர்த்து 
தலின் அதனை வடிவின்பாற்படுத்துணர்க . 


வண்ணமு 


1 . கதி - செலவு . 
2 . பொழுது செய்யாமை காலங்குறித்துத் தோன்றாமை . எனவே தான் 

விரும்பிய காலத்துத் தோன்றுவான் என்றபடி . 
3-4 . இப்பகரக் கோட்டினுள் அடைத்தவையும் வேண்டியதில்லை . 
5 . மலைமீக் கூறும் - மலையிலுள்ளாராலும் புகழப்படுவான் என்பது . இவன் 

மலைக்கண் மறையான் என்றபடி . 
6 . கொளுவுவதாகக் காட்டுவனவற்றிற்கும் என்பது , கொளுவுக இனிக் காட்டு 

வனவற்றிற்கும் என்று பாடமுள்ளது . அதுவே பொருத்தமாதல் காண்க . 
7 . பெயரும் வடிவுளடக்கப்படும் என்றபடி , 


170 


உவமவியல் 


( 3 ) அடிநோக்கி னாழ்கடல் வண்ணன்றன் மேனிப் 

படி நோக்கிற் பைங்கொன்றைத் தாரோன் - முடிநோக்கித் 
தேர்வளவ னாத றெளிந்தேன்றன் சென்னிமே 

லாரலங்க றோன்றிற்றுக் கண்டு . 
என்பதனுள் , ஆழ்கடல் வண்ணனையுங் கொன்றைத்தாரோ 
னையும் உவமை கூறி அவற்றை மறுத்துத் தேர்வளவனெனத் 
தெளிந்தேனெனப் பொருளையே நாட்டுதலின் அஃது உவமம் 
வேறுபட வந்ததாயிற்று . 
( 4 ) இந்திர னென்னி னிரண்டேகண் ணேறூர்ந்த 
வந்தரத்தா னென்னிற் பிறையில்லை 

ல்லை - யந்தரத்துக் 
கோழியா னென்னின் முகமொன்றே கோதையை 

யாழியா னென்றுணரற் பாற்று . 
என்பதனுள் , இந்திரனையும் இறையோனையும் முருகனையும் 
ஒப்பு மறுத்து நெடியோனை உவமங் கூறலின் ஒப்புமை மறுத்துப் 
பிறிது நாட்டியது . 
( 5 ) 1. சுற்றுவிற் காமனுஞ் சோழர் பெருமகனாங் 

கொற்றப்போர்க் கிள்ளியுங் கேழொவ்வார் - பொற்றொடீ 
யாழியுடை யான்மகன் மாயன் சேயனே 

கோழி யுடையான் மகன் . 
என்பதனான் உவமையும் பொருளும் முன் ஒருங்கு நிறீஇப் பின்னர் 
ஒவ்வாமை கூறுதலின் இதுவும் பின்னும் வேறுபட வந்ததாயிற்று . 
2. புனனாடர் கோமானும் பூந்துழாய் மாலும் 

வினைவகையான் வேறு படுப் - புன்னாட 
சனேற்றெறிந்து மாற்றலர்பா லெய்தியபார் மாயவ 

னேற்றிரந்து கொண்டமையா னின்று . 
என்பதுவும் அது . 
( 6 ) ஊர்க்குறு மாக்கள் வெண்கோடு கழா அலி 

னீர்த்துறை படியும் பெருங்களிறு போல 
வினியை பெரும வெமக்கே . 

( புறம் . 94 ) 


1 . 


2 . 


கூறி அவற்றை எனப் பிரிக்க . 
கோதையாகிய இவனை இந்திரனென்னின் அவற்குக் கண் ஆயிரம் ; இவற்கு 
இரண்டே . ஆதலால் அவனல்லன் எனப்பொருள் விரித்துரைத்துக் கொள்க . 
ஏறூர்ந்த அந்தரத்தான் - சிவன் . கோழியான் - கோழிக்கொடியோன் = முருகன் . 
ஆழி- சக்கரம் . மாயன் - கரியன் . சேயன் - செந்நிறமுடையன் . கோழி-உறையூர் . 
ஏற்று - எதிர்த்து . எறிந்து - கொன்று . ஏற்று - யாசித்து . 
ஊர்க்குறுமாக்கள் என்னுஞ் செய்யுளில் அமைந்துள்ள வேறுபடவந்த 
உவமத் தோற்றம் என்பதன் விளக்கமாவது : 


3 . 


4. 


5 . 


171 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


என்னும் பாட்டினுள் உவமையாகிய பொருளினை யானையுங் 
கடாமுமென இரண்டாக்கி யானைக்கே ஊர்க்குறுமாக்கள் 
வெண்கோடு கழாலின் நீர்த்துறை படியுமென்னும் அடைகூறி 
ஊர்க்குறுமாக்கள் போல்வாரைத் துன்னருங் கடாஅத்திற்குச் 
சொல்லாமையின் இதுவும் வேறுபடவந்த உவமைத் தோற்ற 
மெனப்பட்டது . 
( 7 ) முதிர்கோங்க முகையென முகஞ்செய்த குரும்பையெனப் 

பெயருளி முகிழெனப் பெருத்தநின் னிளமுலை . ( கலி . 56 ) 
என்ற வழி , முதிர்கோங்கும் முற்றிய குரும்பையும் பெரியவாகலின் 
அவைபோலப் பெருத்தநின் இளமுலையென்றல் ஒத்தது , பெய 
றுளிமுகுளஞ் சிறிதாக இவற்றோடு அதனை உடன் கூறி அப் 
பெயறுளி முகுளத்திற் கில்லாத பெருமைக்குணம் பொருட் குப் 
பின்னர் விதந்து கூறுதலின் அதுவும் வேறுபட வந்த உவமை 
யாயிற்று . 
( 8 ) மக்களே போல்வர் கயவ ரவரன்ன 
வொப்பா ரியாங்கண்ட தில் . 

( குறள் . 1071 ) 
என்பது ஒவ்வாப் பொருளை ஒப்புமை கொண்டது . என்னை ? மக் 
களைக் கயவர் ஒவ்வாரென்னுங் கருத்தினான் மக்கள் போல்வர் 
கயவரென்றமையின் அதுவும் வேறுபடவந்த உவமையாயிற்று . 
( 9 ) நெடுந் தோட் டிரும்பனை நீர்நிழல் புரையக் 

குறும் பல முரிந்த குன்றுசேர் சிறுநெறி . 


1 . 


யானை இனிமை செய்தற்கு ஊர்க்குறுமாக்களைச் சொல்லி அது மதம் பட்ட 
வழி இன்னா செய்தற்கு அவர் போல்வாரை இன்னாரென விதந்து சொல் 
லாமையின் வேறுபடவந்த உவமமாயிற்று என்பது . ஊர்க்குறுமாக்களுக்கு 
வெண்கோடு கழுவுமிடத்து களிறு இனியது . அவர் போல் வாருக்கு மதம் 
பட்டவழி இன்னாது என்பது செய்யுட்கருத்து . 
போல்வாரை என்ற பாடமே பொருத்தம் . போல் அவரை என்ற S. கனகசபா 
பதிப்பிள்ளை பதிப்பிற் பாடம் பொருத்தமில்லை . 
கடாத்திற்கு - கடாமாகிய உவமைக்கு . 
முகிழ் - குமிழி - முகுளம் என்பதும் குமிழிக்குப் பெயர் . 
பொருள் - உவமேயம். பின்னர் - பின் . விதந்து - தெரித்து என்றது பொருத்த 
எனத் தெரித்துக் கூறினமையை . பெருமை , குமிழியாகிய உவமைக்கில்லாத 
படியாற்றான் பின் தெரித்துக் கூறினாரென்றபடி . 
தோடு - இதழ் . 


2 . 


3 . 


4. 


5 . 


6 . 


பல - பலவாய் . 


172 


உவமவியல் 


என்பதனுள் உவமையாகிய நிழல் பொருட்கெய்தியது உவம 
வினையன்றே , அதற்கு நெடுந்தோடும் பெருமையும் அடையாகக் 
கூறினான் ; கூறவே , பனைநிழலோடொக்குங் குன்றஞ்சேர் சிறு 
நெறி முடிந்தவழிச் சென்றுபுகும் ஊர்க்குவமை நெடுந்தோ டென்று 
கொள்ளவைத்தமையின் அதுவும் வேறுபடவந்த உவமையாயிற்று . 
( 10 ) மண்படுதோட் கிள்ளி மதவேழ மாற்றரசர் 

வெண்குடையைத் தேய்த்த வெகுளியால் - விண்படர்ந்து 
பாயுங்கொ லென்று பனிமதியம் போல்வதூஉந் 

தேயுந் தெளிவிசும்பி னின்று . 
என்பதனுள் , உவமானத்தினை உவமேயமாக்கி அதனையே விலக் 
கினார் ; என்னை ? வெண்குடையென்று யானை குத்து மென்று 
மதியினைக் குடையுடனொப்பிப்பான் மதியினைக் குடையாகவே 
கூறித், தேயுந் தெளிவிசும்பினின்று என்பதனாற் குடையோடு 
உவமை கூறியதை விலக்கினமையின் அதுவும் வேறுபடவந்த 
உவமைத் தோற்றமாயிற்று . 
( 11 ) அகர முதல வெழுத்தெல்லா மாதி 
பகவன் முதற்றே யுலகு. 

( குறள் . 1 ) 
என்றவழி , இரண்டு பொருள் வேறுவேறு கூறியதன்றி , அகர 
முதல எழுத்தெல்லாம் அதுபோல என்றானும் ஆதிபகவன் 
முதற்று உலகம் அதுபோல என்றானும் ஒன்றாகத் துணியு மாற் 
றான் உவமையும் பொருளுங் கூறாமையின் அதுவும் வேறுபட 
வந்த உவமமாயிற்று . பிறவுமன்ன . இவை ஏனையுவமத்திற்கெல் 
லாம் பொதுவிலக்கணம் . 

( ஒவ்வாதெனக் கூறி உவமையாக்கலும் உளவெனல் ) 
308. ஓரீ இக் கூறலு மரீ இய பண்பே . 
இதுவும் ஏனையுவமத்திற்காவதோர் இலக்கணமுணர்த் 
துதல் நுதலிற்று . 


1 . 


2 . 


உவமவினையன்றே என்பதற்கு வினையுவமமன்றே என்பது கருத்து . 
பனைநிழல் முடிந்தவழி நெடுந்தோட்டு நிழல் தோன்றுதல் சிறுவழி முடிந்த 
வழிச் சென்று புகும் ஊர் தோன்றுதற்குவமையாதலின் வினையுவமம் 
எனப்பட்டது . 
குடைக்கு உவமானம் - மதி . அதனை ஈண்டு உவமேயம் ஆக்கி என்றது 
குடைக்குவமானமாகிய மதியைப் பின் குடையாகிய உவமேயமாக்கி 
என்றபடி . தன்னையுங் குடையென்று தன்மேலும் பாயுமோவென்று கருதி 
அவ்வச்சத்தால் மதி தேயுமென்று மதியைக் குடையாகக் கூறினமையே 
உவமேயாக்கியதாம் . 


173 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


இ - ள் : ஒரீஇக் கூறலும் - ஒக்குமெனக் கூறாது ஒவ்வாதெனக் 
கூறுதலும் , உம்மை இறந்தது தழீஇயிற்று ; மரீஇய பண்பு 
அதுவும் உவமையாதற்கு அடிப்படவந்த வழக்கு என்றவாறு . 
உதாரணம் : 

யாங்ஙன மொத்தியோ விலங்குசெலன் மண்டிலம் . ( புறம் . 8 ) 
எனவும் , 

மாதர் முகம்போ லொளிவிட வல்லையேற் 
காதலை வாழி மதி . 

( குறள் , 1118 ) 
எனவும் வரும் . 

நின்னோ ரனையை நீ . 
என்பதும் அது . 

இவற்றுள் யாங்ஙனம் ஒத்தியோவென்பது ஒவ்வா யென் 
னும் பொருட்டு . காதலை வாழிமதி யென்றவழியும் , யான் காதலி 
யாமையான் மதியமே ! அவள் வாண்முக மொவ்வா யென்றலின் 
ஒரீஇக் கூறிற்று . இதுவும் மரீஇய பண்பாகலானும் உள்ளுறை 
யுவமம்போலக் குறிப்பினான் உவமங்கோட லொப்புமை யானும் 
ஈண்டு வைத்தானென்பது . பண்பென்றதனான் அதுவும் இலக்கணத் 
தோடொக்கும் என்றவாறு . இவற்றையும் வேறுபடவந்த உவம 
மென்னாமோவெனின் , உவமையும் அவ் வழி மாறுபடவருமாறு 
உவமத்துக் கூறினான் , உவமையின்மை கூறுதலும் உவமையெனப் 
படுமென்றற்கு இது கூறினானென்பது . இவற்றுள்ளும் வேறுபட 
வந்த இலக்கணம் மேலைச் சூத்திரத்துள் அடங்கும் . ( 33 ) 
(உவமை பெருமையுஞ் சிறுமையுந் தோன்றாமலுங் 

கூறப்படுமெனல் ) 
309. உவமத் தன்மையு முரித்தென மொழிப 

பயனிலை புரிந்த வழக்கத் தான . 
இஃது எய்தாதது எய்துவித்தது ; மேல் ஏனையுவமங் கூறுங் 
கால் , உவமிக்கப்படும் பொருட்குப் பெருமையுஞ் சிறுமையுஞ் 


1 . 


நின் போல்வாரை யொப்பை நீயெனவே , நின்போல்வாரில்லையென்று 
ஒவ்வாமை கூறியதாயிற்று . 
இதுவும் என்றது இச்சூத்திரத்தை . 
மரீஇய பண்பு - மரபாகவந்த தன்மை . 


2 . 


3 . 


174 


உவமவியல் 


- 


சிறப்பக் கூறல்வேண்டுமென்றான் ; அவ்வாறன்றி உவமமுங் 
கொள்ளப்படு மென்றமையின் . 

ள் : உவமத்தன்மையும் உரித்தென மொழிப - விகார 
வகையாற் பெருமையுஞ் சிறுமையும் ஒரு பொருட்குக் கூறாது 
2பட்டாங்கு உவமங் கூறுதலும் உரித்தென்று சொல்லுவர் ஆசிரி 
யர் , பயனிலை புரிந்த வழக்கத்தான - அதனானும் ஒரு பயன் 
தோன்றச் சொல்லுத னெறிப்பாட்டின்கண் என்றவாறு . 
அது , 
பாரி பாரி யென்று பலவேந்தி 
யொருவற் புகழ்வர் செந்நாப் புலவர் . 

( புறம் . 107 ) 
என்னும் பாட்டினுள் உலகளித்தற்கு மாரியும் உண்டென உவ 
மித்துச் சிறப்பித்துக் கூறுவான் , மாரியைச் சிறப்பித்துப் பாட்டு 
டைத் தலைவனாகிய பாரியை உயர்த்துக் கூறாதான் போல 
இயல்பினான் உவமை கூறினானாம் ; இது மாரிக்கும் பாரிக்கும் 
ஒரிழிவில்லையென்னுந் தன்மைபடக் கூறவே அவனுயர்வு கூறு 
தலிற் பயனிலைபுரிந்த வழக்கெனப்படுமென்பது . 

கொல்வினைப் பொலிந்த கூர்ங்குறும் “ புழுகின் 
வில்லோர் தூணி வீங்கப் பெய்த 
வேப்புநுனை யேய்ப்ப வரும்பிய விருப்பைச் 
7 செப்பட ரன்ன செங்குழை யகந்தோ 
குறிழுதி னன்ன தீம்புழற் றுய்வா 
யுழுதுகாண் டுளைய வாகி யார்கழல் 
பாலி வானிற் காலொடு பாறித் 


1 . அவ்வாறன்றி உவமமும் என்பது அவ்வாறன்றியும் உவமம் என்றிருப்பது நலம் . 
2 . பட்டாங்கு - உண்மை . உண்மை . இயல்பு தன்மை என்பன ஒருபொருளன. 

இளம்பூரணர் தன்மையென்பதற்கு உவமையது தன்மை என்பர் . தன்மை - 

குணம் . 
3 . பயன் - பிரயோசனம் . 
4 . புழுகு - மொட்டு . எஃகின் எனவும் பாடம் . 
5 . தூணி - அம்பறாத்தூணி . 
6 . தூணி வீங்கப்பெய்த அப்பு நுனை , இருப்பை அரும்புக்குவமை . 
7. செப்படர் - செப்புத் தகடு . 
8 . இழுது - வெண்ணெய் . 
9 . துய்வாய் - என்றது பூவை . உவம் ஆகுபெயர் . 
10. உழுது காண்டல் - தாள்நீக்கிக் காண்டல் . 


175 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


துப்பி னன்ன செங்கோட் டியவி 
னெய்த்தோர் மிமிசை நிணத்திற் பரிக்கும் . 

( அகம் . 9 ) 
எனவும் , 

நீளரை யிலவத் தலங்குசினை பயந்த 
பூளையம் பசுங்காய் புடைவிரிந் தன்ன 
வரிப்புற வணிலொடு கருப்பை யாடா 
தியாற்றறல் புரையும் வெரிநுடைக் கொழுமடல் 
வேற்றலை யன்ன வைந்நுதி நெடுந்தோட் 
டீத்திலை வேய்ந்த எய்ப்புறக் குரம்பை . 

(பெரும் . 83 ) 
என்றாற்போல்வனவும் அது . 

கொல்வினைப் பொலிந்த . 
என்பதனுள் இந்நிலத்தின் மக்கள் அம்பினை உவமையாக்கி 
ஆண்டையவாகிய இருப்பையின் பூங்கொத்தை உவமிக்கப்படும் 
பொருளாக்கியும் , உவம் நிலத்திற்கேற்ற வெண்ணெய்த் திரளொடு , 
கழன்ற பூவினை உவமஞ்செய்தும் , அந்நிலத்தியல்பு கூறின மையின் 
அது பயனிலை புரிந்த வழக்கெனப்பட்டது . பிறவும் அன்ன . 

உவமத்தன்மையுமென்ற உம்மையான் உவமத்தன்மையே 
யன்றி வாளாது தன்மை கூறுதலும் , அந்நிலத்திற்கே பயனிலை 
யெனப்படுவனவுங் கொள்க . அவை : 

மான்றோற் பள்ளி மகவொடு முடங்கி 
" யீன்பிண வொழியப் போகி நோன்கா 
ழிரும்பு தலையாத்த திருந்து கணை விழுக்கோ 
லுளிவாய்ச் சுரையின் மிளிர மிண்டி 
யிருநிலக் கரம்பைப் படுநீ றாடி 
நுண்புல் லடக்கிய வெண்பல் லெயிற்றியர் 
பார்வை யாத்த பறைதாழ் விளவி 
னீழன் முன்றி னிலவுரற் பெய்து . 

(பெரும் . 89 - 97 ) 
என்றவழி உவமஞ்செய்யாது அந்நிலத்தியல்பு கூறப்பட்ட தாயி 
னும் உவமத்தாற் பொருட்பெற்றி தோன்றச்செய்தார் போல 


1 . 


2 . 


3 . 


4 . 


இயவு - வழி . 
கருப்பை- காரெலி. 
எய் - முட்பன்றி . 
ஈன்பிணவு - ஈன்றபெண் . ஈண்பிணா எனவும் பாடம் . 
கணை - திரட்சி . 
கரம்பை- பாழ்நிலம் . 
பார்வை - பார்வை மிருகம் . 
பொருள் - உவமேயம் . 


5 . 


6 . 


1 .. 


8 . 


176 


உவமவியல் 


அந் நிலத்திற்குப் பயப்பாடு வெளிப்படச் செய்யாமையின் உவம 
விலக்கணத்துள் இதனையும் இலேசினாற் கொண்டாமென்பது. 
அற்றன்று ; 
மரபே தானும் . 

( தொ . செய் . 80 ) 
என்புழி , “ நாற்சொல்லிய ” லெனச் சொற்றன்மையுங் கூறப்பட்ட 
மையின் உவமையாராய்ச்சியுள் அது கூறானென்பது. உம்மை 
இறந்தது தழீஇயிற்று ; என்னை ? உயர்ந்ததன்மேற்றன்றி , உயர்பிழி 
புடைத்தல்லாத தன்மையுவமையுங் கொள்க வென்றமையின் . ( 34 ) 

( தடுமாறு உவமமும் உளவெனல் ) 
360. தடுமா றுவமங் கடிவரை யின்றே . 
இதுவும் உவமத்திற்கேயாவதோர் இலக்கணமுணர்த்துதல் 
நுதலிற்று . 

இ - ள் : தடுமாறுவமம் - உவமையும் பொருளும் வேறு நிறீஇ 
இதுபோலும் இதுவென்னாது அவ்விரண்டனையும் ஐயுறச் 
சொல்லுந் தடுமாறுவமம் , இனி , அவ்வாறன்றி உவமையைப் 
பொருளாக்கியும் பொருளை உவமையாக்கியுந் தடுமாறச் 
சொல்லுதலும் தடுமாறுவமமெனப்படும் ; கடிவரை இன்று 
அவ்விரண்டும் உவமமென்று சொல்லற்பாட்டிற் கடியப்படா 
என்றவாறு . 

அரிமல ராய்ந்தக ணம்மா கடைசி 
திருமுகமுந் திங்களுஞ் செத்துத் - தெருமந்து 
வையத்தும் வானத்துஞ் செல்லா தணங்காகி 
யையத்து நின்ற தரா . 

( பொய்கையார் ) 
என்பதனுள் உவமையினையும் பொருளினையும் வேறுவேறு 
துணியாது ஐயுற்று வையத்தும் வானத்துஞ் செல்லாது ; அரா 
வென்றமையின் இது தடுமாறுவமமாயிற்று . 

தளிபெற்று வைகிய தண்சுனை நீல 
மளிபெற்றார் கண்போன் மலரு - மளிபெற்ற 


1 . 


2 . 


3 . 


இது தன்மையணியுளடங்கும் . 
கூறானாகலின் என்பது என்றிருப்பது நலம் . 
உம்மை - உவமத்தன்மையும் என்றதிலுள்ள உம்மை . 

மையுற என்றும் பாடம் ; அது சிறப்பின்று . 
செத்து - ( ஒன்றாக ) நினைத்து . 


4 . 


உவடை 


5 . 


177 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


நல்லார் திருமுகத் தோற்றத் தளிபெற்ற 

கல்லாரம் போன்மலருங் கண் . 
என்புழி , நீலத்தோடு கண்ணினையும் கண்ணினோடு நிலத் தினை 
யும் ஒன்றற்கொன்று உவமையாக்கியும் பொருளாக்கியும் ஒருங்கே 
தடுமாறக் கூறினமையின் இதுவுந் தடுமாறுவம் மெனப்பட்டது . 
பிறவும் அன்ன . 

( 35 ) 
( உவமைக்குவமை இல்லையெனல் ) 
311 . அடுக்கிய தோற்றம் விடுத்தல் பண்பே . 
இஃது எய்தியது மறுத்தது ; என்னை ? வேறு ஒரு பொரு 
ளோடு ஒரு பொருளை உவமித்து நிறீஇ அப்பொருளோடு பிறி 
தொரு பொருளை உவமித்தலும் உவமையென்று கொள்ளுவா 
னாயினும் அது கொள்ளப்படாது பொருள் விளங்காமையி 
னெனக் கூறி விலக்கியமையின் . 

இ - ள் : அடுக்கிய தோற்றம் - உவமையும் பொருளும் நிறுத்தி 
அடுக்கிய தோற்றம் , விடுத்தல் பண்பு - சிறப்பினவாகக் கொள்ளப் 
படா என்றவாறு . 

மதியத் தன்ன வாண்முகம் போலும் 

பொதியவீழ் தாமரைப் புதுப்பூம் பொய்கை . 
என்றக்கான் மதியத்தன்ன வாண்முகத்தினைத் தாமரையென்ற 
மையின் அவை ஒன்று ஒன்றனோடு பொருந்தாவென்பது கருத்து . 

இலங்குவளை யன்ன நலங்கே ழாம்பற் 

போதி னன்ன தாதவிழ் கைதை . 
என்றக்கால் , ஒன்று ஒன்றனோடு ஒரு வண்ணத்ததாய் உவமைக் 
கேற்பினும் ஒன்றற்கொன்று உவமையாய் நின்றது . நின்றுற , மற் 
றும் அதனோடு உவமங்கொள்ளப்படாது ; இது வரையறையுடை 
மையின் விலக்கப்பட்டது . மற்று , 


1 . 


2 .. 


இதனை இதரவிதரமென்பர் வடநூலார் . 
மதியத்தன்ன வாண்முகம் என்பது துணிக்கப்பட்டு வேறு முடிபுபெறின் 
உவமைக்குவமையாகுங் குற்ற மாகாது ; பெறாது வருதலின் ஒன்று ஒன்ற 
னோடு பொருந்தாது குற்றமாம் என்றபடி . 
வண்ணம் - நிறம் . 
மற்றும் - மற்று என இருத்தல் வேண்டும் . அதனோடு - உவமைக் குவமை 
யாய் நின்றதனோடு . இவ் வாக்கியத்தில் பிழையிருத்தல் வேண்டும் . 


3 . 


4 . 


178 


உவமவியல் 


ஈர்ந்து நிலந்தோயு மிரும்பிடித் தடக்கையிற் 
சேர்ந்துடன் செறிந்த குறங்கிற் குறங்கென 
மால்வரை யொழுகிய வாழை வாழைப் 
பூவெனப் பொலிந்த வோதி யோதி 
நெறிச்சினை வேங்கை நாண்மலர் நச்சி . 


(சிறுபா . 19 ) 


என்பதூஉம் அடுக்கிய தோற்றமெனப்படாதோவெனின் , படா 
தன்றே ; யானைக்கைபோலுங் குறங்கு ; குறங்குபோலும் வாழை 
யெனவடுக்கிச் 

சொல்லாது குறங்கினையுடையாளென்று 
துணித்துக் கூறியபின்னர்க் குறங்கென மால்வரை ஒழுகிய 
வாழையென்றானாதலினென்பது . தோற்றமென்றதனான் உவமை 
யும் பொருளுமாக நிறீஇ உவமவுருபு தோன்றக் கூறுங்கால் 
அடுக்கப் படுவதென்பது . 

( 36 ) 
( உவமை நிரனிறையாகவும் வருமெனல் ) 
312 . நிரனிறுத் தமைத்த னிரனிறை சுண்ணம் 

வரைநிலை வைத்த மூன்றலங் கடையே . 
இதுவும் எய்தாதன வரையறையுடைமையிற் கூறியவற்றோடு 
னமாகலின் உவமத்திற்காவதொன் றுணர்த்துதல் நுதலிற்று . 

ள் : நிரனிறுத்து அமைத்தல் நிரனிறை - உவமையை 
யும் நிரலே நிறுத்துப் பொருளினையும் நிரலே நிறுத்து ஒப்புமை 
கூறின் அது நிரனிறையெனப்படும் , சுண்ணம் வரைநிலை வைத்த 
மூன்றலங் கடையே - சுண்ணத்தினை வரைந்த நிலைமையான் 
வந்த சுண்ணமும் அடிமறியும் மொழிமாற்றுமென்னும் மூன்று 
மல்லாத இடத்து என்றவாறு . 


1 . 


2 . 


குறங்கின் என்பது குறங்கெனவரு மதற்கு உவமையாகாது தான் துணிக்கப் 
பட்டு நின்று பின் வரும் ஓதி முதலியவற்றோடும் எண்ணப்பட்டு உடைய 
என்னும் ( தொக்குநின்ற பொருளாகிய ) பெயரெச்சத்தோடு கூடி விறலியர் 
என்னும் பெயர்கோடலின் உவமைக் குவமையாகாது என்எற்படி . 
இளம்பூரணர் இச் சூத்திரத்தையும் இதற்கு முற் சூத்திரத்தையும் ஒன்றாக்கி , 
இச் சூத்திரத்து ‘வரை நிலைவைத்த என்பதை வரை நிலை வந்த எனப் 
பாடங் கொண்டு இம் மூன்றுமல்லாதவிடத்து உவமை பல அடுக்கிவருதல் 
கொள்ளப்படாது என்பர் . 
வரைதல் - நீக்கல் . வந்த என்று பொருள் கூறலின் வைத்த என்பது வந்த 
என்றிருத்தல் வேண்டும் போலும் . 


3 . 


179 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


சுண்ணத்தினை வரைந்தநிலைமையான் வந்தனவெனவே 
சுண்ணந்தவிர மூன்றுளவோவெனின் அதனை ஒருவரை விலக்க 
மூவரும் வந்திலரென்றாற்போலக் கொள்க . 
உதாரணம் , 
கொடிகுவளை கொட்டை நுசுப் புள் கண்மேனி 
மதிபவள முத்த முகம்வாய் முறுவல் 
பிடிபிணை மஞ்ஞை நடைநோக்குச் சாயல் 

வடிவினளே வஞ்சி மகள் . 
என வரும் . நிரனிறுத்தலென்னாது அமைத்தவென்றதனான் நிரனி 
றையன்றி அமைத்துக்கொள்வதும் உண்டு ; அது , 

களிறுங் கந்தும் போல நளிகடற் 
கூம்புங் கலனுந் தோன்றுந் 

தோன்றன் மறந்தோர் துறைகெழு நாட்டே . 
எனவரும் ; பிறவுமன்ன. 

என்றார்க்கு , நிரனிறுத்தமைத்த நிரனிறை ஏனைவரை 
நிலைவைத்த மூன்றலங்கடையே என்னாது , சுண்ணத்தினை 
வரைந்தோதியது என்னையெனின் ? அவை மூன்றுஞ் சுண்ணம் 
போலச் சுண்ணஞ் செய்யப்படுதலின் , அவ்வாற்றாற் சிதர்ந்து 
கிடப்ப உவமையுங் கூறின் அது பொருள் விளக்காதென்பது 
அறிவித்தற்கென்பது . என்னை ? அடிமறியுள் ஓரடியுள் உவமங் 
கூறி ஓரடியுட் பொருள்வைத்தால் இனிது பொருள் கொள்ளாது 
அடிமறிக்குங்காலைப் பிறிது பிறிதாகலுடைத்து . இனி ஓரடியுள் 
உவமங் கூறிப் பின்னர் எத்துணையுஞ் சென்று பொருள் கூறி 
மொழி மாற்றிக்கொள்ள வைப்பின் அதுவும் உவமத்தாற் 
பொருள் தோன்றாது . சுண்ணத்திற்கும் அஃதொக்கும். 

இனி , இவ்வோத்தினிற் கூறுகின்ற உவமங்களுட் சில 
வற்றையுஞ் சொல்லதிகாரத்தினுள்ளுஞ் செய்யுளியலுள்ளும் 


1 . 


2 . 


3 . 


4. 


மூவருள் ஒருவரும் அடங்குதல் போல என்பது கருத்து . 
எதிர் நிரனிறை . 
பிறிது பிறிதாகல் - உவமை வேறும் பொருள் வேறுமாகல் . 
இவ்வோத்தினிற் கூறுகின்ற சில என்பது உவமைகளையும் வேறுபடவந்த 
உவமங்களையும் ஒரீஇக் கூறுவனவற்றையும் தடுமாறுவமங்களையும் 
நிரனிறை உவமைகளையும் குறித்து நின்றது . சொல்லதிகாரத்தில் கூறுவன 
சில என்றது குறிப்புப் பொருள் , ஏது , பண்புத்தொகை ( உருவகம் ) , உவமத் 
தொகை , பொருள்கோள் முதலியவற்றை குறிப்புப்பொருள் அணியில் 
ஒட்டணியாகின்றது. செய்யுளியலுட் கூறுவன சில என்றது 


180 


உவமவியல் 


சொல்லுகின்றன . சில பொருள்களையும் வாங்கிக் கொண்டு , 
மற்று அவை செய்யுட்கண்ணே அணியாமென இக்காலத்தா 
சிரியர் நூல்செய்தாருமுளர் . அவை ஒருதலையாகச் செய்யுட்கு 
அணி யென்று இலக்கணங் கூறப்படா. என்னை ? வல்லார் செய் 
யின் அணியாகியும் அல்லார் செய்யின் அணியன்றாகியும் வரும் , 
தாங்காட்டிய இலக்கணத்திற் சிதையாவழியுமென்பது . என்னை ? 

நாயகர்க்கு நாய்கள்போ னட்பிற் பிறழாது 
கூஉய்க் குழா ஆ முடன் கொட்கு - மாய்படை 
பன்றி யனையர் பகைவேந்த ராங்கவர் 

சென்றெவன் செய்வர் செரு . 
என்றவழி , நாய்போலும் நட்புடையர் படையாளரென்பது 
வினையுவமம் ; பன்றியனையர் பகைவேந்தரென்பது நாய்க்குப் 
பகையாகிய பன்றி போல வென்பது வேற்று வேந்தர் பகைவரா 
தலால் அவ்வுவமை விலக்கரிது . அன்றாமாயினும் அஃதணி 
யெனப்படாது ; உவமைதான் உயர்ந்ததின்மையின் அது குற்ற 
மன்றேவெனின் ? 

பேரூரட்ட கள்ளிற் 
கோரிற் கோயிற் றேருமா னின்னே . 

( புறம் . 300 ) 
என்பது குற்றமன்றாகலின் அதுவுங் குற்றமன்றெனப்படும் .. 
இனிப் பொன்மாலையும் பூமாலையும் போலப் பொலிவு செய் 
தலின் இதுவுங் குற்றமாகாது மேலதே குற்றமென்பது . அற்றன்று , 


1 , 


2 . 


3 . 


4. 


தொடைகளுட்சில, உள்ளுறை , இறைச்சி , மெய்ப்பாடு முதலியவற்றை . 
இக்காலத்தாசிரியர் என்றது தமிழில் அணிநூல்கள் செய்த தண்டி முதலிய 
ஆசிரியர்களைக் குறிக்கும் . அணிநூல் என ஒரு நூல் இருந்ததாகவுஞ் சிலர் 
கருதுவர் . 
தாம் என்றது அணிநூல் செய்தோரை. 
என்பது என்னுஞ் சொல் ஈண்டு வேண்டியதில்லை . 
விலக்கலரிது - விலக்கக்கூடாது . அன்றாமாயினும் என்பதற்கு விலக்குதலரி 
தன்றாமாயினும் என்பது பொருள் . விலக்கலாமாயினும் என்பது கருத்து . 
ஓரில் - ஒரு வீட்டின் கண் . கோய் - கள்முகக்கும் பாத்திரம் . அது இழிவுடைய 
தாகாததுபோல இதுவு மிழிவுடைத்தாகாதென்றபடி , 
அதுவும் - அவ்வுவமையும் . 
இது - கோய் வருஞ் செய்யுள் . கோய் என்னும் உவமை உயர்ந்த பொன்மாலைப் 
போலப் பொலிவு செய்யாதாயினும் அதிற்சிறிது குறைந்த பூமாலைபோலப் 
பொலிவு செய்யுமென்றபடி . 
மேலது - பன்றியனையர் பகைவேந்தர் என்னுஞ் செய்யுள் . 


5 . 


6 . 


7. 


8 . 


181 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


இன்ன சொல்லும் இன்ன பொருளுமுடையன பொன்மாலை 
யெனவும் பூமாலையெனவும் வரையறுத்துக் கூறலன்மையின் 
அதனானும் அதனைக் குற்றமென்று இலக்கணத்தார் கூறின் 
நிரம்பாது . அல்லதூஉம் பொருளதிகாரத்துட் பொருட் பகுதிக 
ளெல்லாம் செய்யுட்கு அணியாகலான் ; அவை “ பாடலுட் 
பயின்றவை ” யெனப்பட்டன என்றதனான் அவையெல்லாந் 
தொகுத்து அணியெனக் கூறாது , வேறு சிலவற்றை வரைந்து 
அணியெனக் கூறுதல் பயமில் கூற்றாமென்பது . 

இனி , இரண்டு பொருளெண்ணி , அவற்றை வினைப்படுக் 
குங்கால் ஒருங்கென்பதோர் சொற்பெய்தல் செய்யுட்கு அணி 
யென்ப . பிறவும் இன்னோரன்ன பலவுஞ் செய்யுட்கணியா 
மென்பது அவர் கருத்து . ஒருங்கே யென்பதேயன்றி மூன்று 
தாழிசையுண் மூன்று பொருள் கூறி எனவாங்கென்பதொரு 
சொல்லான் முடிந்தவழியும் எனவாங்கு என்பதோர் மொழியில் 
எனவென்பது ஓரலங்கார மெனல்வேண்டுமாகலான் அவ்வாறு 
வரையறுத்துக் கூறலமையாதென்பது . பிறவும் அன்ன . 

இனி , 2 அவற்றைப் பொருளுறுப்பென்பதல்லது , அணி 
யென்பவாயிற் சாத்தனையுஞ் சாத்தனாலணியப்பட்ட முடியுந் 
தொடியும் முதலாயவற்றையும் வேறு கண்டாற்போல அவ்வணி 
யுஞ் வேறாகல் வேண்டுமென்பது . 

இனிச் செய்யுட் கணிசெய்யும் பொருட்படை எல்லாங் 
கூறாது சிலவே கூறி ஒழியின் அது குன்றக் கூறலா ( 663 ) மென் 
பது . அவை யாவையெனின் , 

அகமனர் கேள்வ னகற்சி தீர்த்தற்கு 
மகனொடு புகுந்த மகவுநிலை யெனாஅ 
மறுக்குங் காலை மறுத்துரை மொழியாது 
குறிப்புவேறு கொளீ இய குறிப்புநிலை யெனாப் 
புலவிக் கண்ணும் கோக்கின் கண்ணு 
மழுதலு மழா அதலுமுயங்கலு மென்றாங் 
கிருவகைப் பட்ட மங்கல மெனா அப் 


1 . 


2 


கூறலன்மையின் - கூறல் கூடாமையின் . 
அவற்றை என்பது உவமங்களுட் சிலவற்றையும் சொல்லதிகாரத்துள்ளும் 
செய்யுளியலுள்ளுங் கூறிய சிலவற்றையுஞ் சுட்டி நின்றது . 
பொருட்படை- பொருட்டிரள் . 
அவை - அப்பொருட்டபடை : 


3 . 


4. 


182 


வமவியல் 


புலம்புறு காலை யறிவொடு படாது 
புலம்புகொள வந்த செய்வினை யெனாஅ 
வின்னோ ரன்ன பலபொருட் பகுதி 

நன்னெறிப் புலவர் நாட்டல்வகை யுடைய . 
என்றோர் சூத்திரஞ் செய்யின் அவையும் அலங்காரமெனப்படு 
மென்பது ; அவற்றுக்கு உதாரணம் , 

ஆகத் தொடுக்கிய புதல்வன் புன்றலைத் 
தூநீர் பயந்த துணையமை பிணையல் . 

( அகம் . 5 ) 
என்பது மகவுநிலை. 

ஓவச் செய்தியி னொன்று நினைந் தொற்றி . ( அகம். 5 ) 
என்பது குறிப்புநிலை ; என்னை ? தலைமகன் கோக்கினை 
உவக்குங் குறிப்பல்லாத குறிப்பாகலின் அஃதணியெனப்படும் . 
தும்முச் செறுப்ப வழுதாள் . 

( குறள் . 1318 ) 
என்பது , புலவியுளழுதமங்கலம் . 

பாவைமாய்த்த பனிநீர் நோக்கமொடு 
மோயின ளுயிர்த்த காலை 

( அகம் . 5 ) 
என்பது போக்கின்கண் அழாதமங்கல நிலை . 

விளிநிலை கொளாஅ டமியண் மென்மெல 
நலமிகு சேவடி நிலமிசை வடுக்கொளா அக் 
குறுக வந்து கூரேயிறு தோன்ற . 

( அகம். 5 ) 
என்பது , அறிவொடு படாது புலம்புகொளவந்த செய்வினை ; 
என்னை ? கேளாது கேட்டாள்போல் வந்தமையின் , அதுவும் 
அலங்காரமெனப்படுமென்று சூத்திரஞ் செய்துகொள்ளல் 
வேண்டுஞ் செய்யுட்கு அணி வேறு கூறினென்பது . 

இனி, இங்ஙனங் கூறினவெல்லாங் குற்றமென்று கொள்ளப் 
படா ; என்னை ? 4 வேறு காரணமுணரப்பெறாது பிறழ்ந்து 
இடையறவுப்பட்டகாலை இடர்ப்பட்டுச் செய்தனவாதலான் 
அவையும் அவ்வாற்றானமையுமென்பது . 


1 . 


2 . 


3 . 


போக்கு - பிரிந்து போதல் . உவக்குங் குறிப்பல்லாத குறிப்பு - வெறுப்பு. 
கேளாள் எனவும் பாடம் . 
அதுவும் என்பது இன்னோரன்னவும் என்று பாடமுள்ளது . அது மிகப் பொருத் 
தமேயாம் . என்னை ? முன் சொன்னவற்றையெல்லாம் தொகுத்து நிற்றலின் . 
வேறு காரண முணரப்பெறாது பிறழ்ந்து இடையறவு பட்டகாலை என்பது 
பொருளதிகாரமுறை பெறாது பிறழ்ந்து இடையறவுபட்டகாலை என்று 
பாடமுள்ளது . அதுவே பொருத்தமாம். என்னை ? பின்னரும் , பகுத்தோதிய 
இலக்கணத்திற் பிறழ்ந்தவையெல்லாம் குற்றமென வருதலின் . இங்ஙனமே 


4 . 


1831 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


இனி ஆநந்தவுவமையென்பன சில குற்றம் அகத்தியனார் 
செய்தாரெனக் கூறுபவாகலின் அவையிற்றை எவ்வாறு கோடு 
மெனின் , அவைகள் தாம் அகத்துள்ளும் பிற சான்றோர் செய்யு 
ளுள்ளும் வருதலிற் குற்றமாகா . அகத்தியனாராற் செய்யப்பட்ட 
மூன்று தமிழினும் அடங்காமை , வேறு ஆனந்தவோத் தென்பது 
ஒன்று செய்தாராயின் , அகத்தியமுந் தொல்காப்பியமும் நூலாக 
வந்த சான்றோர் செய்யுங் குற்றம் வேறு படாவென்பது . அஃதேற் 
செய்யுட்கு இவை யணியென்பதூஉம் இவை குற்றமென்பதூஉம் 
மூன்றதிகாரத்துள்ளும் இவ்வாசிரியர் யாண்டுங் கூறாரோவே 
னின் , செய்யுளியலில் முப்பத்துநான் குறுப்புக் கூறி அவற்றதியைபு 
நல்லிசைப்புலவர் செய்யுளுறுப் பெனவும் , அவை தொடர்ந்த 
தொடர்நிலை எண்வகையாற் , தொடர்நிலைச் செய்யுட்கு 
வனப்பெனவும் பகத்தோதிய இலக்கணத்திற் பிறழ்ந்தவை எல் 
லாங் குற்றமென்பதுங் கொள்ளவைத்தானென்பது . ( 37 ) 


உவமவியல் முற்றிற்று 


1 . 


செய்யுளியல் 1 ம் சூத்திர விரிவுரையிலுங் கூறள் காண்க . “ அவ்வாற்றான் ... 
இடையறவுபட்ட காலை இடர்ப்பட்டுச் செய்தமையான் குற்றமென்று 
கொள்ளப்படா ” என்று இவர் கூறியது , தாங்கூறியவற்றையும் அணியெனக் 
கொள்ளலாம் என்பதற்கு நியாயங்காட்டியதன்றி , அஃதுண்மையென்பது 
இவர் கருத்தன்று . அணிகொள்ளும் பிறரை மறுத்துரைத்தற்கு இங்ஙனம் 
பழித்துரைத்தார் என்க . 
யாப்பருங்கல விருத்தியுடையாரும் , ஆளவந்தபிள்ளையாசிரியரும் என்பர் . 
தீயி னன்ன வொண்செங் காந்தள் என்னும் மலைபடுகடாத்து 145 ம் 
அடியுரையில் நச்சினார்க்கினியரும் இதனை மறுத்தல் காண்க . 
செய்யுங் குற்றம் - செய்யுட குற்றமென்று பாடமுள்ளது . அதுவே பொருத்த 
மாதல் செய்யுளியல் 1 ம் சூத்திர விரிவுரை நோக்கியறிக . 
வனப்பு - அம்மை முதலியனவாகச் செய்யுளியல் .1 ம் சூத்திரத்துளோதியன. 


2 


3 . 


184 


உவமவியல் - உதாரணச் செய்யுளுரை 


உவமவியல் 


உதாரணச் செய்யுளுரை 

276 ம் சூத்திரம் 
1 . மேகம்போன்ற கொடைக்கையையுடைய தேரைக் கொண்ட 
வேளாயைக் காணச் செல்வாயாக. 

( புறம் . 133 ) 
2 . களிறாகிய இரையைத் தேரும்படி பார்வைக்கு ஒதுங்குத 

லோடு மறைந்து செல்லுகின்ற தன்மையினையுடைய வலிய 
புலியைப் போல . 

( அகம் . 22 ) 
3. வடிவுவிளங்குகின்ற ஓவியத்தொழிலாற் பொலிந்த பாவை 
நடையைப் பயின்றாற் போன்ற நடையையுடையள் . ஓவுவினை 
ஓவினை என நின்றது . ( அக - 141) ஓவு - சித்திரம் . " ஓவு றழ் 
நெடுஞ்சுவர் ” என்பது பதிற்றுப்பத்து ( 68 - 17 ) ஓ என்பதுஞ் 

சித்திரத்துக்குப் பெயராக வரும்போலும் . (அகம் . 142) 
4 . அணைத்தோள் - அணைபோன்ற தோள் . 

( கலி . 86 ) 
5 . மழைக்காலத்தின் அலருகின்ற பீர்க்கின் மலர்கள் சிலவற் 

றைக் கைக்கொண்டுகாட்டி இப்பூவை யொத்தாள் நல்ல 
நுதலையுடையாள் . என்றது இப்பூவினிறத்தை ( பசப்பை ) 
அடைந்தாள் என்றபடி . 

( குறுந் . 98 ) 
6 . பறைக்குர லெழிலி பறைபோன்ற ஒலியையுடைய மேகம் . 

( அகம் . 23 ) 
7 . தன் கடைக்கண்ணாற்கொல்லுவான் போலப் பார்த்து 
கொல்லுதல்போல எனினுமாம் . 

( கலி. 51 ) 
8 . ஆகாயம் உரிவதுபோல் 

(அகம் . 24 ) 
9 . மணிகள் பதிக்கப்பெற்ற பாவை நடை பயின்றாற் போல . 

( நற் . 184 ) 
10 . வானந் தோய்ந்தால் ஒத்த விசாலமான குடிப் பிறப்பும் . 

( பாயிரம் ) 
கொன்றாலொத்த துன்பங்களைச் செய்யினும் . ( குறள் . 109 ) 
12 . பல சுடரையுடைய பெரிய நெருப்பு வந்து தோய்ந்தா லொத்த 
ன்னாதவற்றைச் செய்யினும் . 

( குறள் . 308 ) 
13. கற்பகம்போலக் கொடுக்கும் . 


11 . 


1851 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


1 . 


14. போர்முனையின் இடத்தினைப்போலத் தூரமோ ! என்றது 

அண்மைத் தூரத்தினை. 
15 . தளிர் சிவந்தாற்போலச் சிவந்த மேனி. 

277 ம் சூத்திரம் 
1 . செவ்வானத்தையொத்த மேனி. ( அகம் .கடவுள் வாழ்த்து ) 
2 . அவ்வானத்தில் விளங்கும் பிறையையொத்த கூரிய பன்றிக் 
கோடுகள் . 

( அகம் . கடவுள் வாழ்த்து ) 
3 . காயா மரத்தின் மெல்லிய கொம்பரிற் பொருந்தப் படர்ந்த 

பல துடுப்பினையொத்த பூங்கொத்துக்களைத் தாங்கி விளங் 
குகின்ற குலைகளையுடைய காந்தளின் அழகிய மலர்களி 
லுள்ள நறிய தாதுக்களை ( ப் படிந்தும் எழுந்தும் ) ஊதும் 
வண்டுகள் கையினாலெறிந்து விளையாடும் வட்டைப் 
போலத் தோன்றும் , மேகம் படிந்து அசைகின்ற சிகரத்தை 
யுடைய மலைக்குரியோனே. துடுப்பு - நெய்த்துடுப்பு ( சுருக் 
கச்சுருவம் ) சூடாமணி நிகண்டு பார்க்க , ( அகம் . 108) 

278 ம் சூத்திரம் 
சிங்கத்தையொத்த வருத்துலையுடைய வலியினை யுடைய 

( பட்டின. 298 ம் அடி ) 
2 . மழைபோற் சொரிகின்ற அம்பினையும் மேகம் போலும் 

கரிய பரிசையையுமுடைய சோழர் , மாரியம்பு - பயவு வமை . 
மாரி பயிரை விளைத்துப் பயன்செய்தல் போல அம்பு 
பகைவரை அழித்துப் பயன்செய்வது பயம் . ( அகம் . 136 ) 
கடலைக் கண்டாலொத்த இடமகன்ற பரப்பினை யுடைய . 

( அகம் . 76 ) 
4 . இக்கனவிய குழையையுடையாள் தெய்வ மகளோ ? மயில் 

விசேடமோ ? ஒரு மானுட மகளோ ? இவளை இன்னள் என்று 
துணியமாட்டாது என் நெஞ்சு மயங்கும் . ( குறள். 1081) 
நுதலையும் முகத்தையும் தோள்களையும் கண்களையும் 
சாயலையும் சொல்லையும் நோக்கி ( உவமை கூற ) நினைந்து 
நுதல் வியப்பையுடைத்தாய்த் தேய்ந்தது ; ஆயினும் பிறையு 
மன்று . முகம் மறுவற்றது : ஆயினும் மதியமுமன்று. தோள் 
மூங்கிலின்றன்மை நெருங்கிற்று : ஆயினும் அது பிறக்கும் 
மலையிடமுமன்று . கண் பூவின்றன்மை நெருங்கிற்று : ஆயி 
னும் அதுபிறக்கும் சுனையிடமுமன்று . சாயலிருந்தபடி 
மெத்தென நடக்கும் . ஆயினும் மயிலுமன்று . சொல்லுச் 
சொல்லத் தளரும் : ஆயினும் கிளியுமன்று . ( கலி .55 ) 


3 . 


5 . 


186 


உவமவியல் - உதாரணச் செய்யுளுரை 


1 . 


2 . 


3 . 


4 . 


யுடைய 


1 . 


2 . 


279 ம் சூத்திரம் 
முரசொலிக்கின்ற சேனைகளையுடைய மூவரசரும் கூடி 
அரசின் அவையாக இருந்த தோற்றம் போலப் பாடல் 
பொருந்திய பயனையுடைய யாழைக்கொண்ட கூத்தர் 
தலைவ ! பிறர் மனத்துட் கொண்டவற்றைக் குறிப்பால் 
அறிபவனே! 

( பொருந . 547 ) 
ஓவியம் போன்ற அழகினையுடைத்தாகிய இட முடைய 
இல்லின்கண் . 

( புறம் . 251 ) 
பாவையையொத்த பலராய்ந்து செய்த மாட்சிமைப்பட்ட 
அழகு 

(அகம் . 98 ) 
சிங்கத்தையொத்த வருத்துதலைக் கொண்ட வலியினை 

( பட்டி 298 ) 
280 ம் சூத்திரம் 
கிளைத்த மெல்லிய மயிர்க்கொத்துக்கள் கீழே தாழ்ந்தன. 

( குறுந் 337 ) 
கண்ணாடியினுள்ளே ஊதிய ஆவிபோல மெல்ல மெல்ல 
நுணுகுதலுற்று 

(அகம் . 71 ) 
பாம்பு மறைத்த மதிபோல நெற்றியினொளி மறைய . ( அகம் . 313 ) 

281 ம் சூத்திரம் 
மலையையொக்கும் இளைய களிற்றின்மேல் . ( புறம் . 38 ) 
செந்தாமரை மலரையொத்த அழகிய சிவந்த அடி . 

( குறுந். கடவுள் ) 
நெருப்பினையொத்த (சிவந்த ) சிறிய கண்ணை யுடைய 
பன்றி . 

( அகம் . 84 ) 
தாமரையின் இலையின்கீழ் மறைந்து நின்ற அழகிய இதழ் 
களையுடைய தாமரைப் பூப்போலக் கையிற் கொண்ட 
பச்சைக் குடைநிழலிலே தோன்றும் நின்னுடைய புதல் 
வனைக் கண்டு . 

( கலி . 84 ) 
ஆகாயத்தையொத்த அகன்ற சூழ்ச்சி . ( புறம் . 2 ) 
மழைக்கண் நனைந்த யானைபோல வந்து நின்றான் . ( குறுந். 161 ) 
கிணற்றில் வீழ்ந்த குராற்பசு படுந்துயரத்தை இரவிலே கண்ட 
உயர்திணையாகிய ஊமனைப்போல என் பொருட்டுத் 


3 . 


1 . 


2 . 


3 . 


4 . 


5 . 


6 . 


7 . 


187 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


8 . 


9 . 


1 . 


1 . 


தோழிபடும் வருத்தத்தினால் உண்டான என் துயரைப் 
பொறுக்க மாட்டேனாயினேன் . ஊமன் - பேசமாட்டாதவன் . 

( குறுந் . 224) 
கடம்பிடத்தேயிருந்த முருகனையொத்த கூற்று வனைப் 
போன்ற வேலையேந்திய பெரிய கையையுடைய புறங் 
கொடாத புதியோர் . நெடுவேளன்ன வம்பலர் என 
இயைக்க . 

( பெரும்பாண் . 75 ) 
விளங்குகின்ற பறையையொத்த குறுக்கிட்டுக் கிடக்கின்ற 
வெள்ளிய பன்றிக்கோடுகள் . 

284 ம் சூத்திரம் 
எழுகின்ற முலையையொத்த செழிப்பான முகை விண்டு 
அழகிய முகம்போல மலர்ந்த தெய்வத்தன்மை பொருந் 
திய தாமரை. 

( சிறுபாண் . 72 - 73 ) 
285 ம் சூத்திரம் 
உலகத்தார் அவாப்போல அகன்ற தன்னுடைய அல்குலின் 
மேல் சான்றோருடைய ஆராய்ச்சிபோல நுண்ணி தாகிய 
நுசுப்பு . 
பெரிய கடலின் நடுவில் எட்டாந் திதிக்குரிய இளைய 
வெள்ளிய திங்கள் தோன்றியதைப்போல முன்பக்க மயிருக்கு 
அயலில் தோன்றும் சிறிய நெற்றி . 

( குறுந் . 129) 
தான் ( முருகன் ) விரும்பலால் வண்டுகள் மொய்யாத 
நெருப்புப்போலும் பூவையுடைய காந்த 

( முரு . 43 ) 
பலகாற் பழகியுங் கொல்லுகின்ற யானையை அன்னாரது 
நண்பினை விட்டு நாயை ஒத்தாரது நண்பினைக் தழுவிக் 
கொள்ளுதல் வேண்டும் . 

( நாலடி 213 ) 
வள்ளத்திலுள்ள நீராற் கழுவிய முலைச்சாந்து வீதி யிலே 
பரந்து சேறாகி அதில் யானைகள் எல்லாம் அடிவழுக்கின. 
சோற்றை வடித்தொழுக்கிய கொழுவிய கஞ்சி ஆறு போலப் 
பரந்தொழுக ஆனேறுகள் தம்மிற் பொரச் சேறாய்த் தேர் 
களோடலால் தூளியாய்ப் பொருந்தி . ( பட்டி 44 - 47 ) 

286ம் சூத்திரம் 
வேலையொத்த கண்ணையுடைய மகளிர்மேற் கொண்ட 
வேட்கை நோயைத் தீர்ப்போம் ; அவருடைய அம்பு போன்ற 
கண்ணொன்றினால் . 


2 . 


3 . 


4 .. 


5. 


6 . 


1 . 


188 


உவமவியல் - உதாரணச் செய்யுளுரை 


2 . 


மழைபோன்ற வளவிய தடக்கையையுடைய வள்ளி 
யோனைப் பாடி . 
வேயையொத்த தோள் ஒருபக்கம் ; வெற்பை ஒத்த புயம் 


3. 


ஒரு பக்கம் . 


4 . 


5 . 


6 . 


7 . 


8 . 


9 . 


11 . 


குன்றிமணியையும் இந்திரகோபத்தையும் ஒத்த உடை 
நீலமணியின் நிறத்தை ஒத்த மாந்தளிர்போலும் மேனி . 
மதியத்தைப்போல மலர்ந்த ஒளிபொருந்திய முகம் . 
வேயையொத்த தோள் . 
படம் பொருந்திய அரவையொத்த அல்குல் . 
இருவகைப் பற்றினையும் விட்டாரது பெருமை யினை 
இவ்வளவென்று என்னாற் கூறி அறியலுறின் இவ்வுல கத்துப் 
பிறந்திறந்தாரை எண்ணி இத்துணையரென அறியலுற் 
றாற் போலும் . இது பரிமேலழகர் கருத்து . இதனுள் துணை 
என்பதும் அற்று என்பதும் ஒப்புப்பொருளில் 

வந்தது என்பர் 
பேராசிரியர் . 

( குறள். 22) 
10. குடிப்பிறப்பான் மலைபோல உயர்ந்தாரும் தாழ் தற்கேது 

வாகிய செயல்களை ஒரு குன்றியளவாயினும் செய்வா 
ராயிற் றாழ்வர் . 

( குறள் . 965 ) 
குளத்தில் மூழ்கும் மகளிரது கண்ணை ஒக்கும் . ( குறுந் 9 ) 
12. நீருட் குளித்துப் பொருகின்ற கயல்போலக் கண்ணிர் நீர்த் 
துளிகள் நிறைய . 

(அகம் . 313 ) 
13 . கல்லை உண்கின்ற அழகிய புறவென்ன நெருங்கிய நின் 
னுடைய இவ்வெழில். 

( கலி . 56 ) 
14. மதியத்தை ஒத்தது மறுவற்ற அழகிய முகம் . 

287 ம் சூத்திரம் 
எரி செறிந்தாற் போன்ற தாமரைப்பூவையுடைய வயலின் 
கண் . 

( அகம் . 106 ) 
2 . குளத்தை நாடிச் சென்று முழுகிய யானையைப் போல 

முகம் மகிழ்ந்து அவ்விடத்து இதற்கு யானையின் முகம் 
மலர்ந்தாற் போல என்று பேராசிரியர் பொருள் கொண் 
டனர் போலும் . 

( அகம் . 6 ) 
புலியை யொப்ப ஒலி தோற்றுதலின் . 
4 . 

புலிபோல ஒலி சிறந்து உலாவி . 


1 . 


3 . 


189 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


5 . 


6 . 


8 . 


1 . 


மின்னோடு மாறுபடுகின்ற விளக்கத்தோடே முடி யிலே 
பொலிவுபெற . 

( முருகு . 85 ) 
பொருகின்ற களிற்றினது எருத்தின் கண் புலி பாய்ந் தாற் 

போன்ற பாய்ச்சல் . 
7 . மானை ஒத்த நோக்கத்தினையும் மடநடையையும் உடைய 

ஆயத்தார் . 

கார்காலத்து மழையின் முழக்கொலியை யொக்கும் . ( அகம் . 14 ) 
9 . யாழ் போலும் சாமவேத இசையைப் பாடின நீலமணி போலும் 
மிடற்றினையுடைய அந்தணன் . 

( அகம் . கடவுள் ) 
10. வண்டியிற் பூட்டிய வலிய எருமைக்கடாக்களைப் போலக் 
கூடி . 

( அகம் . 30 ) 
11 . குறிய வளையலை ஒக்கும் நெகிழவேண்டிய இடத்து 

நெகிழ்ந்து இறுகவேண்டியவிடத்து இறுகிய வார்கட்டி 
னையும் . 

( பெரும்பாண் . 13) 
289 ம் சூத்திரம் 
எழிலியாகிய வானத்தை இகழ்ந்தவனாய்க் கொடுக்கும் இடக் 
கவிந்த கையையும் கொடையையும் வேகமான குதிரையை 
யுமுடைய தோன்றல் . கவிகை - பொன்னுமாம் . 
மழையை யொத்த நீண்ட கையையும் வாளையுமுடைய 
எவ்வீ . எவ்வீ - ஒரு வள்ளல் . 

தேவருலகத்திலுள்ள கற்பகத்தை ஒப்ப . 
4 . விண்ணை ஒத்த விசாலித்த புகழையும் வென்றியையு 
முடைய வஞ்சி . 

( புறம் . 11) 
மேகத்தை ஒக்கும்படி பொருந்திய பெரிய இசையைக் 
கொடுத்து . 

குபேரனை ஒக்கும் பெரிய வளவிய கொடை 
7 . வீங்கிய 

முலை மடியையுடைய நல்ல பசுவை வென்ற கொடை 
விரிந்த புனலையுடைய பெரிய யாற்றை ஒப்ப எவற்றையும் 

வரையாது கொடுக்கும் புகழ் மிக்க தோன்றல் . 
9 . நெருப்புப் போன்ற வெவ்விய கதிர்கள் பசையறக்காய்தலின் . 

( அகம் . 1 ) 
10. மகனுக்குத் தாயாதல் ஒப்பதென்று . 

( அகம் . 16 ) 


2 . 


3 . 


5 .. 


6 . 


8 . 


1901 


உவமவியல் - உதாரணச் செய்யுளுரை 


12 . 


11 . ஊறுகின்ற நீர் அமிழ்தினை ஒக்கும் எயிற்றினை உடையாய் . 

( கலி. 20) 
பலர் மகிழ்ந்த மகிழ்சியை யெல்லாம் என்னுள்ளத்தே பெய்து 

விட்டாற் போலும் . 
13. யாழோசையை ஒத்த வழங்குகின்ற ஓசை நடக்கும் மாலைக் 
காலம் வந்து வருத்தத்தைத் தரும் . 

( கலி . 29 ) 
14. இடிபோல ஒலிக்கும் ஊக்கத்தோடு. 

( அகம் . 61 ) 
15. யாழ் என்று கருதி பெரிய கல்லையுடைய பிளப்பின் கண் 
அசுணப்பறவை செவியால் ஓர்க்கும் . 

(அகம். 88 ) 
16. அழித்தற்குரியாரை அழித்த இடியை மாறுபட்ட பெரிய கை . 

(முருகு . 5 ) 
17 . விண்ணில் முழங்குகின்ற முழக்கை ஒப்பப் பண்கள் தன் 
கண்களில் உண்டாக்கப்பட்டு . 

( மலைபடு. 2) 
290 ம் சூத்திரம். 
1 . நீர் வடிகின்ற ஒளிபொருந்திய மலரை ஒப்ப . ( அகம் . 11 ) 
2 . உயர்ந்த பெரிய பாறையிலே குவிந்த வட்டை ஒப்ப . வட்டு - 
உண்டை . 

( அகம் . 5 ) 
3 . மூங்கிலை யொத்த பருத்த தோளிலணிந்த விளக்கம் 
பொருந்திய அணிகள் கழல . 

( ஐங்குறு . 318 ) 
4 . உரலையொத்த பரந்த அடி . ( நிலத்தே பரவும் அடி என்பர் 
நச்சர் ) 

( கலி . 21 ) 
5. முத்தினையுடைய வெள்ளிய யானைக்கோட்டை ஒத்த 

முலைமேல். 
6 . பாம்பின் வடிவு ஒடுங்க வளைந்த இடை 
7 . நெருப்பினியல்பை யோட்டிய வெப்பமான கதிர்களை 

யுடைய சூரியன் . 
8 . கண்களோடு ஒத்த கழியின் முளைத்த குவளைப்பூ . 
9 . கடல்போலத் தோன்றுதலையுடைய காட்டக் கடந் தோர் . 

( அகம் . 1 ) 
10. அழகிய விளக்கின் ஒழுங்குபோலத் தோன்ற . ( அகம் . 11 ) 
11 . புலி என்று கருதி அஞ்சிய புள்ளி பொருந்திய முகத்தை 
யுடைய யானை . 

( அகம் . 12 ) 


1911 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


1 .. 


3 . 


12. சிவந்த இதழை யொத்தனவாகி . 

( அகம் . 19 ) 
13 . மாட்சிமைப்பட்ட அழகிய மூங்கிலை வென்ற தோளை 

யுடையாய் . நீ வந்தால் நின்னிளைப்பை ஆற்றும். ( கலி . 20 ) 
14 . கண்ணைப்போல ( க் குவளைப் பூக்களை ) மலர்ந்த சுனை 

களும் . 
15. நறிய முல்லையின் தம்முள் ஒத்த முகையை ஒப்ப நிரைத்த . 
16. முழவையொத்த பெருமையையுடைய தனது கையி னாலே 

அவர்கள் கையினைப் பொருந்த எடுத்துக்கொண்டு . இதற்கு 
நச்சினார்க்கினியர் , இயல என்பதை முன்கூட்டித் தழீஇ 
என்பதை இங்குக் கூட்டிப் பொருள் கொள்வர் . 

291 ம் சூத்திரம் 
தன் சொல்லை மெய்யென்று உணர்ந்தார் மேனியை பொன் 

போலப் பசப்புறச்செய்வான் ஊரன் . ( ஐங்குறு . 41 ) 
2 . நீலமணின் நிறத்தை ஒத்த மலரையுடைய பொலிவான காயா . 

ஒள்ளிய செங்காந்தட் பூவை யொக்கும் உன்னுடைய நிறம் . 
4 . வெயிலொளிளை ( காயச்செய்த ) ஒத்த விளங்குகின்ற 

மாணிக்க மணியழுத்தின . 
கார்காலத்து விரிந்த கொன்றையின் பொன் போலும் புதிய 
மலர் . 

( அகம் . கடவுள்) 
தண்டளிரை ஒப்பத் தகைமை பெற்ற மேனி . 
7 . துளியை இடங்கடோறும் பெய்த மழையை யொத்த கூந்தல் . 

இனித் துளிதலைத் தலைஇய மணியே ரைம்பால் என் பதும் 
பாடம் . இதற்கு துளிகள் தன்னிடத்துப் பெய்யப்பெற்ற நீல 

மணியை ஒத்த கூந்தல் எனப் பொருள் கொள்க . ( அகம் . 8 ) 
8 . நெருப்புப் போலக் கோபித்த வெப்பம் விளங்குகின்ற 
ஞாயிற்று மண்டிலம் . 

( அகம் . 31 ) 
9 . அசோகின் றளிரை ஒக்கும் அழகையுடைய நிறம் . அத் 
தன்மையாகிய நிறம் . 

( கலி . 15 ) 
10 : குவளையின் நறிய இதழை ஒக்கும் நீர்த்துளியைக் கொண்ட 
குளிர்ந்த இமை. 

( அகம் . 19 ) 
பாலுமயங்கும் மருப்பினையும் உரைலையொத்த பரந்த 
அடியையும் . 

( கலி : 21 ) 


5 . 


6 . 


11 . 


192 


உவமவியல் - உதாரணச் செய்யுளுரை 


1 . 


12. எரியினிறத்தை ஒப்ப இலவுமலர . 

( கலி . 33 ) 
13 . பலரும் புகழுகின்ற ஞாயிற்றைக் கடலின்கண் கண்டாற் 
போல . 

(முருகு . 2 ) 
14 . பொன்னுரை விளங்கினாற்போலும் தேமலையுடை யராய். 

( முருகு . 145 ) 
15 . தீயினை ஒத்த ஒள்ளிய செங்காந்தளின் மழையாலே செருக்கி 
வளர்ந்த புதுமுகையை ஊனாகக் கருதி . ( மலைபடு . 145 ) 

294 ம் சூத்திரம் 
தாஞ்செய்த களவினைத் தாமே உடன்படுவாரைப் போலத் 

தலைகவிழ்ந்து நிலத்தைக் காலாற் கிளைத்து . ( அகம் . 16 ) 
2 . தோணியைக் கடலிற் செல்லும்போது கவிழச்செய்த வணி 

கனைப்போல , துயரத்தைக்களையுந் துணை வேறின்றிப் 
புலம்பு மென்னிலையைக் கண்டும் போகமாட்டேன் என்று 
கூறுகின்றாய் . 

( யா . வி . ப . 318) 
3 . பெரிய செல்வரது வீட்டின்கண் ( அதன் வாயிலை யடைந்த ) 

வறியார்போல மீண்டுவரும் மீளச்செல்லும் , திரும்பி வரும் 
என்னெஞ்சம் . 

( முத்தொள்ளாயிரம் 88 ) 
4 . அருளினிடத்தே இத்தன்மையவாகிய கொடியவை தோன் 

றின் நிழலையுடைய குளத்துள் நீருள்நின்ற குவளை வெந்த 
தன்மைத்து . 

( கலி . 41 ) 
5 . சாந்தம் உள்ளிடத்தே உண்டென்று செப்பைத் திறந்து பாம்பை 

அவ்வுள்ளிடத்தே கண்ட தன்மையையுடைத்து . ( நாலடி 126 ) 
மல்லரை மறத்தைக் கெடுத்த திருமால் போலே கல்லுயர்ந்த 
அகற்சியையுடைய சாரலிற்றன் சுற்றத்திற்கு நடுவே கூடித் 
திரியும் நாடனே! கேள் . 

(கலி. 52 ) 
7 . இயமன் வெகுண்டாலொத்த வலியோடு பகையைக் கொண்ட 

இரு அரசரது மண்ணைக்கொள்ள நோக்கினாய் . ( புறம் . 42 ) 
8 . உதியஞ்சேரலாதனைப் பாடிப்போன பரிசில் பெறு வாரைப் 
போல இப்பொழுது உவப்பாய் தோழி . ( அகம் . 65 ) 

297 ம் சூத்திரம் 
1 . பொன்னை உரைக்கும் ( கட்டளைக்கல் ) உரை கல்லை 

யொப்பத் தனது பசிய அணிகள் புடைத்ததாலுண்டான 
செஞ்சுட்டையுடைய மார்பு . ( பெரும்பாண் . 220 ) 


6 . 


193 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


2 . 


1 . 


2 . 


3 . 


இதற்குரிய பாடம் இப்போது டாக்டர் உ.வே. சாமிநாதை 
யர் பதிப்பில் வேறுவிதமாக உள்ளது . அப்பாடம் இங்கே 
கொள்ளலாகாது . கொள்ளிற் பேராசிரியர் இங்கே கூறிய 
உரையோடு மாறுபடும் . 
கரிய காலையுடைய வேங்கையின் பூக்கள் சொரிந்த பாறைக் 
கல்கரிய புலிக்குட்டி போலத் தோன்றும் காட்டின்கண் . 

( குறுந். 47) 
300 ம் சூத்திரம் 
கரும்பு நட்ட பாத்தியில் தானே முளைத்த தாமரைப் பூ 
வண்டின் பசியை நீக்கும் பெரிய நீரையுடைய ஊரனே ! 
புதல்வனையீன்ற என்னை முயங்காதே கொள் . அம்முயங் 
கல் உன் மார்பினழகைச் சிதைப்பதாகும் . ( ஐங்குறு . 65) 
கரையில் நின்ற வேழம் கரும்பைப்போலப் பூக்கும் நீர்த் 
துறை பொருந்திய ஊரன் கொடுமையை நாணி நாம் நல்லன் 
என்பேம் . நல்லன் அல்லன் என்னும் எனது பெரிய மெல்லிய 
தோள்கள் . இதன் பின்னடி வேறு விதமாக ஐங்குறுநூற்றுப் 
புத்தகப் பிரதியில் காணப்படுகின்றது . ( ஐங்குறு .12 ) 
நீரினுறைகின்ற கோழியின் நீலநிறம் பொருந்திய சேவலைக் , 
கூரிய உகிரையுடைய பேடை நினைந்து தன் வேட்கை தீரு 
மூரனே ! இவள் வேட்கை நோய்க்கு நின் பரந்த மார்பு 
புளிங்காய் வேட்கை போன்ற தன்மைத்து . ( ஐங்குறு . 51) 
தோழீ ! யான் தலைவனோடு பொருந்தாத இயல்பினை 
யுடையனல்லேன் பொருந்துமியல்பினேன் . ஆயினும் , நொது 
மலர் வரைவொடு புகுமொரு காரணத்தினால் மலையினி 
டத்து ஒன்றோடொன்று பொருத களிறுகளால் மிதிக்கப் 
பட்ட நெரிந்த அடியையுடைய வேங்கைமரம் குற மகளிர் 
தங் கூந்தலின் கண் அணிந்துகொள்ளும் பொருட்டு ஏற 
வேண்டாமல் நின்றபடியே கொய்யும்படி தாழ்ந்து மலர் 
தற்கிடமாகிய நாட்டையுடைய தலைவனொடு பொருந்தேன் . 

( குறுந். 208 ) 
அழகிய ஒள்ளிய தழையசையத் தூய அணியை யணிந்த 
ஒள்ளிய நெற்றியையுடைய பரத்தை விளையாட்டாகப் 
பாய்ந்தாளாகத் தேனைப் பொருந்திய நறிய குவளை மலர் 
படிந்து நாறலால் தண்ணென்றிருந்தது பெரிய துறைநீர் . 

( ஐங்குறு . 73 ) 
பொய்கையைத் தனக்குப் படுக்கையிடமாகக் கொண்ட 
புலான்மணங்க கமழும் நீர்நாயானது வாளைமீனை நாட் 
காலத்தே இரையாக பெறுகின்ற ஊரனே ! எனது அழகு கெடி 
னும் பிறபெண்டிராகிய பரத்தையரைத் தோய்ந்த மார்பைப் 
பெரும ! பொருந்தேன் . 

( ஐங்குறு . 63 ) 


4 . 


5 . 


6 . 


194 


உவமவியல் - உதாரணச் செய்யுளுரை 


7. 


1 . 


1 . 


தனது பார்ப்பைத் தின்னும் அன்பில்லாத முதலையோடு 
வெள்ளிய ஆம்பற்பூவையுடைய பொய்கையையுடையது 
அவனூரென்று சொல்வர் . அதனால் தன் சொல்லை மெய் 
யென்று கொண்டாரது மேனியைப் பொன்போற் பசப்புறச் 
செய்வான் ஊரன். 

( ஐங்குறு . 41 ) 
302 ம் சூத்திரம் 
கரிய கோட்டினையும் சிவந்த கண்களையுமுடைய ஈன்றணி 
மையையுடைய எருமை ஆவானது தன் காதலையுடைய 
குழவிக்கு , ஊறுகின்ற முலையை வாய்ப்பெய்தூட்டும் நுந்தை 
யின் நுமதூர்க்கும் வருவேம் . ஒள்ளிய வளையை யணிந்த மடந் 
தையே ! நின்னையாம் வரையு மாட்சிமை பெற்றால் . ( ஐங்குறு 92 ) 

303 ம் சூத்திரம் 
இச்சூத்திர உதாரணங்கள் முன்வந்துள்ளன . ஆதலால் உரை 
எழுதவில்லை . 

304 ம் சூத்திரம் 
அன்னையே ! கழியிடத்துள்ள முள்ளி மலருகின்ற குளிர்ந்த 
கடற் சேர்ப்பன் எனது தோள்களை விரும்பாது துறந் தானா 
யின் அவன் விரும்பிய தோள் வேறு யாதாம் . எவன் என் என 
மருவிற்று . கொல் அசை . எவன்கொல் என்றும் பாட 
முள்ளது . 

( ஐங்குறு . 108 ) 
குன்றக்குறவனது புல்லால் வேய்ந்த சிறுகுடிலாகிய மன்றை 
அசைகின்ற இளைய மேகங்கள் மறைக்கின்ற நாட்டை 

உயர்ச்சியையுடையோன் . வாழ்வாயாக , 
தோழி ! விரைந்து பெய்கின்ற அரிய நீர்த்துளிகளை அளைந்த 
கூதிர்க் காலத்துப் பெரிய தண்ணிய வாடையினும் முற்பட்டு 
வந்தான் . 

( ஐங்குறு . 253 ) 
306 ம் சூத்திரம் 
வன்னிலத்தினின்றும் வந்த சுற்றத்தார்க்கு விருந்து செய்யும் 
மென்புலத்தூர்களையுடைய நல்ல நாட்டையுடைய 
வேந்தே ! 

( புறம் . 42 ) 
தாய் சாவப் பிறக்கும் புள்ளியையுடைய நண்டினோடு தன் 
பிள்ளையைத் தின்னும் முதலையையுடையது அவனூர்! 

( ஐங்குறு . 42 ) 
307 ம் சூத்திரம் 
பூமியைக் காக்குமரசர் வழிபாடு சொல்லி நடக்க நுகரும் 
இன்பத்தை விரும்பிய பூமி பிறவேந்தருக்குப் பொது வென் 


2 . 


யுடையோன் 


1 . 


2 . 


1 . 


195 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


2 . 


னும் வார்த்தைக்கு பொறாது தன்னாடு இடஞ் சிறிதென்னும் 
மேற்கோள் செலுத்த மடியாத உள்ளத்தையும் பொருளைப் 
பாதுகாவாது வழங்கும் வண்மையையும் வஞ்சியாது எதிர் 
நின்று கொல்லும் படையையுமுடைய சேரலாதனை எவ் 
வாறொப்பை , தடைப்பட்டுப் செல்லும் கதியையுடைய 
மதிமண்டிலமே ! காலத்தை நீ தோற்றுதற்கென வரைந்து 
கொள்கின்றாய் ( இராப் பொழுதைநினக்கென வரைந்து 
கொள்கின்றாய் எனினுமாம் ) தோற்றார் போன்று ஒளி 
மழுங்கிச் செல்கின்றாய் (வெஞ்சுடர் மண்டலத்திற்குப் 
புறங்கொடுத்துச் செல்கின்றாய் எனினுமாம் ) திங்கடோறும் 
மாறிமாறித் தோன்றுவாய். (திசைமாறித் தோன்று வாய் 
எனினுமாம்) மலை சார்ந்தவழி அதன்கண் மறைந்து ஒளிப் 
பாய் . 

அகன்ற பெரிய வானின்கண்ணும் பல கிரணங்களை 
யும் பரப்பிப் பகலில் விளங்காய் . இதனுட் சில பாடபேதங் 
கொண்டு வெங்கதிர் மண்டிலத்திற்கேற்பப் பொருளுரைப்பர் 
புறநானூற்று ரையாசிரியர் . 

( புறம் . 8 ) 
அவன் கண்ணன் என்ற பெயருடையோன் . இவன் மாறன் 
என்ற பெயருடையோன் . அவற்கு மாலை கமழுந் துழா 
அய்மாலை . இவற்கு மாலை வேப்பம் பூமாலை . நிறமும் 
அவன் கரியோன் . இவன் செய்யன் . ஒன்றாகிய மரபும் அவன் 
இடையன் . இவன் அரசன் . எனவே அவனினும் இவனுயர்ந் 
தவன் என்றபடி . இது உயர்ச்சி பற்றி வந்த பொருள் வேற் 
றுமை . பெயரும் பொரு ளாதலின் . 
அடியை நோக்கின் கடல்வண்ணனாகிய திருமாலை 
யொப்பன் . மேனியியல்பை நோக்கின் பசிய கொன்றை 
மாலையை யணிந்தோனை (சிவனை) ஒப்பன். முடியை நோக்கி 
அவன் தலையின் மேல் ஆத்திப் பூமாலை தோன்றியது கண்டு 
தேரையுடைய சோழனாதல் தெளிந்தேன் . ( தண்டி . ப . 39 ) 
கோதையை இந்திரனென்னில் அவற்கு ஆயிரங்கண் இவ 
னுக்கு கண் இரண்டே உள்ளன. ஆதலால் அவனல்லன் . சிவ 
னென்னின் அவனுக்குப் பிறையுண்டு. இவற்கில்லை. ஆதலால் 
அவனுமல்லன் . வானிலுள்ள கோழிக் கொடியோன் ( முருகன் ) 
என்னில் அவற்கு முகமாறு இவற்கு ஒன்று . ஆதலால்லவனு 
மல்லன் . 

இவனை சக்கரத்தையுடைய திருமாலென்று 
உரைக்கற்பாற்று . 

( முத்தொள்ளாயிரம் ) 
பொற்றொடீஇ ! வளைந்த வில்லையுடைய காமனும் சோழ 
வரசனாகிய வெற்றி பொருந்திய கிள்ளியும் நிறத்தா லொவ் 
வார் . ஏனெனின் , திருமாலின் மகன் ( காமன் ) கருநிறத்தன் 
உறையூரையுடைய சோழன் மகன் செந்நிறத்தன் . 
சோழனுந் திருமாலும் தொழிலின் வகையான் வேறு படுவர் . 
ஏனெனின் ? சோழன் எதிர்த்துக் கொன்று பகைவர்பா 


3 . 


4 . 


5. 


6 . 


1961 


உவமவியல் - உதாரணச் செய்யுளுரை 


7 .. 


8 . 


லெய்திய பூமியை , மாயன் இன்று மாவலிபால் கையேற்று 
இரந்து பெற்றமையால் . 
ஊரின்கணுள்ள சிறுபிள்ளைகள் தன் கோட்டைக் கழுவு 
தல் காரணமாக நீரையுடைய துறைக்கட் படியும் பெரிய 
களிறு அவர்க்கு எவ்வாறு இனிதாம் . அவ்வாறு பெறும ! நீ 
எங் களுக்கினியை . மற்றதனுடைய மதம் பட்ட நிலைமை 
( அவர் போல்வார்க்கு ) எவ்வாறு இன்னாதாம் அதுபோலப் 
பெரும ! நீ நின் பகைவர்க்கு இன்னாய் . 

( புறம் . 94) 
முதிர்ந்த கோங்கின் இளமுகை போலவும் அடி வரைந்து 
தோற்றின ( தென்னையின் ) குரும்பை போலவும் மழைத் 
துளியிலுண்டான குமிழி போலவும் பெருத்த நின்னிளைய 
முலை . 

( கலி . 56 ) 
9 . வடிவான் முழுது மக்களையொப்பர் கயவர் . அக் கயவரை 
யொப்பாரை யாங் கண்டதில்லை . 

( குறள். 1071 ) 
10. நெடிய இலைகளையுடைய கரிய பனையினது நீரின் கண் 

தோற்றும் நிழலை ஒப்பக் குறிய பலவாகி முரிவுபட்ட 

குன்றின் மீதுள்ள சிறிய வழி . 
11 . மண்ணுலகைச் சுமக்கின்ற தோளையுடைய கிள்ளி யின் 

மதயானை பகையரசரின் வெள்ளைக் குடையைத் தேய்த்த 
கோபத்தால் விண்ணிலும் புகுந்து பாயுமோ என்று குளிர்ந்த 

சந்திரன் அவ் விசும்பினின்று தேய்வான் . (தண்டி . ப . 58 ) 
12. எழுத்துகளெல்லாம் அகரமாகிய முதலையுடையன . அது 
போல , உலகம் ஆதிபகவனாகிய முதலையுடைத்து . ( குறள். 1 ) 

309 ம் சூத்திரம் 
1 . பொருள் முன் எழுதப்பட்டது . 
2 . வில்வீரர் தம் தூணி நிறையப் பெய்த கொற்றொழி லாற் 

பொலிந்த கூரிய குறிய மொட்டம்பின் நுனையையொப்ப 
அரும்புகளை என்ற இருப்பையின் செப்புத் தகட்டை 
யொத்த சிவந்த குழையின் அகந்தோறும் வெண்ணெய்த் 
திரளை யொத்த இனிய துளையையுடைய துய்போலும் 
வாயைக் கொண்ட பூக்கள் தாள்நீக்கிக் கண்ட துளையை 
யுடையன வாய் ஆர்க்கை விட்டுக் கழன்று வானினின்று விழும் 
ஆவி போலக் காற்றாற் சிதறி வீழப் பவளம் போன்ற சிவந்த 
மேட்டையுடைய வழியிடத்தே இரத்தத்தின் மேலுள்ள 
நிணம் போலத் தாங்கும் காடு என்க . இவற்றில் வரும் உவமை 
களும் தன்மை தோன்றக் கூறியனவேயாம் . ( அகம் . 9 ) 


197 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


3. 


4 . 


நீண்ட தாளினையுடைய இலவ மரத்தினது அசைகின்ற 
கொம்பு காய்த்த பஞ்சினையுடைய அழகினை உடைத் 
தாகிய பசிய காயினது முதுகு விரிந்து பஞ்சி தோன்றினா 
லொத்த வரியை முதுகிலேயுடைய அணிலோடே எலியுந் 
திரி யாதபடி யாற்றினது அறலை யொக்கும் முதுகினையும் 
கொழுவிய மட வினையுமுடைய நெடிய மேட்டுநிலத்தில் 
நின்ற ஈந்தினது வேலின் முனையையொத்த கூர்மையினை 
யுடைய முனையினையுடைய இலையாலே வேய்ந்த எய்ப் 
பன்றி முதுகுபோலும் புறத்தினை யுடைய குடிலில் . 

( பெரும்பாண் . 83 - 8 ) 
பிள்ளையைப் பெற்ற எயிற்றி மான்றோலாகிய படுக்கை 
யிலே அப்பிள்ளையோடே முடங்கிக் கிடக்க ஒழிந்தோர் 
போய் , பூண் தலையிலே யழுத்தின நன்றாகிய திரட்சியை 
யும் வலியை யுடைத்தாகிய வயிரத்தினையு முடைய சீரிய 
கோல் செருகின ஊளிபோலும் வாயினையுடைய பாரை 
களாலே கட்டிகள் கீழ்மேலாகக் குத்துகையினாலே , கருநில 
மாகிய கரம்பை நிலத்திலுண்டாகிய புழுதியை யளைந்து 
நுண்ணிய புல்லரிசியை வாரியெடுத்துக் கொண்ட வெள் 
ளிய பல்லையுடைய எயின் குடியிற் பிறந்த மகளிர் பார்வை 
மான் கட்டி நின்ற தேய்ந்த தாளினையுடைய விளைவினது 
நிழலையுடைய முற்றத்திடத்துத் தோண்டின் நிலவுரலிலே 
அப் புல்லரிசியைச் சொரிந்து குறிய வயிரமாகிய உலக்கை 
யாலே குற்றி . 

( பெரும்பாண் . 89 - 7 ) 
310 ம் சூத்திரம் 
வரிபொருந்திய மலர்போலும் அழகிய கண்ணை யுடைய 
அழகினையுடைய மாமை நிறத்தைக்கொண்ட பரதவப் 
பெண்ணின் அழகிய முகத்தையும் சந்திரனையும் ஒன்றாகக் 
கருதி சுழற்சியுற்று பூமியிலும் ஆகாயத்திலுஞ் செல்லாமல் 
ஐயத்தின் கணின்றது ( இராகு என்னும் ) பாம்பு . இது ஐயவுவ 
மைப் பாற்பாடும் . 

( பொய்கையார் ) 
நீர்த்துளி பொருந்தித் தண்ணிய சுனையில் வைகிய நீலமலர் 
அன்புடைய பெண்களது கண்போல மலர்ந்தன . அன்பு 
பெற்ற பெண்களது திருமுகத்தின் பொலிவிலே அவர்கள் 
கண்ணும் வண்டையுடைய நீலமலர்போல மலரும் . 

311 ம் சூத்திரம் 
இழுக்கப்பட்டு நிலத்தே செறியுங் கரிய பிடியினது பெரு 
மையையுடைய கைபோல ( த் தாமும் அடியோடு தொடர்பு 
பட்டு ) முறையாற் பருத்து பெருமையையுடைய மலை 
யிலே ஒழுங்குபட வளர்ந்த வாழையெனத் திரண்டு ஒரு 
குறங்குடனே ஒரு குறங்கு நெருங்கியிருக்கின்ற குறங்கினை 
யும் வாழைப் பூவெனப் பொலிந்த பனிச்சையினையும் 
(பனிச்சை - முன்னுச்சி மயிர் ) . 


1 . 


2 . 


1 . 


198 


உவமவியல் - உதாரணச் செய்யுளுரை 


1 . 


312 ம் சூத்திரம் 
கொடியும் குவளைப் பூவும் தாமரைப் பொகுட்டும் ( முறையே ) 
போலும் நுசுப்பையும் மையுண்டகண்களையும் மேனி 
யையும் , மதியும் பவளமும் முத்தும் ( முறையே ) போலும் 
முகத்தையும் வாயையும் பல்லையும் , பிடியும் மானும் மயி 
லும் ( முறையே ) போலும் நடையையும் நோக்கையும் சாய 
லையும் உடைய வடிவையுடையவளாவள் வஞ்சியிலுள்ள 
( மகள் ) பெண் . 
யானையுந் தூணும் போல நீர் செறிந்த கடலிலே பாய் மரமும் 
தோணியுந் தோன்றும் . தோன்றலை மறந்தோரது துறை 
பொருந்திய நாட்டின்கண் . தோன்றல் - பெருமை . 
நாயகர் - தலைவர் . குழாம் - கூட்டம் . படை - சேனை . 
பெரிய ஊரிலே யட்ட கள்ளை முகத்தற்கு ஒரு வீட்டி 
லுள்ளே கட்கோயைத் தேடுவதுபோல நின்னைத் தேடு 
கிறான் . கோய் - கள் முகக்கும் பாத்திரம் . ( புறம் . 300 ) 


2 . 


3 . 


4 . 


199 


செய்யுளியல் 


எட்டாவது : செய்யுளியல் 


( செய்யுட்குறுப்பாவன இவையெனல் ) 
313. மாத்திரை யெழுத்திய லசைவகை யெனா அ 

யாத்த சீரே யடியாப் பெனாஅ 
மரபே தூக்கே தொடைவகை யெனாஅ 
நோக்கே பானே யளவிய லெனாஅத் 
திணையே கைகோள் கூற்றுவகை யெனா அக் 
கேட்போர் களனே காலவகை யெனா அப் 
பயனே மெய்ப்பா டெச்சவகை யெனாஅ 
முன்னம் பொருளே துறைவகை யெனா அ 
மாட்டே வண்ணமோ டியாப்பியல் வகையி 
னாறு தலையிட்ட வந்நா லைந்து 
மம்மை யழகு தொன்மை தோலே 
விருந்தே யியைபே புலனே யிழைபெனா அப் 
பொருந்தக் கூறிய வெட்டொடுந் தொகைஇ 
நல்லிசைப் புலவர் செய்யு ளுறுப்பென 

வல்லிதிற் கூறி வகுத்துரைத் தனரே . 
என்பது சூத்திரம் . 

இவ் வோத்து என்ன பெயர்த்தோவெனின் , செய்யுளிய 
லென்னும் பெயர்த்து ; செய்யுளிலக்கணம் உணர்த்தினமையான் 
அப்பெயர்த்தாயிற்று . எனவே , ஒத்து நுதலியதூஉஞ் செய்யு 
ளிலக்கண முணர்த்துதலென்பது பெற்றாம் . 
மேற்பாயிரத்துள் , 
வழக்கு செய்யுளு மாயிரு முதலி 
னெழுத்துஞ் சொல்லும் பொருளும் 

( பாயிரம் ) 
ஆராய்வலென்று புகுந்தமையால் எழுத்தினுஞ் சொல் 
லினும் வழக்கிற்குஞ் செய்யுட்கும் வேண்டுவன விராய்க்கூறிப் 


1 . 


2 


3 . 


ஓத்து - இயல் . 
பெயர்த்து - பெயரையுடையது . 
ஆராய்வல் - ஆராய்வேன் . 
எழுத்தினுஞ் சொல்லினும் - எழுத்ததிகாரத்துஞ் சொல்லதிகாரத்தும் . 
விராய் - கலந்து . 


5 . 


201 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


பொருளதிகாரத்துள்ளும் இதுகாறும் பெரும்பான்மையும் 
வழக்கிற்கு வேண்டுவனவே கூறிவந்தான் , அப்பொருள் பற்றிச் 
செய்யுள் கூறுமாகலின் இவ்வதிகாரத்துட் செய்யுளிலக்கண 
மெல்லாந் தொகுத்துக் கூறுகின்றது இவ்வோத்தென்பது . எனவே , 
முற்கூறிய எழுவகையோத்தும் வழக்கிற்குஞ் செய்யுட்கும் 
பொதுவென்பதூஉம் , இது செய்யுட்கே உரித்தென்பதூஉம் 
பெற்றாம் . மற்றிதனை யாப்பதிகாரமென வேறோ ரதிகார மாக்கி 
+உரைப்பாருமுளர் . அங்ஙனங் கூறின் வழக்கதிகாரமெனவும் 
வேறு வேண்டுமென மறுக்க. அல்லதூஉம் , எழுத்துஞ் சொல்லும் 
பொருளு மென மூன்றற்கும் மூன்றதிகாரமாக்கி அதிகார 
மொன்றற்கு ஒன்பது ஒத்தாகத் தந்திரஞ் செய்ததனோடு மாறு 
கோளாம் . இதனை வேறோரதிகாரமென் பார்க்கென்பது . 


மற்று , ஓத்து . நுதலியதெல்லாம் நுதலுவதன்றே ஓத்தினுள் 
வைத்த சூத்திரம் ; அதனான் , இதன் முதற் சூத்திரம் என்னுதலிற் 
றோவெனின் , இவ்வோத்தினு ளுணர்த்தப்படுகின்ற செய்யுட் 
குறுப்பாவன இவையெனவே , அவற்றது பெயரும் முறையுந் 
தொகையும் உணர்த்துதல் நுதலிற்று . 


1 . 


2 . 


3 . 


அப்பொருள் என்றது தான் சொல்லுமாறு அதிகரித்து எடுத்துக்கொண்ட 
அப் பொருளை . எழுத்தினுஞ் சொல்லினும் வழக்கிற்குஞ் செய்யுட்கும் வேண் 
டுவன கூறினான் ; பொருளினும் அவ்வாறே பெரும்பாலும் வழக்கிற்கும் 
சிறுபான்மை செய்யுட்கும் வேண்டுவன கூறி வந்தான் . இனிச் செய்யுள் 
கூறுவதற்கியைபென்னையெனின் ? தான் சொல்லுமாறு எடுத்துக்கொண்ட அப் 
பொருள்பற்றிச் செய்யுள் கூறலின் அதுவும் இயைபுடைத்தாயிற்று என்றபடி . 
கூறும் - கூறுவான் . என்றது ஆசிரியனை . ஆகலின் இவ்வோத்துத் தொகுத் 
துக் கூறுகின்றது எனவியைக்க . 
இது - இவ்வோத்து.. 
உரைப்பாரு முளர் என்றது களவியலுரையாசிரியரை . என்னை ? முதலாஞ் 
சூத்திர உரையுள் எழுத்ததிகாரமுஞ் சொல்லதிகாரமும் யாப்பதிகாரமும் 
வல்லாரைத் தலைப்பட்டு என்று அவரே கூறலின் . 
என மூன்றற்கும் என்பது , எனுமூன்றற்கும் என்றே பாடம் இருந்திருத்தல் 
வேண்டும் . அப்படி யிருத்தலே பொருத்தமாகும் . 
தந்திரம் - நூல் . 
ஓத்ததிகாரம் எனவும் பாடம் . 


4 . 


5. 


6 . 


7 . 


202 


செய்யுளியல் 


- 


ள் : இக்கூறப்பட்ட முப்பத்துநான்கும் பேரிசைப் 
புலவர் செய்யப்படுஞ் செய்யுட்கு உறுப்பாமென அவ்வாறு செய் 
தல் வன்மையாற் கூறினார் புலவர் என்றவாறு . 


அப்பெயர், பெயர் ; அம்முறை, முறை) அத்தொகை , தொகை 
தொகை ஆறு தலையிட்ட வந்நா லைந்தும் எனவும் , எட்டு 
எனவும் இருவகையால் தோன்றக் கூறியது , ஏனைய போலாமல் 
எட்டுறுப்பும் ஒரோர் செய்யுட்கு ஒரோவொன்றேயும் வரு 
மென்பதறிவித்தற்கும் , அவைதாம் அச்செய்யுள் பல தொடர்ந்த 
வழியே பெரும்பான்மையும் உறுப்பாமென்பதறி வித்தற்கும் 
அவ்வாறு கூறினார் என்க . எனவே , ஒழிந்த உறுப்பு இருபத் 
தாறும் ஒன்றொன்றனை இன்றியமையாவென்பது பெற்றாம் . 


இனி , மாத்திரையென்பது எழுத்திற்கோதிய மாத்திரை 
களைச் செய்யுள் விராய்கிடக்கும் அளவையென்றவாறு . 
மாத்திரையது மாத்திரையினை ஈண்டு மாத்திரையென்றான் . 
அது மாத்திரையளவும் ( 314) என்பதனாற் பெற்றாம் . 


1 . 


2 . 


3 . 


ஒரோவொன்று - ஒவ்வொன்று . வனப்பெட்டனுள் ஒன்றே ஒரு செய்யுட்கு 
வருதலும் என்றபடி , வனப்புக் கூறுமிடத்து இளம்பூரணர் காட்டிய உதா 
ரணங்களை நோக்கும்போது அவர்க்கு , பல தொடர்ந்தவற்றிலன்றித் தனிச் 
செய்யுளிடத்தேய வனப்பு வருமென்பது கருத்துப்போலத் தோன்றுகின்றது . 
பல தொடர்ந்த தொடர் நிலைச் செய்யுளைப் பற்றித் தொல்காப்பியர் 
ஒன்றுங் கூறாமையின் பிற்காலத்துத் தொடர் நிலைச் செய்யுள்களை 
உதாரணங் காட்டல் பொருந்துமோ என்பது ஆராயத் தக்கது . 
அவைதாம் என்றது அவ்வெட்டுந்தாம் என்றபடி . 
ஒன்றொன்றனை இன்றியமையாமையாவது : - மாத்திரையை எழுத்தும் 
எழுத்தை அசையும் அசையைச் சீரும் என்று இங்ஙனம் ஒன்றையொன்று 
இன்றியமையாமை . எனவே வனப்பெட்டும் ஒன்றையொன்று இன்றியமை 
யாதனவல்ல என்றபடி . 
செய்யுள் விராய்க் கிடக்கும் அளவை என்றது - செய்யுள் முழுவதையும் 
படிக்குமிடத்து அதன்கண் விரவிக் கிடக்கும் ஓசையின் அளவு என்றபடி . 
நச்சினார்க்கினியர் மாத்திரை என்றது எழுத்துக்குரியதாக எழுத்ததிகாரத் 
தோதிய மாத்திரைகள் தத்தம் அளவின் இறந்து பாவின் ஓசை வேறுபாடு 
களை உணர்த்திவிராய் நிற்கும் ஓசை என்பர் . 
மாத்திரையினது மாத்திரை என்றது - மாத்திரையினளவு என்றபடி . 


5 . 


203 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


எழுத்தியல் வகையென்பது , மேற்கூறிய எழுத்துக்களை 
2 இயற்றிக்கொள்ளுங் கூறுபாடு . 

அசைவகையென்பது , அசைக் கூறுபாடு ; அவை : இய 
லசையும் உரியசையுமென இரண்டாம் . 

யாத்த சீரென்பது , ( 360 ) பொருள்பெறத் தொடர்ந்து நிற் 
குஞ் சீரென்றவாறு ; எனவே , அசைபல தொடர்ந்து சீராங்கால் 
அவ்வசையுந் தத்தம் வகையாற் பொருள்பெற்று நிற்றலும் , அவ் 
வாறன்றிச் சீர்முழுதும் ஒரு சொல்லாங்கால் அவ்வசை பொருள் 
பெறாது நிற்றலும் அடங்கின. தேமா என்று அசை பொருள் வேறு 
பெற்றன ; சாத்தன் எனப் பொருள் வேறுபெறாதுநின்ற அசை 
யாற் சீர் யாத்து நின்றது . பொருள் பெறநின்ற எழுத்தும் அசை 
யுஞ் சிறப்புடையவென்பாருமுளர் . அற்றன்று , பொருள் பட 
நிற்பன எழுத்து யாண்டுமின்மையானும் , பொருள்பெற நின்ற 
அசையானாகிய தேமாவென்னுஞ் சீரும் அவ்வசைச் சிறப் 
பினாற் சிறப்புடைச் சீரெனப்படாமையானும் சாத்தன் எனத் தன் 
பொருளோடு தான் துணிந்து நின்றவழி அதுவுஞ் சிறப்புடைச் 
சீரெனவும்படுமாதலானு மென்பது . 

அடியென்பது , அச்சீர் இரண்டும் பலவுந் தொடர்ந்தாவ 
தோர் உறுப்பு . 

யாப்பென்பது , அவ்வடிதோறும் பொருள்பெறச் செய்வ 
தோர் செய்கை . 

மாபென்பது , காலமுமிடனும்பற்றி வழக்குத் திரிந்தக் 
காலுந் திரிந்தவற்றுக்கு ஏற்ப , வழுப்படாமைச் செய்வதோர் 


1. 


2 . 


மேற்கூறிய எழுத்து - எழுத்ததிகாரத்துட் கூறிய எழுத்து . 
இயற்றிக்கொள்ளுதல் என்றது , எழுத்தியலிற் கூறிய முப்பத்து மூன்று 
எழுத்துக்களையும் செய்யுட கேற்பப் பதினைந்தாக இயற்றிக் கோடலை . 
அதனை ‘மாத்திரையளவு மெழுத்தியல் வகையும் என்னும் 2 ம் சூத்திர 
வுரையுட் காண்க . 
வகை - அசையின் வகைகள் . 
துணிந்து - துண்டுபட்டு - பிரிந்து . 
அடிதோறும் என்று பாட்டிற்கியைய உரைகாரர் கூறினும் , உரை முதலிய 
ஏனை அறுவகை நிலங்களிலும் இவ்வியாப்பு அமையும் . என்னை ? அவையும் 
யாப்பெனக் கூறப்படலின் 391 ம் சூத்திரம் நோக்குக . 


3 . 


4 . 


5 . 


2041 


செய்யுளியல் 


முறைமை . மற்றுச் சொல்லோத்தினுட் கூறிய மரபிற்கும் , மரபி 
யலுள் உரைப்பனவற்றுக்கும் , இதற்கும் வேற்றுமையென்னை 
யெனின் , - இது செய்யுட்கே உரித்து ; அவை வழக்கிற்கும் செய் 
யுட்கும் பொதுவென்பது ; அல்லதூஉம் அவற்றது வேறுபாடு 
முன்னர் அகத்திணையியலுள் கூறிவந்தாம் . 

தூக்கென்பது , பாக்களைத் துணித்து நிறுத்தல் . 

தொடைவகை என்பது , தொடைப்பகுதி பலவுமென்ற 
வாறு ; அவை வரையறையுடையனவும் வரையறையில்லன வுமென 
இருவகைய . இப்பகுதியெல்லாம் அடியாற் கோடலின் அடிக்கும் 
இஃதொக்கும். 

நோக்கென்பது மாத்திரை முதலாகிய உறுப்புக்களைக் 
கேட்டோர்க்கு நோக்குப்படச் செய்தல் . 

பாவென்பது , சேட்புலத்திருந்த காலத்தும் ஒருவன் எழுத் 
துஞ் சொல்லுந் தெரியாமற் பாடமோதுங்கால் , அவன் சொல்லு 
கின்ற செய்யுளை விகற்பித்து இன்ன செய்யுளென்று உணர்தற் 
கேதுவாகிய பரந்துபட்டுச் செல்வதோர் ஓசை . 

அளவியல் என்பது , அப்பாவரையறை . 
திணையென்பது , அகம்புறம் மென்று அறியச் செய்தல் . 

கைகோளென்பது , அவ்வத் திணையொழுக்க விகற்பம் 
அறியச் செய்தல் ; அது களவுங்கற்பும் . 

கூற்றுவகையென்பது , அச்செய்யுள் கேட்டாரை 
சொல்லுகின்றார் இன்னாரென உணர்வித்தல் . வை என் 


4 . 


1. 


2 . 


3: 


பாக்கள் என்றது பரந்துபட்டுச் செல்லும் ஓசைகளை . 
இப்பகுதி என்றது இருவகைத் தொடைப் பகுதியை . அடிக்கும் ஒக்கும் 
என்றது தொடைகள் வரும் அடியும் வரையறையுடையனவும் இல்லனவும் 
என இரண்டாமென்றபடி . 
அப்பாவரையறை என்றது அடிவரையறை யுள்ளனவும் இல்லனவும் ஆகிய 
பாவின் அளவியல் என்றபடி . இது பேராசிரியர் கருத்து . 470 ம் 475 ம் சூத்திர 
உரை நோக்குக . 
இவை என்பது பாடமாயின் என்றது . கூற்றிவை என்று பாடமாயின 
என்றபடி . எண்ணிய மூன்று என்றது திணையும் கைகோளும் கூற்றும் என்ற 
மூன்றையும் . எனவே திணையுங் கைகோளும் கூற்றுமாகிய இவையெனத் 
தொகுத்துக் கூறியதாகக் கொள்க என்றபடி . தொகுத்ததாம் என்பது 
தொகுத்தவாறே பிறிதில்லை எனவும் பாடம் . 


4 . 


2051 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


பது பாடமாயின் , எண்ணிய மூன்றனையுந் தொகுத்தவாறே 
பிரிதில்லை. 

கேட்போர் என்பது , இன்னார்க்குச் சொல்லுகின்ற இது 
வெனத் தெரித்தல் . 

களமென்பது முல்லை குறிஞ்சி முதலாயினவும் இரவுக்குறி 
பகற்குறி முதலாயினவும் உணரச்செய்தல் . மற்றுத் தன்மை முன் 
னிலைப் படர்க்கையுமாம் . 

காலவகையென்பது , சிறுபொழுது பெறும் பொழு தென் 
னுங் காலப்பகுதி முதலாயின . 

பயனென்பது , சொல்லிய பொருளாற் பிறிதொன்று பயப்பச் 
செய்தல் . 

மெய்ப்பாடென்பது சொற்கேட்டோர்க்குப் பொருள் கண் 
கூடாதல் . 

எச்சவகை யென்பது , சொல்லப்படாத மொழிகளைக் 
குறித்துக்கொள்ளச் செய்தல் ; அது கூற்றினுங் குறிப்பினும் வரு 
தலின் வகை என்றார் . 

முன்னமென்பது , உயர்ந்தோரும் இழிந்தோரும் ஒத்தோரும் 
தத்தம் வகையான் ஒப்பச் சொல்லுதற்குப் கருத்துப்படச் செய்தல் . 

பொருளென்பது , புலவன் தான் தோற்றிக் கொண்டு செய் 
யப்படுவதோர் பொருண்மை . 

துறைவகையென்பது , முதலும் கருவும் முறைபிறழ வந் 
தாலும் இஃது இதன் பாற்படுமென்று ஒரு துறைப்படுத்தற்கு 


1 . 


2 . 


- 


3 . 


காலமென்பது முக்காலத்தும் திணை நிகழ்ச்சிக்கண்ணே பொருள் உணர்ச்சி 
நிகழக் கூறல் என்பர் நச்சினார்க்கினியர் . 
சொல்லிய பொருளாற் பிறிதொன்று பயப்பச் செய்தல் பாட்டிற் 
சொல்லப்பட்ட பொருளானே பிறிதொரு பொருள் தோன்றச் செய்தல் . 
கண்கூடு - பிரத்தியக்ஷம் . நேரே கண்டதுபோறல் . 
எச்சவகையை 518 ம் சூத்திரை உரை நோக்கியுணர்க . 
முன்னம் என்பது கூறுவோரையும் கூறக்கேட் டோரையும் குறிப்பான் 
எல்லாருங் கருதும்படி செய்தல் என்பர் நச்சினார்க்கினியர் . 
தோற்றி - உண்டாக்கி . 


4. 


5 . 


6 . 


206 


செய்யுளியல் 


ஏதுவாகியதோர் கருவி அச்செய்யுட்குளதாகச் செய்தல் ; அவை 
யும் பலவாதலின் வகை என்றாறென்பது . 

மாட்டென்பது , பல்வேறு பொருட் பரப்பிற்றாயினும் 
அன்றாயினும் நின்றதனோடு வந்ததனை ஒரு தொடர் பொளீஇ 
முடித்து முக் கொள்ளச் செய்தல். 

வண்ணமென்பது , ஒரு பாவின்கண்ணே நிகழும் ஓசை 
விகற்பம் . எனாவென்பன, எண்ணிடச் சொல் . 

யாப்பியல் வகையின் ஆறுதலையிட்ட அந்நாலைந்து 
மென்பது , யாப்பிலக்கணம் பகுதியாகிய இருபத்தாறு மென்ற 
வாறு ; இவை யாப்பிற்கு இன்றியமையாத இலக்கணப் பகுதிய 
வென விதந்தோதவே : இனிக் கூறும் உறுப்பெட்டும் இன்றியமை 
யாமை இல்லையென்றவாறு . 

அம்மை யழகு தொன்மை தோலே 
விருந்தே யியைபே புல்னே யிழைபெனாஅப் 

பொருந்தக் கூறிய வெட்டெடுந் தொகைஇ 
என்பது , இக்கூறப்பட்ட எண்வகை வனப்பொடு முன்னர்க் 
கூறிய இருபத்தாறுந் தொகுப்ப முப்பத்து நான்கு உறுப்பா 
மென்றவாறு . மற்றிவற்றை வனப் பென்று கூறற்குக் காரணம் 
அவற்றைக் கூறும்வழிச் (547 ) சொல்லுதும். 

நல்லிசைப் புலவர் செய்யுலென்பது , இவ்வுறுப்பனைத்துங் 
குறையாமற் செய்யப்படுவன நல்லிசைப் புலவர் செய்யுஞ் செய்யு 
ளெனப்படும் மென்றவாறு . நல்லிசைப் புலவர் செய்யுள் எனவே , 


1. 


2 


மாட்டென்பது அகன்றும் அணுகியும் கிடந்த பொருள்களைக் கொண்டு 
வந்து தொடராகக் கூட்டிமுடித்தல் என்பர் நச்சினார்க்கினியர் . ஆயினம் 
அவர் சிலஇடங்களில் தூரமான அடிகளை வலிந்து கொண்டுவந்து கூட்டல் 
சிறப்பின்று . 
நின்றதனொடு வந்ததனை ஒருதொடர் கொளீஇ முடித்துக்கொள்ளச் 
செய்தல் என்றது , 

முட்டாச் சிறப்பிற் பட்டினம் பெறினும் 
வாரிருங் கூந்தல் வயங்கிழை யொழிய 
வாரேன் வாழிய நெஞ்சே . 

( பட்டி . 218 - 20 ) 
என நின்ற அடிகளோடு . 

வேலினும் வெய்ய கானமவன் 

கோலினுந் தண்ணிய தடமென் றோளே . 
என வருமடிகளை நெஞ்சே ! அவள் தோள் கோலினுந் தண்ணிய வாதலான் 
வயங்கிழையொழிய வாரேன் என ஒரு தொடர் கொளீஇ முடித்துக்கொள்ளச் 
செய்தலை. 


207 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


எழுநிலத்தெழுந்த செய்யுளுள்ளும் அடி வரையறை 
யுடைய வற்றுக்கே இவ்விலக்கண மென்பதூஉம் , திணையே 
கைகோளெனக் கூறும் உறுப்பு முதலாயின வெல்லாம் ஏனை 
அறுவகைச் செய்யுட்கும் உறுப்பாகாவென்பதூஉம் , அவை 
“ யொழிந்த உறுப்பினுள் ஏற்பன பெறுமாயினும் ஆண்டு வரை 
யறையின்மையிற் கூறானென்பதூஉம் , அவை செய்தாரெல்லாம் 
அவற்றானெ நல்லிசைப் புலவ ரெனப்படாரெப்பதூஉம் பெற்றாம் . 


இனி, நூலும் உரையுஞ் செய்தார் நல்லிசையுடையரென்பது , 
அவற்றை நூலினான் உரையினானென இதற்கு இடையின்றி 
வைத்தமையிற் பெறுதுமென்பது . 


வல்லிதிற் கூறி வகுத்துரைத்தனர் என்பது , “ இங்ஙனங் 
கூறிய நல்லாசிரியரிலக்கணமே கூறியொழிந்தார் , எல்லாவற் 


1 . 


2 


3 . 


5 . 


எழுநிலத் தெழுந்த செய்யுளாவன - பாட்டு , உரை , நூல் , வாய்மொழி , பிசி , 
அங்கதம் , முதுசொல் என்பன. வாய்மொழியென்பதற்குக் குறிப்பு மொழி என்பது 
பேராசிரியர் கருத்து . இளம்பூரணரும் நச்சினார்க்கினியரும் மந்திரம் என்ப . 
அடிவரையறையுடைய என்றது பாட்டை . 
ஏனையறுவகைச்செய்யுள் என்றது எழுநிலத்தெழுந்த செய்யுள்களுள் 
பாட்டெழிந்த உரை முதலிய ஆறையும் . 477 ம் சூத்திரம் நோக்குக . 
ஒழிந்தஉறுப்பு என்றது திணையே கைகோள் முதலியனவொழிந்த மாத்திரை 
முதலிய உறுப்புக்களை . 
நூலினான் உரையினான் என்பது நூலினான உரையினான என்றிருத்தல் 
வேண்டும் . என்னை ? 477 ம் சூத்திரத்தின் தொடக்கமாதலின் . இதற்கு - 
பாட்டிற்கு . இடையின்றி வைத்தல் - அடுத்து வைத்தல் . அதனை 476 ம் 
சூத்திர முடியப் பாட்டிலக்கணமும் அதன்பின் நூலிலக்கணமும் உரையிலக் 
கணமுங் கூறுதலானுணர்க . 
இங்ஙனங் கூறிய நல்லாசிரியரிலக்கணமே கூறியொழிந்தார் எல்லா வற்றான் 
எல்லா மமையச் செய்யுஞ் சுவடுடையராகி அவ்வத் துறைபோயினார் 
தாமுமென்றவாறு என்பது , இங்ஙனங் கூறி அந் நல்லாசிரியலக்கணமே 
கூறியொழிந்தாரல்லர் வல்லவாற்றான் எல்லா மமையச் செய்யுஞ் சுவடுடை 
யராகி வகுத்துரைத்தார் அவ்வத் துறைபோயினார் தாமும் என்றவாறு 
என்றிருத்தல் வேண்டும் . என்னையெனின் ? இச் சூத்திரத்துக் கருத்துரையுள் 
பேராசிரியர் ‘செய்யுட்குறுப்பாமென ... அவ்வாறு செய்தல் வன்மையாற் 
கூறினார் என்று கூறுதலானும் , நச்சினார்க்கினியாரும் விரிவுரையுள் கூறி 
வல்லிதின் வகுத்துரைத்தனர் என மாறுக எனக் கூறுதலானும் , பதவுரையுள் , 
இம்முப்பத்து நான்கும் நல்லிசைப்புலவர் செய்யப்படுஞ் செய்யுட குறுப்பா 


6 . 


1 


2081 


செய்யுளியல் 


றானும் எல்லாமமையச் செய்யுஞ் சுவடுடையராகி அவ்வத் துறை 
போயினார் தாமும் என்றவாறு ; எனவே , இவ்வுறுப் பமையச் 
செய்தனவே செய்யுளெனப்படுவனவென்று சிறப்பித்தவாறு . 


மற்று , ‘ கூறி எனவும் உரைத்தனர் எனவும் இருகாற் சொல் 
லிய தென்னையெனின் , - , அச்செய்யுளானே கூறி அவற்றுப் 
பொருளுரைத்தாரென்றவாறு ; என்றார்க்கு , செய்யுட்குற்றம் 
ஈண்டோ தாரோவெனின் , ஓதல் வேண்டுமே ? இவ்விலக்கணத்துப் 
பிறழ்ந்துங் குன்றியும் வருவனவெல்லாம் வழு வென்பது அறிய 
வைத்தார் னல்லனே , ஆசிரியனென்பது . 


மெனக்கூறி , அங்ஙன மிலக்கணமே கூறிவிடாதே . அவற்றைத் தாஞ் 
செய்தல் வன்மையி னமைந்து சுவடுபட வகுத்த அவ்வத் துறையெல்லாம் 
போயினார் என்று கூறுதலானும் என்பது . நச்சினார்க்கினியர் உரைத்த 
பதவுரையுள்ளும் வகுத்த என்பது வகுத்துரைத்தனர் என்றிருத்தல் வேண் 
டும் . என்னையெனின் , வகுத்த என்றிருப்பின் இப்பதவுரைக்குப் பயனிலை 
யின்றி முடிதலானும் , கூறிவல்லிதின் வகுத்துரைத்தனர் , என மாறுக என 
அவரே விரிவுரையுட் கூறலானுமென்க . ஏட்டுப் பிரதி சிலவற்றுள் நல்லாசிரி 
யரிலக்கணமே கூறியொழிந்தாரல்ல ரவற்றானெல்லா மமையச் செய்யும் 
என்று காணப்படலானும் , வல்லிதின் என்பதற்கு இவ்விரிவுரையுள் பொரு 
ளின்றி முடிதலானும் , கூறிவிடாதே என்று நச்சினார்க்கினியருரையுட் 
காணப்படலானும் , யாம் மேற்கூறிய வாறே பதவுரை இருத்தல் வேண்டு 
மென ஊகிக்கப்பட்டது. எல்லாவற்றான் என்பது தாமோதரம்பிள்ளை 
பதிப்பிற்பாடம் . அது வல்லவாற்றான் என்றுமிருக்கலாம் . இங்ஙனமன்றிக் 
கூறியொழிந்தார் என்பதை முற்றாக்கின் , வல்லிதின் என்பதற்குப் 
பொருளின்றாம் . ஆதலிற் பொருத்தநோக்கிக்கொள்க . 
( இவ்வாறு உரைவாக்கியங்களுள் உண்மையறியமுடியாமற் பிறழ்ந்து 
கிடப்பன பல . அதற்குக் காரணம் ஏடெழுதுவோர் . சிதன்முதலியன தின்று 
இடையிலற்றுக் கிடக்கும் வாக்கியங்களைப் புள்ளிபோடாமற் பின்சேர்த் 
தெழு தியதும் தாமுஞ் சில சேர்த்து எழுதியதும் மாறி எழுதியதுமேயாம் . ) 
அச்செய்யுளானே கூறி அவற்றுப் பொருளுரைத்தார் என்றது நல்லிசைப் 
புலவர் செய்த செய்யுளானே அதற்குரிய உறுப்புக்கள் கூறி , அவ்வுறுப்புக் 
களின் பொருளும் கூறினார் என்றபடி . பொருள் என்றது ஈண்டு இலக்கணத்தை. 
ஓதல் வேண்டுமே - ஓதல் வேண்டாம் ; ஏ எதிர்மறை . 
அல்லனே - என்பதில் ஏகாரம் எதிர்மறை . வைத்தானாம் என்று பொருளாம் . 
அல்லனே என்பது அல்லனேல் என்று பாடமிருந்திருத்தல் வேண்டும் . 
இப்பாடமுடிபிற்கு ஓதல்வேண்டுமே என்பதில் ஏகாரம் தேற்றப்பொருளில் 
வந்ததாகும் . 


1 . 


2 . 


3 . 


209 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


மற்றுச் செய்யுளுறுப்பு ஈண்டோதினார் ; செய்யுள் யாண் 
டோதுபவெனின் , அறியாது கடாயினாய் , - உறுப்பென்பன உறுப் 
புடைப் பொருளின் வேறெனப்படா ; பொருள் எனப்படுவன 
உறுப்பே , அவற்றது ஈட்டத்தினை முதலென வழங்குபவாகலான் 
உறுப்பினையே சொல்லியொழிந்தார் ; முதற் பொருளதிலக் 
கணமென , உறுப்பிலக்கணத்தினையே வேறுபடுத்தும் கூற 
லாவதின்மையானும் , உறுப்புரைப்பவே அவ்வுறுப்புடைய 
பொருள் வழக்கியலாற் பெறலாமாகலானுமென்பது . 

மற்று , யாத்த சீரேயாப்பென்றதென்னை ? தளையென்ப 
தோர் உறுப்புப் பிறர் வேண்டுபவாலெனின் , - இவருஞ் சீரது 
தொழிலே தளையென வேண்டும் ; தளைத்தலிற் றலையாத 
லானும் வேறு பொருளென வேண்டாரென்பது ; என்றார்க்கு , 
அசையின்றிச் சீருமில்லை ; சீரின்றி அடியுமில்லையாம் . பிற 
வெனின் , அற்றன்று ; உறுப்பும் உறுப்புடைச் செய்யுளும்போல 
அவை கொள்ளப்படும் ; தளையென வேறொன்றின்மையிற் 


7 


1 . 


2 


3 . 


4. 


5 . 


6 . 


கூறலாவதின்மையானும் - கூறும் வழக்கு இல்லாமையானும் . 
உறுப்புடைப்பொருள் - செய்யுள் . 
தளைவேண்டுவார் சிறுகாக்கைபாடினியார் முதலிய ஒருசாராசிரியர் . 
இவர் - தொல்காப்பியர் . தளையாதலானும் என்றதன் உண்மையை நோக்கு 
மிடத்து வேறும் எண்ணப்பட்ட வாக்கியமிருந்து சிதைவுற்றது போலத் 
தெரிகின்றது . 
பொருள் - உறுப்பு . 
என்றார்க்கு என்றது - சீரதுதொழிலே தளையாதலின் தளையென ஓருறுப் 
பில்லை என்றார்க்கு என்றபடி . சீரியைந்தமையைத் தளை என வேண்டாது 
தளையில்லையெனின் ? அசையியைந்ததே சீராதலின் சீர் என ஓருறுப்பும் 
வேண்டியதில்லையாகும் ; சீரியைந்ததே அடியாதலின் அடியென ஓருறுப்பும் 
வேண்டிய தில்லையாகும் பிறவெனின் ? என்க . 
அவை - சீரும் அடியும் . சீரைப்பிரித்து அசைகொள்ளப்படும் . ஆதலால் அசை 
இயைந்ததைச் சீரென வேண்டினார் . அடியைப்பிரித்துச் சீர்கொள்ளப்படும் . 
ஆதலிற் சீரியைந்ததை அடியெனவேண்டினார் ; உறுப்பியைந்ததை உறுப் 
புடைச் செய்யுளென வேறுவேண்டினாற்போல என்பது . அசையியைந்து 
சீரென வேறொன்று காணப்பட்டாற் போலவும் சீரியைந்து அடியென 
வேறொன்று காணப்பட்டாற்போலவும் , சீரியைந்து தளையென வேறோறுப்புக் 
காணப்படாமையின் தளையென வேறொன்று இவர் வேண்டாராயினார் 
என்றபடி . சீர் 


7. 


210 


செய்யுளியல் 


கொள்ளான் ; என்னை ? அது குறளடியென வேறுறுப்பாயின 
மையினென்பது ; தளையென்று இதனைக் கோடுமேல் அதனைக் 
குறளடியெனலாகாதென்பது ; அல்லதூஉம் , ஈரசை கூடி ஒரு 
சீராயினவாறுபோல இருசீர் கூடியவழி அவ்விரண்டனையும் 
ஒன்றென்று கோடல்வேண்டும் ; கொள்ளவே , நாற்சீரடியினை 
இடைதுணித்துச் சொல்லுவதன்றி , நான்கு பகுதியானெய்திக் 
2 கண்டம்படச் சொல்லுமாறில்லையென்க. யாத்தசீர் என்ற 
தனானே அசைதொறுந் துணித்துச் சொல்லப்படா சீரென் 
பதூஉம் , அச்சீரான் அடியானவழிச் சீரியைந்திற்றது சீரெனவே 
படுமென்றதனாற் சீரெல்லாந் துணித்துச் சொல்லப்படுமென் 
பதூஉங் கூறினான் இவ்வாசிரியனென்பது ; அற்றன்றியும் , அவ் 
வாறு தளைகொள்வார் சீரானடிவகுப்பதூஉங் குற்றமென 
மறுக்க . மற்றுத் தொடை கூறியதென்னை ? அடியிரண்டு தொடுத் 
தற்றொழி லல்லது இன்மையினெனின் , அற்றன்று ; தொடுத்தற் 
றொழின் மாத்திரையானே தொடையென்றானல்லன் ; அவ் 
வடிக்கண் நின்ற எழுத்துஞ் சொல்லும் பிற பொருளாகலான் 
அவற்றானே தொடை கொண்டமையின் வேறுறுப்பென்றா 
னென்பது . அஃதேல் , சீருஞ்சீரும் இயைந்தவழி அவையிடமாக 
நின்ற அசையால் தளை கொள்ளாமோவெனின் , - கோடுமன்றே ; 
அதனை அடியென்னாமாயினென முற்கூறியவாறே கூறி மறுக்க; 
அல்லதூஉம் , அவ்விரண்டசையுங் கூடிச் சீராமன்றோவெனி 
னென்பது . மற்று நாற்சீரடியுள் இருசீரியைந்தவழிக் குறளடி 


1 . 


கூடிய உறுப்பைத் தளையென்று கொண்டால் அதனை அடியெனலாகாது 
என்றபடி 
நாற்சீரடியினை இடைதுணித்துச் சொல்லுவதன்றி என்றது , முதலிருசீரி 
யைந்து ஒருதளையாயும் , மூன்றாஞ் சீரும் நாலாஞ்சீரு மியைந்து ஒருதளை 
யாயுங் கொள்ளப்படுங்கால் , அவ்விரு தளைக்கும் ( முதலிரு சீருக்கும் 
பின்னிரு சீருக்கும் ) இடையே துணித்துச் சொல்வதன்றி என்றபடி . நான்கு 
பகுதியானெய்திக் கண்டம்படச் சொல்லுமாறில்லை எனவே நான்கு சீராகத் 
துணித்துச் சொல்லுமாறில்லை என்பது கருத்தாகும் . 
கண்டம் - துண்டு . 
பிறபொருள் - அவ்வடியைவிட வேறான பொருள் . அவற்றான் - எழுத்தானுஞ் 
சொல்லானும் . எதுகை மோனை முதலியன எழுத்துத்தொடை . முரண் 
முதலியன சொற்றொடை , 
கூடிற் சீராமன்றோ என்பதும் பாடம் . அதுவே பொருத்தம் . 


2 . 


3 . 


4. 


211 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


யென்னாமாகலின் , அதனைத் தளையென்னாமோவெனின் , அங் 
ஙனங் கொள்ளின் இரு சீரடிக்கண் தளை வேண்டாதானாம் ; 
ஆகவே , ஒருவழிக் கொண்டு ஒருவழிக் கொள்ளாமை ‘ மயங்கக் 
கூறல் ( 663) என்னுங் குற்றமாமென்பது ; அல்லதூஉம் , அங்ஙன 
மன்றி வருமாயின் அடிக்கெல்லாம் பொதுவகையால் தளையுறுப் 
பெனப்படாது . எழுத்தும் அசையும் போல யாண்டும் வருவன 
வெல்லாம் உறுப்பெனப்படுவனவென்றற்கு , 

இணைநூன் முடிபு தன்னூன் மேற்றே . 
என்பதனாற் காக்கைபாடினியார் ஓதிய தலையிலக்கணம் 
ஈண்டுங் கோடல்வேண்டுமெனின் , அதுவே கருத்தாயின் அவர்க் 
கும் இவர் முடிவே பற்றித் தளை களையல்வேண்டும் ; அல்ல 
தூஉம் , இவர்க்கு இளையரான காக்கைபாடினியார் தளை 
கொண்டிலரென்பது இதனாற் பெற்றாம் . தளைவேண்டினார் பிற் 
காலத்து ஓராசிரியரென்பது ; என்னை ? 

வடக்கு தெற்குங் குணக்குங் குடக்கும் 
வேங்கடங் குமரி தீம்புனற் பௌவமென் 
றிந்நான் கெல்லை யகவயிற் கிடந்த 
நூலதி னுண்மை வாலிதின் விரிப்பின் . 


1 . 


2 . 


3 . 


நாற்சீரடியுள் இருசீரியைந்ததனைத் தளை என்று கொள்ளுதலும் , இருசீரடி 
யுள் தளை என்று கொள்ளாது குறளடியென்று கொள்ளுதலும் வரையறை 
யின்றி மயங்கக்கூறலாம் என்பது கருத்து . 
அங்ஙனமன்றி வருமென்று கொள்ளின் , எல்லாவடிக்கும் பொதுவிலக்கண 
மாக உறுப்பெனப்படாமையின் அது பொருந்தாது என்றபடி . 
யாண்டும் வருவன - எல்லா அடிக்கண்ணும் வருவன . எழுத்தும் அசையும் 
யாண்டும் உறுப்பாய்க் கோடல்போலத் தளையும் குறளடிக்கண்ணும் 
அல்லாதவடிக்கண்ணும் வருவனவெல்லாம் உறுப்பென்று கொள்ளற்குத் 
தம்மோடொத்த நூலாசிரியர்கொண்ட தலை இலக்கணம் இவருங் கோடல் 
வேண்டும் . கொள்ளின் யாண்டுந்தளையு முறுப்பாகக் கொள்ளலாம் என்றபடி . 
ஈண்டும் - இந்நூற்கண்ணும் . 
அவர் - காக்கைபாடினியார் . 
இவர் - தொல்காப்பியர் . 
தளைகளைதல் - தளயை நீக்கல் . 
இளையரென்று - ஒருசாலை மாணாக்கராதல் பற்றிப் போலும் . 
இதனால் என்பது பின்வரும் தளைவேண்டினார் ..... ஓராசிரியர் என்னும் 
வாக்கியத்தைச் சுட்டி நின்றது . 


4. 


5 . 


6 . 


7 . 


8 . 


9 . 


212 


செய்யுளியல் 


எனக் கூறி , வடவேங்கடந் தென்குமரியெனப் பனம்பரனார் கூறிய 
வற்றானே எல்லை கொண்டார் காக்கைபாடினியார் ; ஒழிந்த 
காக்கைபானியத்து , 


வடதிசை மருங்கின் வடுகுவரம் பாகத் 
தென்றிசை யுள்ளிட் டெஞ்சிய மூன்றும் . 

( 651 ) 
எனத் தென்றிசையுங் கடலெல்லையாகக் கூறப்பட்டதாகலான் 
அவர் குமரியாறுள்ள காலத்தாரல்லரென்பதூஉம் , குறும்பனை 
நாடு அவர்க்கு நீக்கல் வேண்டுவதன்றென்பதூஉம் பெற்றாம் . 
பெறவே , அவர் இவரோடு ஒரு சாலை மாணாக்கரல்லரென்பது 
எல்லார்க்கும் உணரல்வேண்டுமென்பது . 


மற்றிது முறையாயவா றென்னையெனின் , - மாத்திரை எழுத் 
தினது குணமாதலானும் , அசையுஞ் சீரும் அடியும் தூக்கும் பாவும் 
வண்ணங்களுமென்ற இன்னோரன்னவெல்லாம் மாத்திரை நிமித் 
தமாகத் தோன்றுவனவாதலானும் , அது முன் ( 314 ) வைத்தான் . 
அக்குணத்திற்குரிய எழுத்தினை அதன்பின் வைத்தான் . அவ் 
வெழுத்தான் அசையும் , ( 315 ) அசையாற் சீரும் , ( 324 ) சீரான் 
அடியும் , ( 346 ) அவ்வடி பெற்றவழி அதனை ஆக்குமாறறியக் 
கூறும் யாப்பும் ( 390 ) அவ்வடியகத்தன சொல்லும் பொருளு 
மாகலான் அதன்பின் மரபும் வைத்தான் . அவ்வடியிரண்டினைத் 
தொடுக்குங்கால் அவற்றை ஓரடியென ஒரு தொடர்ப் படாமைத் 
துணிப்பது தூக்காகலான் ( 399 ) அதனைத் தொடைக்கு முன் 
( 400 ) வைத்தான் . அவ்வடியிரண்டு தொடுத்த வழியுங் கொள்ளப் 
படும் நோக்கென்பதறிவித்தற்கு ( 416 ) அதனைத் தொடைப்பின் 
வைத்தான் . அவ்வடி இரண்டும் பலவுந் தொடர்ந்தவழி முழு 
வதுங் கிடப்பது பாவாகலான் அதனை அதன்பின் ( 417 ) வைத் 
தான் . அப்பாத் துணிந்த துணிவினை ( 501 ) எண்ணுதலான் 
அளவினை ( 496 ) அதன்பின் வைத்தான் . திணையுந் திணைக் 
குறுப்பாகிய ( 497 ) ஒழுகலாறும் அவ் வொழுக்கத்தவாகிய 


1 . 


2 . 


3 . 


குறும்பனைநாடு - கடல்கோட்குமுன் தென்றிசைக்கண் இருந்ததொருநாடு . 
அவர் என்றது பிற்காலத்திருந்த காக்கைபாடினியாரை . 
துணிந்த - வரையறுத்த . 
துணிவு - வரையறை . துணியினை என்றிருப்பது நலம் . துணி - துண்டு - அடி . 
எண்ணுதல் - அளவு செய்தல் . 


4. 


5 . 


213 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


கூற்றும் ( 506 ) அதன்பின் வைத்தான் . கேட்போருங் ( 508 ) கேட்கும் 
( 513 ) இடனும் ( 510 ) அதுபோலப் புலப்படாத காலமும் ( 514 ) 
இவற்றாற் பயனும் ( 515 ) பயனது பரத்துவரும் மெய்ப்பாடும் 
( 516 ) இவற்றினெல்லாம் ஒழிந்து நின்ற எச்சமும் ( 518 ) அவ்வெச் 
சத்தோடுங் கூட்டியுணரப்படும் முன்னமும் ( 519 ) அம்முறைமை 
யான் அதன்பின் வைத்தான் . அவற்றிற்கெல்லாம் பொதுவாகிய 
பொருளை ( 520 ) அதன்பின் வைத்தான் . அப்பொருட் பிறழ்ச் 
சியை ஒருப்படுக்குந் துறையை அதன்பின் ( 521 ) வைத்தான் . 
மேல் ( 523 ) எச்சமும் மாட்டுமின்றியும் வருமென்பவாகலான் 
மாட்டினைத் துறைவகையின்பின் வைத்தான் . அவற்றுள் 
எச்சத்தினை முன் ஓதினான் . அது செய்யுட்க ணின்றி வருஞ் 
சிறுபான்மையாதலானென்பது . வண்ணம் பாவினது பகுதி 
யுறுப்பாதலான் அதனை அவற்றுக்குப் பின் ( 524 ) வைத்தான் . 
வனப்பினை ( 525 ) எல்லாவற்றுக்கும் பின் ( 547 ) வைத்தான் . 
அவற்றை ஒன்றொன்றாக நோக்குங்கால் அவ்வெட்டுமின்றியுஞ் 
செய்யுள் செய்பவாகலினென்பது . மற்றிவ் வுறுப்பினையெல்லாம் 
ஆசிரியன் குறியென்றுமோ உலகு குறியென்றுமோவெனின் , 
அவ்விரு திறத்தானும் ஏற்பனவறிந்து கொள்ளப்படுமென் 
றொழிக. இவற்றை உயிருடைய தனுறுப்புப் போலக் கொளின் 
உயிர் வேறு கூறல்வேண்டுவதாம் , அவ்வாறு கூறாமையிற் 
கலவையுறுப்புப்போலக் கொள்க . 


( மாத்திரையளவும் எழுத்தியல்வகையும் உணர்த்துதல் ) 
314. அவற்றுண் , 

மாத்திரை யளவு மெழுத்தியல் வகையு 
மேற்கிளந் தன்ன வென்மனார் புலவர் . 


1. 


2 . 


பரம் - மேல் . பயனது பாத்துய்ப்ப வரும் என்றும் பாடம் . ஆயின் திருக் 
கோவையாருரையுள்ளும் , பயனென்பது நெஞ்சினடுத்ததோர் மெய்ப்பாடு 
காரணமாகத் தன்வயினிகழ்ந்த சொல்லானெய்துவது என்று வருதலின் 
முன்னையதே பொருத்தம்போலும் . 
இன்றி - இல்லாமல் . வருவிப்பது என்றபடி . 
குறி - பெயர் . 
உயிருடையது - உயிருடைப் பொருள் . உயிர் வேறு கூறாமையின் உயிரில் 
லாததோர் கலவையுறுப்புப் போலக் கொள்க என்றபடி . உயிர் என்றது 
செய்யுளைக் குறிப்பால் உணர்த்தி நின்றது . 


3 . 


4 . 


214 


செய்யுளியல் 


- 


இது , நிறுத்தமுறையானே முதற்கணின்ற மாத்திரையும் 
எழுத்தியலு முணர்த்துதல் நுதலிற்று . 

ள் : மாத்திரைகள் பல தொடர்ந்து செய்யுட்கண் 
விராய் நிற்கும் அளவையும் , எழுத்துக்களியற்றப்பட்டு எழுத்ததி 
காரத்தின் வேறுபட்ட தொகையுமென இரண்டினமும் மேல் 
எழுத்தோத்தினுட் கூறப்படாதனவல்ல , அவையே : அவற்றை 
ஈண்டு வேண்டுமாற்றாற் கொள்க என்பான் மேற்கிளந்தவகை 
யிற் பிறழாமற் கொள்க என்றானென்பது . 

அன்ன எனவே , இம்மாத்திரையளவும் எழுத்தியல் வகை 
யும் வேறென்பதூஉம் , வேறாயினும் ஆண்டுக் கூறியவற்றொடு 
வேறுபடாமைக் கொள்கவென்பதூஉம் உரைத்தானாம் ; எனவே , 
எல்லாவழியும் வரையாது எய்தற்பாலவாகிய மாத்திரைகள் , ஒரே 
வழி வரையப்படுமாயினும் அவை முற்கூறாத வேறுசில மாத்திரை 
யுமல்ல ; ஈண்டுப் பதினைந்து எழுத்தென்று கூறிப் பயங்கோடு 
மாயினும் ஆண்டை முப்பத்து மூன்றெழுத்தின் வேறுபடப் பிறந் 
தன சிலவெழுத்து மல்லவென்பான் மேற்கிளந்தன்ன என்றா 
னென்பது . மாத்திரையென்றொழியாது மாத்திரையளவும் என்ற 
தனான் அம்மாத்திரையை விராய்ச்செய்யும் அளவை ஈண்டுக் 
கூறினானென்பது கருத்து . 

மற்று , எழுத்தியல் வகையினைமாட்டேற்றான் முப்பத்து 
மூன்றெனக் கொள்வதன்றிப் பதினைந்தென்று கொள்ளுமா 
றென்னையெனின் எழுத்தோத்தினுட் குறிலு நெடிலும் உயிரு 
மெய்யும் இனமூன்றுஞ் சார்பெழுத்து மூன்றுமெனப் பத்தும் 
இயல்புவகையான் ஆண்டுப் படுத்தோதினான் ; உயிர் மெய்யும் 
உயிரளபெடையுந் தத்தம் வகையாற் கூடுமாறும் ஐகாரம் ஔ 
காரம் போலிவகையாற் கூடுமாறும் யாழ் நூலகத்து ஒற்றிசை 


1, 


2 . 


3 . 


அன்ன என ஒப்புக் கூறியதனானே . 
இம்மாத்திரையளவு என்றது இச்செய்யுளியலிற் கூறும் மாத்திரையளவு 
என்றபடி . 
வரையாது - நீக்கப்படாது . 
பயம் - பயன் . 
இனமூன்று - வல்லினம் , மெல்லினம் , இடையினம் . 
ஆண்டு என்றது எழுத்ததிகாரத்தை. 


4. 


5 . 


6 . 


215 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


நீளுமாறும் ஆண்டுத் தோற்றுவாய் செய்தான் . செய்யவே அவை 
ஈண்டுக் கூறும் எழுத்தியல் வகையோ டொக்குமென்று உய்த் 
துணர்ந்துகொள்ள வைத்தானென்பது . இவற்றோடு மகரக் 
குறுக்கமும் கூட்டிப் பதினாறெழுத்து என்பாருமுளர் . அதனாற் 
பயனென்னையெனின் பாட்டுடைத் தலைவன் கேட்டுக் காரண 
மாமென்பர் ; மற்றுயிர்மெய்த் தொடக்கத்து ஐந்தனையும் மேல் 
எழுத்தென்றிலனாகலான் ஈண்டு எழுத்தியல்வகையும் எழுத் 
தாக்கி அடக்குமாறென்னையெனின் ? ஈண்டு அன்னவெனவே , 
ஆண்டு இரண்டெழுத்தின் கூட்டமெனவும் “ மொழியெனவும் 
போலியெனவுங் கூறினானாயினும் அவற்றை எழுத்தியல் வகை 
யெனப் பெயர் கொடுப்பவே ஆண்டு நின்ற வகையானே ஈண்டு 
எழுத்தெனப்படுமென்பதாயிற்று . இதன் கருத்து : இயலென்ற 
தனான் இயற்றிக்கொள்ளும் வகையான் எழுத்து இணையதென் 
றானாம் . வகையென்பதனான் முப்பத்து மூன்றினைக் குறிலும் 
நெடிலுமென்றற் றொடக்கத்துப் பெயர் வேறுபாட்டாற் பத்து 
வகைப்பட இயற்றுதலுங் கூட்ட வகையானிரண்டும் , போலி 
வகையானிரண்டும் , " யாழ் நூல் வேண்டும் வகையானொன்று 
மென ஐந்துவகையானியற்றுதலுமென இருவகையுங் கொள்ளப் 
படும் ; அல்லதூஉம் , செய்யுட்கள் அவ்வெழுத்து வகையான் 
இன்னோசையவாக விராய்ச் செய்தலுங் கொள்க . மற்றள 


1. தோற்றுவாய் செய்தல் - தோன்றுதற் கிடஞ்செய்தல் . தொடக்கஞ் செய்தல் . 

உயிர்மெய்த் தொடக்கத்து ஐந்து , உயிர்மெய் , உயிரளபெடை , ஐகார 

ஔகாரப் போலி , ஒற்றளபெடை . ஆண்டு - எழுத்ததிகாரத்தினுள் . 
3 . இரண்டெழுத்தின் கூட்டம் என்றது , உயிர்மெய்யை . 
4. மொழி என்றது அளபெடையை. 
5 . போலி என்றது ஐகார ஒளகாரப் போலியை . 
6 . எழுத்தியல்வகையெனப் பெயர் கொடுத்தது , இச்சூத்திரத்துள் ( 2 ) என்க . 
7 . 

ஆண்டு நின்றவகையென்றது எழுத்தன்றி எழுத்தின் வகையாய் நின்றமையை . 
8. கூட்டவகையானிரண்டு என்றது - உயிர்மெய்யையும், உயிரளபெடையையும் . 
9 .. போலிவகையானிரண்டு ஐ , ஔ , 
10. யாழ்நூல் - இசைநூல் . ஒன்று - ஒற்றளபெடை . 


216 


செய்யுளியல் 


பெடையை மேல் மொழியென்றான் ஈண்டெழுத்தென்றானாக 
லின் , இதனை ஓரெழுத்தென்று கோடுமோ இரண்டெழுத் 
தென்று கோடுமோ எனின் , 

நெட்டெழுத் திம்ப ரொத்தகுற் றெழுத்தே . ( தொ . எழு . 41 ) 
என்று கூறியவற்றான் , ஆண்டு இரண்டெழுத்தெனக் கொள்ளக் 
கிடந்ததாயினும் 2 முன்னர்ப் போக்கி , 
அளபெடை யசைநிலை யாகலு முரித்தே . 

( 329 ) 
என்றவழி , எழுத்து நிலைமையும் எய்துவிக்குமாகலான் எதிரது 
நோக்கி ஈண்டு ஓரெழுத்தென்று கோடுமென்பது . இனி, அவற்றுட் 
குறிலும் நெடிலும் குற்றுகரமும் அசைக்குறுப்பாம் ; மற்று , 
ஒற்றொடு வருதலொடு மெய்ப்பட நாடி . 

( 315 ) 
என்பதனான் ஒற்றும் அசைக்குறுப்பாகாவோவெனின் , - அச் 
சூத்திரத்தானன்றே அவை குறிலும் நெடிலும் அடுத்து வந்தும் 
வேறுபடாது நேர்நிரையாத லெய்தியது நோக்கி அவை அசைக் 
குறிப்பாகாவென்றதென்க. மற்று இடைநின்று நிரையாதலை 
விலக்காவோவெனின் , - அன்னதோர் விதியுண்டாயினன்றே 
இவை இடைபுகுந்து விலக்கவேண்டுவதென மறுக்க . நெடிலும் 
அளபெடையிரண்டும் உயிரும் உயிர்மெய்யும் வல்லினமும் 
மெல்லினமும் இடையினமும் ஐகாரக் குறுக்கமும் ஒளகாரக் 
குறுக்கமுமெனப் பத்துந் தொடைக்கு உறுப்பாம் . குறிலும் 
நெடிலும் அளபெடையிரண்டும் இனம் மூன்றும் ஆய்தமும் வண் 
ணத்திற்கு உறுப்பாம் . இங்ஙனமே வேறுபடவந்த பயனோக்கி 
எழுத்தினை இயற்றிக் கோடலின் ‘ எழுத்தியல் வகை என்றா 
னென்பது ; அஃதேல் , ஒற்றுங் குற்றிகரமும் ஈண்டோதிய தென்னை 
யெனின் , - ஒற்று அளபெடையான் அசை நிலையுஞ் சீர்நிலை 
யுஞ் கோடலின் , ஈண்டு ஒற்றுக் கூறினான் . குற்றிகரமும் உயிராயி 


1 . 


2 . 


3 . 


ஓரெழுத்தென்றும் ஓரிரண்டெழுத்தென்றுங் கோடுமோவெனின் என்பது 
தாமோதரம்பிள்ளை பதிப்பு. 
முன்னர் - பின் . 
அச்சூத்திரம் - ஒற்றொடு வருதலென்ற சூத்திரம் . அச்சூத்திரத்தானன்றே 
எய்தியது நோக்கி ஆகாவென்றதென்க . 
அவை - மெய் . 
நேர் நிரை - நேரும் நிரையும் . 
அன்னதோர் விதி - ஒற்றிடை நிற்குமென்ற விதி , 


4. 


5 . 


6 . 


217 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


னும் ஒற்றுப்போல எழுத்தெண்ணி அடிவகுக்குங்கால் எண்ணப் 
படாதென்றற்குக் கூறினானென்பது ; அஃதேல் , 
ஒற்றெழுத் தியற்றே குற்றிய லிகரம் . 

( 320 ) 
என்பவாகலின் , அதனை ஈண்டுத் தழாஅற்கவெனின் , அக்கருத் 
தினால் அவ்வாறும் அமையுமென்பது ; அற்றன்று , இதனை மேற் 
புள்ளி பெறுமென்றிலனாதலான் புள்ளி பெறுமென்றற்கும் , 
ஒற்றெழுத் தியற்றே குற்றிய லிகரம் . 

( 320 ) 
என்றானென்பது . 

இனி , ஒரு சாரார் மாத்திரையென்றது எழுத்தலோசை 
யாகிய குறிப்பிசை கொண்டானென்பர் . அக்குறிப்பிசை உறுப் 
பாக வருஞ் சான்றோர் செய்யுள் யாண்டுங் காணாமையின் 
நாம் அது வேண்டாமாயினாம் . சிறுபான்மை ஒரேவழி வரினும் 
அத்துணையானே அஃது , இன்றியமையாத உறுப்போடு எண் 
ணப்படாதென மறுக்க . உறுப்பன்று என்றார்க்குக் குறிப்பிசை 
யாண்டுப் பெறுதுமெனின் , 
அசையுஞ் சீரு மிசையோடு சேர்த்தி . 

( 323 ) 
என்புழிப் , பெறுதுமென்பது . 

இனி , 


எழுத்தியல் வகையும் மேற்கிளந் தன்ன . 
என்பதனையும் எழுத்திலக்கணத்திற்றிரியாமற் செய்யுள் செய்க 
வென்றவாறென்பவெனின் , அஃதே கருத்தாயிற் சொல்லோத் 
தினுள்ளும் எழுத்திலக்கணமாகிய மயக்கமும் , நிலையும் முத 
லாகிய இலக்கணத்திற் றிரியாமற் சொல்லாராய்தல் வேண்டு 
மெனவும் , இவ்வதிகாரத்துள்ளும் ‘ எழுத்தியல் வகையும் சொல் 
லியல் வகையும் மேற்கிளந்தன்ன எனவுஞ் சூத்திரஞ் செய்வான் 
மன் ஆசிரியனென மறுக்க . 


1 . 


2 


எழுத்தல் ஓசையாகிய குறிப்பிசையை 323 ம் சூத்திர உரையுட் காண்க . 
மயக்கம் - இடைநிலை மயக்கம் . 
நிலை - முதனிலை ; இறுதிநிலை . 


3 . 


218 


செய்யுளியல் 


மற்று , மாத்திரையளவைக்கு இலக்கணங் கூறுமினெனின் , 
அதுவும் 


அசையுஞ் சீரு மிசையொடு சேர்த்தி . 

( 323 ) 
என்புழி , வல்லோராறெனப் பாவொடு பொருந்தக் கொளக் கூறு 
மென்பது ; அல்லதூஉம் , மாத்திரையினை அளவைப்பட நிறுத்துக 
என்ப தோரிலக்கமணாதலின் , இங்ஙனம் வரையறை யுடைத் 
தாக நோக்கிச் செய்யுளுறுப்பென்றானாமென்பது . 

மற்று , மாத்திரையினை அளவைப்பட நிறுத்தாக்காற் படுங் 
குற்றம் என்னையெனின் , - அற்றன்று ; 


வரகு வரகு வரகு வரகு 


என்னும் அடியினை, 

பனாட்டுப் பனாட்டுப் பனாட்டுப் பனாட்டு . 
என நிறுத்தின் அது மாத்திரைவகையாற் சிதைவுபட்டதாம் . 

அம்ம வாழி கேளாய் தோழி 
என்றாற் பின்னர்நின்ற இருசீரும் நெடிலாதல் இன்னா தென்றுந் 
தோழியெனப் பின்னர்நின்ற சீரைக் குறுக்கினவழி இன்னோசைத் 
தாமென்றும் அவ்வாறே செய்யுள் செய்ப . பிறவுங்கொச்சகக் 
கலியுள்ளும் ஒழிந்தனவற்றுள்ளும் இவ்வாறே கண்டு கொள்க . 

( 2 ) 
( அசைவகை யிவையெனல் ) 
315. குறிலே நெடிலே குறிலிணை குறினெடி 

லொற்றொடு வருதலொடு மெய்ப்பட நாடி 

நேரு நிரையு மென்றிசிற் பெயரே . 
இது , நிறுத்தமுறையானே அசைவகை யுணர்த்துதல் நுதலிற்று . 

இ - ள் : குறிலும் நெடிலுந் தனித்து வந்தும், குறில் இரண்டு 
இணைந்து வந்துங் குறிற்பின்னர் நெடில் இணைந்து வந்தும் 
அவை ஒற்றடுத்தும் முறையானே நேர்நிரையாகை யானே நேர 
சையும் நிரையசையுமென்றாம் என்றவாறு . 

குறிலே நெடிலே யொற்றொடு வருதலொடு . 
எனவும் , 


1 . 


பனாட்டுப் பனாட்டு ..... என்னும் ஓசை நீண்டு காட்டலின் வழு . 


219 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


குறிலிணை குறினெடி லொற்றொடு வருதலொடு . 


எனவும், வேறு நிரனிறீஇப் பொருளுரைக்க. மெய்ப்பட நாடி 
என்பது பொருள்பெற ஆராய்ந்து ; எனவே , இப்பெயர் ஆட்சி 
காரணமேயன்றிக் குணங் காரணமாகலு முடையவென்றவாறு . 
உயிரில்லெழுத்தல்லாதன ( 356) தனித்து நிற்றலின் இயலசை 
யென்னும் பொருள்பட நேரசையென்றாயிற்று . 


அவை இரண்டு நிரைதலின் இணையசையென்னு 

ம் 
பொருள்பட நிரையசையென்றாயிற்று ; அல்லதூஉம் , மெய்ப் 
பட நாடி என்றதனான் அவ்வாய்பாடே அவற்றுக்குக் காரண 
மென்பதூஉங் கொள்க . உடம்பொடு புணர்த்தல் ( 665 ) என்ப 
தனால் உதாரணமுங் கூறியவாறு . அவை நேர்நிரையெனச் 
சொல்லிக் கண்டு கொள்க . அ ஆ எனவும் , அல் ஆல் எனவும், பல 
பலா எனவும் , புகர் புகார் எனவும் , பிறவும் இவ்வாறு வருவன 
வெல்லாங் கொள்க . 


மற்று , குறினெடிலென எழுத்தாக ஓதியதென்னை ? சொல் 
லாயவழி அசையாகாவோவெனின் , - அவை ஒற்றொடு வருத 
லென்றதனானே , சொல்லாதலும் நேர்ந்தானாகவே அவை இரு 
வாற்றானும் 2 அசையாமென்பது சீரின்றன்மைக்கண் வந்தது . 

உள் ளார் தோ ழி என நேரசை நான்கும் வந்தன . 
‘ வரி வரால் கலா வலின் என நிரையசை நான்கும் வந்தன . ( 3 ) 


1 . 


உடம்பொடு புணர்த்தல் என்பதனை உடம்படு புணர்த்தல் ( உடம் படுபு 
உணர்த்தல் ) என்று பாடமிருப்பதாக , டாக்டர் உ.வே.சாமிநாதையர் 
நன்னூல் சங்கர நமச்சிவாயருரைப் பதிப்புட் கூறியுள்ளார் . இங்கே உடம் 
பொடு புணர்த்தலால் அமைந்து கிடந்ததென்றது நேரு நிரையுமென்று 
கூறிய அசைப்பெயர்களே அவற்றிற் குதாரணமாயமைந்து கிடக்குமாறு 
சொன்னமையை . 
அசையாமென்பது என்பதில் முற்றுத்தரிப்பு இருப்பதே பொருத்தம் . பின்வரு 
முதாரணங்கள் சீரின்கண் அசை வந்ததற்குக் காட்டியனவாதலின் . 
சீரின் றன்மைக்கண் வந்தது என்பதில் யாதோ பிழை இருத்தல் வேண்டும் . 
அவ்வாக்கியம் உதாரணங்களை விளக்க வந்ததாகத் தோன்றுகின்றது . 
அசையாமென்பது வந்தது என்று முடிக்கில் உதாரணம் என்பது பின்வரல் 
வேண்டும் . 


2 . 


3 . 


220 


செய்யுளியல் 


( இதுவுமது ) 
316. இருவகை யுகரமோ டியைந்தவை வரினே 

நேர்பு நிரைபு மாகு மென்ப . 
இது , சொல்லாத அசைக்கூறுஞ் சொல்லுகின்றது . 

இ - ள் : இருவகை யுகரமென்பன: குற்றுகர முற்று கரங்கள் ; 
அவற்றோடு மேற்கூறிய நேரசையும் நிரையசையும் ஒரு சொல் 
விழுக்காடுபட இயைந்துவரின் நிறுத்தமுறையானே நேரசை 
யோடொன்றி வந்த குற்றுகரமும் அதனோடு ஒன்றி வந்த முற்று 
கரமும் நேர்பசையெனப்படும் ; நிரையசையோடொன்றி வந்த 
குற்றுகரமும் அதனோடொன்றிவந்த முற்றுகரமும் நிரை பசை 
எனப்படும் என்றவாறு . 

இயைந்தென்றான் இருவகை உகரமும் இரு பிளவுபடாது 
ஒன்றாகி வரல்வேண்டும் , அங்ஙனம் அசையாங்காலென்றற்கு . 
இருவகை உகரமும் ஒருகாலத்து ஒன்றன்பின் வாரா , வேறு வேறு 
வருமென்பது . இருவகை உகரமும் இறுதிக்கண் நின்று அசை 
யாக்குமென்பதென்னை பெறுமாறெனின் ? - குற்றுகரம் ஈற்றுக் 
கணல்லது வாராமையானும் , 
நிற்ற லின்றே யீற்றடி மருங்கினும் . 

( 321 ) 
என்பதனானும் பெறுதுமென்பது ; அல்லதூஉம் , நுந்தை 
யென்னும் முதற்கட் குற்றுகரம் இறுதிக்கண் நேரசையல்லது 


1 . 


2 . 


இரு பிளவுபடாது என்றது வருஞ்சொல்லோடு சேர்ந்து வேறசையாகாமல் 
ஒருசொல் விழுக்காடுபட நிற்றலை . உண்டுடுத்து இதில் உண்டு என்பது 
குற்றுகரமேனும் வருஞ்சொல்லோடு சேர்ந்து வேறசையானமையால் 
நேர்பன்றானமை காண்க . பிறவாறும் பிளவுபடுவன ஆகா என்க . 
குற்றியலுகரம் மொழி ஈற்றுக்கண் வருதலானே இறுதிநின்று அசையாமென் 
பதும் , முற்றியலுகரம் நிற்றலின்றே ஈற்றடி மருங்கினும் என்ற விதிப்படி 
அடியீற்றில் நில்லாதெனவே இடைக்கண் புணர்ச்சிவகையான் நிற்குமாதலின் 
மொழி இறுதிக்கண் நின்று அசையாமென்பதும் பெறப்படும் என்க . புணர்ச்சி 
வகையான் வந்ததற்கு உதாரணம் , நாணுத்தளை , விழவுத்தலைக் கொண்ட 
என்பன. இவற்றில் வருமுகரம் புணர்ச்சி பற்றி வந்தன. நாண் உகரம்பெற்று 
நாணு எனவும் , விழா என்பது குறுகி உகரம் பெற்று விழவு எனவும் நின்றன . 
எழுத்ததிகாரம் நோக்குக . 
இறுதிக்கண் நேரசையல்லது நிரையசையடுத்து வருதலின்மையானும் என்ப 
தில் அல்லது என்பதை நீக்கிக்கொள்க . நுந்தை , நேரசை யிறுதிக்கண்ணும் 


. 


3 . 


221 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


நிரையசை அடுத்து வருதலின்மையானும் அது பெறுது மென்பது. 
முன்னர் நேரசை நான்கும் நிரையசை நான்குமென எண்வகை 
யான் அசை கூறி அவற்றுப்பின் இருவகை யுகரமும் வருமெனவே, 
அவை குற்றுகரத்தோடு எட்டும் முற்றுகரத்தோடு எட்டுமாகப் 
பதினாறு உதாரணப் பகுதியவாய்ச் சென்ற தேனும் , அவற்றுட் 
குற்றெழுத்துப் பின்வரும் உகரம் நேர்பசையாகாதென்பது , 
குறிலிணை யுகர மல்வழி யான . 

( 317 ) 
என்புழிச் சொல்லுதும் ; ஒழிந்தன குற்றுகர ( ம் ) நேர்பசை 
மூன்றும் நிரையசை நான்குமாயின . 

உதாரணம் : வண்டு , நாகு , காம்பு எனவும் , வரகு , குரங்கு , 
மலாடு , மலாட்டு எனவும் இவை குற்றுகரம் அடுத்து நேர்பும் 
நிரைபும் வந்தவாறு . 

இனி , முற்றுகரம் இரண்டசைப் பின்னும் வருங்காற் குறி 
லொற்றின் பின்னும் , நெடிற்பின்னுமென நேரசைக்கு இரண்டல்ல 
தாகாது . நிரையசைக்கண்ணும் குறிலிணைப்பின்னும் குறினெடிற் 
பின்னுமல்லதாகாது . 

உதாரணம் : மின்னு , நாணு எனவும் , உருமு, குலாவு எனவும் 
வரும் . வாழ்வு , தாழ்வு என நெடிலொற்றின் பின்னும் முற்றுகரம் 
வந்ததாலெனின் , அவை ஆகாவென்பதூஉம் இக்காட்டிய 
நான்குமே ஆவனவென்பதூஉம் முன்னர், 
நிற்ற லின்றே யீற்றடி மருங்கினும் . 

( 321 ) 
என்புழிச் சொல்லுதும் . 

இனி, ஒரு சாரார் நேர்பசை, நிரைபசையென்பன வேண்டா 
வென்ப ; என்னை ? குற்றுகர முற்றுகரங்களை வேறாக்கி அலகிட 


- 


1 . 


நிரையசை யிறுதிக்கண்ணும் அடுத்துச் சின்னுந்தை , இராநுந்தை என வரும் . 
அப்போது , முறையே நேர்பு நிரைபு ஆகாது . எனவே குற்றுகரம் இறுதிக் 
கண்ணே வந்து நேர்பு நிரைபு ஆகும் என்றபடி . இதனை 9 ம் சூத்திர உரை 
நோக்கியறிக . 
குற்றெழுத்துக்குப்பின் வரும் உகரம் அது என்பது போல்வது இது 
முற்றுகரமாவதன்றிக் குற்றுகரமாய் நேர்பசை யாகாது . 
மின்னு - குறிலொற்றின்பின் வந்தது . நாணு - நெடிற்பின் வந்தது . உருமு - 
குறிலிணைப்பின் வந்தது . குலாவு - குறினெடிற்பின் வந்தது . ஒரு சாரார் 
என்றது . சிறுகாக்கை பாடினியார் முதலானோரை . அமையாதே - அமையாதா ? 


2 . 


222 


செய்யுளியல் 


அமையாதே ? ஞாயிறு எனக் குற்றுகரங் குறிலிணையாய் அலகு 
பெறுமாறெனக் குற்றங் கூறுப . முற்றுகரமும் தேமாவென 
நேரசையாயிற்றுப்போல , மின்னு என்ற வழியும் வேறலகுபெற 
அமையுமென்பது ; அற்றன்று ; குற்றுகரத்தினைக் குற்றெழுத் 
தென்ப ; வேறு குற்றுகரம் வேண்டாதாரும் . என்றார்க்கு வேண்டி 
னானையுங் குற்றங் கூறுவரவர் ; என்னை ? குற்றியலுகரம் அரை 
மாத்திரைத்தாகலின் , ஒற்றுப் போல ஓரசையுள் ஒடுக்கி அலகிடப் 
படும் . அற்றன்றேற் குற்றெழுத்தாக்கி அலகுவைக்கவே அமையு 


1 . 


2 . 


3 . 


ஞாயிறு - நேர் நிரை . இதில் . ‘ யிறு குறிலிணையாக வைக்கப்படும் . என - 
என்னுமென்று மிருக்கலாம் . 
முற்றுகரமும் அமையுமென்பது என முடிக்க . தேமா என என்பது தேமா 
என்பது என்றிருத்தல் வேண்டும் . 
நேர்பு நிரைபு எனக் குற்றுகரத்தை வேறசையாக வேண்டாதாரும் குற்று 
கரத்தைக் குற்றெழுத்தாக வைத்தே அசைகொள்வர் . ஆதலின் இவ்வாசி 
ரியரும் ஞாயிறு முதலியவற்றை மாத்திரம் குற்றெழுத்தாக வைத்து அசை 
கொண்டார் . ஆகலின் யாண்டும் அவ்வாறு கோடல்வேண்டுமென்பது நியதி 
யன்று . ஆதலின் அற்றன்று என மேலே கூட்டுக . என்றார்க்குக் கூறும் என 
இயைக்க . அவர் என்றது குற்றுகரத்தைக் குற்றெழுத்தாகக் கொள்ளும் ஒரு 
சாராரை . 
வேண்டினானை என்றது குற்றுகரம் வேண்டினானை என்றபடி . வேண்டி 
னான் - குற்றுகரத்தை ( நேர்பு நிரைபு என ) வேறசையாக வேண்டினான் ; 
என்றது இந்நூலாசிரியரை . 
ஒற்றுப்போல ஓரசையுள் ஒடுக்கி அலகிடப்படும் என்றது வரகு என்புழி கு 
என்பதை ஒற்றாகக்கொண்டு வர என்பதை நிரையசையாகக் கோடலை . 
அலகு வைத்தல் என்றது கு என்பதையும் குற்றெழுத்தாகக் கொண்டு வருகு 
என்பதை நிரைநேர் எனக் கோடலை . குற்றுகரம் ஒற்றுந் தானுமாகி அரை 
மாத்திரை என்றது ஒற்றுக்குரிய அரைமாத்திரை தன்னுள் அடங்கத்தான் 
தனக்குரிய மாத்திரையோடு நிற்றலை. தனி மெய்யாயின் ஒடுங்கியிசைக்கும் ; 
மெய்யின் மேல் அரைமாத்திரையான குற்றுகரமுஞ் சேர்ந்து நிற்றலின் 
அகன்று இசைக்கும் என்றார் . ஒடுங்கியிசைத்தல் முன்னின்ற ஒரசையுள் 
ஒடுங்கயிசைத்தல் . நாள் என்றவழி முன்னின்ற நெட்டெழுத்துள் மெய் 
ஒடுங்கி இசைத்தலும் நாடு என்றவழிடுகரம் ஒடுங்கியிசை யாமையும் செவி 
கருவியாகவுணர்ந்து கொள்க . செயற்பாலது ஓரசையாக்குதல் எனக் 
கண்ணழிக்க. 
நேர்பு அசை நிரைபு அசைகளைத் தொல்காப்பியர் கொண்டமைக்கு 
இளம்பூரணர் கூறுங் காரணத்தையும் ஈண்டுக் காட்டுதும் . அது வருமாறு : 


5. 


223 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


மென்பதாம் அவர் கருத்து . அதற்கு விடை - குற்றுகரம் ஒற்றுப் 
போன்று ஒடுங்கி நில்லாது ; என்னை ? தன்னான் ஊரப்பட்ட 
ஒற்றுந் தானுமாகி அரைமாத்திரைத்தாகியும் , ஒடுங்கி இசை 
யாது அகன்று இசைக்கும் , அதனால் ஒற்றென்றலுமாகாது ; 
பின்னும் ஒரு மாத்திரைத்து ஆகாமையிற் குற்றெழுத்தெனலு 
மாகாது ; மற்று , அதனான் அதனை ஒற்றென அடக்கார் ; குற் 
றெழுத்தென ஏற்று அலகு கொள்ளார் ; இனி, அதனைச் செயற் 
பாலதோர் அசையாக்குதலென்பது நோக்கி நேர்பசை நிரை 
பசையென வேண்டினானென்பது . அவை வண்டு , கொண்டி 
என ஓசையொவ்வாமை செவி கருவியாக உணர்ந்துகொள்க . 
அஃதேல் , ஞாயிறு , வலியது என்றவழிக் குறிலிணை யுகர மெனக் 
குற்றெழுத்தாக்குவது எற்றுக்கெனின் , அளபெடையை ஓசை 
யிற் சிதையாது நிலப்படையுள் அலகு சிதைத்தாற்போலக் 
குற்றுகரத்தைக் குற்றெழுத்துப்போல அலகுபெறுமென்பது 
இலக்கணமில்லதோர் வழுவமைதிதானாயதனை இலக்கணமாக 
ஒத்துக்கொண்டு இலக்கண வகையாற் குற்றுகரமாதலை விலக்கு 
வாரும் உளரோவென மறுக்க . அஃதாக , முற்றுகரம் ஒரு மாத் 
திரையாகலிற் குற்றெழுத்தாக்கி நேரும் நிரையும் ஆக்கப் பெறா 
வோவெனிற் பெறா ; என்னை ? 


65 


1 


அஃதேல் நேர்பசை நிரைபசையெனக் காக்கைபாடினியர் முதலாகிய 
ஒருசாராசிரியர் கொண்டிலராலெனின் , அவர் அதனை இரண்டசையாக்கி 
உரைத்தாராயினும் , அதனை முடிய நிறுத்தாது , வெண்பாவீற்றின்கண் 
வந்த குற்றுகர நேரீற்றியற்சீரைத் தேமா புளிமா என்னுமுதாரணத்தான் 
ஒசையூட்டிற் செப்பலோசை குன்றுமென்றஞ்சி , காசு பிறப்பு என உகர 
வீற்றா னுதாரணங் காட்டினமையானும், சீருந் தளையுங் கெடுவழிக் குற்றிய 
லுகரம் அலகுபெறாதென்றமையானும் , வெண்பா வீற்றிலும் உகரஞ் 
சிறுபான்மை வருமென உடன்பட்டமையானும் நேர்பசை நிரைபசை என்று 
வருதல் வலியுடைத்தென்று கொள்க . " என்பதே . 
அடக்கார் - அடக்கான் என்றிருப்பது நலம் . 
கொள்ளார் - கொள்ளான் என்றிருப்பது நலம் . 
நிலப்படை என்றது ஒசைக்கு இடமாகிய எழுத்தை . 
அலகு சிதைத்தல் - அசைக்குரிய எழுத்தாகக் கொள்ளாது விடல் .. 
முற்றுகரம் ஈற்றில் நின்று நேராதற்கன்றி நிரையாதற்கு உதாரணம் 
காணப்படவில்லை . ஆதலின் , நிரை என்பது பொருந்துமோ என்பது 
ஆராயத்தக்கது . நேராக்கப் பெறாவோ எனின் என்றிருப்பது நலம் . 


1 . 


2 . 


3 . 


4. 


5 . 


224 


செய்யுளியல் 


வண்டு வண்டு வண்டு வண்டு . 
என நின்றவழிப் பிறந்த அகவலோசை , 

மின்னு மின்னு மின்னு மின்னு 
என நின்றவழியும் பெறப்படுமாதலின் , அதுவும் , அது பட்டதே 
பட்டு அவ்வசையே பெறுமென்றானென்பது ; அல்லதூஉம் , வெண் 
பாட்டீற்றடி வண்டு எனக் குற்றுகரவீற்றான் இற்றவழி , கொல்லு 
என முற்றுகரவீற்றான் இறுமாயினும் ஒத்தவோசையாம் . 

இனி , உகரவீறல்லாத தேமாவென்பதனான் வெண்பா 
முடியாவென்பர் ; அதனாலுங் குற்றுகரத்தின் செய்கை முற்று 
கரத்திற்கும் வேண்டி நேர்பு நிரைபு கொண்டானென்பது . அற்றன் 
றியுங் குற்றுகரஞ் சார்ந்துதோன்றுமாறுபோல அம்முற்றுகர 
மும் வருமொழி காரணமாக நிலைமொழிச் சார்ந்து தோன்றுத 
லொப்புமை நோக்கியும் அதனைக் குற்றுகரம் போல ஓரசைக்கு 
உறுப்பாம் என்றானென்பது . 

எழுத்தள வெஞ்சினுஞ் சீர்நிலை தானே 
குன்றலு மிகுதலு மில்லென மொழிப. 

( 355 ) 
என்பதனான் அவை அவ்வாறாதல் அறிந்துகொள்க . இவை 
யும் ஆட்சியுங் குணமுங் காரணமாகப் பெற்ற பெயர் . ஆட்சி , 
நிரையவ ணிற்பி னேரு நேர்பும் . 

( 387 ) 
எனவும் , 
நேரீற் றியற்சீர் நிரையு நிரைபும் . 

( 386 ) 
எனவும் வருமென்பது . இருவகை யுகரமும் அடைந்து வந்த இயல 
சையிரண்டும் , நேர்பும் நிரைபுமென்றாலும் , நேரும் நிரையு 


1 . 


2 . 


3 . 


அதுவும் என்றது முற்றுகரத்தை . அது என்றது குற்றுகரத்தை , வண்டு என்று 
முடியினும் கொல்லு என்று முடியினும் நேர்பசையாகக் கொள்ளப்படும் 
என்றவாறு . 
முடியா என்றது வெண்பாட்டீற்றடியை . 
அம்முற்றுகரம் என்றது மின்னு முதலியவற்றிலுள்ள முற்றுகரங்களை. இவை 
நிலைமொழிபற்றித் தோன்றுதலை எழுத்ததிகாரம் புள்ளிமயங்கியலிற் 
காண்க . 
ஆட்சி என்றது ஆசிரியர் சூத்திரங்களில் ஆளுதலை . 
இயலசை யிரண்டு - நேர் நிரை . 


4 . 


5 . 


225 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


மென்னும் பொருண்மையவேயாகலான் அவற்றது பெயரான் 
இவற்றையும் பெயர் கொடுத்தான் ஆகுபெயராக்கியென்பது . 
எனவே , நேர் நிரையின்பின் உகரம் வருதலின் நேர்பு நிரைபெனக் 
குணங் காரணமாதலும் பெற்றாம் . 

( 4 ) 


( குற்றுகரம் இவ்விடத்து நேர்பசையாகாவெனல் ) 
317. குறிலிணை யுகர மல்வழி யான . 
இஃது , எய்தியது ஒரு மருங்கு மறுத்ததாம் ; எய்தாதது எய்து 
வித்ததூஉமாம் ; வழுவமைத்ததெனினும் அமையும் . தனிக் குறிலா 
னாகிய நேரசைப்பின்னும் இருவகையுகரம் வந்து நேர்பசையா 
தலை விலக்கினமையின் எய்தியது ஒருமருங்கு மறுத்ததாம் . 
குற்றுகரங் குற்றெழுத்துப்போன்று அலகு பெறுமென்றமை 
யின் எய்தாதது எய்துவித்து வழுவமைத்ததாம் . 

இ - ள் : இருவகை உகரமும் இருகுறிலாகி இணைந்தவழி 
நேர்பசையாகாது என்றவாறு . 

கரு மழு முற்றுகரம் நேர்பசையாகாது நிரையசையாயிற்று . 
என்றார்க்குக் குற்றுகரம் விலக்கியதென்னை ? குறிலிணை வந்த 
வழிக் குற்றுகரமாகாதென்பது , 

நெட்டெழுத் திம்பருந் தொடர்மொழி யீற்றுங் 
குற்றிய லுகரம் வல்லா நூர்ந்தே . 

( தொ . எழு . 36 ) 
என்றதனாற் பெறுதும் பிறவெனின் , அது நோக்கிக் கூறினா 
னல்லன் ; ஏற்புழிக் கோடல் என்பதனான் ஞாயிறு வலியது என 
ஓரசைப்பின்னர் வந்தவழி இது குற்றுகரமேயாமன்றே , ஆண்டும் 
அது குறிலிணை யுகரமெனவே படுமென்பது ; பட்டக்கண்ணுங் 
குற்றுகரமேயென வழுவமைத்தவாறு . குறிலிணையெனக் 
குற்றுகரத்தையும் உடம்பொடு புணர்த்தல் ( 665 ) என்பதனாற் 
குற்றெழுத்தென வேண்டினானென்பது பெற்றாம் . இங்ஙனங் 
குற்றுகரங் குறிலிணையாகியும் குற்றுகரமாகி எழுத்தள வெஞ்சி 


1 . 


2 . 


நேரின் பெயரையும் நிரையின் பெயரையும் நேர்புக்கும் நிரைபுக்கும் 
ஆக்கிக்கொண்டமையின் ஆகுபெயராயிற்று . 
குறிலிணைந்தவழி , குற்றுகரமாகாதென்பது பெறுதுமென்றது நெட்டெழுத் 
திம்பர் ( எழுத்து - நூன்மரபு ) என்றதனால் அது இது எனவரும் தனிக்குறி 
லின் பின்வரும் உகரம் விலக்கப்பட்டதென்பது பெற்றமையை . இச் 
சூத்திரத்தையும் முற்சூத்திரத்தையும் ஒன்றாக்குவர் இளம்பூரணர் . 


226 


செய்யுளியல் 


னும் அமையுமெனவே , நுந்தையென்னும் முதற் கட் குற்றுகரமுங் 
குற்றெழுத்துப்போன்று அலகுபெறும் எழுத்தள வெஞ்சினு 
மென்பது கொள்க . இஃது ஒன்றின முடித்த றன்னின முடித்தல் 
என்னும் உத்திவகை. 

( 5 ) 


( அசைகளின் பெயர் உணர்த்துதல் ) 
318. இயலசை முதலிரண் டேனைய வுரியசை . 


இது , மேற்கூறிய அசை நான்கினையும் இரு கூறுசெய்து 
அவற்றுக்கு எய்தாதது எய்துவிக்கின்றது . இனி, ஆட்சியுங் குண 
னுங் காரணமாக வேறுவேறு பெயர் கொடுக்கின்றது இச்சூத் 
திரமெனவும் அமையும் . 

இ - ள் : முதற்கணின்ற நேரும் நிரையும் இயற்றிக் கொள்ளப் 
படாது , இயற்கைவகையான் நின்றாங்கு நின்று தளைப் பனவாம் . 
ஒழிந்தனவிரண்டும் இயற்றிக்கொள்ளப்பட்டு இயலசை யாதற்கு 
உரியவாம் என்றவாறு . 

எனவே , எய்தாதது எய்துவித்தது ; தானே இயலசை உரியசை 
யென்று ஆளுமாகலானும் இயற்கையால் இயறலின் இயலசை 
யெனவும் , அவை செய்யுந் தொழில் செய்தற்கு உரியவாகலான் 
உரியசையெனவும் , ஆட்சியுங் குணனுங் காரணமாகப் பெய 
ரெய்துவித்ததூஉமாயிற்று . 
அங்ஙனம் இயற்றிக்கொள்ளுமாறு சீர் கூறும் வழிக்கூறுதும் . ( 6 ) 
( தனிக்குறில் முதலில் அசையாவது இவ்விடத்தெனல் ) 

319. தனிக்குறின் முதலசை மொழி சிதைத் தாகாது . 
இஃது , எய்தியது விலக்கிப் பிறிது விதி வகுத்தனுதலிற்று ; 
உகிரி , மயிரி என நின்றவழி , குறிலிணையேயன்றி மூன்றெழுத்து 


1 . 


எஞ்சுதல் - ஈண்டு மாத்திரை குறைதல் , ஞாயிறு அரைமாத்திரையான 
குற்றுகரமேனும் பாதிரிபோலச் சீர்கோடலின் குற்றுகரம் குற்றெழுத்தாகக் 
கொள்ளப்பட்டது . 
நுந்தையென்னு முதற்கட் குற்றுகரமும் தேமாப்போலக் கொள்ளப்படும் 
என்றபடி . 
அவை - இயலசை. இயலசை செய்யுந் தொழிற்குரியது உரியசை யென்றவாறு . 


2 . 


3 . 


227 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


நிறைந்தமையின் நிரையசையாகா ; தனித்தனி நேரசையா 
கலும் , மூன்று குற்றெழுத்தினுள் இரண்டு குறிலிணையாக ஒன்று 
நேரசையாவதும் முதற்கண்ணே கொல்லோவெனவும் , எய்திய 
தனை விலக்கி விட்டிசைத்தவழித் தனிக்குறில் நேரசையாமென் 
பது எய்துவித்தமையின் . 

ள் : தனிக்குறிலானாகிய நேரசை முதற்கண் மொழி 
சிதைத்துச் செய்யப்படாது என்றவாறு . 

இங்ஙனம் முதற்கண் வரையறுப்பவே இடையும் இறுதியும் 
மேலோதியவற்றான் நேரசையாமென்பது . மொழி சிதைத்த 
லென்பது , விட்டிசையாத மொழியை விட்டிசைத்து மொழி 
தல் . எனவே , விட்டிசைத்த மொழியாயின் அது மொழி சிதைத்த 
தெனப்படாது இயல்பாமென்பது பெற்றாம் . கரு மழு என முதற் 
கண் மொழி சிதைத்து நேரசையாகாமையும் குறிலிணையெனப் 
பட்டு நிரையசையாயினவாறும் கண்டுகொள்க. 
அஆ வீழந்தான் 

( நாலடி . 9 ) 
எனவும் , 

அஉ வறியா வறிவி லிடைமகனே 

நொ அலைய னின்னாட்டை நீ . 
எனவும் இவை விட்டிசைத்தலின் மொழி சிதையாது தனிக் குறில் 
முதற்கண் நேரசையாயினவாறும் , அவை குறினெடிலும் குறிலி 
ணையுமெனப்பட்டு நிரையசையாகாதவாறும் கண்டு கொள்க . 

இனி , விட்டிசைக்கும் இடந்தான் மூன்றென்பது உரையிற் 
கொள்க . அவை , 

அஆ விழந்தான் எனக் குறிப்பின்கண் வருதலும் . 
அஉ வறியா எனச் சுட்டின்கண் வருதலும் , 

‘ நொ அலையல் என ஏவற்கண் வருதலுமென விட்டிசைக்கு 
மிடந்தான் மூன்றெனப்பட்டது . முதலசையென்பது , நேரசை 


1 . 


2 . 


நிரைந்தமையின் என்று மிருந்திருக்கலாம் . 
நிரையசை ஆகாமல் மூன்றெழுத்தும் தனித்தனி நேரசையாதலும் பின் 
இரண்டுங் குறிலிணையாக ஒன்று நேரசையாதலும் முதற்கண்ணேயோ 
எனவும் எய்தியதென்க . ஆகாது என்பதில் து விடப்பட்டது . 
விட்டிசைத்தல் - பிளந்திசைத்தல் . 


3 . 


728 


செய்யுளியல் 


யென்பாருமுளர் . அது விதந்தோதல்வேண்டா, தனிக் குறிலான் 
அசையாமெனப்பட்டது நேரசையேயென்பது பெறுதுமாகலான் . 
மற்றும் , 

இஉக் குறுக்கம் 
என்றவழி , விட்டிசைத்து மொழி சிதையாதாகலான் அவ் 
விரண்டெழுத்துங் கூட்டி நேர்பசையென்னாமோவெனின் , 
அவை பிளவுபட நிற்றலின் இயைந்திலவென மறுக்க , ( 7) 


( குற்றியலுகரம் அலகு பெறாதெனல் ) 
320. ஒற்றெழுத் தியற்றே குற்றிய லிகரம் . 
இஃது , எய்தாதது எய்துவித்து ஐயம் அறுத்தது . 

ள் : மேற்கூறிய எழுத்திலக்கண வகையானும் ஈண் 
டோதும் அசைக் குறுப்பாமாற்றானும் எல்லாங் குற்றியலிகரம் 
ஒற்றெழுத்தியற்றேயாம் என்றவாறு . 

தேற்றேகாரம் அடுத்துக் கூறியவாறு . எனவே 
எழுத்தோத்தினுள் , 

மெய்யீ றெல்லாம் புள்ளி யொடு நிலையல் . ( தொ . எழு . 104 ) 
எனக் கூறி , 
குற்றிய லுகரமு மற்றென மொழிப. 

( தொ . எழு . 105 ) 
எனக் குற்றுகரத்திற்குப் புள்ளி பெறுதலுங் கூறினான் ; அது 
போலக் குற்றிகரமும் புள்ளி பெற்று நிற்றல் உடைத்தெனவும் , 
ஈண்டுக் குற்றுகரம் நேர்பும் நிரைபுமாகியவாறுபோலத் தானும் 
ஓர் அசையாகுங் கொல்லென்று ஐயுறுவது வேண்டா, ஒற்று 
நின்றாங்கு நின்று இயலசை உரியசைகளைச் சார்ந்து வருதலும் 
ஒற்றுப்போல எழுத்தெண்ணப்படாமையுமுடைத்து என்றவாறு 
மாயிற்று . எனவே , ஒற்றெழுத்தியற்றாயினுங் குற்றுகரம் இகரக் 
குறுக்கம்போலாது செய்யுட்கு உபகாரப்பட்டதோர் அசை வேறு 


1 . 


2 . 


அது - நேரசை . முதலசையென விதந்து ஓதல் வேண்டா என்றபடி . 
விட்டிசைத்து மொழிசிதையாது நிற்றலின் மின்னு என்பதுபோல நேர்பசை 
யாகக் கொண்டாலென்னையெனின் ? இஉ என்று பிளவுப்பட்டிசைத்தலின் 
நேர்பு என்று கொள்ளலாகாதென்றபடி . 
இயற்றே என்பதில் ஏகாரம் தேற்றம் என்றபடி . 


3 . 


199 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


பாடு தோன்ற நிற்குமென்றவாறாயிற்று . மற்று எண்ணப்படா தென் 
றது ஈண்டுக் கூறல்வேண்டுமே ? 
உயிரில் லெழுத்து மெண்ணப் படாஅ 

( 356 ) 
என்புழிப் பெறுதுமாலெனின் , அது குற்றுகரத்திற்கே கூறிய 
தென்பது ஆண்டுச் சொல்லுதும் . 
உதாரணம் : 

மியாயிக மோமதி யிகுஞ்சின் னென்னும் . ( தொ . சொல் . 276 ) 
எனவும் , 
அருளல்ல தியாதெனிற் கொல்லாமை . 

( குற . 254 ) 
எனவும் இவை இயலசை சார்ந்து ஒற்றியற்றாகிக் குற்றியலிகரம் 
வந்தவாறு . நாகியாது வரகியாது எனக் குற்றிகரம் உரியசை 
சார்ந்து ஒற்றியற்றாகி வந்தவாறு . அது நிரையும் நிரைபுஞ் சார்ந்து 
ஒற்றியற்றாமாறு இல்லை போலும் . இவற்றையெல்லாம் ஒற் 
றெழுத்தியற்றே என்பதனாற் புள்ளியிட்டெழுதுக. இது சொல்லிய 
காரணம் : குற்றுகரம் அரைமாத்திரைத்தாகியும் ஒற்றியற்றா 
காது நேர்பும் நிரைபும் ஆகியவாறுபோல அதற்கு இனமாகிய 
குற்றிகரமும் அரைமாத்திரைத்தாகி வேறோரசையாங் கொல் 
லென்று ஐயுறாமற் காத்தவாறு . 

மற்று ஆய்தத்தினையும் ஒற்றியற்றென்னாமோவெனின் , 
அஃது எழுத்தோத்தினுள் , 
எழுத்தோ ரன்ன 

( தொ . எழு . 141 ) 
என்பதனாற் பெற்றாமென்பது . மற்று , 
முந்தியாய் பெய்த வளை கழலும் . 

( யா . வி . ப . 43 ) 
எனவும் , 

நினக்கியான் சொல்லிய தின்ன தின்று. 
எனவும் இவை ஒற்றியற்றாகாது எழுத்தியற்றாயினவென்று 
காட்டுவாருமுளர் . முந்தியாய் என்பது இகரவீறுமாமாகலின் 


1. 


2 . 


3 . 


மியாயிக - குற்றியலிகரம் நீக்க நேர் நிரை . தியாதெனில் - நேர் நிரை . 
நாகியாது - நேர் நேர்பு . வரகியாது - நிரை நேர்பு . 
முந்தியாய் என்பதை முந்தி என்று இகரவீறாகப் பிரிக்கின் குற்றியலிகர 
மாகாது , நினக்கியான் என்பது இகரவீறாகப் பிரிக்கமுடியாத ாயினும் 
சான்றோர் செய்யுளல்லவென்றதனால் மறுக்கப்பட்டது . 


2301 


செய்யுளியல் 


அது காட்டல் நிரம்பாது ; அல்லதூஉம் , அவை சான்றோர் செய் 
யுளல்லவென மறுக்க . இனி , ஒற்றும் எழுத்துமென உம்மையோ 
டெண்ணலுமாகாது ; இவ்வோத்தினுள் , 
உயிரில் லெழுத்து மெண்ணப் படாஅ. 

( 356 ) 
என ஒற்றினையும் எழுத்தென்றானாகலின் . 

( 8 ) 


( நேர்பும் நிரைபுங் கொள்ளுங்கால் வருமொழியைச் சிதைத்து 

இருவகை யுகரமும் கோடலாகாதெனல் ) 
321. முற்றிய லுகரமு மொழிசிதைத்துக் கொளாஅ 

நிற்ற லின்றே யீற்றடி மருங்கினும் . 


இதுவும் ஐயம் அறுத்தது ; இருவகை யுகரமொடு நேரும் 
நிரையும் இயையின் , அவை நேர்பும் நிரைபுமாமென்றான் , 
அவற்றுண் முற்றுகரம் ஈறாகி நிற்குஞ் சொல் , உலகத்து அரிய 
வாயினவாதலிற் புணர்ச்சிக்கண்ணும் வந்த உகரமே ஈண்டு 
நேர்பும் நிரைபுமாவனவெனவும் புணர்ச்சிக்கண்ணும் நிலை 
மொழித் தொழிலாகிய உகரமும் , நிலைமொழி யீறுகெட்டு 
நின்ற உகரமுமே கொள்ளப்படுவன எனவும் , வருமொழித் 


1 . 


2 . 


3 . 


இனி ஒற்றியற்று என்பதற்கு ஒற்றியற்றுமாம் எழுத்தியற்றுமாம் என்று 
பொருள் கொண்டு ஒற்றாக நீக்கவும் படும் ; எழுத்தாகக் கொண்டு அலகிட 
வும்படும் என்பாருமுளர் . அங்ஙனம் உம்மைத் தொகையாகக் கோடற்கு 
ஒற்றினையும் , உயிரிலெழுத்தும் என்ற சூத்திரத்துள் எழுத்தென்றே கூறலின் , 
ஒற்றும் எழுத்தெனப்பட்டு எழுத்தென்றதனுள் அடங்குமாகலின் அங்ஙனம் 
உம்மைத் தொகையாகக் கோடல் பொருந்தாதென்றபடி . இவற்குப்பின் 
னுள்ள நச்சினார்க்கினியரும் ஒற்றும் எழுத்தும் என்று பொருள்கொள்வர் . 
புணர்ச்சிக்கண் வந்த உகரம் - மின்னு பன்னு உரினு பொருநு முதலியன. 
நிலைமொழி ஈறுகெட்டு நின்ற உகரம் - மேவுஞ்சீர் - மேவு சீர் எனவும் , 
விரவுங்கொடி - விரவுகொடி எனவும் மகரங்கெட்டு நின்றாற்போல்வன. 
322 ம் சூத்திர உரை நோக்குக . 
வருமொழித் தொழிலாகிய ஒற்று உறுப்பாவன என்றது நாணுத்தளை , 
சேற்றுக்கால் என்பன போல்வனவற்றில் வருவன . நாணுத் , சேற்றுக் என்றா 
லும் ஒற்று உறுப்பாக நேர்பு என்றே கொள்ளப்படும் . குற்றியலுகரமு 
முற்றியலுகரமும் - ஒற்றொடுந் தோன்றி நிற்கவும் பெறுமே " என்பது 
சூத்திரம் . வருமொழி யுகரம் நாணுடை அரிவை என்பனபோல்வனவற்றில் 
வருவன . அவை நாணு எனப் பிரித்து வாங்கி நேர்பசையாக்கப்படா என்றபடி . 


4 . 


231 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


தொழிலாகிய ஒற்று நிலைமொழியாகி நேர்பு நிரைபிற்கு உறுப் 
பாவன கண்டு வருமொழி யுகரம் ஈண்டும் அதுபோல அவற்றிற் 
குறுப்பாங் கொல்லென்று ஐயுற்றானை ஐயுற்றகவெனவுங் 
கூறினமையின் . 

இ - ள் : முற்றியலுகரம் மொழி சிதைத்துக் கொளாஅ - இரு 
வகையுகரமு மியைந்தவை வருங்கால் வருமொழியைச் சிதைத்துப் 
பிரித்து அவற்றினின்று வாங்கிக் கொடுக்கப்படா , நிற்ற லின்றே 
யீற்றடி மருங்கினும் - அங்ஙனம் வாங்கிக் கொடுக்கப்படா 
வாயின் , நேரசை நிரையசைப்பின்னர் முற்றுகரம் ஈறாகி வருஞ் 
சொல்லும் உலகத்தரியவாயின் , முற்றுகரத்தால் நேர்பும் நிரை 
பும் ஆமாறென்னையென்றார்க்கு அடியிறுதிக்கணல்லது முற்று 
கரம் புணர்ச்சிவகையான் இடை நில்லாதனவல்ல கண்டா 
யென்ப துணர்த்தியவாறு . 

இன்று என ஒருமை கூறினமையின், எடுத்தோதிய முற்று 
கரமே கொண்டு இலேசினாற் றழீஇய குற்றுகரங் கொள்ளற்க . 
மற்றிதனை இலேசினாற் கொண்டதென்னையெனின் , - நுந்தை 
யென்னும் ஒரு மொழிக்கணன்றி வாராமையின் அதன் சிறு 
வரவு நோக்கி உம்மையாற் கொண்டானென்பது . முற்றியலு 
கரம் மொழிசிதைத்துக் கொளாஅ எனவே ஒற்றூர்ந்துவரினுந் 
தனித்து வரினும் உடன் விலக்குண்ணுமென்பது . 
நாணுடை யரிவை . 

( அகம் . 34 ) 
என்றவழி , நாண் என்னும் நேரசைப்பின்னர் உடையரிவை 
எனத் தனித்து வந்த உகரம் நேர்பசையாகாது . 


1 . 


2 . 


ஈற்றடி - அடியிறுதி என மாற்றப்பட்டது . அடியிறுதிக் கண் நிற்றலின்று எனவே , 
இடைநிற்கும் என்றபடி . அடியிறுதிக்கண் நிற்றலில்லை என்றது , அக் 
காலத்து வழக்குப்போலும் . இக்காலத்துச் செய்யுள்களுள் கோலு - வாரு , 
புல்லு , கதவு , என வழங்குகின்றன. இவ்வழக்கினைப் பேராசிரியர் மரூஉ 
வழக்கெனப் பின் இச்சூத்திர உரையுள் எடுத்துக்காட்டி மறுப்பர் . 
இடை நில்லாதனவல்ல என்றவாறு எனவும் பாடம் . 
இலேசு - மிகை . ஈண்டு மிகை என்றது முற்றியலுகரமும் என்பதிலுள்ள 
உம்மையை . குற்றியலுகரத்துள் நுந்தை ஒன்றே முதற்கண் வரும் குற்றுகர 
மாய் நின்று வருதலின் அதன் சிறுபான்மை நோக்கி இலேசினாற் கொண் 
டானென்ற படி . எனவே நுந்தை என்பதும் வருமொழியாய் வருங்கால் 
வருமொழியைச் சிதைத்து வாங்கி நிலைமொழியோடு சேர்த்து நேர்பு 
நிரைபு கொள்ளப்படாது என்றபடி . 


3 . 


232 


செய்யுளியல் 


வார்முரசு என்றவழி , வாரென்னும் நேரசைப்பின்னர் 
முரசென மகரம் ஊர்ந்து வந்த உகரமும் நேர்பசையாகாது . 
வற்றுறு செய்தி எனவும், பரன்முரம்பு எனவும் வந்த வழி வற் 
றெனவும் பரலெனவும் நின்ற நேரசை நிரையசைப்பின்னர் உறு 
செய்தியெனவும் முரம்பெனவும் வந்த உகரங்களும் நேர்பசை 
நிரைபசையாகா . சின்னுந்தை இராநுந்தை எனக் குற்றுகரம் 
வந்தவழியும் நேர்பசை நிரைபசையாகாவென்றவாறு . 
நாணுத் தளையாக வைகி . 

( அகம் . 29 ) 
என்றவழி , ணகாரவீறு புணர்ச்சிவகையாற் பெற்ற உகரம் நிலை 
மொழித் தொழிலாகலான் அது நாகு என்னுங் குற்றுகரம் போல் 
ஒற்றுமைப்பட்டு நேர்பசையாயிற்று . 

" விழவுத் தலைக் கொண்ட 
என்றக்காலும் அவ்வாறே ஆகாரவீறும் உகரம்பெற்று நிரை 
பசையாயிற்று . 
மின்னு மிளிர்ந்தன்ன கனங்குழை . 

( அகம் . 158 ) 
எனவும் , 
முழவு முகம் புலரா . 

( அகம் . 206. நற் . 220 ) 
எனவும் வருவனவும் அவை . நாணுத்தளை என்றாற் போல வரும் 
ஒற்றுப்பேறு முன்னர்ச் சொல்லுதும் . நீர்க்கு நிழற்கு என்ற உருபும் 
நிலைமொழித் தொழிலாதலான் அவையும் நேர்பசை நிரை 
பசையாமென்பது இதனாற் பெற்றாம் . நிற்றலின்று என ஒருமை 


1. 


வார்முரசு பரன்முரம்பு என்பன மூவசைச் சீராகக் கொள்ளப்படுமன்றி , 
வார்மு பரன்மு எனப் பிரித்து நேர்பு நிரைபாகக் கொள்ளப்படுதலின்று 


என்றபடி . 


2 . 


3 . 


சின்னுந்தை , இராநுந்தை என்பன மூவசையாயன்றி , சின்னுந் - நேர்பு . 
இராநுந் - நிரைபு என்று கொள்ளப்படா . 
நாண் + தளை என்பது உகரம் பெற்று நாணுத்தளை எனப் புணர்ந்தது . 
நிலைமொழித் தொழிலென்றது - நிலைமொழியாகிய நாண் என்னும் மொழி 
யின் ணகரவீறு தகரத்தோடு மயங்கமாட்டாமை பற்றியே உகரம் வந்ததாக 
லின் வருமொழிபற்றி வந்ததன்றாம் . அதனால் , நாணு என ஒரு சொல்லாய் 
நேர்பு என்றாம் என்றபடி . 
விழா என்னும் ஆகாரவீறு தலை என்பது வருங்கால் ஆகாரம் அகரமாய் 
உகரம்பெற்று விழவுத்தலை எனப் புணர்ந்த தாகலின் விழவு என்பது நிரைபு 
என்றாம் என்றபடி . 
சொல்லுதும் என்பது சொல்லும் என்றிருத்தல் வேண்டும் . 


4 . 


5 . 


2331 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


கூறி முற்றுகரமே கொண்டமையிற் குற்றுகரமாயின் இடையும் 
இறுதியும் நின்று நேர்பும் நிரைபுமாம் என்றவாறாம் . அவை : 
ஆட்டுத்தாள் சேற்றுக்கால் எனவும் , 
எய்போற் கிடந்தானென் னேறு . 

( பு . வெ . வாகை . 22 ) 
எனவும் இடையும் இறுதியும் குற்றுகரம் நேர்பசையாயிற்று . 
களிற்றுத்தாள் எனவும் , 
வேலாண் முகத்த களிறு . 

( குறள் . 500 ) 
எனவும் இடையும் இறுதியும் குற்றுகரம் நிரைபசையாயின வாறு. 

மருங்கினும் என்ற உம்மையான் அடியீற்றேயன்றி மொழி 
யீற்றும் அவற்று இறுதி கெடநின்ற மொழிக்கண் இடைநின்ற 
உகரம் இறுதியாகி உரியசையாகுவனவும் உளவென்பது கொள்க . 
அவை மேவுசீர் எனவும் கோலுகடல் எனவும் உலவுகடல் என 
வும் விரவுகொடி எனவும் , 


கலனளவு நலனளவு 
எனவும் , 

சுரும்புலவு நறுந்தொடையலள் 
எனவும் வரும் . 

இவை ஈற்று நின்ற மகரங்கெட்டு உகரவீறாயின. இவற்றுள் 
நிரைபசை யுகரங்களை ஆகாரவீற்றுப் புணர்ச்சி யுகரமென்னா 
மோவெனின் , - என்னாமன்றே ; வருமொழி யொற்று மிகாமையி 
னென்பது . உலவுக்கடல் விரவுத்தளை எனின் அவ்வாறே யமையு 
மென்பது . மருங்கு என்றதனான் ஈற்றடிக்கண்ணும் இறுதிக் 
கண்ணே முற்றுகரம் விலக்குண்டதெனக் கொள்க . என்றார்க்கு 
புனைமலர்த் தாரகலம் புல்லு . 

( யா . வி . ப . 58 ) 
எனவும் , 
கண்ணாரக் காணக் கதவு. 

( முத்தொள் . 42 ) 
எனவும் வருமாலெனின் , அவை மரூஉ வழக்கென்க. (9 ) 


1 . 


2 


மேவுஞ்சீர் என்பதில் இறுதி கெட்டு மேவுசீரென நின்ற வழி மேவு என்பது 
நேர்புஆம் . பிறவுமன்ன. 
அவ்வாறு என்றது ஆகாரஈறாகக் கொள்ளப்படுமென்றபடி , 
புல்லு , கதவு என்பனவற்றிலுள்ள முற்றுகரம் பிற்காலத்து மருவி வந்தது 
என்பது கருத்துப்போலும் . 


3 . 


234 


செய்யுளியல் 


( குற்றியலுகர முற்றியலுகரங்கள் தம்முன் தோன்றிய ஒற்றோடு 

நிற்பினும் நேர்பு நிரைபுமேயாமெனல் ) 
322. குற்றிய லுகரமு முற்றிய லுகரமு 

மொற்றொடு தோன்றி நிற்கவும் பெறுமே . 
இஃது , எய்தாதது எய்துவித்தது ; இயலசைகளை , 
ஒற்றொடு வருதலொடு மெய்ப்பட நாடி . 

( 315 ) 
என்றான் , உரியசைக்கு அது கூறாதான் ஈண்டுக் கூறுகின்றமை 
யின் . 

ள் : மேற் கூறிவருகின்ற குற்றுகர முற்றுகரங்கள் 
ஒற்றொடு நிற்கவும்பெறும் அவ்வொற்றுத் தோன்றிய ஒற்றா 
யின் என்றவாறு . 

எனவே , நிலைமொழி ஒற்றுடையவாயின் அவை நேர்பும் 
நிரைபுமாகா ; வருமொழி வல்லெழுத்து மிகினேயாவதென்ற 
வாறு . அஃதென்னை பெறுமாறெனின் , 

வல்லொற்றுத் தொடர்மொழி வல்லெழுத்து வருவழி . ( தொ . எழு . 409 ) 
என்றதனான் , முன்னர் நிலைமொழித் தொழிலாகிய முற்று 
கரம் வருமெனக் கூறிய அதிகாரத்தானே ஒற்றுத் தோன்றி 
னென்றானாகலானும் பெறுதும் ; நிலைமொழி யுகரம்பெற்று 
வருமொழி ஒற்றெய்துவது கண்டானாகலானென்பது . 


உதாரணம் , 


சேற்றுக்கா னீலஞ் செருவென்ற வேந்தன் வேல் . ( யா . வி. ப . 236 ) 
எனவும் , 
நாணுத் தளையாக வைகி . 

( அகம் . 29 ) 
எனவும் , 
நெருப்புச் சினந்தணிந்த நிணத்தயங்கு கொழுங்குறை . 

( புறம் . 125 ) 
எனவும் . 


1 . 


2 . 


என்றதனானு மென்றிருத்தல்வேண்டும் . 
முன்னர் என்றது 321 ம் சூத்திரத்தை. அதனுள் ஈற்றுகரம்பற்றி ஒற்றுத் 
தோன்றுமென்பது உய்த்துணரப்பட்டது . அதனை உணர்த்தற்கே பின் 
வாக்கியமெழுந்தது . 


235 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


கனவுக்கொ ளீ கண்டது 

( கலி . 90 ) 
வை இருவகையுகரமும் ஒற்றடுத்து உரியசையாயின 
வாறு . உம்மை , எதிர்மறையாகலான் ஒற்றின்றி வருதலே பெரும் 
பான்மை . இங்ஙனம் வருமொழியொற்று மிகின் அவை கொண்டு 
நேர்பும் நிரைபுமாமெனவே உண்ணும் எனவும் நடக்கும் 
எனவும் நிலைமொழி ஒற்று நின்றவழித் தேமாவும் புளிமாவுமா 
வதல்லது நேர்பசையும் நிரைபசையுமாகாதென்பதாம் . விக்குள் 
கடவுள் என்பனவும் அவை . 

( 10 ) 


( அசையுஞ் சீரையும் ஓசையொடு சேர்த்தி 

வகுத்துணர்த்துக எனல் ) 
323. அசையுஞ் சீரு மிசையொடு சேர்த்தி 

வகுத்தன ருணர்த்தலும் வல்லோ ராறே . 
இது மேற் கூறப்பட்டனவற்றுக்கும் இனி வருஞ் சீர்க்கு 
மெல்லாம் புறனடை . 

ள் : அசைகளையும் சீர்களையும் ஓசையோடு சேர்த்தி 
வேறுபடுத்து உணர்த்துதலும் அச்செய்யுளிலக்கணத் துறை 
போயினாராது நெறி என்றவாறு . 

மேல் ( 313 ) மாத்திரையென்பதோர் 

உறுப்புரைத்தான் ; அதனான் அசை சீர்களது ஓசையை 
அளந்து கூறுபடுத்து இன்னோசையும் இன்னாவோசையு 
முணர்த்துக . எழுத்தியல் வகைக்கும் இஃதொக்கும் . 

குருத்துக் குறைத்துக் கொணர்ந்து நமது 
கருப்புச் செறுப்புப் பரப்பு . 

( யா . வி . பா . 33 - 181 ) 
எனின் , வெண்பாவீற்றடி இன்னோசைத்தன்றாம் ; 

கருப்புக் கொழுந்து கவர்ந்து . 
என முடிக்கின் இன்னோசைத்தாய் வெறுத்திசையின்றா மென்பது . 





1 . 


2 . 


எழுத்தியல் வகைக்கும் இஃதொக்கும் என்றது . மாத்திரையைக் கொண்டு 
எழுத்துக்களையும் இன்னோசைத்தாக்கலுக்கும் இஃதொக்கும் என்றபடி , 
வெறுத்திசை - வெறுக்கப்படும் இன்னா ஒசை . ஒழுகிசையென்பது . வெறுத் 
திசையின்மை என்னுந் தண்டியலங்காரச் சூத்திரத்துப் பழைய உரை 
நோக்குக . இவ்வுரையாசிரியரே இன்னோசையும் இன்னா ஓசையுமெனக் 
கூறுதலானும் வெறுத்திசை இன்னாவோசை என்பதறியப்படும் . 


236 


செய்யுளியல் 


நிலமிசை நீடுவாழ் வார் . 

( குறள் . 3 ) 
இதனுள் , வாழ்வார் என்னும் மொழியை வகுத்து வாரென 
நேரசைச் சீராக்கி வகுப்பவே அசையினை இசையொடு சேர்த் 
திற்றாம் . இனி நீடுகொடி என்பதனை மாவருவாய் என்று அசை 
யுஞ் சீரும் இசையிற் சேர்த்துகவென்பாருமுளர் . இவற்றைப் பிற 
நூலார் வகையுளியென்ப. 

இச்சூத்திரத்துள், வகுத்தனருணர்த்தல் என்றமையின் இனி, 
வெண்பாவினுள் வெண்சீரொன்றி வந்தவழியும் வேற்றுத்தளை 
விரவும் இடனுடைய , அவையும் இசையொடு சேர்த்தி வேறு 
பாடுணர்த்துக . 

மாசேர்வாய் மாசேர்வாய் மாசேர்வாய் மாசேர்வாய் 
என்பது பன்னிரண்டெழுத்தடி . 

மாசேர்வாய் மாசேர்வாய் மாசேர்வாய் மாவருவாய் 
என்பது பதின்மூன்றெழுத்தடி . 

மாசேர்வாய் மாசேர்வாய் மாவருவாய் மாவருவாய் 
என்பது பதினான்கெழுத்தடி , இவை மூன்றும் . 
அளவுஞ் சிந்தும் வெள்ளைக் குரிய . 

( 370 ) 
என வெண்பாவிற்கு ஓதிய அளவடியேயாயினும் இக்காட்டிய 
அலகிடுகையாற் கலித்தளைதட்டுத் துள்ளலோசையும் பிறக்கும் . 


1 . 


நீடுகொடி - நேர்பு நிரை . இதனைப் பிறர் வகையுளி செய்து மாவருவாய் 
ஆக்குவர் . 


2 . 


வகையுளியாவது . நீடுகொடியை மாவருவாய் எனவும் , வாழ்வார் என்பதை 
வாழ்வார் எனவும் பிரித்து வகுத்தல் . ஓரசையாய் நிற்கவேண்டிய எழுத்தை 
வேறாகப் பிரித்தும் ஒரு சொல்லாய் நிற்கவேண்டிய அசைகளை வேறாகப் 
பிரித்தும் சீர் செய்தலின் வகையுளியாயிற்று . நீடுகொடி என்பதனை நேர்பு 
நிரை என்று கொள்ள வேண்டும் . அதனை வகையுளி செய்வோர் நீ எனவும் 
டுகொ எனவும் டி எனவும் பிரித்து மாவருவாய் ஆக்குவர் என்றபடி . இது 
எழுத்து வகையுளி. நீடுவாழ்வார் என்புழி வாழ்வார் என்னும் ஒரு சொல்லில் 
வாழ் என்பதனைப் பிரித்து நீடு என்பதனோடு சேர்த்து நீடுவாழ் எனவும் 
வார் என்பதை வேறு அசைச்சீராகவும் கோடல் வகையுளியாமென்க. இது 
சொல் வகையுளி. 
இக்காட்டிய அலகிடுகை என்றது இங்கே காட்டிய அலகிடுகையை . 
அஃதாவது , பன்னினரண்டு எழுத்தடி முதலியவற்றிற்கு நான்கு சீர்க்கும் 
வெண்சீரைக் கொடுத்து அலகிட்டமையை . இவைகளை நீட்டியுச்சரிக்கக் 
கலித்தளைதட்டுத் துள்ளலோசை பிறக்கும் என்பது பேராசிரியர் கருத்து . 
அதனை இச்சூத்திர உரை இறுதியில் மற்று அதன்கண் துள்ளலோசை 


3 . 


237 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


மாசேர்வாய் மாசேர்வாய் பாதிரி பாதிரி 


எனவும் , 

மாசேர்வாய் பாதிரி பாதிரி காருருமு . 
எனவும் , 

மாசேர்வாய் பாதிரி காருருமு காருருமு . 
எனவும் முன்காட்டிய மூன்றனையுமே இவ்வாறு அலகிட்டு ஓசை 
யூட்டக் கலித்தளை தட்டாது வெண்பாவடியேயாம் . இவ்விரு 
கூறும் ஓசையொடு சேர்த்துணர்த்துக. பதினான்கெழுத்தின் 
இறந்த பதினைந்து நிலனும் , பதினாறு நிலனும் பதினேழு 
நிலனுமென இம்மூன்றும் வெண்சீர்வந் தொன்றியக்காலும் 
இயற்சீர் வந்தொன்றாக்காலும் ஒருஞான்றும் செப்பலோசை 
பிறவா; அவையும் ஓசையொடு சேர்த்தி வகுத்துணர்த்துக; அவை 
வருமாறு : 

புலிவருவாய் மாசேர்வாய் மாசேர்வாய் மாவருவாய் . 
எனவும் , 

மாவருவாய் மாவருவாய் மாவருவாய் மாவருவாய் . 
எனவும், 


பிறந்ததா வெனின் , அவற்றுக்கண் ஒரு மாத்திரை கொடுப்பத் துள்ளலோசை 
பிறந்ததாயினும் ..... அங்ஙனம் நீட்டிச் சொல்லாது அகலலோசைப்படச் 
சொல்லுகவென்பது இதனாற் பெற்றாமாகலின் என்பதனானறிக . இனி 
இயற்சீர் வெண்டளையன்றி வெண்சீர் வெண்டளைகலிக் கண்வரின் அது 
அலகிடு முறையாற் கலித்தளையாகக் கொள்ளப்படும் என்பது இதன்பண் 
பின்வரு முரையாற் பேராசிரியர் காட்டலானும் 383 - ம் சூத்திர உரையுள் 
அளவுஞ் சிந்துமல்லாத ஏறிய நிலமெல்லாம் வெண்பாவுங் கலிப்பாவுந் 
தம்மில் தளைவகை யொக்குமென்றனாகலின் என்பது ” என வருதலானும் 
373 - ம் சூத்திர உரையானும் அறிக இங்ஙனங் கொள்வது சீர்வகையடிக் 
கன்றிக் கட்டளையடிக்கன்று என்பது போரசிரியர் கருத்து கட்டளை 
யடிக்காயின் வெண்சீ ரீற்றசை யியற்றே என்னுஞ் சூத்திர விதிப்படி 
கொள்ளப்படுமென்பது அவர் கருத்து . அலகிடு முறை என்றது பன்னிரண்டு 
எழுத்தடிக்கு மாவருவாய் மாவருவாய் மாவருவாய் மாவருவாய் என 
அலகிட அது கலித்தளையாதலும் அப்பன்னிரண்டெழுத்தடிக்கே மாசேர் 
வாய் மாசேர்வாய் பாதிரி பாதிரி என அலகிட வெண்பாவடியாதலும் ஆ 

கிய 
முறையை . ( அலகிடல் - எழுத்தெண்ணி அசைசீர் அடிகளை வகுத்தல் . ) 
இதனைப் பின் பேராசிரியர் கூறுமாற்றானுமறிக . இன்னும் இதனை 380 - ம் 
சூத்திர உரை நோக்கியும் அறிந்துகொள்க . 


238 


செய்யுளியல் 


புலிவருவாய் மாவருவாய் மாவருவாய் மாவருவாய் . 
எனவும் இவை வெண்சீரொன்றியுங் கலித்தளை தட்டின. இனி , 
இவற்றை இயற்சீர் கொடுத்துச் சொல்லுங்காலுஞ் செப்பலோசை 
சிதையும் ; என்னை ? 

காருருமு காருருமு காருருமு பாதிரி . 
எனவும் , 

காருருமு காருருமு காருருமு காருருமு . 
எனவும் , 

நரையுருமு காருருமு காருருமு காருருமு . 
எனவும் இவை இயற்சீரான் வந்தும் வேறோர் சந்தப்பட்டுச் 
செப்பலோசை சிதைய நிற்குமென்பது , அசையுஞ் சீரும் இசை 
யொடு சேர்த்தி வகுத்துணர்த்துக. இன்னோரன்ன பிறவும் பெரிதும் 
எஃகுசெவியும் , நுண்ணுணர்வும் உடையார்க்கன்றி உணரலாகா . 

ஞாயிறு புலிவருவாய் புலிவருவாய் மாசேர்வாய் . 
என்றக்கால் , ஞாயிறு புலிவருவாய் என இயற்சீரின் பின்னர் 
நிரையசை வந்து , 

சீரியை மருங்கி னோரசை யொப்பி 
னாசிரியத் தளையென் றறியல் வேண்டும் . 

( 368 ) 
என்பதனான் , ஆசிரியத்தளையாயினும் அஃது ஆண்டுக் கலித் 
தளைப்பாற்படுமென்றது , 

அசையுஞ் சீரு மிசையொடு சேர்த்தி . 
என்பதனான் உணரப்படும் . இனி, 

" ஞாயிறு புலிசேர்வாய் புலிசேர்வாய் மாசேர்வாய் . 
என்புழி , ‘புலிசேர்வாய் மாசேர்வாய் என நேரொன்றிய தேனும் 
அது கலித்தளையென்பது , 


1 . 


2 


3 . 


4 . 


காருருமு - நேர் நிரைபு 
பாதிரி - நேர் நிரை . 
நரையுருமு - நிரை நிரைபு . இவை இயற்சீர்கள் 
ஞாயிறு என்பதில் குற்றியலுகரம் குற்றெழுத்தாகக் கொள்ளப்பட்டு நேர் 
நிரையாய் நிற்றலின் நிரையின்பின் புலி என்னும் நிரைவந்த ஆசிரியத் 
தளையாகும் . 
நேரொன்றியது கலித்தளையாதற்கு விதி வெண்சீரீற்றசை நிரையசை 
யியற்றே ( 29 ) என்பதனாற் கொள்ளப்படும் 


5 . 


239 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


அசையுஞ் சீரு மிசையொடு சேர்த்தி . 
என்பதனான் உணரப்படும் . இன்னோரன்ன பலவுமுள ; அவை 
யெல்லாம் வரையறுத்து இலக்கணங் கூறப்படா, அவற்றை அவ் 
வாறு வேறுபடுத்துணர்த்துதல் அவ்வத்துறை போயினார் கட 
னென அடங்கக் கூறல்வேண்டி , 

அசையுஞ் சீரு மிசையொடு சேர்த்தி 

வகுத்தன ருணர்த்தலும் வல்லோ ராறே . 
என்றானென்பது . 

உம்மையான் அடியினை வகுத்துணர்த்துதலுங் கொள்க ; 
அது , 


நுதல் திமையா நாட்ட மிகலட்டுக் 
கையது கணிச்சியொடு மழுவே . 

( அகம் . கடவுள் ) 
என்புழி , இகலட்டு என்னுஞ் சீர் எழுத்து முதலாக வீண்டிய 
வடிவிற் , குறித்த பொருளை முடிய நாட்டும் யாப்பென்னும் 
உறுப்பினுள் அடங்காது இகலட்டுக் கையதென மேலடியோடு 
பொருள் கூடியும் இசையொடு சேர்த்தி வகுத்துணர்த்திய தேயாம் . 
இன்னும் இவ்விலேசானே எழுத்தல்லோசையும் அசை யொடுஞ் 
சீரொடுஞ் சேர்த்தி வகுத்துணர்த்தலுங் கொள்க ; அவை , 

* சுஃஃறென்னுந் தண்டோட்டுப் பெண்ணை . 
என்றாற்போல்வன. 

இனி , அகவலோசை மூன்றெனவும் , செப்பலோசை மூன் 
றெனவும் , அசையுஞ் சீரும் இசையொடு சேர்த்தி என வகுத் 


1 . 


2 . 


3 . 


சீர் அடங்காது கூடியும் வகுத்துணர்த்தியது என இயைக்க . 
நாட்டியும் என்னும் முன் பாடம் பொருந்தாது . என்னை ? யாப்பென்னும் 
உறுப்பாவது குறித்த கொருளை நாட்டுவதே என அதனை விளக்கவந்த 
தாலின் . ( 8 - ம் சூத்திரம் நோக்குக ) ஆதலால் முடிய நாட்டும் யாப்பு என 
அதற்கடையாய் வந்ததென்க . பவானந்தம்பிள்ளை பதிப்பு நோக்குக . 
எழுத்தலோசை - குறிப்பிசை . 
சுஃறு என்பது - குறிப்பிசை . இஃது ஒலிக்குறிப்பு. 
அகவலோசை மூன்றாவன ; ஏந்திசையகவல் தூவகிசையகவல் , ஒழுகிசை 
யகவல் என்பன. ஏந்திசையகவல் நேரும் நேருமொன்றுவது . தூங்கிசையகவல் , 
நிரையும் நிலையுமொன்றுவது ஒழுகிசையகவல் நேரும் நிரையுங் கலந்து 
வருவது. செப்பலும் ஏந்திசை தூங்கிசை என மூன்று வகைப்படும். 


4 . 


5 . 


240 


செய்யுளியல் 


துணர்த்துவாருமுளர் . அவை இயலசை மயங்கிய இயற்சீரும் , 
உரியசை மயங்கிய இயற்சீரும் வெண்சீரும்பற்றி ஓசை வேறு 
பட்டுத் தோன்றுமென்க . அங்ஙனமாயினும் , அவைமும் மூன்றாக்கி 
வரையறுக்கப்படாமையின் ஈண்டு அவை கூறா னென்பது . 

னி ஒரு சாரார் , அசையுஞ் சீரு மிசையொடு சேர்த்தி 
வகுத்துணர்த்தல் என்பதனை இவ்வாறு முரைப்ப . என்னை ? 
ஒரு செய்யுளுட் கிடந்த அசை சீர்களை ஈண்டுக்காட்டிய 
தேமா புளிமாவென்பன முதலாகிய உதாரணங்களோடு சேர்த்தி 
அவ்விரண்டனையும் ஒக்கும்வகையான் ஓசையூட்டிக் காட்டுப ; 
அற்றன்று , இவ்வுதாரணஞ் சீரென்று வலித்திருந்தார்க்காம் 
அது செய்துகாட்டல் வேண்டுவது. எல்லாச் சொல்லிற்கும் ஏற்ற 
வாற்றான் அசையுஞ் சீரும் இசையொடு எனப் பொதுவகையாற் 
கூறினமையின் அது காட்டல் நிரம்பா தென்பது . 


1 . 


2 


3 . 


வெண்சீர் வெண்டளையான் வருவதும் இயற்சீர் வெண்டளையான் வரு 
வதும் இரண்டுங் கலந்து வருதலுமென முறையே கூறுவர் . இங்ஙனமன்றி 
வேறுவேறுங் கூறுவர். ( யாப்பருங்கல விருத்தி நோக்கு . ) 
வகுத்துணர்த்துவாரென்றது , பிற்காலத்துச் சங்கயாப்பு உடையாரையும் 
யாப்பருங்கலமுடையாரையும் . அதற்கு முன்னமுளர் போலும் . 
தோன்றுமென்க என்பது தோன்றுமாதலின் என்றிருத்தல் வேண்டும் . அங்ஙன 
மாயினும் அவை என்பன வேண்டியதில்லை . சீர்பற்றி ஓசை வேறுபடலின் 
மும்மூன்றாக வரையறுக்கப்படா என்பர் நச்சினார்க்கினியரும் . 
உதாரணங்களோடு சேர்த்தி ஒக்கும் வகையா னோசை யூட்டல் என்பதை 
ஒரு செய்யுளில் வைத்து விளக்குங்கால் எக்கர் ஞாழல் செருந்தியோடு 
கமழும் என்னுமடியுள் வரும் எக்கர் - தேமா , செருந்தியொடு - கருவிளம் , 
கமழும் - புளிமா என்று சேர்த்திக்காட்டி அவைபோல் ஓசையுறச் செய்தல் . 
வலித்தல் - நிச்சயித்தல் . தேமா புளிமா முதலிய உதாரணங்களைச் சீராகக் 
கொண்டு செய்யுட் சொற்களோடு சேர்த்தியாம் மேற்கூறியவாறு ஓசையூட் 
டிக் காட்டுதல் யாப்பருங்கல விருத்தியுட் சீரோத்துட் காண்க . 
ஆசிரியர் தேமா புளிமா முதலிய சீர்களென்று விதந்து கூறாது செய்யுளில் 
வரும் எல்லாச் சொல்லுக்கும் பொதுவாகவே அசையுஞ் சீருமென்று கூறின 
மையானே அவைகளையே சிராகக் கொண்டு அவற்றைச் செய்யுளில் வரும் 
சொற்களோடு சேர்த்தி ஓசையூட்டிக் காட்டல் பொருந்தாது . அங்ஙனங் 
காட்டுவது அவற்றையே சீர் என்று குறித்தார்க்குப் பொருந்தும் என்றபடி . 


4 . 


241 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


இனி , 


கடியாறு கடியாறு கடியாறு கடியாறு . 


என்பதனைத் துள்ளலாகச் சொல்லிக் கலியடியெனவும் , கடியாறு 
என்பது நேர்பீறாமென்பதாயினும் , அது வெண்சீரே ஈற்றசை 
நிரையசையியற்றாய் நின்றதெனச் சொல்லி அதற்கு இலக்கணம் , 


வெண்சீ ரீற்றசை நிரையசை யியற்றே . 


( 341 ) 


எனப் பொருளுரைத்து , மற்றதனைக் கலித்தளையெனவுங் 
காட்டுப ; அற்றன்று , கடியாறு என்னுஞ் சீரின் உறழ்ந்த ஆசிரிய 
வடியும் அதுவே வாய்பாடாக வருமாகலின் . மற்றதன்கண் 
துள்ளலோசை பிறந்ததாலெனின், அவற்றுக்கண் ஓரோ மாத் 
திரை கொடுப்பத் துள்ளலோசை பிறந்ததாயினும் அசையுஞ்சீரு 
மிசையொடு சேர்த்திச் சொல்லுக எனவே அங்ஙனம் மாத்திரை 
நீட்டிச் சொல்லாது அகவலோசைப்படச் சொல்லுகவென்பது 
இதனாற் பெற்றாமாகலின் அது பொருளன்றென்பது . ( 11 ) 


( சீராமாறும் அதன் வகையும் ) 


324. ஈரசை கொண்டு மூவசை புணர்ந்துஞ் 

சீரியைத் திற்றது சீரெனப் படுமே . 


இது , முறையானே அசையுணர்த்திச் சீராமாறுணர்த்து 
வான் தொடங்கி அவை இத்துணைப் பகுதியவென்பதூஉம் 
அவற்றுப் பொதுவிலக்கணமும் உணர்த்துதல் நுதலிற்று . 

இ - ள் : இரண்டசையானும் மூன்றசையானும் ஓரோர் 
சொற்கள் சீரியைந்திறுவன சீரென்று சொல்லப்படும் என்றவாறு . 


1 . 


கடியாறு என்பதை நிரைநேர்பு என்று கொள்ளாது றுகரத்தை நேராகக் 
கொண்டால் வெண்சீராக்கலாம் . ஒருமாத்திரை யகர ஆகாரத்தை 
நீட்டுவதாற்றான் அங்ஙனங் கொள்கின்றனர் போலும் . 
வருமாகலின் என்பது - ஏது . 
ஒரு மாத்திரை கொடுத்தல் ஆகாரத்தை ஒரு மாத்திரை நீட்டிச் சொல்லல் . 


2 . 


3 . 


242 


செய்யுளியல் 


சீரியைந்திறுதல் என்பது , வழக்கியல் செய்யுளாமாற்றால் 
யாப்பினும் பொருள்பெறப் பகுத்துப் பதமாகிய வற்றுச் சேறல் . 


உதாரணம் : சாத்தன் கொற்றன் எனவும் , உண்டான் தின்றான் 
எனவும் இரண்டசை கொண்டு சீராயின. கானப்பேர் , சாய்க் 
கானம் , கூதாளி எனவும் உண்ணாதன தின்னாதன எனவும் இவை 
மூவசை புணர்ந்து சீராயின. இவை செய்யுளுள் வருமாறு : 
உலக முவப்ப வலனேர்பு திரிதரு 
பலர்புகழ் ஞாயிறு கடற்கண் டாஅங்கு . 

( முருகு . 1- 3 ) 
என ஈரசைச்சீர் வந்தன . 

யானூடத் தானுணர்த்த யானுணரா விட்டபின் 
றாலூட யானுணர்த்தத் தானுணர்ந்தான் . ( முத்தொள் . 104 ) 


எனவும், 


வசையில்புகழ் வயங்கு வெண்மீன் 
றிசைதிரிந்து தெற்கேகினும் . 


( பட்டின . 1- 2 ) 


எனவும் இவை மூவசைச்சீர் வந்தன ; பிறவுமன்ன . 

மற்றுச் சீரென்றதென்னையெனின் , - பாணிபோன்று இல 
யம் பட நிற்றலான் அது சீரெனத் தொழிற்பெயராம் ; என்னை ? 


சொற்சீர்த் திறுதல் . 


( 435 ) 


என்புழித் தொழிற்படுத்தோதினமையின் . 


1 . 


2 . 


யாப்பினும் - யாத்தாலும் . 
பகுத்துப்பதமாகிய அற்றுச் சேறல் - பகுக்கப்பட்டுப் பதமாகும்படி அற்று 
அற்றுச் சேறல் . பதமாகிய - பதமாகும்படி . அறுதல் - இறுதலென்றிருப்பினு 
மமையும் . அது பின் இடையிடையிற்று வரல்வேண்டுமென்பதனானு மறியப் 
படும் . அற்றுச் சேறலுக்கு எழுவாய்ச் சொற்கள் . பதமாக்கியவற்றுச் சேறல் 
என்று மிருந்திருக்கலாம் . 
பாணி - தாளம் . 
இலயம் - தாளவறுதி . 
சீர் - சீர்த்தல் . 
தொழிற்படுத்தல் - சீர்த்து என்று தொழிற்படுத்தியது . 


3 . 


4. 


5 . 


6 . 


243 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


இனி, இயைதல் என்பது அசைவகை ஒன்றொன்றனொடு 
தொடர்ந்தவழியல்லாற் சீர்க்கு அலகு பெறலாகாதென்றவாறு ; 
எனவே , அவ்வாறு இலயம்பட நின்றனவாயினும் புணர்ச்சி 
யெய்துமென்பதாம் . மற்று , இற்றது என்றதென்னை ? சீரென்பது 
தொழிற்பெயராதலால் அது சீரியைந்து எனவே பெறுதுமெனின் , 
- அங்ஙனங் கொள்ளிற் சீரியைந்த தொடரெல்லாங் கூடி ஒரு 
சீராவான் செல்லுமாகலின் இடையிடை இற்றுவரல் வேண்டு 
மென்றற்கு அங்ஙனங் கூறினானென்பது ; இதனானே ஒரோ 
வழிப் புணர்ச்சி விகாரம் எய்தாமையுங் கூறினானாம். 


வண்டுபடத் ததைந்த கண்ணி . 


( அகம் . 1 ) 


என்புழி , வல்லெழுத்து மிக்க புணர்ச்சிவகையானே சீரியைந்தன. 


பேர்ந்து சென்று சார்ந்து சார்ந்து . 

( யா . வி . ப . 380 ) 
என்றவழி , ஒன்றோடொன்று தொடர்ந்ததேனும் இற்றது என்ப 
தனான் இறுதிபட நின்றமையின் , 


எல்லா விறுதியும் முகர நிறையும் . 


( தொ . எழு . 408 ) 


என்றதனாற் குற்றுகர முற்றுகரமாகாது நாலெழுத்தடியா 
யிற்று . இதனை எழுத்தடியென்றலே வலியுடைத்து ; வல் 
லொற்றுத் தொடர்மொழிக் குற்றுகரத்தால் நாலெழுத்தடி 


1 . 


2 


3 . 


அலகு பெறல் - ஈரசை மூவகை என்று அலகு பெறல் . அலகு - எண் . 
அது என்றது - இறுதலை. 
இதனானே - இறுதலென்றதனானே. ஒரோவழிப் புணர்ச்சி விகாரமெய் 
தாமை என்றது , பேர்ந்து சென்று சார்ந்து சார்ந்து என்ற உதாரணத்தில் 
பேர்ந்து என்பதன்கணுள்ள உகரம் , எல்லாவிறுதியு முகர நிறையும் என்ற 
புணர்ச்சி விதியைப் பெறாமையை . பெறுமாயின் முற்றுகரமாகக் கொள்ளப் 
பட்டு , வருஞ் சிராகிய சென்று என்ற சீரோடு சேர்ந்து பேர்ந்து சென்று என 
நின்று நேர் நிரைநேர் என முச்சீராகவும் கொள்ளப்படும் . இற்று ( பிரிந்து ) 
நிற்றலினாலே அவ்விதி பெறாமல் குற்கரமாகவே கொள்ளப்பட்டு 
நாலெழுத்தடியாயிற்று என்றபடி . சார்ந்து என்பதற்கும் இவ்விதி ஒக்கும் . 
எல்லாவிறுதியு முகர நிறையும் எழுத்ததிகாரம் 408 ம் சூத்திரம் . நிறையும் 
என்றதனால் குற்றுகரம் முற்றுகரமாக வைக்கப்படும் என்பது கருத்து . இது 
ஒரு வழுவமைதி என்பர் பேராசிரியர் . ( செய் . 316 ம் சூத் . ) 
எழுத்தடி - நாலெழுத்தடி என்றிருப்பது நலம் . ஓரெழுத்துச்சீர் நான்காய அடி . 


4 . 


5. 


244 


செய்யுளியல் 


வேறுண்மையின் . ஈரசைகொண்டும் எனவும் , மூவசை புணர்ந்தும் 
என வும் கூறினமையான் ஒருசீர் பலசொல் தொடர்ந்து வரினும் 
அவை ஒன்றுபட நிற்றல்வேண்டு மென்றவாறாம் . எனவே , 
உலகத்துச் சொல்லெல்லாம் ஈரசையானும் மூவசையானுமன்றி 
வாராவென்பது பெற்றாம் . இதனானே ஒரு சொல்லைப் பகுத்துச் 
சீர்க்கு வேண்டுமாற்றான் வேறு சீராக்கியவழியும் , அச்சீர்வகை 
யானே வேறு சொல்லிலக்கணம் பெறுமென்பதுங் கொள்க ; அது , 


மம்மர் நெஞ்சினேன் றொழுதுநின் றதுவே . 


( அகம் . 56 ) 


என்புழி , நின்றது என்னுஞ் சீர் குற்றுகரவீற்றுச் சொல்லன்றே , 
அதனைப் பிரித்து அதுவே என வேறு சீராக்கவே அது முற்று 
கரமாகி வேறுபடுதல் கண்கூடாக் கண்டுகொள்க ; என்றார்க்கு 
எனப்படும் என்றதென்னையெனின் , - ஓரசையே சீர்நிலை பெறு 
மென்றுமாயினும் , அவை சீரென முன்னோதப் புடாவென்றற் 
கென்பது . மற்று நாலசையானும் ஐந்தசையானும் உண்ணா 
நின்றன அலங்கரியா நின்றானெனச் சொல் வருவன உளவா 


1 . 


உண்மையின் வலியுடைத்து என இயைக்க. வல்லொற்றுக் குற்றுகரத்தால் 
நாலெழுத்தடி வேறுண்மையினென்றது ‘போட்டுப் போட்டுப் போட்டுப் 
போட்டு என வன்றொடர்க் குற்றுகரத்தான் வரின் டகரவுகரம் அடுத்த 
சீரோடு முற்றுகரமாக நின்று சேரமுடியாது வல்லொற்றாற் பிளவுபட்டுக் 
குற்றுகரமாகவே நிற்றல்பற்றி . எனவே பேர்ந்து சென்று சார்ந்து சார்ந்து 
என்பது அவ்வாறு பிளவுபட்டிசைத்துக் குற்றுகரவோசையை வன்றொடர் 
போலத் தாராதாயினும் வன்றொடர்க் குற்றுகரம் எப்படி நாலெழுத்தடி 
யாகக் கொள்ளப்படுகின்றதோ அதுபோல இதுவும் இற்றுவருதலாற் 
கொள்ளப்படும் என்பது கருத்து . 
தொழுதுநின்றதுவே என்பது தொழுதுநின்றதுவே எனப் பிளவுபட்டு வேறு 
சீராயவழி முற்றுகரமாகிப் புணர்ச்சி . அதுவே எனப் பிரிந்து உடம்படு மெய் 
பெற்றது முற்றுகரப்புணர்ச்சி . இவ்விதி சிறுபான்மை . 
ஓரசை - நேர்பு நிரைபு. இவை சீராயினும் சிரென்றோதப்படா . ஓதில் 
அசைச்சீர் என விதந்தோதுப . முன் - முன்னர் . இது வேண்டியதில்லை . 
நாலசையானும் ஐந்தசையானும் வருஞ்சீர் என்றது பின்வரும் உண்ணா 
நின்றான் , அலங்கரியாநின்றான் என்பவைகளை . உண்ணாநின்றான் இது 
நாலசை . அலங்கரியாநின்றான் இது ஐந்தசை. இரண்டு சொல் விழுக்காடுப்ப 


2 . 


3 . 


4. 


2451 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


லெனின் , அங்ஙனம் வருஞ்சொற்கள் சிலவாகலானு , அவை 
தாமும் இரண்டு சொல்விழுக்காடாய்ப் பிளவு பட்டு நிற்றலின் 
ஒரு சீரெனப்படாமையானும் , அவை சீராக வருஞ்செய்யுளின் 
மையானும் என மறுக்க . 

இனி வஞ்சிப்பாவினுள் வந்த ஆசிரியவடியினை நாலசைச் 
சீர் காட்டல் வேண்டுவார் இருசீரடியாக உரைப்பினும் அவை 
தூங்கலோசையில் வாகலானும் அவை சீரியைந்திறுதலின்மை 
யானுங் கொள்ளாதென்பது . ஈண்டு எனப்படும் என்பதே பற்றி 
நாலசைச்சீர் கொண்டாரும் உளர் . ஐயசைச்சீர் கொண்டாரைக் 
கண்டிலமென்க. 

(12) 


( ஈரசைச்சீர் இவையெனல் ) 


325. இயலசை மயக்க மியற்சீ ரேனை 

யுரியசை மயக்க மாசிரிய வுரிச்சீர் . 


இது , நிறுத்தமுறையானே இயலசையும் உரியசைவும் வேறு 
வேறு தம்முண் மயங்கிவரும் ஈரசைச்சீருணர்த்துகின்றது . 


1 . 


நிற்றல் என்பது உண்ணா என்பது ஒரு சொல்லும் , நின்றான் என்பது ஒரு 
சொல்லும் , அலங்கரிய என்பது ஒரு சொல்லும் , நின்றான் என்பது ஒரு 
சொல்லுமாகப் பிரிந்து இரண்டுசொல் விழுக்காடுபட நிற்றலை . விழுக்காடு - 
விழுதல். 
இரு சீரடியான் வரும் வஞ்சிப்பாவினுள் நாற்சீரானாய ஆசிரியவடி மயங்கி 
வருதலுமுண்டு . அவ்வாசிரியவடியினை நாலசைச் சீராக்கி இருசீர் வஞ்சி 
யடியாகவுங் காட்டலாம் . அங்ஙனங் காட்டின் நாலசையாகப் பிரிக்கப்பட்ட 
அவ்விருசீரடி யானே வஞ்சிக்குரிய தூங்கலோசை பிறவாமையானும் . 
அந்நாலசைச் சீராகக் காட்டிய இருசீரடி , ஆசிரியவடியைப் பிரித்துச் சேர்த் 
தமையினாலே இருசீரியைந்து ஒருசீராமை நில்லாமை யானம் அந்நாற் 
சீரடியை ஆசிரியன் கொள்ளான் என்றபடி . நாற்சீர் கொண்ட ஆசிரியவடி 
யினை இருசீரடியாகப் பிரிக்கலாம் என்பதற்கு உதாரணம் : 

அகநகர் வியன் முற்றத்துச் 
சுடர் நுதன் மடநோக்கி 
நேரிழை மகளிருணங்குணாக் கவருங் 

கோழி யெறிந்த கொடுங்காற் கனங்குழை . 
என்னும் பட்டினப்பாலை யடிகளுள் பின்வந்த அகவலடியிரண்டும் நாலசை 
வஞ்சிச்சீராகப் பிரித்தற்கேற்றவாறு காண்க . 
நாலசைச்சீர் கொண்டார் சிறு காக்கைப்பாடினியார் ; அமுதசாகரர் இதனைப் 
பொதுச்சீர் என்பர் . 


2 . 


246 


செய்யுளியல் 


ள் : நேர்நேர் நிரைநேர் நிரைநிரை நேர்நிரை என்பன 
நான்கும் இயற்சீர் ; நேர்புநேர்பு நிரைபுநேர்பு நிரைபுநிரைபு 
நேர்புநிரைபு என்பன நான்கும் ஆசிரியவுரிச்சீர் என்றவாறு . 

இவற்றுள் இயற்சீரைத் தேமா புளிமா கணவிரி பாதிரி 
எனவும் , வாய்க்கால் வாய்த்தலை தலைவாய் துலைமுகம் என 
வும் ( யா . வி. ப . 66) பிறவும் இன்னோரன்ன வேறுவேறு காட்டும் . 
இனி வருவனவற்றிற்கும் இஃதொக்கும் . ஆசிரியவுரிச் சீரை வீடு 
பேறு வரகுசோறு தடவுமருது பாறுகுருகு எனவுங் காட்டுப ; 
அவற்றுக்குச் செய்யுள் : 

அவரே , கேடில் விழுப்பொரு டருமார் பாசிலை 
வாடா வள்ளியங் காடிறந் தோரே . 

( குறுந் . 216 ) 
என்புழி , 

கேடில் விழுப்பொரு டருமார் பாசிலை . 
என நான்கு இயற்சீரும் வந்தன. 

வெளிற்றுப்பனந் துணியின் வீற்றுவீற்றுக் கிடப்ப . (புறம் . 35 ) 
எனவும் , 

வண்புகழ் நிறைந்து வசிந்துவாங்கு நிமிர்தோள் . ( முருகு . 106 ) 
எனவும் , 

பூண்டுகிடந்து வளரும் பூங்கட் புதல்வன் . 
எனவும் , 

நறவுண் மண்டை நுடக்கலி னிறவுக்கலித்து . ( அகம் . 96 ) 
எனவும் வரும் . இவற்றுள் வீற்று வீற்று எனவும், வசிந்து வாங்கு 
எனவும் , பூண்டுகிடந்து எனவும் , இறவுக்கலித்து எனவும் 
நான்காசிரியவுரிச்சீரும் வந்தவாறு கண்டுகொள்க . பிறவுமன்ன. 


1. 


இவை இயற்சீர் நான்கு . 


கேடில் - நேர்நேர் , - தேமா . 
விழுப்பொருள் - நிரைநிரை - கணவிரி. 
தருமார் - நிரைநேர் , - புளிமா . 
பாசிலை - நேர் நிரை - கூவிளம் 


2 . 


இவை ஆசிரிய 


வீற்றுவீற்று - நேர்புநேர்பு . - வீடுபேறு . 
வசிந்துவாங்கு - நிரைபுநேர்பு , - வரகு சோறு . 
பூண்டுகிடந்து - நேர்புவிரைபு. - பாறுகுருகு . 
இறவுக்கலித்து - நிரைபுநிரைபு . - தடவுமருது . 


உரிச்சீர் நான்கு . 


247 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


இஃது , ஆட்சியுங் குணனுங் காரணமாகப் பெற்றபெயர் . 


ஆட்சி : 


இயற்சீ ரிறுதிமு னேரவ ணிற்பின் 

( 331 ) 
எனவும் பிறாண்டும் ஆளுப . இயற்சீராகலானும் நான்கு பாவிற் 
கும் இயன்ற வருதலானுங் குணங் காரணமாயிற்று . இயல்பு 
வகையான் ஒரோவொன்றாகி நின்ற சொற்கள் வருதல் பெரும் 
பான்மையாகலானும் , நான்கு பாவிற்கும் பொதுவாகி இயன்று 
வருதலானும் , இயலசையான் வரும் ஈரசைச் சீராகலானும் , 
இவற்றை ஒரு பாவிற்குரிமை கூறுதல் அரிதாகலானும் , இவற் 
றை இயற்சீரென்றான் . எனவே சொல்லின் முடியுமிலக் கணத் 
தால் நான்கு பாவிற்கும் உரியவென்பதூஉம் ஈண்டுப் பெற்றாம் . 
அல்லதூஉம் அவற்றைத் தளைகூறும்வழி மூன்று பாவிற்கும் 
உரிமை கூறிக் கலிப்பாவிற்கும் வஞ்சிப்பாவிற்கும் நேரீற்றியற்சீர் 
வாராவென, ஒழிந்தசீர் வருமென்பதுடன்பட்டமையானும் நான்கு 
பாவிற்கும் இயன்றுவரும் என்பது பெற்றாம் . ஆசிரியவுரிச் சீரென் 
றதூஉம் அவ்வாறே ஆட்சியுங் குணனும் நோக்கிய பெயர் . ஆட்சி : 


வெண்பா வுரிச்சீ ராசிரிய வுரிச்சீர் . 


( 335 ) 


எனவும் பிறாண்டும் ஆளுப . உரியசை மயக்கமாகலானும் 
ஆசிரியத்திற் குரிமையானும் இக்குறி குணங் காரணமாயிற்று . 


1. 


2 . 


3 . 


4. 


5 . 


ஆட்சி - எடுத்தாள்ல. குணம் - இயல்பு, 
ஒரோஒன்று - ஒவ்வொன்று . 
இயலாசை - நேர்நிரை என்பன . 
அரிது - அருமை ; இல்லை . 
சொல்லின் முடியு மிலக்கணமென்றது இயல் என்ற சொல்லிலேயே 
அதனிலக்கணமு மமைந்து கிடத்தலின் அதனான் அது முடியும் என்றபடி . 
எனவே இயல் என்ற சொல்லானே நான்கு பாவிற்கும் இயன்று வரும் 
என்பது பெறப்படும் என்றதாயிற்று . 
உரிய என்றதற்கு எழுவாய் - இயற்சீர் . 
மூன்றுபா - அகவல் வெண்பா கலி . 
வருமென்ப துடன்பட்டமையானும் என்னும் பாடம் S. கனகசபாபதிப் 
பிள்ளை பதிப்பிலும் , பவானந்தம்பிள்ளை பதிப்பிலும் உள்ளது . சி.வை. 
தாமோதரம்பிள்ளை பதிப்பில் வருமெனப்பட்டமையானும் என்றிருக் 
கின்றது . முந்தியது நலம் . 


6 . 


7 . 


8 . 


248 


செய்யுளியல் 


மற்றிவை இயற்சீர்போல ஒரோர் சொல்லாய் யாண்டும் நிற்ற 
லில்லை பிறவெனின் , - அற்றன்று ; தோன்றுவாக்கு , இரங்கு 
வாக்கு என்றாற்போல்வன உளவென்பது . இனி, இவ்வியற் சீர் 
தாமும் இரண்டு சொற் கூடியும் ஒன்றாகியவழியே சீரெனப்படும் ; 
அதுபோல இவையும் , 

எல்லாத் தொகையு மொருசொன் னடைய . ( தொல் . சொ . 420 ) 
என்பதனான் , ஒரு சொல்லாயினவெனினும் அமையும் . மற்று 
* ஒழிந்த இயற்சீருங் கூறாது ஆசிரியவுரிச்சீர் ஈண்டு வைத்த 
தென்னையெனின் , - இவ்விருபகுதியவற்றை இயற்சீரென்றும் 
ஆசிரியவுரிச்சீரென்றும் ஆளுமாகலின் என்றவாறு . ( 13 ) 
(உரியசைப்பின் நிரையசை வரும் சீரும் உரிச்சீராமெனல் ) 

326. முன்னிரை யுறினு மன்ன வாகும் . 
இஃது , இயலசையும் உரியசையும் மயங்கியாவனவற்றுள் 
இரண்டுசீர் கூறுகின்றது . 

இ - ள் : " உரியசை மயக்க மாசிரிய வுரிச்சீர் " என மேனின்ற 
அதிகாரத்தான் அவ்வுரியசைப்பின்னர் நிரையசையுறினும் அவ் 
வுரியசை மயக்கமாகிய ஆசிரியவுரிச்சீராம் என்றவாறு . 

அவை நேர்புநிரை நிரைபுநிரை என வரும் . இவற்றை நீடு 
கொடி நாணுத்தளை, குளிறுபுலி விரவுக்கொடி எனவும் பிறவாற் 
றானுங் காட்டுப ; அவையெல்லாம் அறிந்து கொள்க . 


1 . 


2 


ஓரோர் சொல் - தனித்தனிச் சொல் . 
இனி இவ்வியற்சீர் தாமும் இரண்டுசொற் கூடியு மென்றாகியவழியே 
சீரெனப்படும் என்றது புளி என்ற சொல்லும் மா என்ற சொல்லுமாகிய 
இரண்டு சொல்லுங் கூடிப் புளிமா என ஒரு சொன்னீர்மைப்பட்டு நின்ற 
வழியே ஒரு சீரெனப்படுவது என்றபடி . அவ்வியற்சீர்போலவே உரிச்சீரும் 
இருசொற் கூடி ஒரு சொல்லாய் நின்றவிடத்துச் சீராம் என்க . 
இவையும் - உரிச்சீரும் ; தொகைச் சொல்லெல்லாம் ஒரு சென்னீர்மையாகக் 
கொள்ளப்படும் என்றபடி . 
ஒழிந்த இயற்சீர் என்றது நேர்புநேர் , நிரைபுநேர் , நேர்புநிரை , நிரைபுநிரை 
என்பவற்றையும் இவை மாறி வருவனவற்றையும் . அடுத்த சூத்திரங்கள் 
பார்க்க . 
ஆசிரியன் ஆளுமாகலின் என்க . 


3 . 


4 . 


5 . 


249 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


- 


மற்று , இயலசையும் உரியசையும் விரவி இயற்சீராவன 
இலவோவெனின் , உள ; அவையன்றே மேற்சொல்கின்றன 
வென்பது . அஃதேல் , இவ்விரண்டும் இயற்சீராகவோவெனின் , - 
அன்ன என்று மாட்டெறிந்த கருத்தினான் அதுவும் அமையு 
மென்பது ; என்றார்க்கு , இவற்றை ஆசிரியவுரிச்சீரென்றல் குற்ற 
மாம் பிறவெனின் , - பெரும்பான்மையும் ஆசிரியத்திற்கும் அதற் 
கினமாகிய வஞ்சிக்கும் உரியவாகலானும் , ஒழிந்த இரண்டு 
பாவின்கண்ணுஞ் சிறுவரவினவாகலானும் , வெண்பாவினுள் 
கட்டளையடிக்கண் வாராவென்பது , 
கலித்தளை மருங்கிற் கடியவும் படாஅ . 

( 336 ) 
என வரைந்தமையாற் பெறுதுமாகலானும் இவற்றை ஆசிரிய 
வுரிச்சீரென்றலே வலியுடைத்தென்பது . அன்ன என்பதனை இயற் 
சீரொடு மாட்டுங்கால் ஈற்றது அதிகாரம்பட இறுதி நின்ற 
நிரையீற்றியற்சீரிரண்டனோடும் கொள்ளப்படும் ; கொள்ளவே , 
அம்முறையானே நீடுகொடி என்பதனைப் பாதிரிபோலவும் , 
குளிறு புலி என்பதனைக் கணவிரிபோலவும் தளைகொள்ளப்படு 
மென்பதாம் . 
அவை செய்யுளுள் வருமாறு : 

ஓங்குமலைப் பெருவிற் பாம்புஞாண் கொளீ இ . ( புறம் . 55 ) 
எனவும் , 
உவவுமதி யுருவி னோங்கல் வெண்குடை . 

( புறம் . 3 ) 
எனவும் , 
ஓங்குதிரை வியன்பரப்பின் 

( மதுரை. 1 ) 
எனவும் , 
நிலவுமணல் வியன்கானல் 

( புறம் . 17 ) 
எனவும் இவை ஆசிரியத்துள்ளும் வஞ்சியுள்ளும் வந்தவாறு . 


1 . 


அன்னவாகும் - இயற்சீர் போலாகும் . அதனொடு மாட்டுங்கால் அதன் 
ஈற்றிலுள்ளதாய் அதிகாரப்பட்டு நின்ற நேர்நிரை , நிரை நிரை என்னு 
மிரண்டனோடும் மாட்டப்படும் என்றபடி . நேர்நிரை - பாதிரி . நிரைநிரை - 
கணவிரி . ஈற்றது - ஈற்றிலுள்ள நிரை . 
ஓங்குமலை - நீடுகொடி - பாதிரி . 
உவவுமதி - குளிறுபுலி - கணவிரி. 
முன்னிரு செய்யுளடிகள் ஆசிரியத்துள்ளும் பின்னிரு செய்யுளடிகள் வஞ்சி 
யுள்ளும் வந்தன. 


2 


3 . 


4. 


250 


செய்யுளியல் 


தூங்குசிறை யன்னந் துயில்வதியுஞ் சோணாட்டே . 
எனவும் , 
ஏடுகொடி யாக வெழுதுகோ. 

( முத்தொ . 50 ) 
எனவும் , இவை வெண்பாவினுள் கட்டளையடியல்வழிச் சிறு 
பான்மையான் வந்தன . மற்றிவையுங் கட்டளையடியென்னாமோ 
வெனின் , - அற்றன்று ; அது தளைவகை கொள்ளுந் துணை 
இன்னோசைத்தன்றென்பது . 
அசையுஞ் சீரு மிசையொடு சேர்த்தி . 

( 323 ) 
என்பதனானுணர்க . இப்பகுதியறியாதார் அடியுறழ்ந்ததனாற் 
பயனென்னையென்றிகழ்ப . 

(14) 


( உரியசைப்பின் நேரசைவருஞ் சீர் இயற்சீராமெனல் ) 

327. நேரவ ணிற்பி னியற்சீர்ப் பால . 
இஃது , இயலசை உரியசை மயக்கத்துப் பிறப்பன இரண்டி 
யற்சீர் உணர்த்துகின்றது . 

இ - ள் : முன்னர் உரியசைப்பின்னர் நிரையசை வரின் ஆசிரிய 
வுரிச்சீராமென்றான் ; அவ்வதிகாரத்தால் உரியசையிரண்டான் 
பின்னும் நேரசை வரின் அவையிரண்டு சீரும் ஆசிரியப்பால 
வாம் என்றவாறு . 

அவை : நேர்புநேர் நிரைபுநேர் என வரும் . 

உதாரணம் : சேற்றுக்கால் வேணுக்கோல் களிற்றுத்தாள் 
முழவுத்தோள் என வரும் . நீத்துநீர் குளத்துநீர் போதுபூ விறகுதீ 
எனவுங் காட்டுப . பிறவுமன்ன. இவை இயற்சீர் நான்கினுள்ளும் 
எப்பாற்படுமெனின் , - அதிகாரத்தால் நீடுகொடி குளிறுபுலி 
என்பனபோல இறுதியினின்ற பாதிரி கணவிரிப் பாற்படும் முறை 
யானென்பது . எனவே , போது பாதிரியாகவும் , விறகுதீ கண விரி 
யாகவும் இயற்றப்படுமென்பது . இவ்வாறு கூறவே இவை பாதிரி 


1 . 


2 . 


துணை - அளவு . 
இப்பகுதி - கட்டளையடிக்கண் வருதலும் , அல்லாத அடிக்கண் வராமையும் 
என்ற பகுதி, உறழ்தல் - பெருக்கல் . கட்டளையடி , அல்லா அடி என்ற வகுத் 
துணர்தல் ஓசைபற்றி என்பது இதனால் அறியப்படுவது பயன் என்றபடி . 
அதிகாரத்தால் - இறுதியில் நிரையீறு அதிகாரப்பட்டு நின்ற அதிகாரத்தால் . 


3 . 


251 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


கணவிரிபோல - அசை திரிந்து நிரையாமென்பது கொள்ளற்க. 
நேர்பு நிரைபு முதலாக நிரையீராகிய சீர் தளை கொண்டாங்கு 
கொள்ளப்படும் இவையுமென்பதாம் . தளைகோ ளொக்கும் 
எனவே ஏழுதளையுள்ளும் இவற்றை ஒன்றென்றனுள் அடங்கு 
மென்று அடக்கற்க ; என்னை ? “இவை வேறுவேறுபட்ட அசை 
யான் வேறுவேறு சீராயினமையினென்பது . அசைச்சீர்க்கு உரிச் 
சீரிலக்கணமின்மையின் இதற்கு இஃதொப்ப வாராதென்றுணர்க. 


நீத்துநீர்ப் பரப்பி னிவந்து சென் மான்றேர் . 


என்புழி , போதுபூவும் விறகுதீயும் வந்தவாறு கண்டுகொள்க . 
இவற்றை ஆசிரியவுரிச்சீர்ப்பின் வைத்ததென்னையெனின் , - 
இவையும் அவைபோல ஈண்டொருங்கியைதல் பெரும்பான்மை 
யென்பது அறிவித்தற்கெனவுணர்க . 

( 15) 


( இயலசைப்பின் உரியசை வருஞ் சீரும் இயற்சீராமெனல் ) 
328. இயலசை யீற்றுமு னுரியசை வரினே 

நிரையசை யியல வாகு மென்ப . 


1: 


2 . 


3 . 


4. 


இவை - விறகுதீ போதுபூமுதலிய நேரீற்றுச்சீர்கள். 
அசைதிரிந்து நிரையாகாதென்றது - போதுபூ என்றவழி குற்றுகரமாகிய 
துவ்வும் நெடிலாகிய பூவும் இயைந்து நிரையீறாகாது நேர்பு என நின்ற 
படியே நேரைமாத்திரம் நிரையீறாக வைக்கப்படும் என்பது கருத்து . 
நச்சினார்க்கினியம் நோக்குக . 
ஏழுதளை என்றது - ஆசிரியத்தளை இரண்டு , வெண்டளை இரண்டு, 
கலித்தளை ஒன்ற , வஞ்சித்தளை இரண்டு, 
வேறுவேறுபட்ட அசை என்றது இயலசையும் உரியசையும் சேர்ந்து வருதல் 
பற்றி . அசைச்சீர் என்றது ஈண்டு இயலசைச்சீரை. இயலசைச்சீர் நான்கனுள் 
ளும் நிரையீற்றுச் சீருள் நேர்பு நிரைபு முதலாகவரும் நீரையீற்றையும் 
நேரீற்றையும் அடக்கற்க என்றபடி . அசைச்சீர் என்பது இயலசைச்சீர் 
என்றாயினும் இயற்சீரென்றாயினும் இருத்தல் வேண்டும் . முன்னும் 
பின்னும் இயலசை என்றே உரையுள் ஆளுதல் நோக்குக . இதற்கு 
இயலசைச் சீர்க்கு . இஃது உரியசைபெற்று வருஞ்சீர் . 
நீத்துநீர் - போதுபூ நிவந்துசென் - விறகு தீ . 
ஆசிரிய உரிச்சீரென்றது - நீடுகொடி , குளிறுபுலி என்னும் நிரையீற்றுச் 
சீரிரண்டையும் . ஒருங்கியைதல் என்றது அவ்வாசிரிய உரிச்சீர் இரண்டும் 
உரிச்சீரென ஒருங்கியைதல் போல இவ்வியற்சீரிண்டும் இயற்சீரென 
ஒருங்கியைதலை . 


5 . 


6 . 


252 


செய்யுளியல் 


இது , மேனின்ற இயற்சீரதிகாரத்தான் ஈரசைச் சீருள் இயலசை 
உரியசை மயக்கத்துள் ஒழிந்துநின்ற நான்கு இயற்சீரு முணர்த் 
துதல் நுதலிற்று . 


ள் : இயலசை இரண்டின்பின்னும் உரியசை இரண்டும் 
ஒன்று இரண்டு செய்து மயங்கி நான்காகுங்கால் அவ்விரண்டுரிய 
சையும் இயலசை மயக்கமாகிய இயற்சீர் நான்கனுள் நிரையீற்ற 
பாதிரியுங் கணவிரியும் போல வருஞ் சீரொடு தட்கும் என்றவாறு . 

அவை நேர்நேர்பு நேர்நிரைபு நிரைநேர்பு நிரைநிரைபு 
என வரும் . வருங்கால் நேர் முதற்சீர் இரண்டும் பாதிரிபோலவும் , 
நிரை முதற்சீர் இரண்டுங் கணவிரிபோலவும் கொள்ளப்படு 
மென்றவாறு . எனவே , இச்சூத்திரமுஞ் சீராமாறேயன்றிச்சீர் 
தளைக்குமாறுங் கூறியவாறாயிற்று . இவற்றைப் போரேறு பூமருது 
கடியாறு மழகளிறு எனினும் இழுக்காது . 

(16 ) 


(உயிரளபெடை சீர்நிலையாதலன்றி அசைநிலையுமாமெனல் ) 

329. அளபெடை யசைநிலை யாகலு முரித்தே . 


இஃது , எய்தியதன்மேற் சிறப்புவிதி ; மேல் எழுத்ததிகாரத் 
தோதப்பட்ட அளபெடையை ஆண்டு மொழியெனக் கூறினான் , 
அவ்வாற்றானே அவை பெரும்பான்மையும் ஈண்டும் ஈரசைச் 
சீராகலின் , ஈண்டுச் சீர் கூறியவாற்றான் எய்தி நின்றனவற்றை 
எழுத்துநிலைமைப்படுத்து அசைநிலையும் வேண்டினமையின் . 

இ - ள் : அளபெடை மேற்கூறிய இயற்சீர் நிலைமையேயன்றி 
ஓரசையாய் நிற்றலும் உரித்து என்றவாறு . 


1 . இயலசைமுன் உரியசை வந்தன - நேர்நேர்பு , நேர் நிரைபு , நிரைநேர்பு , 

நிரைநிரைபு என்பன . இவை இரண்டனுள் முன்னிரண்டும் பாதிரிபோலவும் , 

பின்னிரண்டும் கணவிரிபோலவும் நிரையீறாக வைத்துத் தளை கொள்ளப்படும் . 
2 . இவற்றை என்றது நேர்நேர்பு முதலிய நான்கையும் : 

நேர்நேர்பு- போரேறு . நேர்நிரைபு- பூமருது . 

நிரை நேர்பு - கடியாறு . நிரைநிரைபு - மழகளிறு . 
என்று வாய்பாடு கொள்ளப்படும் . 


253 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


உம்மையாற் சீர்நிலையெய்தலே வலியுடைத்து . நிலை 
என்றதனான் எழுத்து நிலைமையும் நேர்ந்தானாம் ; என்னை ? 
அசையது நிலையைக் குறிலும் நெடிலுங் குறிலிணையுமென 
எழுத்தான் வகுத்தமையின் . அவை மேற்கூறிய ஈரசைச்சீர் பதினாற 
னுள்ளும் என்ன சீர்ப்பாற்பட்டன வெனின் , - ஆசிரியவுரிச் சீரா 
றும் , போதுபூ விறகுதீ என்னும் இரண்டு இயற்சீரும் ஒழித்து , 
ஒழிந்தவியற்சீர் எட்டுமாம் . அங்ஙனமாதல் ஒரு மொழியகத்தே 
உடையவென்பது . ஆஅ எனத் தேமாவாயிற்று. கடாஅ எனப் புளி 
மாவாயிற்று . யாஅது என ஈரெழுத்து ஞாயிறாம் ; என்னை ? 
* கடாஅ என்புழி அளபெடையதாகாரம் பிரித்துக் குறினெடி 
லாயினாற்போல ஆகாரத்துப் பின்னின்ற அகரமுங் குற்றுகரமுங் 
குறிலிணையெனப்பட்டமையின் என்பது . ஒழிந்தனவற்றிற்கும் 
இஃதொக்கும் . ஆஅழி என்பது மூவெழுத்துப் பாதிரியாம் . வடாஅ 
என மூவெழுத்துப் புளிமாவாம் . படாஅகை என நாலெழுத்துக் 
கணவிரியாம் . ஆஅங்கு என ஈரெழுத்துப் போரேறாம் . ஆஅவது 
என மூவெழுத்துப் பூமருது . புகாஅர்த்து என்பது கடியாறு . 
விராஅயது என்பது மழகளிறு . இவை ஓரோர் சொல்லாகி நின்று 
எட்டியற்சீரானும் அளபெடை வந்தவாறு . 


1. 


2 . 


சீர்நிலை என்றது ஆ அ என்புழி நேர்நேர் எனச் சீர் கோடலை. 
எழுத்து நிலை என்றது ஆ அ என்புழி அகரம் அளபெடை எழுத்தாகவே 
கொள்ளப்பட்டு அலகுபெறாது நிற்றலை. எனவே ஆ அ என்புழி அகரம் 
ஆகாரத்துள் மெய்போல ஓடுங்கிநிற்ப ஆ என்பதே அசையாகக் கொள்ளப் 
பட்டு நிற்கும் என்பது கருத்தாயிற்று . அசைநிலையாகல் - ஆ அ என்புழி 
அகரம் ஆகாரத்தோடு சேர்த்து ஒற்றுப்போல வைக்கப்பட்டு நேரசை 
யாகவே ( கொள்ளப்பட்டு ) நிற்றல் . 
ஈரசைச்சீர் பதினாறாவன : - இயற்சீர் நான்கு , உரிச்சீர் நான்கு , உரியசைமுன் 
இயலசை மயங்கின நீர் நான்கு . இயலசைமுன் உரியசை மயங்கின சீர் நான்கு . 
கடாஅ - நிரைநேர் ; அகரம் தனியே வந்து நேரசையாகும் . யா அது 
நேர்நிரை . யா - நேர் . அது - நிரையாகக் கொள்ளப்படும் . ஞாயிறுபோல . 
ஆகாரத்துப்பின்னின்ற - யா என்பதிலுள்ள ஆகாரத்துப் பின்னின்ற என்க . 
வடா அ என்பது வடா அது என்றும் , புளிமா கணவிரி என்றும் இருத்தல் 
வேண்டும் . 


3 . 


4 . 


5 . 


6 . 


254 


செய்யுளியல் 


தேஎந் தேரும் பூஉம் புறவிற் 
போஒரி துள்ளுஞ் சோஒரி நண்ணிக் 
குராஅம் பிணையல் விராஅங் குஞ்சிக் 
குடா அரிக் கோவல ரடா அரின் வைத்த 
கானெறிச் சென்றனர் கொல்லோ 

மேனெறிச் சென்று பொருள் படைப் போரே . 
என இதனுள் , இயலசை மயக்கமாகிய இயற்சீர் நான்குமாகி 
அளபெடை வந்தன. ஒழிந்த இயற்சீரும் மேல் நான்கனுள் அடங்கு 
மாகலின் அளபெடை நான்கென்பாருமுளர் . அவை: தனிநிலை 
முதனிலை இடைநிலை இறுதிநிலை எனப்படுமென்ப . ஒழிந்த 
இயற்சீரான் அளபெடை வந்த செய்யுளுங் கண்டு கொள்க . 

வாஅழ்க என மூவகைச் சீரான் வரும் அளபெடை மொழியு 
முள . மற்றுப் படாஅகை எனவும் ஆஅழி எனவும் இவை 
மூவகைச் சீராகாவோவெனின் , - ஆகா . 
தனிக்குறின் முதலசை மொழிசிதைத் தாகாது . 

( 319 ) 
என்புழி , முதற்கணல்லது விட்டிசைத்தல் நேர்ந்திலனாக லா னுங் 
குறிலிணைந்தனவும் குறினெடிலிணைந்தனவும் நிரையா மென்றா 
கலானுமென்பது ; என்றார்க்கு . 

தூஉமணி கெழூஉமணி 
என நேர்நிரைப்பின் முற்றுகரம் வந்து நேர்பும் நிரைபுமாம் ஆக 
லின் அவற்றையும் ஆசிரியவுரிச்சீரென்னாமோவெனின் , - என் 
னாதவாறு ; அங்ஙனம் அளபெடையான் நேர்பசை நிரைபசை 
கொள்வாரும் அளபெழுந்த குற்றெழுத்து வருமெழுத்தொடு 


கூட்டி , 


முதனிலை யளபெடை நேர்நே ரியற்றே 
பயிடைநிலை யளபெடை நிரைநே ரியற்றே . 


1. 


2 . 


3 . 


தேஎம் - நேர்நேர் . போஒரி - நேர் நிரை . குராஅம் - நிரைநேர் . குடா அரி - 
நிரைநிரை . 
அவை - மேற்கூறிய அளபெடை . தனிநிலை - ஆஅ என்பன போல வரு 
மளபெடை . 
முதனிலையளபெடை - தேஎம் - நேர்நேர் . தனிநிலை என்றும் பாடம் . 
இடைநிலை என்பது இறுதிநிலை என்று இருத்தல் வேண்டும் . அங்ஙனம் 
பாடங்கொள்வர் யாப்பருங்கல விருத்திகாரர் . கடைநிலையென்றுமிருக்க 
லாம் . இங்ஙனங் கோடலின் தூஉ - நேர்பு என்றும் , செழூஉ - நிரைபு என்றும் 
கொள்ளல் முடியாது என்றபடி . 


4 . 


255 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


என்பவாகலின் அளபெழுந்தமொழி நேர்பும் நிரைபுமாகா 
வென்பது . அவ்வாறாயினும் ஒரோர்கால் அளபெடை யுகரத்தைக் 
கூட்டி நேர்புநிரைபு மென்னாமோ, காசு பிறப்பென்பன தேமா 
புளிமாவாயினவாறு போலவெனின் , - அவை மோ புளிமாவா 
காமையும் , தளைவகையொக்குமத் துணையென்பதூஉம் மேற் 
கூறப்பட்டதாகலின் அவைபோல இவையும் நேர்பசை நிரை 
பசையாகாவென்பது ; அல்லதூஉம் , 
நீட்டம் வேண்டி னவ்வள புடைய 

( தொ . எழு . 6 ) 
எனப்பட்டது அளபெடையாகலானும் , 
நாணுத்தளை . 

( அகம். 29 ) 
என்பதுபோலாது இயல்பாக வந்து இயைந்த எழுத்தாகலானும் 
அவைபோல அளபெடை , 
"இருவகை யுகரமொ டியைந்தவை வந்தன . 

( 316 ) 
எனப்படாமையானும் , நேர்பசை நிரைபசையாகாவென்பது ; 
அற்றன்றியும் , அவை நேர்பசை நிரைபசையாதல் ஒருவகையான் 
நேர்ந்தானெனினும் அவை நாணுத்தலை விரவிக்கொடியென் 
னுஞ் சீராதற்கு இழுக்கென்னையெனவும் , 

நிரையிறு காலையு மாசிரிய வுரிச்சீர் . 
எனவோதி ஆசிரியவுரிச்சீர் எட்டென்பான்போல விதந்தோதிப் 
பயந்ததென்னையெனவும் கூறி மறுக்க . 
இனி , ஓருரை : 
தூஉமணி கெழூஉமணி . 


1 . 


2 


3 . 


4 . 


ஒரோர்கால் - ஓரோரிடத்து, வேண்டிய போது . 
அவை - காசு , பிறப்பு என்பன . 
நாணுத்தளை என்பதில் , உகரம் புணர்ச்சிபற்றி வந்தது . அளபெடை எழுத்து 
யல்பாக வந்தது என்பது கருத்து . 
இருவகை யுகரமு மியைந்துவரின் அவை நேர்புநிரைபு ஆகும் . இயைந்து 
வருதல் - ஒரு சொன்னீர்மைப்பட்டு வரல் . அளபெடை ஒரு சொன்னீர்மைப் 
பட வாராது பிரிந்துவரும் . ஆதலால் ஆகா என்க . 
சீராதற்கு இழுக்கென்னை என்றது அவற்றுளடங்கி உரிச்சீராகுமின்றி 
இவையும் ( அளபெடையும் சீரும் ) வேறாகி எட்டென்று விதந்து கூறலாற் 
பயனில்லை என்றபடி . 
தூஉமணி - நேர் நிரை நேர் . கௌனமணி - நிரை நிரை நேர் . இவை 
வெண்சீராம் . 


5 . 


6 . 


256 


செய்யுளியல் 


என்பன அளபெடை அசைநிலையாகியும் ஆகாதும் வருதலின் 
வெண்சீர்க்கும் இருநிலைமை கோடற்கென்ப . அது , நீடுகொடி 
குளிறுபுலி என்பனவற்றிற்கும் ஒக்குமாதலானும் , அசையுஞ் சீரும் 
இசையொடு சேர்த்துங்கால் அங்ஙனம் அசையாகாமை யானும் 
அது பொருந்தாதென்பது . இங்ஙனஞ் சீர்நிலை யெய்தி நின்ற அள 
பெடைகளெல்லாம் வழக்கிற்குஞ் செய்யுட்கும் பொது வாயின 
வும் , செய்யுட்கே உரியவாகிச் செய்யுள் செய்யும் புலவராற் செய்து 
கொள்ளப்படுவனவுமென இருவகைய ; அவ்விரு திறத்தவும் , 
நீட்டம் வேண்டி னவ்வள புடைய . 

( தொ . எழு. 6 ) 
என்னும் இலக்கணத்துட்பட்டு அடங்கின . 


இனி, அவற்றுள் வழக்குக்குஞ் செய்யுட்கும் பொதுவாகிய 
தனை இயற்கையளபெடையென்றும் , செய்யுட்குப் புலவர் செய்து 
கொண்டதனைச் செயற்கை யளபெடையென்றும் , பெயரிட்டு 
வழங்கப்படும் . அவ்விரண்டனுள்ளும் ஈண்டு அளபெடையசை 
நிலை யாகலு முரித்து எனப்பட்டது இயற்கையளபெடை 
யென்று பெயரிட்டு வழங்கப்படும் . செயற்கை யளபெடை சீர் 
நிலையாதல் செய்யுட்கே யுரியவாறுபோல இயற்கையளபெடை 
அசைநிலையாகலுஞ் செய்யுட்கே யுரியதென்பது . 

ஆகலுமுரித்து என்ற உம்மையான் அவையிரண்டானும் 
அவ்வாற்றானும் அசைநிலையாகப் படாது புணர்ச்சி வகையான் 
வந்த அளபெடைக்கண்ணும் பொருள் புலப்பாட்டிற்கு உரிய 
வாகச் செய்யுள் செய்யுமிடத்தும் அவ்வாறு அசைநிலையாகப் 
படுவதென்றவாறு . 


1 . 


2 . 


ஒக்குமென்றது நீடுகொடியையும் குளிறுபுலியையும் . அங்ஙனமே முறையே 
நேர் நிரை நேர் , நிரை நிரை நேர் என்று கொள்ளலாம் என்றபடி . இசை 
யோடு சேர்த்துங்கால் தூஉமணி என்பதன் மகரம் பிரிந்து உகரத்தோடு 
சேராது என்றபடி . 
அவ்விரண்டு - இயற்கையளபெடை , செயற்கையளபெடை . 
வழங்கப்படும் என்பது வழங்கப்படுவது என்றாதல் , வழங்கப்படுமளபெடை 
என்றாதல் இருத்தல் வேண்டும் . 
அவையிரண்டு - இயற்கை , செயற்கை . அவ்வாற்றான் என்றது , வழக்கிற்குஞ் 
செய்யுடகுமுரியவாற்றான் என்றபடி . எவ்வாற்றானும் எனவும் பாடம் . 
ஆகலும் உரித்து என்பது தொட்டுள்ள வாக்கியத்தில் யாதோ பிழையுளது . 


3 . 


257 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


உதாரணம் : 


பலா அக்கோட்டுத் தீங்கனிமேற் பாய்ந்த கடுவன் . 
எனப் பலா அக்கோடென்புழி , 
குறியதன் முன்னரு மோரெழுத்து மொழிக்கு 
மறியத் தோன்று மகரக் கிளவி . 

( தொ . எழு . 226 ) 


எனப்பெற்ற அகரமுண்டன்றே ? அதுவும் அளபெடையெனப் 
படும் ; அதனைப் பலாஅ என்புழிப் புளிமாவென்னுஞ் சீராக 
அலகுவையாது நிரையசை நிலைமைத்தேயாக வைக்கப்படு 


மென்பது . 


நிலம்பா அய்ப்பா அய்ப் பட்டன்று நீலமா மென்றோட் 
கலம்போ ஒய்ப்போ ஒய்க் கெளவை தரும் . ( யா . வி . 45 - 347 - 417 ) 


என்புழி , போஒய்ப்போ ஒயெனச் சேய்மைக் குறிப்புப்படச் 
செய்யுள் செய்தவழியும் அளபெடை அசைநிலையாயிற்று . இனி , 
இவற்றை விளியும் பண்டமாற்றும் நாவல்கூற்றும் முதலாய 
வற்றுள் வருமென்பாருமுளர் . அங்ஙனம் வந்தது பிற்காலத்துச் 
செய்யுளென்ப ; அல்லதூஉம் அங்ஙனம் வரையறைப்படாமை 
யானும் நாம் முன்னர்க் காட்டினவை ஆண்டு அவற்றுள் அடங் 
காமையானும் அவ்வாறும் இகந்து கூறானென்பதூஉம் படும் . 


உப்போஒ வெனவுரைத்து மீள்வா ளொளிமுறுவல் . ( யா . வி . ப . 42 ) 


1 . 


2 


3 . 


பலா அக்கோடு - புணர்ச்சிவகையான் வந்தது . 
போஒய்ப் போஒய் என்பது தூரப்பொருளைக் காட்ட வந்தது என்பது கருத்து . 
செய்கைக் குறிப்பு என்பது ஏட்டிற் கண்ட பாடம் . ஒரு தொழில் பலகால் 
நிகழுஞ் செயலைக் குறித்து வந்ததென்றபடி . சேய்மைக் குறிப்பு என்ற 
பாடத்திலும் இதுசிறப்பாகத் தோன்றுகின்றது . 
இவற்றை என்றது அளபெடையை. 
நாவல் கூற்றை - நாவலோஓ என்றுரைக்கு நாளோதை என்பதனாலறிக . 
முன் காட்டினவை - முன் காட்டிய உதாரணங்கள் . அவற்றுள் - விளி முதலிய 
வற்றுள் . 
இகந்து - கடந்து - விதியுளடங்காமல் . 


4 . 


5 . 


6 . 


7 . 


258 


செய்யுளியல் 


எனப் பண்டமாற்றின்கண் வந்ததெனக் காட்டுப . பிறவும் 
வாறு வருவன அறிந்து அசைநிலைப்பாற்படுக்க . என்றார்க்கு , 
இவை செய்யுளுள் தம்மோசை சிதையாவாயின் 2 அலகிருக்கை 
யுள் அழித்துப் பயந்ததென்னையெனின் , - அஃதன்றே இதனை 
எழுத்துநிலைப்படு மென்றற்குக் காரணமென்பது . அஃதேல் , செய் 
யுளின் ஓசையை அழிக்கவமையும் பிறவெனின் , - அற்றன்று ; அவ் 
வோசையைச் செய்யுட்கண்ணே அழிப்பது சந்தியிலக்கணத் 
தின் வழீஇயிற்றாம் . இனிப் பிறவற்றுக்கண்ணும் அளபெடை 
யைச் சிதைத்துச் சொல்லின அச்செய்யுளுட் கருதிய பொருண்மை 
விளங்காதாம் . அது நோக்கிச் செய்யுளின் பத்தைச் சிதையாது 
ஈண்டு நாம் வேண்டப்பட்ட அலகிருக்கைக்கட் சிதைத்துக் 
கொள்கவென்றாமென்பது . 

(17) 


( ஒற்றளபெடையும் சீர்நிலையாதலன்றி அசைநிலையுமாமெனல் ) 

330. ஒற்றள பெடுப்பினு மற்றென மொழிப. 


இஃது ஒற்றளபெடையும் உயிரளபெடைபோலச் சீர்நிலை 
யாதலேயன்றி அசைநிலையாகலும் உரித்தெனமாட்டெறிந் தமை 
யின் எய்தாதது எய்துவித்தது . இதனை அசைப்படுத்து எழுத்து 
நிலையும் வேண்டுமென்கின்ற மையின் வழுவமைத்ததூஉமாம் . 


1 . 


2 . 


3 . 


இவை - அளபெடை . 
அலகிருக்கை - எண்ணிருப்பு , 
எழுத்து நிலைமைப்படல் - அளபெடை எழுத்தென்று எழுத்து நிலைமையை 
அடைதல் . அங்ஙனங் கொள்வதனாற் புள்ளி எழுத்துக்கள் போல அளபெடை 
எழுத்தென்று கோடலாம் என்றபடி . அசைநிலையாதலும் என்றதனானே 
இதுவும் எழுத்தாகக் கொள்ளப்பட்டது . என்னை ? அசை எழுத்தான் 
வகுத்துக் கோடலின் . அதுபற்றி எழுத்து நிலையும் வேண்டினான் என்றார் . 
சந்தியிலக்கணத்தின் வழீ இற்று என்றது பலா அக்கோடு என்பதுபோலப் 
புணர்ச்சிபெறும் இலக்கணத்தினின்றும் வழுவுதலை . என்றது புணர்ச்சி 
பெறுவது இருமொழி தம்முளியைந்து ஓசைபெற்று நிற்றற்கே . ஆதலின் அது 
வழுப்படும் என்றபடி . சந்தி - புணர்ச்சி . 
பிறவற்றுக்கண் என்றது பொருள் புலப்பட அளபெடுக்கும் அளபெடை 
முதலியவற்றை . அவை போஒய்ப் போஒய் என்பன போல்வன . 


5 . 


259 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


-- 


ள் : ஒற்றளபெடுத்தாலும் உயிரிளபெடைபோல சீர் 
நிலையெய்தலும் ஓரசையாய் நிற்றலும் உரித்து என்றவாறு . 


ஒற்றளபெடுப்பினும் எனவே ஒற்றுக்கள் அளபெடுத்து 
நிற்றற்கு உரியன; உரியவழி எல்லாம் வரையாது கொள்ளப்படும் . 
அவை வழக்கினுள்ளும் செய்யுளுள்ளும் இருவாற்றான் ஒரு 
சொற்கு உறுப்பாய் நின்ற ஒற்றே அளபெழினும் , பின் தோன்றிக் 
கொள்ளப்பட்ட ஒற்றளபெழினுமென இருவகைப்படும் . 


அஃதிவ னுவலா தெழுந்து புறந் திசைக்கும் 


( தொ . எழு . 102 ) 


என்பது சொற் குறுப்பாய் நின்றது 


ஆனா நோயோடு கான லஃதே . 


( குறுந் . 97 ) 


என்பது , பின்றோன்றிக் கொண்ட புள்ளியெனப்படும் . அற்றென 
மொழிப என்றதனான் , ஒற்றளபெடையும் உயிரளபெடை போலத் 
தானுந் தன்னையொற்றிய எழுத்துங் கூடி அளபெடை மொழி 
யாக்கிச் சீர்நிலையெய்தல் பெரும்பான்மை யாகலானும் , அவை 
இயற்கையளபெடையாகியவழி அசைநிலை யாதல் சிறுபான்மை 
யென்பதூஉம் , உயிரளபெடை முதற்கணின்ற நெட்டெழுத்துப் 
போல ஒற்றளபெடை முதற்கணின்ற குற்றெழுத்தும் , 


தனிக்குறின் முதலசை மொழிசிதைத் தாகாது . 


( 319 ) 


1 . 


2 . 


3 . 


4 . 


வரையாது - நீக்காது . 
இருவாற்றான் என்பது அவசியமில்லைப்போலும் . 
அளபெழினும் என்பனை அளபெழுதலும் என்றிருத்தல் வேண்டும் . அன்றிச் 
சில தவறியுமிருக்கலாம் . 
தோன்றிக்கொள்ளப்பட்ட எழுத்து - தோற்றிக்கொள்ளப்பட்ட எழுத்து 
என்றிருத்தல்வேண்டும் . தோற்றுவித்துக் கொள்ளப்பட்ட எழுத்து என்பது 
பொருள். கானலதே என்பதைக் கான லஃதே என இருசீராக்கற்கு ஆய்தம் 
விரித்துக் கொள்ளப்பட்டது. 
உறுப்பான் நின்ற எழுத்து அஃது என்பதிலுள்ள ஆய்தம்போல்வன . 
ஆகலானும் என்பது என்பதூஉம் என்றிருத்தல் வேண்டும் . 
குற்றெழுத்தும் நேரசையாம் என் இயைக்க , 


5 . 


6 . 


7 . 


260 


செய்யுளியல் 


என்பதனான் , விலக்குண்ணாது விட்டிசையாது முதற்கணின்று 
நேரசையாமென்பதூஉங் கூறியவாறு . வல்லெழுத்தாறும் ரகாரழ 
காரமும் ஒழித்து ஒழிந்த பதினோரொற்றுங் குறிற்கீழுங் குறி 
லிணைக்கீழும் அளபெய்தி நிற்கும் வழிச் சீர்நிலையாதலேயன்றி 
அசைநிலையாகலுமுரித்துச் சிறுபான்மையென்றவாறு ; அவை , 

கண்ண் டண்ண்ணெனக் கண்டுங்கேட்டும் ( மலைபடு . 352 ) 
என்றவழி , கண்ண் என்பது சீர்நிலையாக்கித் தேமாவாயிற்று . 
தண்ண்ணென என்றவழித் தட்பத்துச் சிறப்பு உரைத்தற்கு 
ணகரவொற்றினை அளபேற்றிச் செய்யுள் செய்தான் ; ஆண்டு அது 
மாசெல்சுரமென்னும் வஞ்சி யுரிச்சீராவதனைப் பாதிரியென் 
னுஞ் சீரோயாமென வழுவமைத்தவாறு . குற்றுகரங் குறிலோடு 
கூடி நிரையாவதனைக் குறிவிணையெனக் குற்றெழுத்தாக்கி 
ஓதினான் ; அது போல ஒற்றளபெடையும் ஒருமாத்திரை யாவ 
தனைக் குற்றெழுத்தென்று ஓதானோவெனின் , - அங்ஙனம் ஓதின் 
அவ்வளபெடை குறிலாக்கித் தன்முன் வந்த குறிலோடும் பின் 
வந்த குறிலோடும் நெடிலோடுங் கூடி நிரையசை யாகுவதா 
வான் செல்லுமென மறுக்க . 

மற்று , அரங்ங்கம் என்புழிப் புலிசெல்வாயென மூவசைச் 
சீருமாமாகலின் இதனை மூவசைச் சீரின்பின் வைக்கவெனின் , 
அற்றன்று ; அவ்விரண்டற்கும் பொதுவகையாக இடைவைத் 
தானென்பது ; அல்லதூஉம் ஈரசைச் சீராதலே பெரும்பான்மை 
யாதலின் ஈண்டு ஈரசைச் சீர்ப்பின் வைத்தான் இவ்விரண்டள 
பெடையினையுமென்பது . 

மற்று , வழக்கினுள் வரும் இயற்கையளபெடையன்றே 
அசைநிலையாவன , ஒற்றளபெடை வழக்கினுள் வருமோ வெனின் , 
அவையுஞ் சிறுபான்மை வழக்கினுள் வருமென்பது . அவை 
சுள்ள்ளென்றது , புள்ள்ளென்றது , கள்ள்ளென்றது , துண்ண் 


1 . 


2 . 


தண்ண்ணென என்பது மாசெல்சுரம் என நிற்கவேண்டியதை , அளபெடையை 
அசைநிலையாக்கிப் பாதிரிபோலக் கோடல் வழு ; ஆயினும் அமைக்கப் 
பட்டது என்பது கருத்து . 
குற்றெழுத்தாக்கியது ஞாயிறுபோல்வது . 
ஆக்குவது - ஆக்கப்படுவது . 
தெனை - ஒற்றளபெடையை . 


3 . 


4. 


261 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


ணென்றது , திண்ண்ணென்றது என வரும் . பிறவுமன்ன . இவை , 
செய்யுளகத்தல்லது பரவை வழக்கினுள் வாராவென்பாருமுளர் ; 
அவரறியார்; செய்யுட்குப் புலவர் செய்து கொண்ட அளபெடை 
பின்னர் அசைநிலையாதற்கு என்னை காரணமென மறுக்க. மற்று , 
அளபெடை யசைநிலை யாகலு முரித்தே . 

( 329 ) 
என வரையாது கூறவே இச்சூத்திரமும் அடங்குமாகலின் இது 
மிகையாம் பிறவெனின் , - அற்றன்று எழுத்தோத்தினுள் ஒற்றள 
பெடுக்குமென்பது கூறாமையின் வேறு கூறினான் ; அல்லதூஉம் , 
உயிரளபெடையின் வேறுபட்டதோர் இலக்கண முடைமையின் 
இதனை வேறு கூறினானென்பது ; என்னை ? பனா அட்டு என்ற 
வழி உயிரளபெடை , கடியாறு என்னுஞ் சீராயவாறு போலா 
காது கொங்ங்கு குரங்ங்கு எஃஃகு மின்ன்னு என அளபெழுந்த 
இருவகையுகரவீற்றுச் சொற்கள் , போரேறு கடியாறு என்னுஞ் 
சீரானும் , ஞாயிறு வலியது என்னுஞ் சீரானுமாகாது இரு வகை 
யுகரமொடு இயைபின்றி வருதலானும் அவை வண்டு வரகு என் 
னும் உரியசைச்சீர்ப் பாற்பட்டு அசை நிலையாகுமாதலானும் , 
இருவகையுகரமோ டியையாதவழிக், 

கண்ண் டண்ண்ணெனக் கண்டுங் கேட்டும் . ( மலைபடு . 352 ) 
எனவும் , 

கஃஃறென்னுங் கல்லதர் . 
எனவும் சீர்நிலை பெறுதலானுமென்பது . எனவே , இயற்கையு 
யிரளபெடை போலச் செயற்கையொற்றளபெடையும் ஒரோ 
வழி ஓசையுட் சிதைக்கப்படா தாயிற்று . இதனானே உயிரள 
பெடைபோல ஒற்றளபெடை வருகின்ற எழுத்தோடு கூடி அசை 


1 . 


பரவை - உலகம் . 


2 . 


3 . 


எழுத்தோத்து - எழுத்ததிகாரம் , 
இருவகையுகரம் - குற்றியலுகரம் , முற்றியலுகரம் . 
ஓசை சிதைக்கப்படாதாயிற்று எனவே எழுத்து அலகு பெறாதென்பதாம் . 
ஓசையுள் எனவும் பாடம் . 
உயிரளபெடைபோல வருகின்ற எழுத்தோடு கூடி நிரையசையாய் வாராது 
என்றது - கொங்ங்கு என்புழி பின்வருங் குற்றுகரத்தோடுகூடி நிரையசை 
யாய் வாராமையை . படா அகை என்பதில் , வருமெழுத்தோடு சேர்ந்து 
உயிரளபெடை அகரம்நிரையாய் நிற்பதுபோல , இது நில்லாது என்றபடி . 


5 . 


262 


செய்யுளியல் 


யாகாதென்பதாம் . ஈர்க்கு பீர்க்கு என ஈரொற்று நின்றவழி 
வேறோரசையாகாதவாறுபோல ஒற்றளபெடையும் ஒரோ வழி 
அசைநிலை பெறாதென்பதூஉம் கூறினானாம் . 

இனி , இயற்கையொற் றளபெடை சிறுபான்மை வருமா 
தலின் இஃது அசைநிலையாதலே பெரும்பான்மையாதனோக்கி 
மாட்டெறிந்தான் எனவும் அமையுமெனக் கொள்க . ( 18 ) 


331. 


(வெண்பா உரிச்சீர் இதுவெனல் ) 
இயற்சீ ரிறுதிமு னேரவ ணிற்பி 
னுரிச்சீர் வெண்பா வாகு மென்ப . 


து , நிறுத்த முறையானே ஈரசைகொண்டு சீரியைந் திறு 
வன உணர்த்தி இனி மூவசைகொண்டு முடிவன உணர்த்து வானெ 
ழுந்தான் அவற்றுள் இது வெண்பாவுரிச்சீருணர்த்துகின்றது . 

இ ள் : மேனின்ற அதிகாரத்து இயலசையானாகிய இயற் 
சீரிறுதிக்கண் நேரசை பெறுவன நான்கும் வெண்பாவுரிச்சீரா 
மென்று சொல்லுவர் புலவர் என்றவாறு . 

உரிச்சீர் வெண்பா வெண்பாவுரிச்சீராகுமென மொழி 
மாற்றியுரைக்க. 


உதாரணம் : - நேர்நேர்நேர் , நிரைநேர்நேர் , நேர்நிரைநேர் , 
நிரைநிரைநேர் என வரும் . இவற்றை மாசெல்வாய் , புலி செல்வாய் , 
மாவருவாய் எனவும் , தேமாங்காய் , புளிமாங்காய் , கூவிளங் 
காய் , கருவிளங்காய் எனவும் வேறு வேறுதாரணங் காட்டுப . 
பிறவும் அவ்வாறு வருவன அறிந்து கொள்க . 


1 


ஈர்க்கு பீர்க்கு என்பவற்றில் ஓற்றிரண்டுங் கூடி வேறோரசையாகாதவாறு 
போல கொங்ங்கு குரங்ங்கு என்னும் ஒற்றளபெடையும் ஒரோவழி வேறோர் 
அசையாகாது என்பதாம் . அசைநிலைபெறாது என்பது வேறோரசையாகாது 
என்றிருத்தல் வேண்டும் . பெறும் என்றுமிருக்கலாம் . 
இஃது அசைநிலையாதல் என்றது இஃது சீர்நிலையாதல் என்றிருக்க வேண் 
டும் . தானும் தன்னையொற்றிய எழுத்துங்கூடிச் சீர்நிலையாதலே பெரும் 
பான்மை என்று இச் சூத்திர உரையுள் முன்னும் வரல் நோக்குக . இஃது 
ஒற்றளபெடை . 


2 . 


263 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


அவற்றுக்குச் செய்யுள் : 
காமன்கா ணென்று கருவூரார் பாராட்டத் 
தாமந்தாழ் கோதை வருவானை - யாமு 
மிருகுடங்கை யானெதிரே கூப்பித் தொழக்கண் 
டொருகுடங்கை யாயின கண் . 

( சிலப் - மேற் . ) 
இதனுட் காமன்காண் எனவும் கருவூரார் எனவும் இரு 
குடங்கை எனவும் யானெதிரே எனவும் நான்கு வெண்சீரும் 
வந்தன. இதுவும் ஆட்சியுங் குணனுங் காரணமாகப் பெற்ற 
பெயர் ; வெண்பாவிற்கும் அதன் பகுதியாகிய கலிப்பாவிற்கும் 
உரிமையாதலிற் குணங் காரணமாயிற்று . ஆட்சி : 

வெண்பா வுரிச்சீ ராசிரிய வுரிச்சீ 
ரின்பா நேரடிக் கொருங்குநிலை யிலவே . 

( 332 ) 
எனவும் பிறாண்டும் ஆளுமென்பது . மற்று இயற்சீரென்ற வழிப் 
பத்து இயற்சீருங் கொள்ளாமோவெனின் , அதற்கு விடை 
முன்னர் , 
இயலசை மயக்கம் . 

( 325 ) 
என்புழிச் சொல்லிப்போந்தாம் . இயற்சீர் எனப் பொதுவகை 
யான் ஓதியவழி இயற்சீர் பத்துங் கொள்ளாது இயலசை மயக்க 
மாகிய நான்கனையுங் கோடலும் , ஆசிரியவுரிச்சீரென்று பொது 
வகையான் ஓதியவழி ஆறனையுங் கொள்ளாது உரியசை மயக்க 
மாகிய நான்கனையுமே கோடலும் வேண்டினானென்பது. அஃது 
ச்சூத்திரத்தானும் , 
வெண்பா வுரிச்சீ ராசிரிய வுரிச்சீர் . 

( 335 ) 
என்பதனானும் பெறுதும் . 

( 19 ) 


1 . 


2 . 


3 . 


காமன்காண் - நேர்நேர்நேர் . 
கருவூரார் - நிரை நேர் நேர் . 
இருகுடங்கை - நிரைநிரைநேர் . 
யானெதிரே - நேர்நிரைநேர் . 
இயலசை மயக்கம் நான்கு : 


குட - வளைவு . 


4 . 


5. 


நேர் நேர் 
நேர்நிரை 
நிரைநேர் 
நிரை நிரை என்பன. 
நேர்பு நேர்பு 
நேர்புநிரைபு 
நிரைபு நேர்பு 
நிரைபுநிரைபு என்பன . 


6 . 


உரியசை மயக்கம் நான்கு : 


264 


செய்யுளியல் 


( வஞ்சிச்சீர் இதுவெனல் ) 
332. வஞ்சிச் சீரென வகைபெற் றனவே 

வெண்சீ ரல்லா மூவசை யான . 
இஃது , ஒழிந்த மூவசைச்சீர் உணர்த்துகின்றது . 

ள் : வஞ்சிச்சீரெனக் கூறுபடுக்கப்பட்டன , மேற்கூறிய 
வெண்சீரல்லா மூவசைச்சீரெல்லாம் என்றவாறு . 

நேர் , நிரை , நேர்பு , நிரைபு என்னும் நான்கனையும் மூன்று 
படியான் இழியவைத்து , முதற்கணின்ற நான்கசையையும் 
டைநின்ற நான்கனோடு ஒரோவொன்று நான்காகக் கூட்டி , 
றுதி நின்ற நான்கசையோடும் ஒரோவொன்றற்குப் பதினா 


1 . 


கடை 


முதல் 


டை 


முதல் 


1 . 


நேர்பு முதலிய நான்கையும் மூன்று படியான் இழிய வைத்தலாவது: 
முதல் ( 1 ) இடை ( 2 ) 

( 3 ) 
1. நேர் நேர் 

நேர் 
2. நிரை நிரை 

நிரை 
3. நேர்பு நேர்பு 

நேர்பு 

என வைத்தல் 
4. நிரைபு நிரைபு நிரைபு 

இடை 
( 1 ) நேர் 1. நேர் 2 ( 2 ) நிரை 

1. நேர் 
( 1 ) நேர் 2. நிரை 

( 2 ) நிரை 2. நிரை 
( 1 ) நேர் 3. நேர்பு 

( 2 ) நிரை 3. நேர்பு 
( 1 ) நேர் 4. நிரைபு 

( 2 ) நிரை 4. நிரைபு 
முதல் நேரொடு இடை 

முதல் நிரையொடு இடை 
நான்குங் கூடின . 

நான்குங் கூடின . 

முதல் 
( 3 ) நேர்பு 1. நேர் 

4 . ( 4 ) நிரைபு 

1. நேர் 
( 3 ) நேர்பு 2. நிரை 

( 4 ) நிரைபு 2. நிரை 
( 3 ) நேர்பு 3. நேர்பு 

( 4 ) நிரைப் 

3. - நேர்பு 
( 3 ) நேர்பு 4. நிரைபு 

( 4 ) நிரைபு 4. நிரைபு 
முதல் நேர்பொடு இடை 

முதல் நிரைபொடு இடை 
நான்குங் கூடின . 

நான்குங் கூடின. 


முதல் 


டை 


3 . 


இவை பதினாறாயினவாறு காண்க . 
2 . இறுதி நின்ற நான்கசையோடும் ஒரோவொன்றற்குப் பதினாறாக 

நாற்காலுறழ என்றது . முன்கூட்டிய பதினாறு சீரோடும் பின்னிற் நேர் 


265 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


றாக நாற்காலுறழ அறுபத்துநான்கு மூவகைச்சீர் பிறக்கும் . 
அவற்றுள் , இயலசைமருங்கின் நேரிறுவன நான்கு சீருள; அவை 
முன்னர் ( 332) வெண்சீர் நான்கெனக் கூறப்பட்டன. ஒழிந்த 
மூவசைச் சீர்களெல்லாம் வஞ்சியுரிச்சீரெனப்படும் என்றவாறு . 
அவை அறுபதுவகைப்படும் . 

உதாரணம் : நேர் நேர் நேர் , நேர் நிரை நேர் , நேர் நேர்பு 
நேர், நேர் நிரைபு நேர் எனவும்; நிரை நேர் நேர் , நிரை நிரை 
நேர் , நிரை நேர்பு நேர் , நிரை நிரைபு நேர் எனவும் ; நேர்பு நேர் 
நேர் , நேர்பு நிரை நேர் , நேர்பு நேர்பு நேர் , நேர்பு நிரைபு நேர் , 
எனவும் ; நிரைபு நேர் நேர் , நிரைபு நிரைபு நேர் , நிரைபு நேர்பு 
நேர் , நிரைபு நிரைபு நேர் , எனவும் ; இவை நேரீற்று மூவசைச்சீர் 
பதினாறு . இவற்றுள் வெண்சீரென மேற்காட்டிய நான்கு 
மொழித்து ஒழிந்த பன்னிரண்டும் வஞ்சியுரிச்சீர் . இனி நிரையீற்று 
மூவசைச்சீர் பதினாறும் வருமாறு : - நேர் நேர் நிரை , நேர் நிரை 
நிரை , நேர் நேர்பு நிரை , நேர் நிரைபு நிரை எனவும் ; நிரை நேர் 
நிரை , நிரை நிரை நிரை நிரை நேர்பு நிரை , நிரை நிரைபு நிரை 
எனவும் ; நேர்பு நேர் நிரை , நேர்பு நிரை நிரை , நேர்பு நேர்பு 
நிரை , நேர்பு நிரைபு நிரை எனவும் ; நிரைபு நேர் நிரை , நிரைபு 
நிரை நிரை , நிரைபு நேர்பு நிரை , நிரைபு நிரைபு நிரை எனவும் ; 
நிரையீற்றுச்சீர் பதினாறும் வந்தன. நேர் நேர் நேர்பு , நேர் நிரை 
நேர்பு , நேர் நேர்பு நேர்பு , நேர் நிரைபு நேர்பு எனவும் ; நிரை 
நேர் நேர்பு , நிரை நிரை நேர்பு , நிரை நேர்பு நேர்பு , நிரை நிரைபு 
நேர்பு எனவும் ; நேர்பு நேர் நேர்பு , நேர்பு நிரை நேர்பு , நேர்பு 
நேர்பு நேர்பு , நேர்பு நிரைபு நேர்பு எனவும் ; நிரைபு நேர் நேர்பு , 
நிரைபு நிரை நேர்பு , நிரைபு நேர்பு நேர்பு , நிரைபு நிரைபு நேர்பு 


நிரை நேர்பு நிரைபு முதலிய நான்கையும் தனித்தனி கூட்ட 4 ஒ 16 - 64 
ஆகும் என்றபடி . அறுபத்துநான்கும் பின் கூறப்படுமாறு காண்க . இறுதி 
நின்ற நான்கசையோடும் உறழ என்க . 
1 . நேரீறு நான் கவான: 

நேர் நேர் நேர் 
நேர் நிரை நேர் இவை நான்கும் வெண்சீர் 
நிரை நேர் நேர் இவை வஞ்சிக்கு வரா . 
நிரை நிரை நேர் 


ஒழிந்த அறுபதும் வஞ்சிச்சீர் எனப்படும் . அவை பின் வருகின்றன . 


266 


செய்யுளியல் 


எனவும் , இவை நேர்பீற்றுச்சீர் பதினாறும் வந்தன . நேர் நேர் 
நிரைபு , நேர் நிரை நிரைபு , நேர் நேர்பு நிரைபு , நேர் நிரைபு 
நிரைபு எனவும் ; நிரை நேர் நிரைபு , நிரை நிரை நிரைபு , நிரை 
நேர்பு நிரைபு , நிரை நிரைபு நிரைபு எனவும் ; நேர்பு நேர் நிரைபு , 
நேர்பு நிரை நிரைபு , நேர்பு நேர்பு நிரைபு , நேர்பு நிரைபு நிரைபு 
எனவும் ; நிரைபு நேர் நிரைபு , நிரைபு நிரை நிரைபு , நிரைபு 
நேர்பு நிரைபு, நிரைபு நிரைபு நிரைபு எனவும் இவை நிரை 
பீற்றுச்சீர் பதினாறும் வந்தன . நேரீற்ற வஞ்சியுரிச்சீர் பன்னி 
ரண்டும் நிரையீற்று வஞ்சியுரிச்சீர் பதினாறும் நேர்பீற்று வஞ்சி 
யுரிச்சீர் பதினாறும் நிரைபீற்று வஞ்சியுரிச்சீர் பதினாறுமாக 
வஞ்சியுரிச்சீர் அறுபதும் வந்தன . அவற்றுக்குச் செய்யுள் : 

மேற்கோட்டுநீர் கீழ்ப்பரந்து தன் 
விழுக்கோட்டுமெய் வியல்விசும்புதோய்ந் 
தோங்குமுன்னர்க் காம்புகழியப் 
பாய்ந்து சென்று சென் றாங்கு நலிபுநின் 
றெதிர்த்துமீண்டாங் கதிர்துக்கரைகொன் 
றலங்குகோட்டுமுத் திலங்கு நிலவுச்செய் 
தூர்திரைக்காவிரி பரக்குந்தண்டலை 
மூதூரோனே பேரிசைவளவன் 
சுரம்படர்ந்து வருந்துவதெவனோ 
நிரம்பாவாழ்க்கைப் பாணர்கடும்பே . 


நேரீறு பன்னிரண்டாவன : 


1 . 


நேர் முதல் நெரீறு 2 


மேற்கோட்டுநீர் - நேர் நேர்பு நேர் 1 
கீழ்ப்பரந்துதன் - நேர் நிரைபு நேர் 2 


விழுக்கோட்டுமெய் - நிரை நேர்பு நேர் 1 
வியல்விசும்புதோய் - நிரை நிரைபு நேர் 2 


நிரை முதல் நேரீறு 
2-4 


நேர்பு முதல் நேரீறு 4 


ஓங்குமுன்னர் - நேர்பு நேர் நேர் 
காம்புகழிய - நேர்பு நிரை நேர் 
பாய்ந்து சென்றுசென் - நேர்பு நேர்பு நேர் 
றாங்கு நலிபுநின் - நேர்பு நிரைபு நேர் 


நிரைபு முதல் நேரீறு 4 


றெதிர்த்து மீண்டாங் - நிரைபு நேர் நேர் 
கதிர்த்துக்கரைகொன் - நிரைபு நிரை நேர் 
றலங்கு கோட்டுமுத் - நிரைபு நேர்பு நேர் 
திலங்கு நிலவுச்செய் - நிரைபு நிரைபு நேர் 


இவை 12 ம் நேரீற்று வஞ்சியுரிச்சீர் . 


267 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


இதனுள், நேரீற்று மூவசைச்சீர் பதினாறுள்ளும் வெண்பா 
வுரிச்சீர் நான்கு மொழித்து ஒழிந்த பன்னிரண்டு வஞ்சியுரிச் 
சீரும் முறையானே வந்தன . 

தண்டண்டலைத் தாதுறைத்தலின் 
வண்டோட்டுவயல் வாய்புகை புகரந் 
தயலாலையி னறைக்கடிகையின் 
வழிபோகுவர மறித்துருபுகிளர்ந் 
தோங்கு சென்னிலை வாங்குகதிர்தரீஇப் 
போது தூங்குசிலை மீது புகுந்து புகுந் 
தொடுங்குசெய்தொழில் வழங்குகிளிக்குழாந் 
திருந்துகோட்டுமீசைக் குரங்குவிருந்து கொளு 
நன்னர் நன்னா டென்னாகுவகொல் 
பொன்னி நன்னாட்டுப் பொருநனெங்கோன் 
றாடோய் தடக்கைமல்ல 
னாடுகெழுதிருவிற் பீடுகெழுவேந்தே . 
இதனுள் , நிரையீற்று வஞ்சியுரிச்சீர் பதினாறும் வந்தன . 
வான் பொய்யாது தீம்பெயர்பெய்து 
மால்யாறுபோந்து கால்சுரந்து பாய்ந்து 
சுரைபொய்யாது நிறைவளஞ்சான்று 
வரையாதுதந்து பலாபழுத்துதிர்ந்து 
பாம்பு கொள்ளாது வீங்கு சுடர் நீண்டு 


1 . 


நிரையீறு பதினாறும் வருமாறு: 
தண்டண்டலை - நேர் நேர் நிரை 
தாதுறைத்தலின் - நேர் நிரை நிரை 

நேர் முதல் நிரையீறு 4 
வாண்டோட்டுவயல் - நேர் நேர்பு நிரை 
வாய்புகைபுகரந் - நேர் நிரைபு நிரை 
தயலாலையி - நிரை நேர் நிரை 
னறைக்கடிகையின் - நிரை நிரை நிரை 

நிரை முதல் நிரையீறு 4 
வழிபோகுவர - நிரை நேர்பு நிரை 
மறித்துருபுகிளர்ந் - நிரை நிரைபு நிரை 
தோங்கு சென்னிலை - நேர்பு நேர் நிரை 
வாங்குகதிர்தரீஇ - நேர்பு நிரை நிரை 

நேர்புமுதல் நிரையீறு 4 
போது தூங்குசிரை - நேர்பு நேர்பு நிரை 
மீது புகுந்து புகுந் - நேர்பு நிரைபு நிரை 
தொடுங்கு செய்தொழில் - நிரைபு நேர் நிரை 
வழங்குகிளிக்குழாந் - நிரைபு நிரை நிரை 

நிரைபு முதல் நிரையீறு 4 
திருந்து கோட்டுமிசைக் - நிரைபு நேர்பு நிரை 
குரங்கு விருந்துகொளு - நிரைபு நிரைபு நிரை 

நேர்பீறு பதினாறும் வருமாறு: 
வான்பொய்யாது - நேர் நேர் நேர்பு 
தீம்பெயல்பெய்து - நேர் நிரை நேர்பு 

நேர்முதல் நேர்பீறு 4 
மால்யாறுபோந்து - நேர் நேர்பு நேர்பு 
கால்சுரந்துபாய்ந்து - நேர் நிரைபு நேர்பு 


2 . 


} 


268 


செய்யுளியல் 


விந்துநாறுவாய்த்து முத்துக்கரும்புபூத்து 
வரம்புகொள்ளாது நிரம்பு பெருங்கூட்டு 
விசும்புநீங்குமஞ்சு துயின்றுபெயர்ந்து போந்து 
வாழையோங்கிய கோழிலைபரக்குந் 
தண்டாயாணர்த் தென்பவென்றும் 
படுவது கூட்டுண்டு கடவது நோக்கிக் 
குடிபுறந் தரூஉம்வேந்த 
னொடு நிலைத்தண்குடை நிழற்றுநாடே 
இதனுள் , நேர்பசையிறுதியாகிய பதினாறு வஞ்சியுரிச் சீரும் 
முறையானே வந்தன . 

சீற்றமிகுபு செல்சினஞ்சிறந்து 
கூற்றொத்துவிரைபு கோள் குறித்து முயன்று 
புலிப்போத்துலவு பொலங்கொடியெடுத்துப் 
புகலேற்றுமலைந்து பகையரசுதொலைத்து 
வேந்துமீதணிபு போந்துபடத்தொடுத்து 
வீற்று வீற்றுப்புணர்ந்து வேற்றுச் சுரும்புகிளர்ந்து 


} 


சுரைபொய்யாது - நிரை நேர் நோபு 
நிறைவளஞ்சான்று - நிரை நிரை நேர்பு 

நிரைமுதல் நேர்பீறு 4 
வரையாதுதந்து - நிரை நேர்பு நேர்பு 
பலாப்பழுத்துதிர்ந்து - நிரை நிரைபு நேர்பு 
பாம்பு கொள்ளாது - நேர்பு நேர் நேர்பு 
விங்கு சுடர்நீண்டு - நேர்பு நிரை நேர்பு 

நேர்பு முதல் நேர்பீறு 4 
வித்துநாறுவாய்த்து - நோபு நேர்பு நேர்பு 
முத்துக்கரும்புபூத்து - நேர்பு நிரைபு நேர்பு 
வரம்பு கொள்ளாது - நிரைபு நேர் நேர்பு 
நிரம்பு பெருங்கூட்டு - நிரைபு நிரை நேர்பு 

நிரைபு முதல் நேர்பீறு 4 
விசும்புநீங்குமஞ்சு - நிரைபு நேர்பு நேர்பு 
துயின்று பெயர்ந்துபோந்து - நிரைபு நிரைபு நேர்பு 

நிரைபீறு பதினாறும் வருமாறு: 
சீற்றமிகுபு - நேர் நேர் நிரைபு 
செல்சினஞ்சிறந்து - நேர் நிரை நிரைபு 

நேர் முதல் நிரைபீறு 4 
கூற்றொத்து விரைவு - நேர் நேர்பு நிரைபு 
கோள் குறித்து முயன்று - நேர் நிரைபு நிரைபு 
புலிப்போத்துலவு - நிரை நேர் நிரைபு 
பொலங்கொடியெடுத்து - நிரை நிரை நிரைபு நிரை முதல் நிரைபீறு 4 
புகலேற்றுமலைந்து - நிரை நேர்பு நிரைபு 
பகையரசுதொலைத்து - நிரை நிரைபு நிரைபு 
வேந்துமீதணிபு - நேர்பு நேர் நிரைபு 
போந்துபடத்தொடுத்து - நேர்பு நிரை நிரைபு நேர்பு முதல் நிரைபீறு 4 
வீற்று வீற்றுப்புணர்ந்து - நேர்பு நேர்பு நிரைபு 
வேற்றுச்சுரும்புகிளர்ந்து - நேர்பு நிரை நிரைபு 


1 . 


269 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


களிறுகால்கிளர்ந்து குளிருகுரல் படைத்துச் 
சொரிந்து தூங்குகடாத்து விரைந்து மலைந்து தொலைந்து 
மணங்கமழாரமொடு தயங்கச்சூடிய 
வென்வேற்சென்னி பொன்னியற்புனைகழல் 
பாடுபெறு பாணினும்பலவே 
பாடாதோடிய நாடுகெழுவேந்தே . 
இதனுள், நிரைபீற்று வஞ்சியுரிச்சீர் பதினாறும் முறையானே 
வந்தன. 

( 20) 
(வஞ்சிச்சீர் ஏனைப்பாவுள் பெரும்பாலும் வராவெனல் ) 

333. தன்பா வல்வழித் தானடை யின்றே . 
இஃது , அவற்றைப் பாவிற்குரிமை கூறுகின்றது . 

இ - ள் : இவ்வறுவது வஞ்சியுரிச்சீரும் , தன்பாவினுளல்லாத 
ஆசிரியம் வெண்பாக் கலியினுள் வாரா என்றவாறு . 

சிறுபான்மையான் ஆவன முன்னர்ச் சொல்லுதும். இவை 
ஆசிரியவுரிச்சீர் தூங்கலோசையாக்குமாறுபோல, ஆசிரியவோசை 
யும் ஆக்குங்கொல்லெனின் , - ஆக்காவென்பது இதனது பயன் . ( 21 ) 

( ஆசிரிய உரிச்சீரும் வெண்பா உரிச்சீரும் 

வஞ்சிப்பாவையாக்குமெனல் ) 
334. வஞ்சி மருங்கி னெஞ்சிய வுரிய . 
து , மற்றைச்சீர் மயங்குமாறு உணர்த்துதல் நுதலிற்று . 
இ - ள் : வஞ்சியுரிச்சீர் பிற பாக்களை ஆக்காதவாறு போலாது 
ஒழிந்த ஆசிரியவுரிச்சீரும் வெண்பாவுரிச்சீரும் இவ்வஞ்சிப்பா 
வினையாக்கும் என்றவாறு . 

உரிச்சீர் மேலதிகாரமாகலான் எஞ்சிய என இவ்விரண்டனை 
யுமே கொண்டாமென்பது . வஞ்சியது பாவினை வஞ்சி என்றான் 


களிறுகால்கிளர்ந்து - நிரைபு நேர் நிரைபு 
குளிருகுரல்படைத்து - நிரைபு நிரை நிரைபு 

நிரைபு முதல் 
சொரிந்து தூங்குகடாத்து - நிரைபு நேர்பு நிரைபு 

நிரை பிறு 4 
விரைந்துமலைந்துதொலைந்து - நிரைபு நிரைபு நிரைபு 
இவை அறுபதும் வஞ்சியுரிச்சீர் . 
இவை ஆக்குங்கொல் எனின் ? ஆக்கா என இயைக்க . இவ்வஞ்சிக்குரிய 
அறுபது சீரும் முதலிய ஏனைப்பாக்களில் வாரா என்றபடி . 
வஞ்சி - வஞ்சிப்பா .-- 
எஞ்சிய - வஞ்சி ஒழிந்த வெண்பாவும் ஆசிரியமும் . 


1 . 


2 . 


3 . 


270 


செய்யுளியல் 


ஆகுபெயரான் . மற்றுச் சீர் கூறும் வழிப்பாக் கூறுவதென்னை 
யெனின் , - அப்பாவினை யாக்குவன சீராகலிற் சீரிலக்கணம் 
எய்துமென்பது . அவையாமாறு : 

வசையில் புகழ் வயங்குவென்மீன் 
றிசைதிரிந்து தெற்கேகினுந் 
தற்பாடிய தளியுணவின் . 

( பட்டின . 1- 3 ) 
எனத் தன்சீர் வரத் தூங்கலோசை பிறந்தது . 
தாழ்தாழைத் தண்டண்டலை . 

( பொருந . 181 ) 
என்பதும் , 
புட்டேம்பப் புயன்மாறி . 

(பட்டின . 4 ) 
என்பதும் வெண்ாபவுரிச்சீரால் தூங்கலோசை பிறந்தது . 

புட்டேம்பப் புயன் மாறி 
என்புழி , 

வசையில் புகழ் வயங்குவெண்மீன் . 
எனத் தனது சீரானே தூங்கலோசை பிறந்தாங்குப் பிறந்தது . 

திசைதிரிந்து தெற்கேகினும் . 
என , இயற்சீர் நிற்பத் தன்சீரானே தூங்கலோசை பிறந்தது . 

" புள்ளுந்துயின்று புலம்புகூர்ந்து . 
என , ஆசிரியவுரிச்சீரான் வஞ்சித்தூக்காயிற்று . பிறவும் அன்ன. ( 22 ) 
( கட்டளையடிக்கண் ஆசிரியப்பாவுள் வாராத சீர்கள் 

இவையெனல் ) 
335. வெண்பா புரிச்சீ ராசிரிய வுரிச்சீ 

ரின்பா நேரடிக் கொருங்குநிலை யிலவே . 
இது , கட்டளையாசிரியப்பாவினுள் அடியுறழப்படாத 
சீர் இவையென்கின்றது . 


1 . 


2 . 


3 . 


சீரிலக்கணம் எய்தும் என்றது - சீரிலக்கணத்தைப் பாவும் எய்துமென்றபடி . 
தன்சீர் என்றது - வஞ்சிச்சீரை . 
திசைதிரிந்து - நிரை நிரைபு . உரியசை மயங்கிய இயற்சீர் இது நின்றசீர் . தெற் 
கேகினும் - வஞ்சிச்சீர் . இது வந்தசீர் . இது வரலிற்றூங்கலோசை பிறந்த 
தென்றபடி . 
புள்ளுந் துயின்று - நேர்பு நிரைபு 

( ஒற்றொடுந் தோன்றி நின்றது ) ஆசிரிய உரிச்சீர் . 
புலம்பு கூர்ந்து - நிரைபு நேர்பு . 


} 


271 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


இ - ள் : வெண்சீரும் ஆசிரியவுரிச்சீரும் ஆசிரியப்பாவிற்கு 
ஒப்பவரும் நிலை இல என்றவாறு . 

இன்பா நேரடி என்பது ஆசிரியவடியென்றவாறு . ஒருங்கு 
என்றதனான் இயற்சீராகிய தன்சீரேபோல வெண்சீரும் வரா 
தென்பதாம் . இயலசை மயங்கினவே இயற்சீர் எனப்படுவன என 
வும் உரியசை மயங்கினவே ஆசிரியவுரிச்சீர் எனப்படுவன என 
வும் முன்னர்ச் சொல்லிப்போந்தானாகலின் ஈண்டு உரியசை மயக் 
கத்தினையே ஆசிரியவுரிச்சீரென்றான் . எனவே நீடுகொடி குளிறு 
புலி என்னுமிரண் டாசிரியவுரிச்சீரும் ஆசிரியத்து வந்து அடியுறழு 
மென்பது ஈண்டுக் கொள்ளப்படும் . 

முன்னிரை யுறினு மன்ன வாகும் என்ற மாட்டேற்றான் 
இயற்சீர்த்தன்மை சிறுபான்மைவகையான் எய்துவித்ததூஉம் 
இப்பயன் நோக்கியாயிற்று . இக்கருத்து நோக்கிப்போலும் , 

கலித்தளை மருங்கிற் கடியவும்படா என்றவும்மை இறந் 
தது தழிஇயிற்றுமாமென்பது . இனி ஒரு சாரார் வெண்சீரும் 
ஆசிரியப்பாவினுள் வருங்கால் இயற்சீரிடையிட்டன்றி உடனி 
யைந்து வாராவென்ப . அங்ஙனங் கொள்ளிற் கட்டளையடிக் 
கண்ணும் ஆசிரியவடியுள் வெண்சீரும் வந்து உறழப்பெறுமென் 
றானாம் . அல்லாதவடிக்காயின் அது போக்கி , 

இன்சீ ரியைய வருவ தாயின் 

வெண்சீர் வரையார் ஆசிரிய வடிக்கே . 
என்புழிக் கூறப்படுமென்பது . ஈண்டு நேரடிக்கென்பது கட்டளை 
யடிக் கென்றவாறு . 

( 23) 


1 . 


2 


3 . 


முன்னர் என்றது - 13 - ம் சூத்திரத்தை . 
நேர்புநேர்பு : நேர்புநிரைபு; நிரைபுநேர்பு நிரைபுநிரைபு ; என்னும் உரியசை 
மயக்கமாகிய ஆசிரியவுரிச்சீர் நான்கையும் விலக்கவே . நிரையீற்றாசிரிய 
உரிச்சீரிரண்டும் வருமென்பது பெற்றாம் . அவையிரண்டுமாவன நீடுகொடி 
குளிறுபுலி . 
இயற்சீர்த் தன்மை சிறுபான்மை எய்துவித்தது என்றது இயற்சீரோடு 
மாட்டினமையை . மாட்டினமையால் ஆசிரியத்து வந்து அடியுறழுமென்பது 
பயனுயிற்று . 
இறந்தது தழீஇயிற்று என்றது நிலையீற்றாசிரியச் சீரிரண்டும் ஆசிரியத் 
திலன்றிக் கலித்தளையிலும் நீக்கப்படா எனத் தழீஇ நின்றமையை . வருஞ் 
சூத்திர உரை நோக்குக , 
போக்கி - கழித்து - பின்னே என்றபடி . 
நேரடி - அளவடி என்றது கட்டளை அளவடியை. 


4 . 


5 . 


6 . 


272 


செய்யுளியல் 


( நிரையீற்றாசிரியவுரிச்சீர் கலியுள்ளும் மயங்குமெனல் ) 


336 . 


கலித்தளை மருங்கிற் கடியவும் படா . 


இது கலிப்பாவிற் சீர் மயங்குமாறுணர்த்திற்று . 

ள் : மேல் ஆசிரியவடி யுறழ்தற்கண் விலக்கப்படாத 
நிரையிற்றாசிரியவுரிச்சீர் இரண்டுங் கலிப்பாவினடங்குங்காற் 
கடிதலுமுடைய கொல்லெனின் ஈண்டும் அவை விலக்கப்படா 
என்றவாறு . 

எனவே , நிரையீற்றாசிரியவுரிச்சீர் இரண்டுங் கலியடியுறழ் 
வனவாயின . கடியவும்படா வென்பது இறந்தது தழிஇய எச்ச 
வும்மை , ஆசிரியத்திற் கடியப்படாவாதலேயன்றி ஈண்டுக் கடி 
தலும்படா வென்றமையின் . கலித்தளை மருங்கினென்பது வினை 
செய்யிடத்துக்கண் ஏழாவது வந்தது ; தளைத்தலென்பது சீர்த் 
தொழிலாகலின் . அல்லாக்கால் இரு சீரானாகியதோர் தளை 
யிடனாகப் பிறதொருசீர் ஆண்டு வரல்வேண்டுமென மறுக்க . 
மற்றுக் கலித்தளை மருங்கின் வெண்சீர் வருக என்னானோ 
வெனின் ? 

அது சொல்லவேண்டுமோ ? ஆசிரியத்துத் தன்சீர் வாரா 
தன கூறுவதன்றி வருமென்பது கூறான் ; வெண்பாவிற்கு மவ்வாறே 
வெண்சீர் வருமென விதந்தோதான் ; அதுபோல அதனியற்றா 
கிய கலிப்பாவிற்கும் வெண்சீர் வருமென விதந்தோதல் வேண் 
டுவதின்று , வஞ்சிப்பாவுக்குப் போல வேறு சீரின்மையின் 
என்பது . அஃதேல் , வஞ்சி மருங்கி னெஞ்சிய வுரிய என வஞ்சிப் 
பாவினுள் ஆசிரியவுரிச்சீர் வருமென்று கூறல் வேண்டாவெனின் , 
வேண்டு மன்றே ? வெண்சீர் வருமென விதந்தோதுவான் , ஆசிரிய 


1 . 


கலித்தளை மருங்கின் கலியோசை தோன்றத் தளைத்தற்கண் எனப் 
பொருள்படும் . இது வினை செய்யிடம் , “ ஏழாகுவதே - கண் ..... வீனை செய் 
யிடத்தினிலத்தின் காலத்தின் ...... தோன்றுமதுவே ” என்னும் ( சொ.வேற் - 20 ) 
சூத்திரம் நோக்குக . 
அல்லாக்கால் - தளைத்தல் என்று கொள்ளாவிட்டால் . 
அதனியற்று என்றது வெண்பாவினியல்பினது என்றபடி . எனவே வெண்பா 
வினியல்பினதே கலியுமாதலின் வெண்சீர் வருமென்று விதந்து சொல்ல 
வேண்டியதில்லை என்பது கருத்து . 


2. 


3 . 


273 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


வுரிச்சீர் ஆண்டு விலக்குண்ணுமாகலி னென்பது . அவற்றுக்குச் 
செய்யுள் : 

ஒங்குவரை யடுக்கத்துப்பாய்ந் துயிர்செருக்குந் துறைவகேள் . 
எனவும் , 

விளங்குமணிப் பசும்பொன்னின் வியலறைமேல் விளையாடி 
எனவும் நிரையீற்றாசிரியவுரிச்சீர் கலிப்பாவினுள் வந்தன. 

வஞ்சியேன் என்றவன்றன் னூருரைத்தான் யானவனை 
எனவும் , 

அரிதாய வறனெய்தி அருளியோர்க் களித்தலும் 
எனவும் இவையிரண்டும் வெண்பாவெனத் தொகுக்கப்படு 
தலின் வெண்சீர் என்னுஞ் சொல்லின் முடியுமிலக்கணத்தான் 
விதந்தோதாமேயும் அவ்விரு பாவிற்குமுரியவாயின. மற்றுக் 
கலி மருங்கினென்னாது தளை மருங்கி னென்றதென்னையெனின் ? 
இவ்வாராய்ச்சியுடையன கட்டளையடி யென்றதென்பது . எனவே , 
தளையென்றோதுவனவெல்லாம் கட்டளையடியையே நோக்கு 
மென்பது பெற்றாம் . இங்ஙனம் வரையறையுடையன கட்டளை 
யடியெனவே அல்லது அடிக்கண் ஒழிந்த ஆசிரியவுரிச்சீரும் வரு 
மென்பது பெறுதுமென்பது . மற்றுக் கட்டளையடியல்லாத 
வாசிரிய அடியுள் உரியசை மயங்கிய ஆசிரியவுரிச்சீரும் வரு 
மென்பதூஉங் கூறுகவெனின் , அவை விலக்குண்டது கட்டளை 
யடிக்காதலின் விலக்காதவழித் தன்சீர் வருதல் விதந்தோதல் 
வேண்டாவென்பது முற்கூறியவாறே கொள்க . 

( 24 ) 


1 . 


2 . 


3 . 


4 . 


5 . 


விலக்குண்ணுமாகலின் ஒதுவான் ( ஒதுபவன் ) கூறல் வேண்டுமன்றே என 
இயைக்க . 
அவற்றுக்கு - நிலையீற்றுரிச்சொல் வருவனவற்றிற்கு . 
ஒங்குவரை - நேர்புநிரை நாணுத்தளை . 
விளங்குமணி - நிரைபுநிரை - குளிறுபுலி . 
இவை - இவ்வடிகள் . வெண்சீர் என்ற சொல்லானே வெண்பாவுக்குரிய சீர் என 
அதனிலக்கணமும் முடிக்கப்படும் . எனவே வெண்சீர் ஒன்றாது வருதலே 
கலியாதலின் அதற்கும் இவ்விலக்கண மமையும் ; விதந்து கூறல் வேண்டாம் 
என்றபடி . இங்ஙனே சூத்திரவுரையுள் இவ்வுரையாசிரியர் முன்னுங் கூறல் 
காண்க . 
விதந்தோதல் - சூத்திரத்தான் விதந்து கூறல் . 
அவ்விருபா - வெண்பா , கலிப்பா . 
அல்லாத - கட்டளையடியல்லாத . 
ஒழிந்த - நேர்புநிரையும் , நிரைபுநிரையும் அல்லாத ஆசிரியவுரிச்சீர் . 


6 . 


7 . 


8 . 


9 . 


274 


செய்யுளியல் 


( நேரீற்றியற்சீர் கலிப்பாவின்கண் கட்டளையடியுள் 

வாராவெனல் ) 
337. கலித்தளை யடிவயி னேரீற் றியற்சீர் 

நிரைக்குரித் தன்றே தெரியு மோர்க்கே . 
துவும் கட்டளையடிக்கெண்ணப்பட்டதோர் சீர் வரையறை . 

ள் : கலித்தளையடிவயின் - கலிப்பாவினது கட்டளை 
யடிக்கண் , நேரீற்றியற்சீர்நிலைக்கு உரித்தன்று - தேமா புளிமா 
என்னுமிரண்டியற்சீரும் வரப்பெறா , தெரியுமோர்க்கே - துள்ள 
லோசையைத் தெரிந்தவர்க்கு என்றவாறு . 

ஆகாவென்றவற்றைக் காட்டலாவதில்லை , ஆகாவென்ப 
தல்லது . கட்டளையடிக்கண் வரைந்தோதவே அல்லனவற்றுக் 
கண் வருமென்பதாம் . அவை : 

பாஅ லஞ்செவிப் பணைத்தாண் மானிரை 
எனவும் , 

உறுபுலி யுருவேய்ப்பப் பூத்த வேங்கையை 
எனவும் , 

காமர் கடும்புனல் கலந்தெம்மோ டாடுவாள் 
எனவும் கலியடியுள் வந்தன . இயற்சீர் பத்துள்ளும் இவை 
யிரண்டனையும் கலிக்கண் வாராவெனவே , ஒழிந்த ஆசிரியத் 
துள்ளும் வெண்பாவுள்ளும் பத்தியற்சீரும் -வேறுவேறு வந்து 
அடியுறழுமென்பதூஉம் , இதற்காயின் எட்டியற்சீர் அடியுற 
மென்பதூஉம் கூறினானாம் . எனவே , ஆசிரியம் இயற்சீர் பத்தும் 
ஆசிரியவுரிச்சீர் இரண்டுமெனப் பன்னிரண்டுசீர் பெறுவதா 
யிற்று . வெண்பாவும் இயற்சீர் பத்தும் வெண்சீர் நான்குமெனப் 
பதினான்கு சீர் பெறுவதாயிற்று . கலிப்பா + வடியின் இயற் 
சீரெட்டும் , வெண்சீர் நான்கும் , ஆசிரியவுரிச்சீ ரிரண்டுமெனப் 
பதினான்குசீர் பெறுவதாயிற்று . 


1 . 


2 . 


இயற்சீர் பத்தாவன : - தேமா , புளிமா , கணவிரி , பாதிரி , ( 325 ) சேற்றுக்கால் , 
களிற்றுத்தாள் , ( 327 ) போரேறு , பூமருது , கடியாறு , மழகளிறு . ( 328 ) ஆசிரிய 
வுரிச்சீரிரண்ட - நீடுகொடி , குளிறுபுலி, இவைகள் வெண்பாவுக்குமுரியன. 
வேறுவேறு வந்த - தனித்தனி வந்து . 
கலிக்குரியன தேமா புளிமா ஒழிந்த இயற்சீரெட்டும் . 
அடியின் என்பது வேண்டியதில்லை . 


3 . 


4. 


275 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


- 


இனி , வஞ்சிப்பாவிற்கும் 

வஞ்சி மருங்கி னெஞ்சிய வுரிய 
என முற்கூறியவாற்றான் ஈரசைச்சீர் பதினாறும் மூவகைச்சீர் 
அறுபத்துநான்குமென எண்பது சீருங் கட்டளையடியல்வழி 
உரியவென எய்துவித்ததாம் . அவற்றுள் தேமா புளிமா என்னு 
மிரண்டுசீரும் ஆகாத இடம் இனிச் சொல்லுகின்றான் . 

( 25) 
( நேரீற்றியசீர் வஞ்சிப்பாவினும் அடிமுதற்கண் 

தூங்கலோசைப்பட்டு நில்லா எனல் ) 
338. வஞ்சி மருங்கினு மிறுதி நில்லா . 
இது , வஞ்சிப்பாவினுள் வாரா இயற்சீர் கூறுகின்றது . 

ள் : வஞ்சி மருங்கினும் - மேற்கூறிய இயற்சீரிரண்டும் 
வஞ்சிப்பாவினும் , இறுதி நில்லா - ஈற்றில் நிலைமைப்படா 
என்றவாறு . 

வஞ்சித்தளை மருங்கினென்னாது வஞ்சி மருங்கின்னென 
வாளாது கூறினான் அது கட்டளையடிக்கல்லாமையின் . வஞ்சிப் 
பாவினுட் சீர் வருங்கால் ஒழிந்த பாவிற்குப்போலச் சீரியைந் 
திறுதல் மாத்திரையன்றிச் சீர்தோறும் தம்முள் வேறுபாடு 
தோன்றத் தூங்கப்படும் . அவ்வாறு தூங்கலோசைப்பட நில்லா 
தேமா புளிமாவென்னும் இரண்டு சீருமென்றவாறாம் . உம்மை 
இறந்தது தழீஇயிற்று . எனவே , தூங்கலோசைப்பட முதற்கண் 
வாராவென்றவாறாம் . என்னை ? இருசீரினுள் வருஞ் சீரோடு 
தொடருங்கால் இறுதற்றொழில் பெறுவது நின்ற சீரா 
கலினென்பது . இதனானே ஒழிந்த இயற்சீர் தூங்கலோசைப்பட 
நிற்குமென்றவாறாம் . 

கொற்றக் கொடியுயரிய 


எனவும் , 


1 . 


2 


ஈரசைச்சீர் பதினாறாவன : - இயற்சீர் 4.உரிச்சீர் 4. நேர்நிரையை முதலாகக் 
கொண்ட நேர்பு நிரைபு ஈறு 4. நேர்பு நிரைபை முதலாகக் கொண்ட நேர் 
நிரையீறு 4.ஆக 16 . 
ஈற்றில் என்பது பின் இறுதலோடு நில்லா என்று விளக்கலின் ஈண்டும் இறுத 
லில் நில்லா என்றானும் இற்று நில்லா என்றானும் இருத்தல் வேண்டும் . 

சிரியர் காலத்து இறுதியில் இவ்விரு சீரும் வந்தில என்பது சூத்திரத்தான் 
அறியக் கிடக்கின்றது . 


2761 


செய்யுளியல் 


களிறுங் கதவெறிந்தன 
எனவும் நேரீற்றியற்சீர் முதற்கண் தூங்காவாயின . 

அகல்வயன் மலைவேலி நிலவுமணல் வியன்கானல் . 
என ஒழிந்த இயற்சீர் தூங்கினவென்பது . இவையுங் கட்டளை 
யல்லவென்பது “ அசையுஞ் சீரும் ” என்பதனான் அறிக. இறுதிக் 
கண் விலக்காமையின் , 

மண்டிணிந்த நிலனு நிலனேந்திய விசும்பும் 
என நேரீற்றியற்சீர் வந்தன . 

இனி, ஈற்றுக்கண் வருதல் சிறுபான்மையென்பாரும் , 
யாண்டும் இறுதிக்கண் வாராவென்பாரும் இச்சூத்திரத்தை 
யுரைக்குமாறு ; வஞ்சியடி இறுதிக்கண் இவை வாராவெனப் 
பெரும்பான்மை பற்றி யோதினான் எனவும் சொல்லும் . அவ்வாறு 
கூறின் முதற்கண் அவ்விருசீரும் வருதல் பெரும்பான்மையாதல் 
வேண்டுமென மறுக்க . என்றார்க்குத் 

தன்பால் வெங்கள்ளி 

னொலிவே விலங்குதடக்கை . 
எனவும் , 

புன்காற் புணர்மருதின் 

போதப்பிய புனற்றாமரை, 
எனவும் , 

தேன்றாட் டங்கரும்பின் 
எனவும் வந்தனவாலெனின் , அங்ஙனம் நலிந்து காட்டினவை அள 
பெடை வெண்சீராம் ; அது செவி கருவியாக உணர்க . என்னை ? 

கொற்றக் கொடி யுயரிய . 
என அளபெழாதவழித் தூங்காமையின் . அல்லதூஉம் நேரீற்றி 
யற்சீர் இறுதிக்கண் நிற்றல் பெரும்பான்மையெனப்படும் . 

மண்டிணிந்த நிலனு 
நிலனேந்திய விசும்பும் 
விசும்புதைவரு வளியும் 
வளித்தலைஇய தீயுந் 

தீமுரணிய நீரும் 
எனவும் , 


1. 


இறுதி நில்லா என்பதற்கு இறுதலோடு நில்லா என்று பொருள் கோடற்குக் 
காரணம் கடைச்சங்க நூல்களை நோக்கியதாகலின் அது பொருந்தாது . இந் 
நூல் செய்த காலத்து இறுதியில் நில்லாதிருத்தல் வேண்டுமென்ற கோடலே 
பொருத்தமாம் . அங்ஙனமாயின் கடைச்சங்க நூல்களுக்கு இலக்கணம் 
இல்லாதொரியுமெனின் , வாரா என்னாது நில்லா என்பதனாற் சிறுபான்மை 
வருமெனக் கொண்டனர் போலும் . 


277 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


ஆழ்ந்துபட்ட கிடங்கி 

னுயர்ந் தோங்கிய வாயில் . 
எனவும் ஒரோ செய்யுட்கண்ணே பல வந்தமையினென்பது. மருங் 
கென்ற தனானே நேர்நிலை வஞ்சிப் பகுதிக்கே இவ்வரையறை 
கொள்ளப்படும் . கொள்ளவே வியனிலை வஞ்சிக்கு இவ்வரை 
யறை யின்றென்பது . மற்று ‘மண்டிணிந்தநிலனு மெ ன்பது நேர் 
நிலை வஞ்சியாகலின் அடிநிலையோடு அடிக் கூட்டத்துக்கண் 
அதற்குத் தூங்கலோசை கொள்ளுமா றென்னையெனின் , அஃது 
இலக்கண அடியன்மையின் ஈண்டாராய்ச்சியின் றென்பது . 
நேர்நிலை வஞ்சியுள் இலக்கண அடிக்கண் இயற்சீரெல்லாம் 
வாராவென்பது , “ குறளடி முதலா வளவடி காறும் ” என்புழிச் 
சொல்லுதும். 

( 26 ) 
( அசையுஞ் சீராமெனல் ) 
339. இசைநிலை நிறைய நிற்குவ வாயி 

னசை நிரை வரையார் சீர்நிரை பெறலே . 
இது நான்கசையுஞ் சீராகும் இடனுமுடைய என்கின்றது . 

இ ள் : ஓசை நிலைமையாற் சீர்த்தன்மைப்பட நிறைந்து 
நிற்குமாயின் அசைநிலைமைப்பட்ட சொற்களையெல்லாஞ் சீர் 
நிலைபெறுதற்கண் வரையார் என்றவாறு . 

கழறொழா மன்னர்தங் கை 
என்று நேரசை சீராயிற்று . 

புனனாடன் பேரே வரும் 
என நிரையசை சீராயிற்று . 

எய்போற் கிடந்தானென் னேறு 
என நேர்பசை சீராயிற்று . 

மேவாரை யட்ட களத்து . 
என நிரைபசை சீராயிற்று . பிறவுமன்ன . 

இவற்றை உண்மைவகையாற் சீராமென்றான் அல்லன் , 


- 


1 . 


2. 


நேர் நிலை வஞ்சி - இரு சீரான் வருவது . 
வியனிலை வஞ்சி - முச்சீரான் வருவது . 
என்னையெனின் - எவ்வாறு எனின் . 
நான்கசையாவன - நேர் , நிரை , நேர்பு , நிரைபு . 


3 . 


4 . 


278 


செய்யுளியல் 


தொடர்மொழி யெல்லா நெட்டெழுத் தியல . ( தொ . எழு . 50 ) 
என்றாற் போலக் கூறினான் என்பது . இவை இன்ன பாவினுள் வரு 
மென்பது முன்னர்ச் சொல்லுதும் . இங்ஙனங் கூறாக்கால் வெண் 
பாவின் ஈற்றடியை முச்சீரடி என்னுமாறு இல்லை என்பது . ( 27 ) 
(உரியசைச்சீரிரண்டும் இயற்சீருள் அடக்கித் தளை 

கொள்ளப்படுமெனல் ) 
340. இயற்சீர்ப் பாற்படுத் தியற்றினர் கொள்லே 

தளைவகை சிதையாத் தன்மை யான . 
இஃது எய்தியதொரு மருங்கு மறுத்தல் நுதலிற்று ; இயல 
சையிரண்டுஞ் சீர்நிரை பெறினும் தளை கொள்ளப்படா வென்ற 
மையின் , இனி, எய்தாததெய்துவித்ததூஉமாம் . என்னை ? உரியசை 
பாற் றளை கொள்ளுமா றுணர்த்தினமையின் . 

ள் : இயற்சீர்க்கண்ணே கூறுபடுத்து இயற்றப்படும் , 
அவை தளைவகை சிதையாத் தன்மைக்கண் என்றவாறு . 

பாற்படுத்தெனவே அதிகாரத்தான் இறுதி நின்ற உரியசை 
யிரண்டும் பகுத்துக்கொள்ளப்படும் . 

நான்கியற்சீருள் இன்ன இயற்சீர்ப்பாற் படுமென்றானே 
வெனின் , 
கலித்தளை யடிவயி னேரீற் றியற்சீர் . 

( 337 ) 
என அதிகாரம் வருகின்றமையிற் தேமா புளிமாவென்னுஞ் சீர் 
போல இரண்டசையுந் தளை கொள்ளுமென்றமையின் இயற்றுக 
வென்றான் என்பது . தானாக இயல்வதன்மையின் இயற்றுக 
வெனப்பட்டது . தளைவகை சிதையாத் தன்மையானவென்று 


- 


1 . 


2. 


நெட்டெழுத்தியல என்பதற்கு நெட்டெழுத்துப்போலக் கொள்ளப்படு 
மென்பதன்றி நெட்டெழுத்தென்பது கருத்தன்று . அதுபோல இவையுஞ் 
சீராகக் கொள்ளப்படுமன்றிச் சீரன்று என்றவாறு . 
அதிகாரம் - இயற்சீரதிகாரம் : உரியசை யிரண்டுமே இயற்சீர்ப்பாற்படுத்தற் 
குரியவாதலின் அவையிரண்டுமே பகுத்துக் கொள்ளப்படுமென்றார் . 
நேர்பு - தேமா , நிரைபு - புளிமா என்று வைக்கப்படும் . 
இயல்வதன்மை - இயற்சீராகாமை . 


3 . 


4 . 


279 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


இடம் நியமித்ததென்னையெனின் , சீர்வகையான் அசைச்சீரென 
வேறாய் நிற்றுலுடைய , தளைவகை சிதையாத் தன்மை நோக்கியே 
இயற்சீர்ப்பாற்படுத்து இயற்றுகவென அடங்கக் கூறிற்றென 
அறிவித்தற்கென வுணர்க . 


இவ்வுரியசை யிரண்டுஞ் சீர்வகையான் வேறுவேறு 
எண்ணித் தொகைபெற்றுத் தமக்கு ஓதிய அடியுறழுமெனவும் , 
2 அஃதெண்ணப்பட்ட தளைவகை நோக்குங்கால் வேறுவே 
றெண்ணுத் தொகை பெற்று இயற்சீரெனவே யடங்குமெனவுங் 
கூறப்பட்டதாம் . இன்னுந் தளைவகைக் கண்ணெனவே , கட்ட 
ளையடிக்கண்ணதே இவ்வரையறை யென்பதூஉம் , அல்லாத வழி 
இந்நான்கசையும் வரையறையின்மையிற் றளைகொள்ளப்படா 
தென்பதூஉங் கூறப்பட்டதாம் . அஃது ஓரசைச்சீரல்லாத சீராயிற் 
கட்டளையடியல்வழியுந் தளை கொள்பவோவெனிற் , றளை 
கொள்ளிற் கட்டளையடி யெனப்படுமாதலின் அல்லாத வழி வந்த 
சீர் தளைகொண்டனவென்றல் பயனில் கூற்றாமென மறுக்க . 


உலக முவப்ப வலனேர்பு திரிதரு . 


( முருகு . 1 ) 


என்றவழி , ஆசிரியத்துட் பிறதளை வந்ததென்று இலக்கணங் கூறி 
வழுவமைக்கல்வேண்டா. என்னை ? அது பெருவரவிற்றாகலின் . 
இதனான் வருஞ் சீர்வகையான் வந்ததென்று ஒழிதலே அமை 


1 . 


2. 


நேர்பு நிரைபு இரண்டும் பெயரான் அசைச்சீரென்பபடும் . தளையால் 
இயற்சீராக வைத்தத் தளை கொள்ளப்படும் என்றபடி . எனவே இயற்சீருள் 
இடங்குவதன்றி இயற்சீரெனப் படா என்றபடி . 
அசைச்சீரிரண்டும் அடியுறழுமிடத்து எண்ணுத்தொகை பெற்றும் இயற் 
சீருள் அடங்கும் என்றபடி நோக்குங்கால் அடங்கும் என இயைக்க . 
பெற்று - பெற்றும் என்னிருத்தல் வேண்டும். பெறாது எனினுமாம் . இதற்குத் 
தளைக்கண் எண்ணுத்தொகை பெறாதென்க. 
நான்கசை என்றது நேர் , நிரை, நேர்பு , நிரைபு என்னும் நான்கையும் . 
ஓரசைச்சீரல்லாத சீர் என்றது ஈரசையாய் வலனேர்பு என்பதுபோல் 
வேறசையோடு வருவனவற்றை . 
சீர்வகையான் என்றது கட்டளையடியல்லாத சீர்வகையடியான் என்எறபடி . 
வலனேர்வு சீர்வவகையான் 

வந்ததாகலின் 

வழுவமைக்கவேண்டா; 
சீர்வகையடியென்று ஒழியவே அமையும் என்றபடி . 


4 . 


- 


5 . 


6 . 


15 


280 


செய்யுளியல் 


யும் ; வரையறையில்லனவற்றுக்கு வரையறை கூறல் குற்றமா 
கலின் என்பது . மற்று இவ்வுரியசைச்சீரிரண்டும் வரையாது 
கூறினமையின் மூன்று பாவிற்குஞ் செல்லும் பிறவெனின் , 

கலித்தளை யடிவயி னேரீற் றியற்சீர் 
நிலைக்குரித் தன்று . 

( 337 ) 
எனக் கூறி ஈண்டு இவற்றை இயற்சீர்ப்பாற்படுமென்றமையின் 
இவையும் கலிப்பாவிற்கு விலக்குண்டனவென்பது . எனவே , 
ஆசிரியத்திற்கும் வெண்பாவிற்கும் உரியசைச் சீரிரண்டும் உரிய 
வாயின . ஆசிரியத்திற்கு மேற்கூறிய பன்னிரண்டும் இவை யிரண்டு 
மென அடியுறழுஞ்சீர் பதினான்காயின. வெண்பாவிற்கு முன்ன 
ரெய்திய சீர் பதினான்கும் இவையிரண்டுமாக அடியுறழுஞ்சீர் பதி 
னாறாயின . கலிப்பாவிற்கு மேற்கூறிய சீர் பதினான்குமேயாயின. 
இங்ஙனம் வகுக்கப்பட்ட சீர் நாற்பத்து நான்கினையும் சீர்வகை 
யான் உண்மை நோக்கித் தொகுப்ப இயற்சீர் பத்தும் ஆசிரிய 
வுரிச்சீரிரண்டும் வெண்சீர் நான்கும் அசைச்சீரிரண்டுமெனப் 
பதினெட்டாம் . 

மேல் ( 342 ) ஐவகை யடியெனப்பட்ட அறுநூற்றிருபத் 
தைந்தடியும் இச்சீர் பதினெட்டானுந் தோற்றிக் கொள்ளப் 
படும் . இப்பதினெட்டுச் சீரும் இருநிலைமை யெய்து வனவும் 
எய்தாதனவுமாகி முப்பத்தொன்றாகி விரியுமாறு முன்னர் , 
எழுத்தள வெஞ்சினும் 

( 355 ) 
என்புழிச் சொல்லுதும் . 

( 28 ) 


( கலிப்பாவிற் கட்டளையடிக்கண் ஓரடியுள் இறுதியுள் நிற்கும் 
வெண்சீரின் முதலசை நேராயினும் நிரையாகக் 

கொள்ளப்படும் எனல் ) 
341 . வெண்சீ ரீற்றசை நிரையசை யியற்றே . 
இது வெண்சீராற் கலித்தளையாமா றுணர்த்திற்று . 
கலித்தளை மருங்கிற் கடியவும் படா . 

( 334 ) 
என்புழி , அவ்வாசிரியவுரிச்சீராற் கலித்தளையாமென்றான் . அவ்வ 
திகாரம் இடையறாது நின்றமையின் இதுவுங் கலித்தளைக்கே 
இலக்கணமாயிற்று . என்றார்க்கு , 


281 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


வஞ்சி மருங்கினும் 

( 338 ) 
எனவும் , 
இசைநிலை நிறைய 

( 339 ) 
எனவும் , 
இயற்சீர்ப் பாற்படுத்து 

( 340 ) 
எனவும் , இம்மூன்று சூத்திரம் இடையிட்டவாலெனின் , அற்றன்று. 
கலிப்பாவிற்கு விலக்கப்பட்ட நேரீற்றியற்சீர் அதிகாரம் பற்றி 
இடை புகுந்தவல்லது கலித்தளை யதிகாரம் விலக்கினவல்ல 
வென்பது . 

ள் : வெண்சீர் பல தொடர்ந்து ஒரு கலியடியுள் நின்ற 
வழி அவ் வெண்சீருள் ஈற்று நின்ற சீரின் முதல்வந்த நேரசை மற்ற 
நிரைமுதல் வெண்சீர் வந்து முன்னைய இரண்டுங் கலித்தளை 
யாயவாறுபோலக் கலித்தளையாம் என்றவாறு . 

மேனின்ற அதிகாரத்தாற் றளைவகை சிதையாத் தன்மைக் 
கணென்பது கூட்டியுரைக்க. எனவே , வெண்சீர்ப் பின்னர் நிரை 
வந்து தட்டலே சிறந்ததெனவும் , நேர்வந்து தோன்றினும் அவ் 
வசையே பயந்து ஒரு நிகர்த்தாமென்பதூஉங் கூறி அவ்வாறாங் 
காலும் இறுதிச் சீரின் முதலசையே நிரையியற்றாவதெனவுங் 
கூறினானாம் . இது மொழிந்த பொருளோடொன்ற வவ்வயின் 
மொழியாததனை முட்டின்று முடித்தலென்னும் உத்திவகை. 
வெண்சீரிறுதியென்பது ஏழாவதன் தொகை ; என்னை ? ஈறெனப் 
பட்டது சீராகலின் . வெண்சீருள் ஈற்றுச்சீரெனவே வெண்சீர் 
பலவுந் தொடர்ந்து நிரை முதல் வந்தவழியன்றி , இறுதிச்சீ 
ரொன்றியது நிரையசை யியற்றாகா தென்பதாம் . இதனான் நிரை 


1 .. 


2 . 


கலித்தளை மருங்கிற் கடியவும்படா என்று தொடங்கிய அதிகாரம் விலக்கப் 
பட்டது அன்று . எனெனின் ? அடுத்துக் கலித்தளையில் நேரீற்றியற்சீர் 
வாராஎன இயற்சீர்பற்றிய அதிகாரம் வந்தமையின் அவ்வதிகாரம்பற்றிய 
முடிபுகளை இடையின் மூன்று சூத்திரத்தாற் கூறி , மீளவுங் கலித்தளையதி 
காரமே தொடங்கி இச் சூத்திரத்தால் அத்தளைக்கே விதி கூறுகின்றாராதலின் . 
நேர் வந்த ஒன்றினும் என்றிருந்திருத்தல் வேண்டும் . பின் இறுதிச்சீ ரொன் 
றினும் என வருதல் காண்க . 
இறுதிச்சீரின் முதலசை என்பது மொழிந்த ..... மொழியாததனை முட்டின்றி 
முடித்தல் என்னு முத்திவகை . 
வண்சீர் இறுதி - வெண்சீருள் இறுதிச்சீர் , என ஏழாவதன் றொகையாக 


3 . 


விரிக்க என்றபடி . 


282 


செய்யுளியல் 


முதல் வெண்சீர் வந்து நிரை தட்குங்கால் இயற்சீர் அடிமுதற் 
கண் வருமென்பதூஉங் கூறப்பட்டதாம். மற்று ஈறென்றது ஈற்றுச் 
சீரினையாயின் - அச்சீரி னிடையும் இறுதியும் நின்ற அசை 
யினை நிரையசை யியற்றென்று கொள்வலெனின் , நின்றசீரின் 
ஈற்றசை வருஞ்சீரின் முதலசையோடு தட்டிற்றளையாவதன்றி 
ஒன்றிடையிட்ட அசையுஞ் சீரும்பற்றித் தளை கொள்வாரின் 
மையின் அது கடாவன்றென்பது . இனி , வெண்சீரென்பது 
அஃறிணை யியற்பெயராகலானும் பன்மை வினைகொண்டு 
பால் அறிய வந்ததன்றாயினும் அதனை யானைக் கோடென் றாற் 
போல , இறுதி யென்றமையானும் பன்மைப்பாற்பட உணர்க . 
என்னை ? பின்னோன் முன்னோன் என்றவழி அவற்கு முன்னும் 
பின்னும் வேறு சிலருளரென்பது உணர்த்துமாகலின் . என்றார்க்கு 


1 . 


2 . 


3 . 


4 . 


5. 


- 


இயற்சீர் என்றது ஞாயிறு , வலியது . பாதிரி , கணவிரி போல்வனவற்றை 
நிரைமுதல் வெண்சீரே வருதலின் முதற்கள் இயற்சீர் வரினும் ஒசை பிறழா 
தென்பது கருத்து . 
அச்சீர் என்றது ஈற்றினின்ற வெண்சீரை . மாசெல்வாய் என்பதுபோல 
ஈற்றில் வருவனவற்றை . இவற்றி னிடையும் இறுதியு நின்ற அசை என்றத 
செல்வாய் என்னுமிரண்டையும் இவ்விரண்டையும் சேர்த்து நிரையசை 
யாகக் கொள்வல் எனின் என்பது கருத்து . 
ஒன்று - முதலசை 
வெண்சீர் - அஃறிணை இயற்பெயராதலின் , வெண்சீர்கள் எனப் பொருள்படும் . 
பன்மை வினைகொள்ளின் பன்மை வினையைக் கொண்டுவரின் . எனவே 
கொண்டுவந்தால் வெண்சீர்கள் என்று பொருள் கொள்ளலாம் . கொண்டுவ 
ராமையிற் பொருள் கொள்ளக்கூடா தென்றபடி . 
யானைக்கோடு என்பதில் கோடு என்பது , “ கண்ணுந் தோளும் ” என்னும் 
( சொல் .61 - ம் ) சூத்திர விதிப்படி கோடுகள் எனப் பன்மை யுணர்த்தும் . 
அதுபோல வெண்சீரும் வெண்சீர்கள் என்றாம் என்றபடி . இறுதியென்றமை 
யானும் அது பன்மைப் பொருள் உணர்த்தும் . ஏனெனில் , முதல் இறுதி என்று 
கூறுவது பல நேர்ந்த நின்றவரியேயாகலின் . போலக் கொள்க என இயைக்க . 
பின்னோன் என்ற சொல்லே முன்னேர் பலருளர் என்பதையும் முன்னோன் 
என்ற சொல்லே யின்னோர் பலருளர் என்பதையும் காட்டும் . அவைபோல 
இறுதியென்பதும் முன் பலசீர் உள என்பதைக் காட்டும் . அதனாலும் 
வெண்சீர் என்பது பன்மை யுணரநின்றது என்றபடி . 


13 


6 . 


7 . 


283 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


வெண்சீரிறுதி நீடுகொடி குளிறுபுலி வந்தவழி அவற்று முன்னின்ற 
நேர்பசை நிரைபசைகளைக் கலிப்பாவினுட் கலித்தளையாக்கு 
தற்கு நிரையசை யியற்றென்றா னென்னாமோவெனின் , அற்றன்று , 
2 வெண்சீர்களின் இறுதியெனவே மூன்றாஞ் சீரும் நான்காஞ் 
சீரும் வெண்சீராகல் கூறி , நிரை முதல் வெண்சீர் வந்து நிரை 
தட்டல் ( 372 ) எனவே இரண்டாஞ் சீரும் வெண்சீர் வரல் 
வேண்டுமெனக் கூறி , நிரைதட்டுமெனவே இயற்சீரானும் 
ஆசிரிய வுரிச்சீரானும் நிரையீ றாயினவெல்லாம் முதற்கண் நிற்கு 
மெனவும் கூறினான் . கூறவே , ஆசிரியவுரிச்சீர் இடை நில்லா 
வெனவும் அங்ஙனம் நிற்பிற் கலியோசை யழியுமென்தூஉமாம் 
இவர் கருத்தென்பது . அல்லதூஉம் வெண்சீர்க்கு உரியசை 
யின்மையானும் அற்றன்றென்பது . எனவே , ஈற்றுச்சீர் நிரைமுத 
லியற்சீர் வரினும் ஆண்டுத் துள்ளலோசை ஒடுங்குமென்பதாம் . 


அரிதாய வறனெய்தி யருளியோர்க் களித்தலும் . 


( கலி . 11 ) 


என்பது வெண்சீரிறுதி நிரையொடு தட்ட கலித்தளை . 


1 . 


நீடு கொடி குளிறுபுலி என்னும் சீர்களில் மன்னின்ற அசைகள் நேர்பும் 
நிலைபுமாதலின் , இவை வெண்சீரின் பின் வரின் நிரையசையாகக் கொள்ளப் 
படும் அஃதாவது புலிவருவாய் நீடுகொடி எனவும் புலிவருவாய் குளிறுபுலி 
எனவும் வரின் நீடு , குளிறு என்பன நிரையாகக் கொள்ளப்படும் என்று 
பொருள் கொள்வேமோ எனின் என்பது கருத்து . 
வெண்சீர்களினிறுதி என்றதனான் மன்றாஞ் சீரும் நான்காஞ் சீரும் வெண் 
சீரென்பது பெறப்படும் என்றபடி . 
நிரைதட்டல் என்பதனால் நிரையசை முன் வரும் என்பது பெறப்படும் 


2. 


3 . 


என்றபடி . 


4 . 


5. 


ஆசிரியவுரிச்சீர் நீடுகொடி குளிறுபுலி . 
வெண்சீர்க்கு உரியசை இன்மை என்றது நீடுகொடி , குளிறுபுலி என்பவற்றின் 
முன்னின்ற நீடு குளிறு என்பவைகள் உரியசையாதலின் அவை வெண்பாவில் 
வரா என்றபடி . இன 

வை வெண்சீரின் பின் வரா என்பது இவர் கருத்து . ஏனெனில் 
வெண்பாவிற் கட்டளையடிக்கு உரியசை முதற்சீர் விலக்கப்பட்டமையின் . 
326 - ம் சூத்திர உரை நோக்குக. உரியசை - உரியசைச்சீர் . 
துள்ளலோசை யொடுங்குதற்க உதாரணம் “ அரிதாய ” என்ப பின் வருவது . 
களித்தலும் என்பது நிரை முதலியற்சீர் . இறுதியில் அதுவரினும் கலியோசை 
யழியும் என்றபடி . அருளியோர் என்பதை வெண்சீர் என்றது அருளி என 
ஒசை பிளந்து நிற்றலிற்போலும் . 


6 . 


7 . 


284 


செய்யுளியல் 


அடிதாங்கு மளவின்றி யழலன்ன வெம்மையான் . 


என்பது வெண்சீர்கள் பகைத்துவந்து ஈற்றுச் சீரின் முதற் கணின்ற 
நேரசை நிரையசைபோலக் கலியோசை கொண்ட மையின் 
அது கலித்தளை யெனப்பட்டது . இனி , வெண்சீர் நான்கும் 
ஒன்றி வரினுங் கலித்தலையாகுமேனும் , அது வெண்பா வடியென 
வும் பட்டுத் திரிபுபடுதலின் அதனைக் கட்டளையடி யென்னாது , 
இறுதிக்கண் ஒரோவழி ஒருசீர் ஒன்றிவரினும் அதன் முதற்கட் 
பல வெண்சீர் வந்து பகைத்தலிற் கலியோசையே காட்டுமென் 
றானென்பது . அஃதேற் “ பண்டரங்கமாடுங்காற் பணையெழி 
லணைமென்றோள் ” என்றவழி இடைநின்ற சீரின் நேரசை 
நிரையசை யியற்றென்னாமோவெனின் , அது கட்டளை யடி 
யென்பது அசையுஞ் சீரு மிசையொடு சேர்த்தி " என்பதனான் 
அறியப்படும் . அல்லாதாரும் இவை செவி கருவியாக உணர்தற் 
கருமை நோக்கி அடியறியுந் தன்மை அரிதென்று சொல்லும் . 


இனி , இயற்சீரானன்றித் தளை கொள்ளாமோவென்பார் 
" தன்சீ ருள்வழித் தளைவகை வேண்டா . 


( 367 ) 


என்பதனான் வெண்சீர்க்குத் தளை விலக்கல் வேண்டி , அவ்வெண் 
சீரினையும் இயற்சீராக இயற்றிக்கொள்ளப்படுமென்றற்கு ஒரு 
வெண்சீரின் ஈற்றசை நிரையசை யியற்றென்றானெனக் கூறி , 
ஞாயிறென்னும் இயற்சீரினை மாசெல்வாயெனப் பின்னுமொரு 


1 . 


2. 


3 . 


4 . 


5 . 


அடிதாங்குமென்று மடியே இச் சூத்திரத்திற்குக் காட்டிய உதாரணம் . 
இடை நிறை சீர் அடுங்கால் என்பது . 
அடி என்பது அடியன்றென்பது என்றிருக்கவேண்டும் . நச்சினார்க்கினிய 
ருரை நோக்குக . 
அல்லாதாரும் - தொல்காப்பியரல்லாதாரும் . இவை - இக்கலியடிகள் . 
கொள்ளாமோ - ( வெண்பாவிற்குக் ) கொள்வேமோ என்பது பொருள் . 
தன்சீர் என்றது வெண்சீரை . தளை விலக்கல் என்றது வெண்சீர் வந்து 
தளை கோடலை விலக்கலை . இயற்சீர் வெண்ட ளையே கட்டளையடி 
பெறும் வெண்பாவிற் குரிய தென்றபடி . 
ஞாயிறு என்னும் இயற்சீரினை நிறுத்தி ; எப்படி நிறுத்தி எனின் , திரியாமல் 
ஞாயிறு என்றே நிறுத்தி என்றபடி . பின்னுமொருகால் 

திரித்தது என்றது பின் 


6 . 


7. 


2851 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


காற் றிரிந்தனையே திரியாமல் நிறுத்தி நிரை முதல் வெண்சீர் 
வந்து நிரைதட்டினுங் கலியாமெனக் காட்டும் . அது ஞாயிறு புலி 
செல்வாய் மாசெல்வாய் என வரும் . இவ்வாறே , 

கலித்தளை மருங்கிற் கடியவும் படா . 
என்ற ஆசிரியவுரிச்சீர்க்குந் திரிபு கூறாரோவெனின் அது 
நினைந்திலர் போலுமென்று இகழ்ந்துரைப்பாராவர் . மற்று , 
வெண்சீரிறுதி நிரைவந்தாற் கலித்தளையாமென்பதற்கு ஒத்து 
வேறுண்டாயினன்றே , நேரும் நிரையுந் தட்டதனை நேரும் நிரை 
யும் பகைத்ததெனவும் , வேண்டுவதெனவும் , அங்ஙனம் பொரு 
ளுரைப்பார்க்கு எவ்வாற்றானும் இச்சூத்திரம் ஏலாதெனவுந், 

தன்சீர் வகையினும் தளை நிலை வகையினும் 
என்றவழித், தன் சீரானுந் தளை கோடுமாகலானும் அது 
பொருந்தாதென மறுக்க . இனி வெண்சீரின் ஈற்றசையொன்றே 


1 . 


தளைகோடற்கு மாசெல்வாயென வெண்சீராகத் திரித்தது என்றபடி . ஏன் 
திரித்ததெனின் வெண்சீர்க்கு முன் நிரை வருவதே கலித்தளை எனக் கோடற்கு 
என்றபடி . ஞாயிறு புலிசெல்வாய் மாசெல்வாய் என்றவழி ஞாயிற்றை 
மாசெல்வாய் எனத் திரித்தவைத்து வெண்சீரின் முன் புலி என நிரைவந்த 
கலித்தளையாகக் கொள்ளப்படும் என்பது கருத்து . திரித்தனையே என்னும் 
பாடமே பொருத்தம் . 
இப்படி ஞாயிறு என்பதை வெண்சீராக்கி நிரைவந்து முடியுங் கலித்தளை 
என்று காட்டுங்கால் , அங்ஙனம் வெண்சீர்முன் நிரைவந்து பகைத்து முடிய 
வேண்டுமென்று விதிக்குஞ் சூத்திரம் வேறுண்டாயினன்றே நேருநிரையுந் 
தளைத்ததனை ; வெண்சீரீற்றிலுள்ள நேர்முன் வருமொழி முதல் நிரை 
பகைத்து முடிந்ததென்றும் நேரும் நிரையும் பகைத்தே வரல்வேண்டுவ 
தென்றுங் கொள்ளலாம் . அங்ஙனம் விதித்த சூத்திரம் வேறில்லை , இவ்யுலை 
யானும் அவ்விதி பெறப்படாது ; ஆதலானும் , தன் சீரானும் தளை னோடு 
மாகலானும் பொருந்தாதென மறுக்க . தன் சீர் - ஆசிரியவுரிச்சீர் ஞாயிறு 
என்னும் இயற்சீரும் நிரையீறாதலின் அவ்வாசிரிய வுரிச்சீரான் முடிபு பெறும் . 
தொ . செய் . 372 - ம் சூத்திரவிதி நோக்குக. 
தன்சீர் - நீடுகொடி , குளிறுபுலி என்னும் ஆசிரிய உரிச்சீர் . இதனாற் றளை 
கோடல் 382 - ம் சூத்திர நோக்குக . 
இனி வெண்சீரி னீற்றசை ஒன்றேயாகலான் இயற்று என்று ஒருமை கூறினா 
னென்பது வெண்சீ ரீற்றசை நிரையசை யியற்றே என்ற சூத்திரத்திற்கு 
அவர் கூறும் பொருளை மறுக்க வந்த வாக்கியம் . எங்ஙனமெனின் ? இயற்று - 
இயல்பினது என்று ஒருமை கூறிய அதனால் இறுதிநின்ற அசை ஒன்றே 
கொள்ளப்படுமன்றி அடுத்த அசை கோடற்கு விதி இன்று . அஃதாவது: 


2. 


3 . 


286 


செய்யுளியல் 


யாகலான் இயற்றென்று ஒருமை கூறினான் . இடைநின்ற நேரும் 
நிரையுங் கோடுமென்னாமையின் இங்ஙனந் திரிந்த நிலைமை 
வஞ்சியுரிச்சீ ரெனப்படும் . இனி : வெண்சீரென்பது எழுவாயா 
யின் ஈற்றசை நிரையென்பது இயற்சீரின் பெயராதல்வேண்டும் . 
அங்ஙனங் கருதினும் அசையென்பதனை ஒருகாற் சொல்லி 
ஈற்றசை நிரையசை யெனலாகாதென்பது . அல்லதூஉம் : வெண் 
சீரினை இயற்சீராக்கி அவ்வியற்சீரினை வெண்சீராக்குதல் வினை 
யிலுழப்பாகி வரம்பின்றாமென மறுக்க. என்றார்க்குத் , ‘தன் சீருள் 
வழித் தளைவகை வேண்டானெனல், " அரிதாய வறனெய்தி யருளி 
யோர்க் களித்தலும் " என்பதூஉங் கலித்தளையன்றாகிய செல்லு 


1 . 


மாசெல்வாய் என்பதன் இறுதிநின்ற வாய் என்னம் ஈற்றசையொன்றே 
கோடற் கிடமுண்டன்றி இடைறின் செல்என்னும் அசை கோடற்கிடமின்று . 
அவ்வாறே மாவருவாய் என்பதிலும் இடைநின்ற வரு என்னு நிரையசை 
கோடற்கிடமின்று என்பது கருத்து . எனவே மாசெல்வாய் என்பதில்வாய் 
என்பதனோடு செல் என்பதையும் மாவருவாய் என்பதில் வாய் என்பதனோடு 
வரு என்பதையும் கூட்டி நிரையசையாக் கற்கு விதியில்லை . இங்ஙனங் 
திரிந்த நிலைமை என்றது . ஒருமைகூறியவதனால் இடைநின்ற நேரும் 
நிரையும் விலக்குண்ணலின் ஈற்றசையே திரிய வேண்டும் ; இப்படி ஈற்றசை 
திரியின் அது வஞ்சியுரிச்சீராம் என்றபடி . 
இனி இச்சூத்திரத்துள் வரும் வெண்சீர் என்பதை எழுவாயாகக் கொண்டு 
பொருள் கூறினும் வெண்சீரானது ஈற்றசையை நிரையாகக் கொண்ட 
இயற்சீர் இயல்பிற்ற எனப்பொருள் கொள்ளல் வேண்டும் . அங்ஙனங் கொள் 
ளின் பின்வரும் அசையென்பது மிகையாம் ஆதலின் அக்கருத்துப் பொருந்தா 
தென்றபடி , ஈற்றசை நிரையிற்று என்று இருப்பின் அவர் கருதியபடி 
ஒருவாறு பொருள் கொள்ளலாம் . அங்ஙனம் சூத்திரமில்லை என்றபடி . 
மாசெல்வாய் என்னும் வெண்சீரினைத் , தளை கோடற்க ஞாயிறு என 
இயற்சீராக்கியும் , ஞாயிற்றைகலியோசை கோடற்கு வெண்சீராக்கியும் 
கோடல் வினையிலுழப்பாம் என்றபடி . வினையிலுழப்பு தொழிலற்ற 
முயற்சி ( பயனற்ற முயற்சி ) என்றபடி . 
என்றார்க்கு எனல் என இயைக்க . தன்சி ருள்வழித்தளைவகை வேண்டா 
என்பது கொண்டு வெண்பாவிற்கு ஒன்றாத வரல்வேண்டமெனின் கலியும் 
வெண்பாவாம் . என்னை ? கலியும் ஒன்றாது வரலின் . ஆதலால் , கலி என ஒரு 
தளையின்றாம் . ஆதலின் வெண்சீர் ஒன்றி வருதல் வெண்பாவிற்கரிய 
தென்றபடி . எனல் என்பது எனில் என்றிருந்திருக்கவேண்டும் . அன்றேல் 
என்றார்க்கு எனல் என முடித்தல் வேண்டும் . அது பொருத்தமின்று , என்றார்க்கு 
என்பது இல்லாமலுமிருக்கலாம் . அல்லது சிதைவிருத்தல் வேண்டும் . 


2 . 


3 . 


287 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


மென்பது . கலிப்பாவிற்கு ஒன்றாது வருத லுரிமையுடைய ; 
வெண்சீரெனவே , வெண்பாவிற்கு ஒன்றாது வருதல் யாண்டு 
மில்லை , ஒன்றிவரி னல்லதென்பது உடம்படப்பட்டது . ( 29 ) 


வெண்சீரீற்றசை நிரையசை யியற்றே 
என்னும் இச்சூத்திரத்திற்குப் பேராசிரியர் கொள்ளும் உரை யையும் பிறர் 
உரைகளை அவர் கடாவிடைகளான் மறுக்குமாற்றையும் விளங்கற் 
பொருட்டு இங்கே சுருக்கிக் காட்டுகின்றாம் . 


ச் சூத்திரத்திகுப் பேராசிரியர் கொள்ளுமுரை . 
ஒரு கலியடியுள் வந்த பலவெண்சீர்களின் ஈற்றிலுள்ள சிரின் முதலிலுள்ள 
நேரசை நிரையசை யியல்பாகுமென்பது எனவே முன்வந்த வெண்சீர்களின் 
முதலசைகளெல்லாம் நிரையசையாய் ஒன்றாது வந்தவிடத்திலேயே ஈற்றுச் 
சிரின் முதலசையாகிய நேர் நிரையாம் என்பது இதனாற் கொள்ளப்படு 
மென்பதும் பெறப்பட்டது. என்னை ? ஈற்றுச்சீரின் முதலிலுள்ள நேரசையை 
நிரையசையாய்க் கொள்ளவேண்டுமெனவே முன்வந்த சீர்களின் முதலசை 
களும் நிரையசையாயே வரல் வேண்டுமென்பது பெறப்படலின் என்பது 
அவர் கருத்து . அங்ஙனமாதலை , 


அடிதாங்க மளவின்றி யழலன்ன வெம்மையான் 


என்னும் உதாணத்தின் வைத்து அறிந்தகொள்க . 


இனி இதற்குப் பிற ருரையுளோருரை , வெண்சீரினீற்றில் நீடுகொடி , குளிறு 
புலி வந்துழி அவற்றின் நேர்பசை நிரைபசைகளை நிரையாகக் கொள்ளுதல் 
என்பது . அதன் மறுப்பு அங்ஙனங் கொள்ளிற் கலியோசை யழியும் என்பது 
ஒரு நியாயம் மற்றொன்று நீடுகொடி , குளிறுபுலி ஆசிரியவுரிச்சீராதலின் 
வெண்பாவிற் கட்டளையடிக்க அவை வாரா . ஆதலின் அவை வெண்பா 
வினியற்றாகிய கலிக்கும் வெண்சீர்க்கப்பின்னே வாரா என்பது . மேற்காட்டிய 
ஆசிரியவுரிச்சீரிரண்டும் கலிக்கு வருமெனின் , அவை முதலில் வருமன்றி 

டையில் வாரா வென்பதும் வரிற் கலியோசை அழியுமென்பதும் இவர் 
கருத்தாம் . வெண்பாவில் ஆசிரியுரிச்சீர் வாராவென்பதனை , “ வெண்பாவினுள் 
ஆசிரியவுரிச்சீர் நான்கும் ஒழித்து ஒழிந்தசீர் இருபத்தமூன்றும் ” 362 - ம் 


288 


செய்யுளியல் 


( வெண்சீர் கட்டளையடியல்லாதவழி ஆசிரியவடியினுள் 

வருமெனல் ) 
342. இன் சீரியைய வருகுவ தாயின் 

வெண்சீர் வரையா ராசிரிய வடிக்கே . 


இது , கட்டளையடியல்லாதவழிச் சீர் மயங்குமாறுணர்த்திற்று . 


- ள் : இன்னோசைத்தாகிய துணிவிற்றாகி வரின் ஆசிரிய 
வடிக்கண் வெண்சீரும் வரப்பெறும் என்றவாறு . 

இமிழ்கடல் வளைஇய வீண்டகன் கிடக்கைத் 
தமிழ்தலை மயங்கிய தலையாலங் கானத்து . 


எனத் தலையாலமென்றவழி ஆசிரியவடியுள் இன்சீரியைய 
வெண்சீர் வந்தது . முன்னர் வெண்சீரினை , 


இன்பா நேரடிக் கொருங்கு நிலையில . 


என விலக்கி ஈண்டு வரையாரென்றமையின் அது கட்டளையடிக் 
கென்பதூஉம் இது கட்டளையடிக்கன்றென்பதூஉம் பெற்றாம் . 


1 . 


அது - அச்சூத்திரவிதி 
இது - இச்சூத்திரவிதி 


2 . 


19 


சூத்திரவுரையுட் கூறலானும் , “ நீடுகொட குறிறுபுலி வெண்பாவின் 
கட்டளையடிக்கண்வாரா என்பதனை 326 - ம் சூத்திரவுரையுட கூறலானு 
மறிக . உரியசை யென்றது உரியசைச்சீரை . அவை சிறுபான்மை கலியின்கண் 
வரின் முதற்கண் வருமென்பது கருத்து . 
இனி , " பண்டரங் மாடுங்காற் பணையெரி லணைமென்றேள் " என இதில் 
வரும் வெண்சீர் முதலை நிரையசையியற்று என்று கூறாமோவெனின் ? அது 
கட்டளையடியன்றாதலின் அதன்கண் ஆராய்ச்சியின் றென்பது . கட்டளை 
யடியன்றென்பது அசையுஞ் சீருமிசையொடு சேர்த்தி என்பதனானறியப்படும் . 
இனி , ஒருரை “ தன்சீ ருள்வழித் தளைவகை வேண்டா ” என்ற சூத்திர 
விதிப்படி வெண்சீரின் ஈற்றசைமன் நேரசை வருங்கால் , வெண்சீர் வெண் 
டளையாமாகலின் அது கட்டளையடிக் கோலமையின் அதனை விலக்க 
வேண்டி மாசெல்வாய் முதலிய வெண்சீரின் ஈற்றசையை நீரையசையாக்கி 
ஞாயிறு போல வைத்த வெண்பாவில் தளை கொள்ளப்படும் எனவும் , 


289 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


வருகுவதாயினென்று ஒருமை கூறினமையானும் இயைய வென்ற 
தனானும் ஓரடிக்கண் ஒன்றே யாண்டும் வருவதெனக் கொள்க . ( 30 ) 


(வஞ்சிச்சீரும் கட்டளையடியல்லாவழி ஆசிரியத்துள் 

வருமெனல் ) 


343. அந்நிலை மருங்கின் வஞ்சி யுரிச்சீ 

ரொன்றுத லுடைய வோரோர் வழியே. 


இது வஞ்சியுரிச்சீர் ஆசிரிய அடியுண் மயங்குமாறு ணர்த்திற்று . 


ள் : கட்டளையடில்லாதவழி இன்சீரியைய வருகுவதா 
யின் வஞ்சியுரிச்சீர்களும் ஒரோர்வழி ஆசிரியத்துள் வரப்பெறும் 
என்றவாறு . 


ஒருவழியென்னாது ஓரோர்வழி யென்றதென்னையெனின் ? 
அறுபது வஞ்சியுரிச்சீருள்ளும் பத்துச்சீரே வருமென்பதூஉம் 
அவை வருங்காலும் பயின்று வாராவென்பதூஉம் அறிவித்தற் 
கென்பது. அவை மாசேர்சுரம் புலிசேர்சுரம் , மாசெல்காடு புலி 
செல்காடு , மாசெல்கடறு , புலிசெல்கடறு , பாம்பு சேர்வாய் , 


மாசெல்வாயின் இற்றசைகளை ஞாயிறு என வெண்பாவிற் கொள்வது 
போல அதனியற்றாகிய கலிக்கு ஞாயிறு மாலிய போன்ற இயற்சீர் முதல்வரின் 
( அஃதாவது “ ஞாயிறு புலிசெல்வாய் மாசல்வாய் ” என வரின் ) ஞாயிறு 
முதலியவற்றையும் கலித்தளையாக்குதற்கு மாசெல்வாய் என வைத்துக் 
கொள்ளப்படு மெனவுங் கொண்டு ஞாயிறு என்பதன்முன் புலிவருவய்வரின் 
அது மாசெல்வாய்முன் நிரைவந்த கலித்தளை யேயாமென்று கொள்வர் . 
இவ்வுரையாலே வெண்சீரின்முன் நிரைமுதல் வெண்சீர்வரின் கலித்தளை 
யாமெதன்பதே அவர் கருத்தென்பது பெறப்படலின் , அவர் கருத்தின்படி 
கோடற்கு வெண்சீரின் முன் நிரைவந்தாற் கலித்தளையாமென்பதற்குச் 
சூத்திரவிதி வேறுவேண்டும் ; அவ்விதி இச்சூத்திரத்தாற் பெறப்படாது . 
ஆதலானும் , இயற்சீர்முன் நிரை முதல் வெண்சீர் வரின் கலித்தளையா 
மென்பதற்கு விதியிருத்தலின் ( 372 - ம் சூத்திரம் ) இயற்சீரை வெண் சீராக்கல் 
வேண்டுவதின்மையானும் அத பொருந்தாதென்பது . 


290 


செய்யுளியல் 


பாம்பு வருவாய் , களிறுசேர்வாய் , களிறுசேர்வாய் களிறு வருவாய் 
என்பன . அவற்றுக்குச் செய்யுள் : 

மாரியொடு மலர்ந்த மாத்தாட் கொன்றை 

குறிஞ்சியொடு கமழுங் குன்ற நாடன் . 
என மாசேர்சுரம் புலிசேர்சுரம் என்பன அடிமுதற்கண் வந்தன . 

முன்றிலாடு மஞ்சை மூதிலை கொறிக்கும் . 
என்பது மாசெல்காடு வந்தது . 

அலரிநாறு துவர்வாய் மாத்தா ணோக்கின் . 
எனப் புலிசெல்காடு வந்தது . 

கண்போன் மலர்ந்து வண்டுமயங்கு தாமரை . 
என மாசெல்கடறு வந்தது . 

கரடி வழங்கு குன்றுகண்டு போகி . 
எனப் புலிசெல்கடறு வந்தது . 

காடுதேரா வழிதரு கடுங்கண் யானை . 
எனப் பாம்பு செல்வாய் வந்தது . 

செந்து சிதையாச் செங்குரற் சிறுதினை . 
எனப் பாம்புவருவாய் வந்தது . 


இன்னும் வெண்சீற்சை நிரையயியற்றே என்பதில் இயற்று என்று ஒருமை 
வாய்பாட்டாற் கூறினமையால் மாசெல்வாய் , புலி வருவாய் என்பவற் 
றிலுள்ள ஈற்றசையென்று கொள்ளப்படுமேயன்றி , ஈற்றசையோடு 
சேர்த்து இடைநின்ற ( செல் என்னம் ) நேரும் , ( வரு என்னும் ) நிரையுங் 
கொண்டு இயற்சீராக்க முடியாமையானும் அது பொருந்தாதென்க . 
மாசெல்வாய் புலிவருவாய் என்பவற்றின் ஈற்றசையை ( வாய் என்பதை ) 
நிரையசையாகக் கொள்ளில் அவை வஞ்சியுரிச்சீராமென்பது . ஆதலானும் 
அவ்வாறு பொருள்கோடல் பொருந்தாதென்பது . இனி வெண்சிரின் 
ஈற்றசையெனக் கொள்ளாது , வெண்சீரென்பதை எழுவாயாகக் கொண்டு 
ஈற்றசை நிரை என்பதை , இற்றசை நிரையாகவுள்ள இயற்சீர் எனக் 
கொண்டு , வெண்சீரானது இயற்சீர் இயற்ற எனப் பொருள் கொள்ளினும் , 
“ ஈற்றசை நிரை ” யியற்று என்று சூத்திரமிருக்கவேண்டும் . அவ்வாறிராது 
" நிரையசை ” என்று இன்னுமோர் அசை மிகையாயிருத்தலின் அவ்வாறும் 
பொருள் கொள்ள முடியாது . அதனானும் வெண்சீரை இயற்சீராக்கல் 
முடியாது . அன்றியும் வெண்பாவிற்குத் தளைகொல்ல வெண்சீரை 


291 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


மருந்து நாடாத் திருந்து சிலம்பிற் கைக்கும் , 


எனக் களிறுசெல்வாய் வந்தது . 


கடறுகவரா விழிந்து கண்யாறு வரிப்ப . 


எனக் களிறுவருவாய் வந்தது . பிறவுமன்ன . 

நேர் நிரையாகியும் நேர்பு நிரையாகியும் ஈறு முதல் பெறச் சீர் 
வந்தது . 

(31 ) 


( அடியவாது இதுவெனல் ) 


344. நாற்சீர் கொண்ட தடியெனப் படுமே . 


இது முதற் சூத்திரத்துள் “ யாத்தசீரே யடியாப்பெனாஅ ” 
என நிறுத்தமுறையானே சீருணர்த்தி அடியுணர்த்தவெழுந் 
தான் அவற்றுள் இது நாற்சீரடி யுணர்த்திற்று . 

-ள் : அடியென்று சிறப்பித்துச் சொல்லப்படுவன நாற் 
சீரடி என்றவாறு . 

எனவே , இருசீரானும் முச்சீரானும் ஐஞ்சீரானும் அறுசீர் 
முதலியவற்றானும் வருமாயினும் அவை சிறப்பிலவென்றவா 
றாம் . இருசீரான் வருவதனை என்ன அடியென்னுமோவெனின் 


1 . 


2 . 


நேர்நிரை - உம்மைத்தொகை. நேர்பு நிரைபு என்பதும் உம்மைத் தொகை 
ஈறும் முதலும் ஆகிப் பெறச் சீர் வந்தது என இயையும் . ஆகி என்பன ஆக 
எனவுமிருக்கலாம் . 


இயற்சீராக்கி மீளக் கலிப்பாவிற்கு இயற்சீரை வெண்சீராக்குதல் வினையி 
லுழப்பாகி முடியுமாதலின் அது பொருந்தாதென்பது . அன்றியும் வெண்பா 
விற்கு ஒன்றாதுதான் வரவேண்டுமென்னும் விதி வேண்டியதில்லை . அங்ஙனங் 
கொள்ளின் , வெண்சீரின் முன் நிரை முதல் வெண்சீர் வருதலும் ஒன்றாது 
வரலின் அதனையும் ( கலித்தளையென்னாது ) ஒன்றாது வந்த வெண்டளை 
யெனலா மாதலின் வெண்பாவிற்கு வெண்சீர் ஒன்றி வருதலே இலக்கணமாம் . 
அது சீர்வகை யடியெனக் கொள்ளப்படுமா தலின் என்பது கருத்து . 
வினையிலுழப்பு - தொழிலற்ற முயற்சி - பயனில்லாத முயற்சி . 


292 


செய்யுளியல் 


அடிக்கெல்லாம் எழுத்துவகையானே மேற்பெயர் கூறும் . அவ் 
வாறே சீர்வகையானுங் கொள்ளப்படுமென்பது . சுருங்கிய எழுத் 
தான் வருவன குறளடியென்றும் அவற்றின் ஏறிய எழுத்தான் 
வருவன சிந்தடியென்றும் இடைநின்றன அளவடியென்றும் 
அவற்றின் நெடியன நெடிலடியென்றும் அவற்றினும் நெடியன 
கழி நெடிலடியென்றுங் கூறுமாகலான் அவ்வாறே இருசீரடி 
குறளடியென்றும் முச்சீரடி சிந்தடியென்றும் நாற்சீரடி அளவடி 
யென்றும் ஐஞ்சீரடி நெடிலடியென்றும் அறுசீர் முதலியன 
கழிநெடிலடியென்றுங் கோடுமென்பது . இவற்றினெல்லாம் 
நாற்சீரடி சிறந்த தென்றதென்னையெனின் , அளவிற்பட்டமைந் 
தமையானும் அது பயின்று வருதலானுமென்பது . உதாரணம் : 

திருமழை தலைஇய விருணிற விசும்பின் . ( மலைபடு . 1 ) 
எனவும் , 
அறுசுவை யுண்டி அமர்ந்தில்லா ளூட்ட . 

( நால . 1 ) 
எனவும் , 

அரிதாய வறனெய்தி யருளியோர்க் களித்தலும் . ( கலி . 11 ) 
எனவும் இவை மூன்று பாவினும் அளவடி வந்தவாறு . இவற்றது 
விகற்பமெல்லாம் முன்னர்ச் சொல்லுதும் . 

( 32 ) 


( நாற்சீரான வரும் ஓரடிக்கண்ணே தளையுந் தொடையுங் 

கொள்ளப்படுமெனல் ) 
345. அடியுள் ளனவே தளையொடு தொடையே . 
இதுவுமது . நாற்சீரடியது சிறப்புணர்த்திற்று . எதிரது நோக் 
கியதோர் கருவியெனினும் அமையும் . 

இ - ள் : முன்னர்க் கூறிய நாற்சீரடியுள் உள்ளனவே தளை 
யும் தொடையும் என்றவாறு . 

மற்று , மாத்திரையும் எழுத்தும் அசையுஞ் சீரும் அவ்வடி 
யுள்ளன அல்லவோவெனின் , - அற்றன்று ; அவ்வடிக்கணுள்ளன 
வெல்லாங் கூறுகின்றானல்லன் இதுவென்பது . என்னை ? நாம் 


1 . 


எழுத்துவகையாற் பெறலை 36 ம் , 37 ம் , 38 ம் , 39 ம் , 40 ம் சூத்திரங்களை 
நோக்கி அறிக . 
மூன்று பாவாவன - அகவல் , வெண்பா , கலி என்பன . 
இவற்றது விகற்பம் - இவ்வளவடிகளின் வேறுபாடு . 


2 


3 . 


293 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


தளைப்பகுதியாற் கட்டளையடியென உறழ்வதூஉம் , அறு 
நூற்றிருப்பத்தைந்தடியென வரையறை கூறுவதூஉம் , அவ்வள 
வடியே என்றற்கு நாற்சீர்க்கண்ணது தளை என்றானென்பது . 
முன்னுஞ் சீர்வகையான் வகுக்கும் அடியன்றிக் கட்டளையடி 
யெல்லாந் தளைவகை யுடையவென விதந்தோதி வந்ததனானே 
நாம் தளைகொள்வது நாற்சீரடிக்கணென்பான் அடியுள்ளது 
தளை என்றானென்பது . மற்றையடிக்கட் டளைகொள்ளின் 
அது வரையறையின் றென்னுமாகலின் ஈண்டு வரைந்தோதினா 
னென்பது . அது தக்கது ; மற்றுப் பொழிப்பும் ஒரூஉவும் போலாத 
மோனை முதலிய தொடையெல்லாம் அடியிரண்டியையத் 
தொடுக்கல்வேண்டுமன்றே ? அவற்றை அடியுள்ளனவே தொடை 
யும் என்றதென்னையெனின் , - அற்றன்று ; நாம் தொடையுறழச் 
சீர் கொள்வதூஉம் இவ்வளவடிக்கணென்பது கூறினான் , ஆண்டுத் 
தொடைகூறும் வழி வரையாது கூறமாகலி னென்பது . எனவே , 
கட்டளைப்படுப்பதூஉந் தொடையுறழ்தற்கு இடனாவதூஉம் 
நேரடியேயெனச் சிறப்பித்தவாறு . 

(33) 
( நாற்சீர் கொண்ட ஓரடியைக் கடந்து தளையுந் தொடையும் 

வாரா எனல் ) 
346. அடியிறந்து வருத லில்லென மொழிப. 
இதுவும் , கட்டளைப்பாட்டிற்கும் தொடைக்கும் ஆவ 
தோர் கருவியுணர்த்துதல் நுதலிற்று . 

ள் : அறுநூற்றிருபத்தைந்து அடியுள்ளும் ஓரடியின் 
இறந்துவாரா மேற்கூறிய தளையுந் தொடையும் என்றவாறு . 


1 . 


2 .. 


3 . 


உறழ்தல் - பெருக்கல் . 
நாற்சீர்க்கண்ணது - நாற்சீரடிக்கண்ணது என்றிருப்பது நலம் . 
மற்றையடிக்கண் தளைகொள்ளின் எனக் கண்ணழிக்க மற்றையடி 
இருசீரடி , முச்சீரடி , ஐஞ்சீரடி , அறுசீரடி முதலியன. சீர் வகையடியுங் 
கொள்ளப்படும் . 
என்னும் - என்பான் . 
அடியிரண்டை இயைத்தே மோனை முதலிய தொடை பார்க்கப்படும் 


4 . 


5 . 


என்றபடி . 


6 . 


தொடையுறழச் சீர் கொள்வது அளவடிக்கணென்பதேயன்றி ஓரடிக்கண் 
என்றானல்லனென்பது கருத்து . 
வரையாது - அளவடி என்று வரையாது . 


7 . 


2941 


செய்யுளியல் 


என்றது , மேற்கூறிய தளைவகையேயன்றி , அடியோடு அடிக் 
கூட்டத்துத் தளைகொள்ளுங்காலும் ஓரடிக்கண்ணே வழுவாமற் 
கோடல்வேண்டு மெனவும் , அங்ஙனமே தொடை கொள்ளுங் 
காலும் வந்தவந்த அடியே வரப்பெறுவதெனவுங் கூறியவாறு . 

எனவே , தேமா தேமா தேமா தேமாவென்னும் அடிக்கண் 
தொடை கொள்ளுங்கால் , 

வாமா னேறி வந்தோன் மன்ற . 
என முன்வந்த அடியே வரல்வேண்டுமென்பதூஉம் , அன்றி , 

தேமாஞ் சோலைத் தீந்தே னுண்ட 

காமர் தும்பி யாதல் கண்டது 
என வரில் தளை வழுவாகிப் பதின்மூவாயிரத் தெழுநூற்றெட் 
டனப்பட்ட தொடைப்பகுதியுட் படாவென்பதூஉம் பெற்றாம் . 
இனி , வெண்பாவினுள் அவை வருமாறு ; 
சென்றே யெறிப வொருகாற் சிறுவரை 

நின்றே யெறிப பறையினை - நன்றேகாண் ( நாலடி . 24 ) 
எனப் பன்னிரண்டெழுத்தடி ஒன்றினையும் ஒருகாற் சொல்லிக் 
கூட்டி எதுகைத்தொடை கொள்ளுங்கால் அடியோடு அடிக் 
கூட்டத்துத் தளைவகை சிதையாது வந்தமையின் அத்தொடை 
பதின்மூவாயிரத்தெழுநூற்றெட்டென வரையறைப்பட்ட தொடை 
யுட்பட்டது . 

யானூடத் தானுணர்த்த யானுணரா விட்டபின் 
றாலூட யானுணர்த்தத் தானுணர்ந்தான் - றேனூறு 

( முத்தொள்ளாயிரம் 104 ) 


என்றவழி , பதினான்கெழுத்தடியே கொடுத்தமையின் அடி 
யிறந்து வந்ததன்றாயினுந் தளைவகை ஒன்றுதலின் இது பதின் 
மூவராயிரத் தெழுநூற்றெட்டி னுட்படாதாயிற்று . 

வண்டு வரகு வரகு வரகு . 
என்கின்ற அடியினை மீட்டுந்தந்து தொடை கொள்ளுங்கால் , 


1 . 


கண்டது என்பதை ஞாயிறு என்று கோடலின் , மீளவும் அந்த அடியே 
வருங்கால் தளைவழுவாம் . ஆதலின் அடங்காதென்க. 
தளைவகை ஒன்றல் தன்சீர் வந்தமையான் என்க . " தன்சீ ருள்வழித 
தளைவகை வேண்டா என்பது சூத்திரம் தன்சீர் - வெண்சீர் . 


2 . 


295 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


வண்டு வரகு வரகு வரகு 


ச் 


என்றது , நேரொன்றாசிரியத்தளை தட்குமாதலால் இது வழு 
வெனப்படுமென்பது . கலிப்பாவிற்கு அன்னதோர் வரையறை 
யில்லை ; இருவாற்றானும் வருமென்பது . என்னை ? 
வெண்சீ ரீற்றசை நிரையசை யியற்றே . 

( 341 ) 
என்றாராகலின் , மேலைச் சூத்திரத்தானே தளைவகை சிதை 
யாமல் அறுநூற்றிருபத்தைந்து வகைப்படுவது நாற்சீரடியே 
என்பதூஉங் கூறி , அந் நாற்சீரடியே நாம் முன்னர் வேண்டுந் 
தொடை விகற்பத்திற் குரியவென்பதூஉங் கூறினான் . 
சூத்திரத்தானே அத்தொடை கொள்வது தம்மின் வேறாகாத 
இரண்டடிக்கண்ணென்பதூஉம் அறுநூற்றிருபத்தைந் தடியுள் 
ஒன்றனை இருகாற் சொல்லித் தொடை கொள்ளப்படுமென்ப 
தூஉம் , அங்ஙனந் தொடுக்குங்காலும் அடியோடு அடிக் கூட்டத் 
தின்கண்ணுந் தளைவகை சிதையாமல் வேண்டுமென்பதூஉங் 
கூறியவாறாயிற்று . இவற்றானெல்லாம் நாற்சீரடியே சிறப்புடைத் 
தென்பது பெற்றாம் . இன்னும் அதன் சிறப்புடைமையே 
கூறுகின்றான் . 

(34) 
( நாற்சீர் அடிகள் இரண்டும் பலவும் அடுத்துவந்த 

தொடையே பாட்டெனல் ) 
347. அடியின் சிறப்பே பாட்டெனப் படுமே . 


இது , நாற்சீரடியே விசேடித்துக் கூறி , அதனது இடத் 
தானே பாட்டென்பதோர் முதற்பொருள் தோன்றுமென்ப 
துணர்த்தியவாறு . எனப்படும் என்றதனான் இவ்வடிகளான் 
வந்த செய்யுளே சிறப்புடையனவென்பதூஉஞ் சொல்லியவாறு . 
மாத்திரை முதலிய வற்றை உறுப்புக்களான் இத்துணை மாத் 


1 .. இதுவும் வெண்பாவடி . ஆதலிற் றளைவழு . 
2 . அன்னதோர் வரையறை என்றது , வெண்பாவிற்குப் போன்ற வரையறையை . 
3 . இருவாற்றானும் வரும் என்றது , ஒன்றியும் வரும் ஒன்றாதும் வரும் என்றபடி . 

இன்னு- மேலும் . 
5 . அதன் - அந்நாற்சீரடியின் . 
6 . கூறுகின்றான் என்றது ஆசிரியனை . 
7 . வற்றை என்பது சேர்த்து எழுதப்பட்டது . அது வேண்டியதில்லை . 


4 . 


296 


செய்யுளியல் 


திரை கொண்டது செய்யுளென்றானும் இத்துணை அசையுஞ் 
சீருந் தொடையுங் கொண்டது செய்யுளென்றானும் அளவியல் 
கூறியவுறுப்புக்களான் வரையறுக்கப்படா . அடியளவே கூறச் 
செய்யுட் புலப்பாடாமென்பது . எனப்படும் என்றதனான் , ஒழிந்த 
அடிகளானும் அவ்வாறு வருமாயினும் அவை சிறப்பில வென்பது . 

ள் : அடியின் சிறப்பென்பது - அடி இரண்டும் பலவும் 
அடுத்துவந்த தொடையே பாட்டு என்றவாறு . தலை இடை 
கடைச்சங்கத்தாரும் பிற சான்றோரும் நாற்சீரடியான் வரும் 
ஆசிரியமும் வெண்பாவும் கலியுமே பெரும்பான்மையுஞ் செய் 
தார் ; வஞ்சிப்பார் சிறுவரவிற்றெனக் கொள்க . 

மாயோன் மார்பி லாரம் போல 
மணிவரை யிழிதரு மணிகிள ரருவி 
நன்பொன் வரன்று நாட 

னன்புபெரி துடைய னின் சொல்லினனே. ( தொ . சூ . 390 - 469 - பேர் ) 
என நாற்சீரடியான் ஆசிரியம் வந்தவாறு . 

மலைமிசைத் தோன்று மதியம் போல் யானைத் 
தலைமிசைக் கொண்ட குடையர் . 

( நாலடி . 21 ) 
என்பது அளவடியானே வெண்பா வந்தவாறு . 

அரிதாய வறனெய்தி யருளியோர்க் களித்தலும் ( கலி . 11 ) 
எனக் கலிப்பா அளவடியான் வந்தது . பிறவுமன்ன. 

( 35 ) 
( நாற்சீரடியின் பகுப்பும் அவற்றின் பெயரும் முறையுந் 

தொகையும் இவையெனல் ) 
348. நாலெழுத் தாதி யாக வாறெழுத் 
தேறிய நிலத்தே குறளடி யென்ப . 

( 36 ) 


- 


349. ஏழெழுத் தென்ப சிந்தடிக் களவே 

யீரெழுத் தேற்ற மல்வழி யான . 


( 37 ) 


1 . 


2 . 


கூறியவுறுப்புக்களான் என்பது கூறி அவ்வுறுப்புக்களான் என்றிருப்பது நலம் . 
ஒழிந்த அடி - அளவடி அல்லாத அடி . 
அவ்வழியான எனவும் பாடம் . 


3 . 


297 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


350. பத்தெழுத் தென்ப நேரடிக் களவே 

யொத்த நாலெழுத் தேற்றலங் கடையே . 


( 38 ) 


- 


351. மூவைந் தெழுத்தே நெடிலடிக் களவே 
யீரெழுத்து மிகுதலு மியல்பென மொழிப. 

( 39 ) 
352. மூவா றெழுத்தே கழிநெடிற் களவே 
யீரெழுத்து மிகுதலு மிவட்பெறு மென்ப . 

( 40 ) 
இவை ஐந்து சூத்திரமும் உரையியைபு நோக்கி உடனெழு 
தப்பட்டன. நாற்சீரடி இத்துணைப் பகுதிப்படுமென அவற்றது 
பெயரும் முறையும் தொகையு முணர்த்துகின்றன . 

ள் : நாலெழுத்து முதலாக ஆறெழுத்தளவும் வந்த நிலம் 
மூன்றுங் குறளடியெனவும் , ஏழெழுத்து முதன் மூன்று நிலனுஞ் 
சிந்தடியெனவும் , பத்தெழுத்து முதல் ஐந்து நிலனும் அளவடி 
யெனவும் , பதினைந்தெழுத்து முதன் மூன்றுநிலனும் நெடிலடி 
யெனவும் , பதினெட்டெழுத்து முதல் இருபதெழுத்துவரை 
மூன்று நிலனுங் கழிநெடிலடியெனவுஞ் சொல்லும் ஆசிரியர் 
என்றவாறு . 

குறளடி நிலங்களை வகுத்தொழியாது , ஒழிந்தனவும் வகுத் 
துரைத்தான் , அவை முதல் இடை கடையென மூன்று கூற்றான் 
ஒன்றொன்றனிற் சிறப்பு இழிபுடையனவென்று கொள்ளினுங் 
கொள்ளலாமென்பது. அவற்றுக்குச் செய்யுள் : 

பேர்ந்து சென்று சார்ந்து சார்ந்து 
குறளடி தேர்ந்து தேர்ந்து மூசி நேர்ந்து 

வண்டு சூழ விண்டு வீங்கி 
நீர்வாய் கொண்டு நீண்ட நீல 
மூர்வா யூதை வீச வூர்வாய் 
மணியேர் நுண்டோ டொல்கி மாலை 


1 . 


2. 


3 . 


வகுத்தென்றது - குறளடியை. நாலெழுத்தடி ஐந்தெழுத்தடி ஆறெழுத்தடி 
என வகுத்தமையை . ஏனையவுமன்ன . 
ஒழிந்தன - குறளடி ஒழிந்த அடிகள் . 
சிறப்பு இழிபு என்றது நான்கு எழுத்தடியினும் ஐந்து எழுத்தடி இழிபுடையது ; 
அதினும் ஆறெழுத்தடி இழிபுடையது எனவும் , ஆறெழுத்தடியினும் 
ஐந்தெழுத்தடி சிறப்புடையது ; அதினும் நான்கெழுத்தடி சிறப்புடையது 
எனவும் கொள்ளப்படும் என்றபடி . ஏனையவுமன்ன. 
கொள்ளாமல் என்னும் பாடம் பொருத்தமன்று . 


4 . 


298 


செய்யுளியல் 


நேரடி 


நன்மணங் கமழும் பன்னெல் லூர 
வமையேர் மென்றோ ளம்பரி நெடுங்க 
ணிணையீ ரோதி யேந்திள வனமுலை 
யிறும்பமன் மலரிடை யெழுந்த மாவி 
னறுந்தழை துயல்வரூஉஞ் செறிந்தேந் தல்கு 
லணிநடை யசைஇய வரியமைச் சிலம்பின் 
மணிமருள் வணர்குழல் வளரிளம் பிறைநுத் 
லொளிநிலவு வயங்கிழை யுருவுடை மகளிரொடு 


நெடிலடி 


நளிமுழவு முழங்கிய வணிநிலவு மணிநக 
கழிநெடில் ரிருந்தளவு மலரளவு சுரும்புலவு நறுந்தொடை 

கலனளவு கலனளவு நலனளவு நலனளவு 
பெருமணம் புணர்ந்தனை யென்பவஃ 

தொருநீ மறைப்பி னொழிகுவ தன்றே . 
என இதனுட் பதினேழு நிலத்து ஐவகையடியும் முறையானே 
வந்தவாறு கண்டு கொள்க . குறளடி சிந்தடி அளவடி நெடிலடி 
கழிநெடிலடியென நாற்சீரடிதானே ஐவகைப்படுனென் று 
அவற்றது பெயரும் முறையுந் தொகையுங் கூறினான் . எதாகை பதி 
னேழ் நிலத்து ஐவடியடியென்பது எண்ணிப்பார்க்க . இப்பெய 
ரெல்லாங் காரணப் பெயர் . மக்களுள் தீரக் குறியானைக் குறள 
னென்றும் , அவனிநெடியானைச் சிந்தனென்றும் , ஒப்பமைந் 
தானை அளவிற்பட்டானென்றும் , அவனிநெடியானை நெடியா 
னென்றும் , அவனிநெடியானைனைக் கழியநெடியானென்றுஞ் 
சொல்லும் . அவைபோற் கொள்க இப்பெயரென்பது. ( 40 ) 


( சீர்கள் ஐந்தெழுத்தின் மிக்கு வாராவெனல் ) 
353. சீர்நிலை தானே யைந்தெழுத் திறவாது . 
இது , மேலெழுத்தெண்ணி அடிவகுக்கப்பட்ட ஐவகையடிக் 
குஞ் சீரும் எழுத்தெண்ணியே வகுக்கின்றது . 

ள் : சீரது நிலைதான் ஐந்தெழுத்து இறந்து வாராது 
என்றவாறு . 


- 


1 . 


முழங்க எனவும் பாடம் . 
கலனளவு கலனளவு எனவும் பாடம் . 


2 . 


299 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


2 


4 


பெருமைக்கு எல்லை கூறி வரையறுக்கவே , சிறுமைக்கு 
எல்லை வரையறைப்படாது ஒன்று முதலாக வருமென்பதாம் . சீர் 
நிலைதானேயென்பது பிரிநிலை யேகாரம் . அதனை அசை 
நிலையிற் பிரித்துக் கூறியவாறு . அதனை அவ்வாறு பிரித்துக் 
கூறவே அசை சீராவழி ஐந்தெழுத்திறவாமை அவற்றுக்கில்லை 
யென்பது கொள்ளப்படும் . அஃதேல் , அவற்றுக்கெல்லை 
கூறானோ வெனின் ,- அவை மூன்றெழுத்தி னிறவாவென்பது 
உரையிற் கொள்க . தானென்பதனை இலேசுபடுத்துக் கொள் 
ளினும் அமையும் . மற்றிவற்றையுஞ் சீர்நிலை பெறுமென்பவாத 
லாற் சீரென அடக்கானோவெனின் , அடக்கானென்றே ; அவை 
சீர்நிலைமையெய்திய வழியும் அசை யிரண்டாகாமையினென்பது . 

இயற்சீர்ப் பாற்படுத் தியற்றினர் கொளலே 

தளைவகை சிதையாத் தன்மை யான . ( தொ.பொ .340 ) 
என்று ஆண்டு வரைந்தமையின் , அதனைச் சீர்நிலையென வாளாது 
பொதுவகையானோதான் . அதுவே கருத்தாயின் , அவற்றை நேர் 
பசை நிரைபசையெனக் கூறியதனானும் , அவற்றை 

ஈரசை கொண்டு மூவசை புணர்ந்துஞ் 
சீரியைந் திற்றது சீரெனப் படுமே . 

( தொ . பொ . 321 ) 
என்றதனானும் பயந்ததென்னையென மறுக்க ; அல்லதூஉம் , 
இயற்சீர்ப் பாற்படுத் தியற்றுக எனவே , இவைதா மியற்சீரல்ல , 
அவற்றது செய்கை இவற்றானுங் கொள்கவென்ற துணையே 
ஆண்டுக் கூறியதென்பது ; அல்லதூஉம் , தேவரும் நரகரும் மக் 
கட்பாற்படுத்துத் ( 588 ) திணை கொள்ளப்படுமென்ற துணை 
யானே பிறப்பானும் பெற்றியானும் மக்களென வழங்கார் ; அது 
போல , அசைநிலைத் தளையும் சீர்நிலைத் தளையும் ஒக்குமென்ற 
துணையானே அவை அசைச்சீரெனவே அடை 


1 . 


2 . 


3 . 


4 . 


5 . 


அசை - தனியசை . அவை நேர் நிரை நேர்பு நிரைபு . இவையும் சீராக நிற்கும் . 
அசைச்சீராயவழி எனவும் பாடம் . அது சிறப்பின்று . 
அவற்றுக்கு - அசைச்சீர்களு 

களுக்கு . 
உரையிற் கொள்க - உரையிற் கோடல் என்னுமுத்தியாற் கொள்க . 
இலேசு - மிகை . 
அவை - அவ்வசைச்சீர்கள் . 
வரைந்தது என்றது தளை சிதையாமல் இயற்றிக்கொள்க என்று வரைந் 
தமையை . எனவே அது சீராக இயற்றிக்கொள்ளப்படுமன்றி இயற்கைச் 
சீராகாது என நியமித்தவாறாயிற்று. 
அதுவே - சீர் என்பதுவே . 
அவற்றது - இயற்சீர்களது . செய்கை - தளைத்தற்செய்கை . 
பெற்றி - இயல்பு , தன்மை . 


6 . 


7 . 


8 . 


9 . 


300 


செய்யுளியல் 


யடுத்தே சொல்லவேண்டுவனவற்றையும் , வாளாதே சீரெனப் 
படுவனவற்றையும் ஒருவகையானே சீர்நிலையென மயங்கக் 
கூறல் ( 663 ) குற்றமாமென்பது . மயங்கக் கூறல் குற்றமன் றென் 
பாரும் உளராயின் அவர் கருத்தினான் அதுவும் அமையுமென்பது . 
ஒரு சாதியல்லனவற்றைச் சாதியொன்றெனவும் புகலார் ; அது 
போலச் சீரிலக்கணமுடைய இயற்சீர் உரிச்சீர்களைச் சீரெனக் 
கூறி அவ்வினத்தவல்லாத அசைச்சீரை இலேசினாற் கொண்டா 


னென்பது . 


ஓரெழுத்துச்சீர் நுந்தையென ஒன்றேயாம் ; இதனோடு 
இரண்டு என்னும் அசைச்சீர் கூட்ட இரண்டாம் . 

ஈரெழுத்துச்சீர் நான்கு ; அவை : தேமா ஞாயிறு போதுபூ 
போரேறு என வரும் . மின்னு வரகு என்னும் அசைச்சீரிரண்ட 
னோடும் கூட்ட ஆறாம் . 

மூவெழுத்துச்சீர் பத்து ; புளிமா பாதிரி வலியது மேவு சீர் நன் 
னாணு பூமருது கடியாறு விறகுதீ மாசெல்வாய் நீடுகொடி என 
விவை . அரவு என்னும் அசைச் சீரோடுங் கூட்டப் பதினொன்றாம் . 

நாலெழுத்துச்சீர் ஒன்பது ; அவை : கணவிரி காருருமு 
பொருநாணு உருமுத்தீ மழகளிறு மாவருவாய் புலிசெல்வாய் 
நாணுத்தளை உரறுபுலி எனவிவை . 

ஐந்தெழுத்துச்சீர் மூன்று ; அவை : நரையுருமு புலிவருவாய் 
விரவுகொடி என வரும் . இக்கூறுபட்டனவெல்லாம் ஈண்டுக் 
காட்டுவாமாயிற்று , 

எழுத்தள வெஞ்சினுஞ் சீர்நிலை தானே 

குன்றலு மிகுதலு மில்லென மொழிப. ( தொ . பொ . 355 ) 
என வருகின்ற சூத்திரத்தினை நோக்கியென்பது. ‘ முடவுமருது 
என்பதனைக் குற்றுகரங் களைந்து ஐந்தெழுத்துச் சீரென்று 
காட்டுவாருமுளர் . அஃது உரியசை மயக்கமாகிய ஆசிரிய 
வுரிச்சீ ராகலின் , 


1. 


2 . 


சாதி - குலம் . 
கொண்டாம் என்னும் பாடம் பொருத்தமின்று. இலேசு - சூத்திரத்துள் 
வரும் தான் என்பது . 
ஆகலின் விலக்கப்பட்டது எனக் கூட்டுக . 


3 . 


301 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


இன்பா நேரடிக் கொருங்குநிலை யிலவே . 

( 33 ) 
என்பதனான் விலக்கப்பட்டதென்பது . இனி , நுந்தையென்ப 
தனை ஈரெழுத்துச் சீரென்பாருமுளர் ; அங்ஙனங் கூறின் , 

இரண்டு தலையிட்ட முதலா கிருபஃது . ( தொ . எழு . 103 ) 
என்னும் எழுத்தோத்தினொடு மாறுகொள்ளுமென்பது . அது 
வழக்கிற்குக் கூறியது ; செய்யுட்காயின் அவ்வாறு கொள்ளாமோ 
வெனின் , - கொள்ளாம் . செய்யுட்கண்ணுமதனை வேறெழுத் 
தென்று வேண்டுமாகலின் ; என்னை ? 
முற்றிய லுகர மொழிசிதைத்துக் கொளாஅல் . 

( 321 ) 
எனக் குற்றியலுகரமும் வருமொழியைச் சிதைத்துக் கொள்ளப் 
படாவென்பது கூறினானாகலினென்பது . 

( 41 ) 


( சமநிலை வஞ்சிக்கு ஆறெழுத்தானுஞ் சீர் வருமெனல் ) 

354. நேர்நிலை வஞ்சிக் காறு மாகும் . 
இஃது , ஒழிந்த வஞ்சிப்பாவினுள் வருஞ்சீர் இத்துணை 
யெழுத்து இறவாதென்கின்றது . நேர்நிலை வஞ்சியென்பது , சம 
நிலை வஞ்சி ; அஃது இருசீரான் வருதலிற் சமநிலை வஞ்சி 
யெனப்பட்டது. முச்சீரான் வருவதனை வியநிலை வஞ்சி ( 338 ) 
யென்பவாகலின் . 

இ - ள் : இருசீரடி வஞ்சியுள் ஒருசீர் ஆறெழுத்தாகவும் 
பெறும் என்றவாறு . 

இதற்கு , மேனின்ற அதிகாரத்தாற் பெருக்கத்திற்கு எல்லை 
கூறினான் , சுருக்கத்திற்கும் வரையறையுடைமையின். அது முன்னர்ச் 
( 358 ) சொல்லுதும் . எனவே , அறுபது வஞ்சியுரிச் சீருள்ளும் 


1 . 


நுந்தை என்பதை ஈரெழுத்தாகக் கொள்ளின் முதலில் நிற்குமெழுத்து 
இருபத்திரண்டு என எழுத்ததிகாரத்து இருபத்திரண்டு என் எழுத்ததி 
காரத்து விதித்ததனோடு மாறுபடும் . எங்ஙனமெனின் ? அதுவும் எண்ணப் 
பட்டு இருபத்து மூன்று ஆதல் வேண்டி வரும் ஆதலின் . இதனாலேயே 
முதலில் எழுத்து இருபத்திரண்டு எனக் கூறப்பட்டது. ஆதலின் ஓரெழுத்துச் 
சீரெனப்படுமன்றி ஈரெழுத்துச் சீரெனப்படாது என்றபடி , 
வேறு எழுத்து - முற்றுகரத்தின் வேறாய எழுத்து . என்னறது குற்றுகரத்தை . 
முதலெழுத்தின் வேறாய எழுத்து எனினுமாம் . 
சொல்லுதும் - சொல்லும் என்றிருத்தல் வேண்டும் . 


2 . 


3 . 


302 


செய்யுளியல் 


ஆறெழுத்தான் வருஞ்சீருங் கட்டளையடியாய் வரப் பெறு 
மென்றவாறு . உம்மை இறந்தது தழீஇயிற்று . 
தன்சீ ரெழுத்தின் சின்மை மூன்றே 

( 358 ) 
என்றதனான் , ஒன்றும் இரண்டும் எழுத்தான் வருதலொழித்து 
ஒழிந்த எழுத்தால் ஆறெழுத்தளவும் வஞ்சியுரிச் சீர் வருமென்பது 
கொள்ளப்படும் . இதனை எச்சவும்மையென்பார் ஏழெழுத் 
தானும் வஞ்சியுரிச்சீர் வருமென்ப ; அங்ஙனங் கொள்ளின் இரண்டு 
சீராற் பதினான்கெழுத்துளவாகிய செல்லும் ; செல்லவே , 

குறளடி முதலா வளவடி காறு 
முறழ்நிலை யிலவே வஞ்சிக் கென்ப . 

( 369 ) 
என்பதனொடு மாறுகொள்ளுமென்பது . 
தன்சீ ரெழுத்தின் சின்மை மூன்றே . 

( 358 ) 
என்புழி இவற்றிற்கு உதாரணம் காட்டுதும் . 

( 42 ) 
( ஒருசீர் பல நிலைமை அடைதலால் , எழுத்தளவு மிகினும் 

குறையினும் ஓசையால் தம்முள் ஒக்குமெனல் ) 
355. எழுத்தள வெஞ்சினுஞ் சீர்நிலை தானே 

குன்றலு மிகுதலு மில்லென மொழிப. 
இது , மேற்கூறிய சீரெல்லாவற்றிற்கும் பொது விதி . 

ள் : ஒருசீர் இரண்டு முதற் பதினெட்டீறாகப் பல 
நிலைமைப்பட்டுப் பல சீராகிச் செய்யுளுள் வருமாற்றாற்றத்த 
மெழுத்துக் குறைந்தும் மிகுந்தும் அளவிறப்பினும் அவ்வச் 
சீரெனப்பட்டுச் செய்யுளுள் ஒத்தவோசை இருவகையும் ஒரு தன் 
மையவேயாகச் சுருங்கிற்றும் பெருகிற்றுமில்லை என்றவாறு . 


1 . 


2. 


3 . 


ஐந்தெழுத்தானன்றி ஆறும் என நின்றமையின் இறந்தது தழீஇயிற்று 
என்றார் . 
பதினான்கெழுத்து அளவடிக்கு முடிபாயுள்ளது . அது கொள்ளின் அதுவரை 
யும் வஞ்சி யுறழாதென்பதனோடு மாறுபடும் . என்னை ? இச்சூத்திரத்தால் 
12 எழுத்தடியே கூறலின் , ஆதலிற் பொருந்தாதென்றபடி . 
பதினெட்டீறாக என்பது எட்டீறாக என்றிருத்தல் வேண்டும் . என்னை ? 
இரண்டு நிலைமுதல் எட்டு நிலையீறாகவே சீர்கள் வேறுபடலின் . இதுவே 
பொருத்தமென்பது வரும் விரிவுரையானறியப்படும் . 
ஒத்தவோசையவாய் என்றிருப்பது நலம் . 
இருவகை - மாத்திரை குறைந்தும் மிகுந்தும் வரு மிரு வகை . முறையே 
வண்டு மின்னு என வருவன்போல்வன 


4 . 


5 . 


303 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


எனவே , அவை எழுத்தெண்ணி அடிவகுக்கு மாற்றான் இரு 
நிலைமையும் , இரண்டிறந்த பல நிலைமையும் படுவனபடும் அவ் 
விடத்து எழுத்திற்கல்லது சுருக்கப் பெருக்கமில்லையென்ப 
தூஉங் கூறியவாறாயிற்று . தான் என மிகுத்துச் சொல்லியவ 
தனான் , 2 அசைச்சீர்க்கும் அவ்வாறே கொள்ளப்படும் . தளை 
வகைக்குரிய என மேலோதிவந்த சீர் பதினாறும் அசைச் சீரி 
ரண்டு மெனப் பதினெட்டினுள்ளும் இயற்சீர் பத்தினுட் புளி 
மாவும் வெண்சீர் நான்குமென ஐந்தும் ஒரு நிலைமையவேயாம் . 
ஒழிந்தசீர் பதின்மூன்றும் இருநிலைமை யெய்தி இருபத்தா 
றாம் . ஆகச் சீர் முப்பத்தொன்றாமென்பது , அவற்றுக்குதாரணம் : 


நுந்தை , தேமா , ஞாயிறு , பாதிரி , வலியது , கணவிரி , 
போது , மேவுசீர் ; போரேறு , நன்னாணு பூமருது , காருருமு ; கடி 
யாறு , பெருநாணு ; விறகுதீ , உருமுத்தீ ; மழகளிறு , நரையுருமு 
என ஒன்பதியற்சீரும் இருநிலைமையாற் பதினெட்டாயின. 
புளிமாவென்னும் இயற்சீர் ஒருநிலைமைத்தேயாம் . அல்லாதார் 
வரகு என்பதனுட் குற்றுகரங் களைந்து புளிமாவிற்கு இரு 
நிலைமை காட்டுப ; அங்ஙனம் காட்டின் வரகென்பதுபோலப் 


1 . 


2 . 


3 . 


4 . 


ஒரு தன்மையவேயாம் என்றிருப்பது நலம் . 
அசைசீர் - நேர்பு நிரைபு. 
பதினெட்டினுள்ளும் என்றது , - இயற்சீர் நான்கு , நிரையீற்று ஆசிரிய 
உரிச்சீரிரண்டு , நேரீற்று ஆசிரியவுரிச் சீரிரண்டும் , நேர் நிரை முதலாயும் , 
நேர்புநிரைபு ஈறாயும் வந்த ஆசிரியவுரிச்சீர் நான்கு , அசைச்சீரிரண்டும் , 
வெண்சீர் நான்கு ஆகப் பதினெட்டு . 
இயற்சீர் பத்தாவன - இயற்சீர் நான்கும் , நேர்பு நிரைபு முதலாக வரும் 
நேரீற்று ஆசிரிய இயற்சீரிரண்டும் , நேர்பும் நிரைபு மீறாகி நேரும் நிரையும் 
முதலாக வரும் ஆசிரிய இயற்சீர் நான்குமாகப் பத்தாம் . 
அல்லாதார் - பிறர் . 
வரகு என்பதன்கண் குற்றுகரங் களைந்தால் ஒரு நிரையசையாம் . புளிமா 
இரண்டசையாம் . ஆதலால் புளிமாவிற்கு வரகு என்பதைக் காட்டி 
இருநிலைமை கோடல் பொருந்தா தென்பது. அதுபற்றியே வரகுக்கு அரவு 
இரு நிலைமைக்கு உதாரணமாயிற்று . குற்றுகரத்திற்கு முற்றுகரம் ஒத்த 
ஓசையாதலின் இருநிலைமை கோடற்கு ஏற்குமென்பது கருத்து . 


5. 


6 . 


304 


செய்யுளியல் 


புளிமாவும் ஓரசையாகவானும் , புளிமாவென்பதுபோல வரகு 
என்பது இரண்டசையாக வானும் கோடல்வேண்டும் . கொள் 
ளவே இச்சூத்திரத்தினொடு மாறுகோளாமென்பது ; என்னை ? 

எழுத்தள வெஞ்சினுஞ் சீர்நிலை தானே 
குன்றலு மிகுதலு மில்லென மொழிப. 

( 355 ) 
என்றானாகலின் என்பது . 

நீடுகொடி நாணுத்தளை எனவும் , உரறுபுலி விரவுகொடி 
எனவும் நிலையீற்றாசிரியவுரிச்சீரிரண்டும் இவ்விரண்டாகி இரு 
நிலைமை யெய்தியவாறு . 

இனி , வெண்சீர் நான்கும் ஒரு நிலைமையவேயாம் . 

வண்டு , மின்னு , வரகு , அரவு என அசைச்சீரிரண்டும் 
நான்காய் இருநிலைமையவேயாம் . 

இவ்வாற்றான் இவையெல்லாந் தொகுப்ப , இயற்சீர் 
பத்தொன்பதும் , ஆசிரியவுரிச்சீர் நான்கும் , அசைச்சீர் நான்கும் 
வெண்சீர் நான்குமென முப்பத்தொன்றாயின. என்றார்க்கு , 

மாவருவாய் புலிவருவாய் 
என்பவற்றையும் , 

ஞாயிறுகொல் வலியது கொல் 
எனக் குற்றுகரம்பெய்து இருநிலைமை கொள்ளாமோ வெனில் , 
- கொள்ளாம் ; அவை , 
எல்லா விறுதியு முகர நிறையும் . 

( தொ . எழு . 408 ) 
என்பதனான் முற்றுகரமேயாமென்பது . இனி , முதற்கணின்ற 
குற்றுகரமுங் கொண்டு இருநிலைமை கொள்ளாம் ; என்னை ? 


1 . 


2. 


ஞாயிறுகொல் , வலியது கொல் என்பனவற்றில் குற்றுகரத்தை முற்றுகர 
மாகவே கோடலின் , அவை மாவருவாய் புலிவருவாய் என்றே கொள்ளப் 
படும் . ஆதலின் இரு நிலைமைகோடல் வேண்டியதில்லை என்றபடி . 
முதற்கணின்ற குற்றுகரம் - நுந்தை . இதுவும் நீ நுந்தை என்ற விடத்து 
வெண்சீர்க்கு ( த்தேமாங்காய்க்குப் பதிலாக வைத்து இருநிலைமை கொள் 
ளாம் . என்னை ? வந்து நின்றது என்பது இரு சொல்லாயினும் சீர்வகையான் 
ஒரு சொல்லாயினது போல குற்றுகரம் முற்றுகரமாக வைக்கப்பட்டு அதுவுந் 
தேமாங்காய் ஆகவே கொள்ளப்படுதலின் தேமாங்காய்க்குப் பதிலாக 
வைத்து இருநிலைமை கொள்ள வேண்டியதில்லை என்றபடி , ஒரு சொல்லா 
மாகவே என்றிருப்பது நலம் . வேறு என்பது வேண்டியதில்லை . 


305 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


நுந்தையென்பது ஈரசையாகலானும் அதனை நீ நுந்தையென 
வேறோர் சொற் பெய்து வெண்சீரெனக் காட்டின் , அது வந்து 
நின்றது என்றதுபோலச் சீர்வகையான் வேறோர் சொல்லா 
மாகவே அது முற்றுகரமாகலானுமென விடுக்க . என்றார்க்குப் 
போதுபூ என்பதூஉம் இருநிலைமைத் தாகாதாம் பிறவெனின் , 
அற்றன்று ; 

சேற்றுக்கால் யாட்டுத்தாள் , வட்டுப்போர் . 
எனப் பலவும் வருமாகலின் அஃது இருநிலைமைத்தேயா மென் 
பது . இனி வஞ்சியுரிச்சீர்க்கும் -இடைநின்ற குற்றுகரங்களை 
வன்றொடராக வருவித்துக் கொள்க . இனிச் , சீரிறுதிக் குற்றுகரங் 
கள் நிறையாது நிற்றலும் உடையவென்பது , 
சீரியைத் திற்றது சீரெனப் படுமே . 

( 324 ) 
என்றவழிக் கூறியவற்றானறிக. 

இனிச் சூத்திரம் வரையாது கூறினமையின் அறுபது வஞ்சி 
யுரிச்சீருள்ளும் இருபத்துநான்குசீர் இருநிலைமையாகவும் இரு 
பத்தெட்டுச்சீர் நான்கு நிலைமையாகவும் கொள்ளப்படும் . 
அவற்றுள் , 

ருநிலைமைப்படுவன நேரீற்றுச்சீ ரெட்டு , நிரையீற்றுச் 
சீரெட்டு நேர்பீற்றுச்சீர் நான்கு , நிரைபீற்றுச்சீர் நான்கு என 
இருபத்துநான்கு வஞ்சியுரிச்சீராம் . அவை : - மாபோகுவாய் 
மாவழங்குவாய் பாம்பு சேர்வாய் பாம்புவருவாய் , புலிபோகு 


1 . 


2 . 


போதுபூவையும் நேர் நிரையாக வைக்கின் இருநிலைமையடையாதமெனின் 
சேற்றுக்கால் முதலியன போதுபூப்போலவாராது குற்றுகரம் பிரிந்து 
வருதலின் நேர்பு நேராகவே கொள்ளப்படுதலின் அவைபோலப் போது 
பூவும் இருநிலைமை யடையும் என்றபடி . 
இடைநின்ற குற்றுகரம் என்றது வஞ்சியுரிச்சீரில் மாபோகுவாய் என்பது 
போல வருவனவற்றிலுள்ள போகு என்பது போல்வன . அவற்றையும் 
யாட்டுத்தாள் என்பதுபோல வன்றொடராக வருவிப்பின் ஓசை பிளந்து 
காட்டும் என்றபடி . 
சீரிறுதிக் குற்றுகரமென்றது சார்ந்து , வரகு என்பன போலும் அசைச்சீராய் 
வருவனவற்றினிறுதிக் குற்றுகரத்தை . இவை முற்றுகரமான நில்லாது என்றபடி . 
அறுபது வஞ்சியுரிச்சீர் என்றது வெண்சீர் நான்கையும் நீக்கி , 
இவை நேரீற்றுச்சீர் எட்டுக்கும் உதாரணம் . 


3 . 


4. 


5. 


306 


செய்யுளியல் 


வாய் புலிவருவாய் களிறுசேர்வாய் களிறுவருவாய் எனவும் , 
மாசேர்சுரம் மாவருசுரம் மாபோகுசுரம் மாவழங்குசுரம் , புலிசேர் 
சுரம் புலிவருசுரம் புலிபோகுசுரம் புலிவழங்குசுரம் புலிவழுங்கு 
சுரம் எனவும் , மாசேர்காடு மாவருகாடு புலிசேர்காடு புலவரு 
காடு எனவும் , மாசேர்கடறு மாவருகடறு புலிசேர்கடறு 
புலிவருகடறு எனவும் வரும் . 

இவ்விருபத்துநான்கும் இருநிலைமையால் நாற்பத்தெட் 
டாமென்பது . 

இனி, நான்கு நிலைமைப்படுஞ்சீர் இருபத்தெட்டும் வருமாறு : 

பாம்புபோகுவாய் பாம்புவழங்குவாய் களிறுபோகுவாய் 
களிறுவழங்குவாய் எனவும் பாம்பு சேர்சுரம் பாம்புவருசுரம் 
பாம்புபோகுசுரம் பாம்புவழங்குசுரம் எனவும் , களிறுசேர்சுரம் 
களிறுவருசுரம் களிறுபோகுசுரம் களிறுவழுங்குசுரம் எனவும் , 
மாபோகுகாடு மாவழங்குகாடு புலிபோகுகாடு புலி வழங்குகாடு 
எனவும் , பாம்பு சேர்காடு பாம்புவருகாடு களிறுசேர்காடு களிறு 
வருகாடு எனவும் , மாபோகுகடறு மாவழங்குகடறு புலி போகு 
கடறு புலிவழங்குகடறு எனவும் , பாம்பு சேர்கடறு பாம்பு வருகடறு 
களிறுசேர்கடறு களிறுவருகடறு எனவும் வரும் . இவற்றை, 

பாம்பு போகுவாய் , பாம்புமன்னுவாய் , 

மின்னுப்போகுவாய் , மின்னுக்கோலுவாய் . 
என , ஒன்று நான்காக வாய்பாடு கொடுத்து ஒட்டியுணர்க . 

இவற்றுள் உரியசை முதற்கணின்ற நிரையீற்று நான்கனை 
யும் ஒன்று நான்கு செய்யுங்கால் , 

பாம்பு சேர்சுரம் , பாம்பு சேர்வது , 

மின்னுச்சேர்சுரம் , மின்னுச் சேர்வது . 
என்றாற்போல வெவ்வேறு வாய்பாடு கொடுத்துரைக்க . இவை 
யிருபத்தெட்டும் விரிப்ப நூற்றொருபத்திரண்டு வஞ்சியுரிச் சீராம் . 


1 . 


3 . 


இவை நிரையீற்றுச்சீர் எடபடுக்கும் உதாரணம் . 
நேர்பீற்றுச்சீர் நான்கற்கும் உதாரணம் . 
நிரைபீற்றுச்சீர் நான்கற்கும் உதாரணம் . 
இருநிலைமை யடைதற்குக் குற்றுகர அசைகளுக்கு முற்றுகர அசைகளைப் 
பெய்து காண்க ; மாபோகுவாய் - மாமன்னுவாய் என்பது போல . 


4 . 


307 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


இனி, எட்டுநிலைமைப்படுஞ்சீர் எட்டுமாவன: 

பாம்பு போகுகாடு பாம்புவழங்குகாடு களிறுபோகுகாடு 
களிறுவழங்குகாடு எனவும் , பாம்பு போகுகடறு பாம்பு வழங்கு 
கடறு களிறுபோகுகடறு களிறுவழங்குகடறு எனவும் வரும் . 

இவை மும்மூன்று உரியசையுடைமையின் முதற்கணின்ற 
உரியசையிரண்டும் நான்கு நிலைமை எய்தும் . பின்னர் நின்ற 
உரியசையொன்றனை இருநிலைமையாக்கி அவற்றோடு முன்னர் 
நின்ற நான்கினையும் வேறுவேறு கூட்ட எட்டாமென்பது . 
உதாரணம் : 

பாம்பு போகுகாடு மின்னுப்போகுகாடு பாம்புமன்னுகாடு 
மின்னுமன்னுகாடு , பாம்புபோகுகாவு மின்னுப் போகுகாவு 
பாம்பு மன்னுகாவு மின்னுமன்னுகாவு என வரும் . இவ்வாறே 
ஒழிந்த சீர் ஏழனையும் வெவ்வேறு வாய்பாடு கொடுத்துரைக்க 
அறுபத்துநான்கு வஞ்சியுரிச்சீராம் . 

இவ்வாற்றான் இருநிலைமையும் நான்குநிலைமையும் எட்டு 
நிலைமையும்பட்ட சீரெல்லாந் தொகுப்ப வஞ்சியுரிச்சீர் இரு 
நூற்றிருபத்து நான்கெனப்படும் . இவற்றுள் ஏழெழுத்தும் 
எட்டெழுத்தும் ஒன்பதெழுத்தும் பெற்றசீர் இருபத்து மூன்றுள . 
அவை நேர்நிலை வஞ்சிக்காகவென்பது . 
உறழ்நிலை யிலவே வஞ்சிக்கு . 

( 369 ) 
என்புழிச் சொல்லுதும் . 

இனி , ஆசிரியவுரிச்சீர் நான்கும் ஒன்று நான்கு நிலைமைப் 
படு மென்பதூஉம் ஈண்டடங்கும் . நீடுகொடி குளிறுபுலி என்பன 
இருநிலைமைப்படும் என்பது கூறினாம் என்றார்க்கு அவற்றை 
இருநிலைமை யென்பதென்னை ? நீடுகொடி நீடுவது எனவும் , 
நாணுத்தளை நாணுவது எனவும் ஒன்று நான்காம் பிறவெனின் , 
அற்றன்று ; நீடுவது ( 213 ) என்பதனை அலகு வைக்குங்கால் , 


1 . 


ஆசிரியவுரிச்சீர் நான்கு நிலைமைப்படல் ; பாம்புபோகு , மின்னுப்போகு , 
பாம்புமன்னு , மின்னுமன்னு எனவும் ; பாம்பு வழக்கு , மின்னுவழக்கு , 
பாம்புவிரவு , மின்னுவிரவு எனவும் ; களிறுபோகு , அரவுபோகு , களிறுவிரவு , 
அரவுவிரவு எனவும் ; களிறுவழக்கு , அரவுவழக்கு , களிறுவிரவு , அரவுவிரவு 
எனவும் வரும் . 
ஈண்டு - வஞ்சியுரிச்சீருள் . 


2. 


308 


செய்யுளியல் 


அசையுஞ் சீரு மிசையொடு சேர்த்தி . 

( 323 ) 
என்பதனான் , அவ்வச்சீராய் இசையாவாகலிற் பூமருது ( 257 ) 
என்னுஞ் சீராக வைக்கப்படுமாகலானென்பது . 

( 43 ) 
( எழுத்தெண்ணிச் சீர் வகுக்குங்கால் ஒற்றுங் குற்றுகரமும் 

ஆய்தமும் எண்ணப்படா எனல் ) 
356. உயிரில் எழுத்து மெண்ணப் படாஅ 

வுயிர்த்திற மியக்க மின்மை யான . 
து மேல் எழுத்தெண்ணிச் சீர் வகுத்த முறையானே ஒற்றும் 
ஆய்தமுங் குற்றுகரமும் ஒருங்கெண்ணப்படுத லெய்தினவற்றை 
விலக்கினவாறு . 

ள் : உயிரில் எழுத்தும் எண்ணப்படாஅ - தத்தம் ஓசை 
இனிது விளங்கத் தத்தந் தன்மையான் ஒலித்தற் றொழிலில்லாத 
எழுத்துக்கள் ஈண்டு எண்ணப்படா ; உயிர்த்திறம் இயக்கம் 
இன்மையான அங்ஙனம் எண்ணப்படாதவும் எழுத்தெனப் 
படுதலிற் சிறிது நாப்புடை பெயருந் துணையான் ஒலித்தலும் 
மொழிசார்ந்து ஒலித்தலும் உடையவன்றே ? அங்ஙனம் ஒருவாற் 
றான் உயிர்க்குந் திறமுடையவாயினும் அவ்வுயிர்க்குந் திறம் 
ஈண்டுச் செய்யுட்பாற்படுங்கால் உபகாரப்பட இயங்குமாறில 
வாகலின் எண்ணப்படா என்றவாறு . 

மேற் சீர்தளை இருநிலைமைப்படுத்த அதிகாரத்தான் ஒற் 
றொடு குற்றுகரமுமே ஈண்டு விலக்கினானென்பது இச்சூத்திரம் 
வலித்ததாயிற்று 
ஒற்றெழுத் தியற்றே குற்றிய லிகரம் 

( 320 ) 
என மேற்கூறினானாதலினென்பது . 

பேர்ந்து சென்று சார்ந்து சார்ந்து . 
என ஒற்றுங் குற்றுகரமும் ஒழித்து எண்ணப்பட்டமையினா 
லெழுத்தடியாயிற்று . பிறவும் அன்ன . 

( 44 ) 


- 


1 . 


விளங்கத் தத்தந் தன்மையான் என்பது விளங்கத்தக்க தன்மையான் 
என்றிருந்திருக்க வேண்டும் . தன்மையான் - தன்மையோடு . 
பட்டமையினா லெழுத்தடியாயிற்று என்பதைப் பட்டமையின் நாலெழுத் 
தடியாயிற்று என்று கண்ணழிக்க. 


2 . 


309 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


( சமநிலை வஞ்சியடி இருசீரான் வருமெனல் ) 
357. வஞ்சி யடியே யிருசீர்த் தாகும் . 


து , 
நேர்நிலை வஞ்சிக் காறு மாகும் . 

( 354 ) 
எனவும் 
தன்சீ ரெழுத்தின் சின்மை மூன்றே , 

( 358 ) 
எனவும் எழுத்தெண்ணி வரையறுக்கப்பட்ட சீர் இரண்டு 
கொண்டது வஞ்சியடியென்பதுணர்த்துதல் நுதலிற்று . 

ள் : குறளடியே வரையறையுடைய வஞ்சியடியெனப் 
படுவது என்றவாறு . 

ஏகாரம் பிரிநிலை ; என்னை ? சிறப்புடை வஞ்சியடியைப் 
பிரித்து வாங்கிக்கொண்டமையின் ; எனவே , முச்சீரான் வரும் 
வஞ்சியடியும் உள ; அவை கட்டளையடியல்லவென்றானா 
யிற்று . இங்ஙனங் கூறவே , வஞ்சியடியும் ஒருவாற்றான் உறழ்ந்து 
கொள்ள வழி காட்டியவாறாயிற்று . இவ்வாறு கூறாக்கால் மூன்று 
பாவிற்குங் கூறினான் இதற்குக் கூறியதிலனெனக் குன்றக்கூற 
( 663 ) லென்னுங் குற்றமாமென்பது ; இதனை மேல் , 

குறளடி முதலா வளவடி காறு 
முறழ்நிலை யிலவே வஞ்சிக் கென்ப . 

( 369 ) 
என உறழ்நிலை ஒருவாற்றனே கூறுமென்பது . அச்சூத்திரத் 
தான் முச்சீரும் உறழ்பவென்று கொள்பவெனின் , - அஃதே கருத் 
தாயின் இருசீரும் முச்சீரும் வஞ்சிக்கென்பவென்று உடனோது 
வான்மன் ஆசிரியனென மறுக்க . 

( 45 ) 
( நேர்நிலை வஞ்சிப்பாவிற்கு வருஞ்சீர் மூன்றெழுத்திற் 

சுருங்கி வாராதெனல் ) 
358. தன்சீ ரெழுத்தின் சின்மை முன்றே . 
இது மேற்கூறிய வஞ்சியடிக்கண் இருசீர்க்கும் பெருமைக் 
கெல்லை , 


1 . 


2. 


உறழ்தல் - அடியுறழ்தல் . 
கூறும் என்றது ஆசிரியனை . 
இருசீர் - சமனிலை வஞ்சிக்குரியது . 
முச்சீர் - வியனிலை வஞ்சிக்குரியது . 


3 . 


4 . 


310 


செய்யுளியல் 


நேர்நிலை வஞ்சிக் காறு மாகும் , 

( 354 ) 
என்று கூறினான் ; ஈண்டு அவை மூன்றெழுத்திற் சுருங்காவெனச் 
சருக்கத்திற்கு எல்லையுணர்த்துதல் நுதலிற்று . 

இ ள் : வஞ்சியடிச்சீர் மூன்றெழுத்திற் சிறுமைபெறும் 
என்றவாறு . 
சிறுமைக்கெல்லை வஞ்சிச்சீர்க்கல்லது இன்மையின் இதனை , 
வஞ்சி யடியே யிருசீர்த் தாகும் . 

( 357 ) 
என்றதன்பின் வைத்தானென்பது . இது முச்சீர்க் குரித்தன்மை 
யானும் மூன்றெழுத்தி னிழிந்துவரும் வஞ்சியுரிச்சீர் பெரும்பான் 
மையும் முச்சீரடிக்கு உரிமையானும் இதன்பின் , 
முச்சீ ரானும் வருமிட னுடைத்து . 

( 359 ) 
என்றானென்பது. 

கொன்றுகோடுநீடு கொலைக்களிறுகடாம் . ( யா . வி . ப . 41 ) 
என்புழி , இருசீரடி முதற்கண் மூவெழுத்தான் வஞ்சியுரிச்சீர் 
வந்தது . பிறவும் அன்ன நுந்தை காடு என ஈரெழுத்தானும் 
வஞ்சியுரிச்சீர் வந்தவாறு . 

( 46 ) 


. 


(வியநிலை வஞ்சியடி முச்சீரான் வருமெனல் ) 
359. முச்சீ ரானும் வருமிட னுடைத்தே 
இஃது, ஒழிந்த வியநிலை வஞ்சி கூறுகின்றது . 
- ள் : வஞ்சியடி முச்சீரானும் வரப்பெறும் என்றவாறு . 

டனுடைத்து என்றதனான் இஃது உறழும் அடிக் 
கண்ணதன்றென்ற வாறு . மற்று இருசீரடி வஞ்சிக்கும் இத் 
துணையென அடிவிரியுமாறு கூறியதிலனாகலின் , இதற்கே 
வரையறையின்றென்றது என்னையெனின் , - இருசீரடிக்காயின் ஒரு 
வாற்றான் உறழ்ச்சி கூறி வரையறுப்பதோராது கூறினான் , 
இதற்கு அன்னதூஉம் இன்றென்பது . மற்று உறழுமடி இல்வழி 
வஞ்சியடி இருசீர்த்தாகப் பெறாதோவெனின் , - அதற்கன்றே முச் 
சீரானும் வருமென்று 

வருமென்று உம்மை கூறி இருசீரடியுந் தழீஇக் 
கொண்டு இ 

னுடைத்து என வேறுபடுப்பானாயிற் றென்பது . 


1. 


இருசீரடி யென்றது ஈண்டு உறழாத இருசீரடியை . 


311 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


இவ்விரண்டனையும் வஞ்சியடியென வரையாது கூறவே அவற் 
றான் வேறு வேறு வருதலும் அவை மயங்கி வருதலுமுடைத்து 
வஞ்சிப்பாட்டென்பதும் பெறுதும் . இக்கருத்தானே அவற்றைக் 
குறளடி வஞ்சியெனவும் சிந்தடி வஞ்சியெனவும் மயக்கடி வஞ்சி 
யெனவும் சொல்லும் . சிந்தடியான் வருதல் சிறுபான்மையெனக் 
கொள்க . 

( 47 ) 
(வஞ்சியடியுள் அசை கூனாகி வருமெனல் ) 
360. அசைகூ னாகு மவ்வயி னான . 
இதுவும் , அதற்கெய்தியதோர் விதி . 

இ - ள் : மேற்கூறிய வஞ்சியடி இரண்டன்கண்ணும் நாள் 
கசையுங் கூனாகி வரப்பெறும் என்றவாறு . 

எனவே , அடியெனப்பட்ட இருசீர்க்கும் முச்சீர்க்கும் அசை 
கூட்டிக்கொண்டு சொல்லப்படா என்றவாறு . அவை : 

வாள் , வலந்தர மறுப்பட்டன 
செவ்வானத்து வனப்புப் போன்றன . 

( புற . 4 ) 
எனவும் , 

அடி , அதர் சேர்தலி னகஞ்சி வந்தன . 
எனவும் , 

வண்டு , மலர் சேர்ந்து வரிபாடின . 
எனவும் , 

களிறு , கதவெறியாச் சிவந்துராய் 
நுதிமழுங்கிய வெண்கோட்டா 
னுயிருண்ணுங் கூற்றுப் போன்றன . 

( புற . 4 ) 
எனவும் முறையே நான்கசையுங் கூனாயின . 

இனி , இடையும் இறுதியுங் கூனாமென்பாருமுளர் . அது 
வஞ்சித்தூக்கு இரண்டு கொள்ள வருமாயின் அமையுமென் 
பது ; என்றார்க்கு , வாள் வலந்தர என்பதனை ஒரு சீராகக் கோடு 


1 . 


வஞ்சித் தூக்கு இரண்டு கொள்ள வரின் என்றது , ஒரு தூக்கைப் பிளந்து 
இரண்டாகக் கொள்ள வரின் அமையும் என்றபடி , உதாரணம் , - 
கலங்கழா அலிற் - றுறை - கலக்கானாதே " இது தூக்கு இரண்டாக இடை 
வந்தது . “ மாவழங்கலின் மயக்குற்றன - வழி ". இது தூக்கிரண்டாகக் கடை 
வந்தது . இதனை நச்சினார்க்கினியருரை நோக்கியறிக . 


312 


செய்யுளியல் 


இ - ள் : 


மெனின் , - யாத்தசீர் என்றதனான் , வலந்தருதல் வாண்மேற் 
சென்று , வருகின்ற பயனிலை நின்று வற்றுமென்பது . ( 48 ) 

( சீர் கூனாகுமிட மிதுவெனல் ) 
361 . சீர்கூ னாத னேரடிக் குறித்தே. 
இஃது , எய்தாதது எய்துவித்தது . 

- ள் : தளைவகையானும் சீர்வகையானும் நின்ற நேரடிக் 
காயின் அசை கூனாகாது சீர் கூனாகும் என்றவாறு . 

அவரே , கேடில் விழுப்பொரு டருமார் பாசிலை 
வாடா வள்ளியங் காடிறந் தோரே . 

( குறுந் . 216 ) 
எனவும் , 

உதுக்காண் , சுரந்தானா வன்கைச் சுவர்னமாப் பூதன் . 
எனவும் , 

அவனுந்தா , னேன லிதணத் தகிற்புகை யுண்டியங்கும் . (கலி.39 ) 
எனவும் , இவை மூன்று பாவினும் அளவடிக்கட் சீர்கூனாயின 
வாறு என்றார்க்கு , நேர்பசை நிறைப்பசைகளையுஞ் சீர்நிலை 
பெறுமென்றானாகலின் அவற்றையும் , 

சீர்கூ னாத னேரடிக் குரித்தே . 
என்றதனானே கொள்வலெனின் , அசைச்சீரினை வாளாது 
சீரென்னானென்பது , 
சீர்நிலை தானே யைந்தெழுத் திறவாது . 

( 353 ) 
என்றவழிச் கூறியவதனான் அறிக . அசைச்சீரினை வாளாது 
சீரென்னாமைக்கு மேலைச் சூத்திரமும் இச்சூத்திரமுந் தாமே 
கரியாயினவென்பது ; என்றார்க்கு இவற்றையும் முதற்கண்ணே 
காட்டியதென்னை ? சூத்திரத்துள் அவ்வாறு வைத்துரைத்த 


1. 


பயனிலை நின்றுவற்றும் என்றது வாள் என்பது வலந்தர என்பதனோ 
டியையின் வாளானது வலந்தர என்றாய் மறுப்பட்டன என்பதற்கு எழுவாய் 
இன்றாம் . இன்றாகவே அஃது நின்றும் பயநில்லையாம் . ஆதலால் வாள் 
பிரிந்து கூனாய் நின்றால் மறுப்பட்டன என்பதனோடு முடியும் வலந்தர 
என்பது இடைப்பிறவரலாகி பொருந்தும் என்றபடி . அவாய்நிலையான் 
வரும் எழுவாய் வேறு இன்மையின் நின்று வற்று மென்றார் . “ வாள் வலந்தர 
என்பதை ஒருசீராகக் கொண்டால் பின்வரும் அடியிலுள்ள அடியென்பது 
இடையிற் கூனாம் . ” என்பது பிறர் கருத்து . அது பொருந்தாதென்பது 
பேராசிரியர் கருத்து . 
கரி -| - சான்று . 


2 . 


313 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


தில்லையாலெனின் , - ஏற்புழிக் கோடலென்பதனான் முதற் 
கணின்று என்றது கொள்ளப்படும் . இக்கருத்தானே வஞ்சிற் 
பாவிற்கும் அவ்வாறே கொள்க . 

( 49 ) 
( ஐவகையடியும் விரிக்குங்கால் 
அறுநூற்றிருபத்தைந்தடியாகுமெனல் ) 
362. ஐவகை யடியும் விரிக்குங் காலை 

மெய்வகை யமைந்த பதினேழ் நிலத்த 
வெழுபது வகைமையின் வழுவில வாகி 

யறுநூற் றிருபத் தைந்தா கும்மே . 
இது , முன்னர்ச் சிறப்புடைத்தென வேண்டிய நாற்சீரடி 
யினைக் குறளடி சிந்தடி அளவடி நெடிலடி கழிநெடிலடியென 
வகுத்தமையாமாறு கூறினான் ; (348,349 , 350 , 351 , 352 ) இனி , 
அறுநூற்றிருபத்தைந்தென அவைப்பட்ட விகற்பமுங் கூறியவாறு . 

ள் : மேற்கூறிய ஐவகையடியினையும் விரிக்குங் காலைப் 
பொருள்வகையமைந்த பதினேழ் நிலத்து எழுபதுவகைக் குற்றம் 
நீங்கி அறுநூற்றிருபத்தைந்தாம் என்றவாறு . 

எனவே , பதினேழ் நிலத்து ஏறினும் , எழுபது வகைக் குற்றம் 
விரவச்செயினும் அறுநூற்றிருபத்தைந் தெனப்படா வென்ப 
தாம் . பதினேழ் நிலனும் ஆசிரியம் பெறுமென்பதூஉம் , வெண் 
பாவுங் கலிப்பாவும் ஒரோவொன்று எட்டுநிலம் பெறுமென் 
பதூஉம் முன்னர்ச் சொல்லுதும் . அவை மூன்றுந் தொகுப்ப 
முப்பத்து மூன்று நிலனாயின . 

வெள்ளைநிலம் பத்தென்பார்க்கு முப்பத்தைந்து நிலனாம் . 
எழுபது கூற்று வழுவெனப்பட்டன தலைவழு . தளைவழுவா 
வன : - ஆசிரிய நிலம் பதினேழுனுள் வெண்டளையுங் கலித்தளை 
யுமாகி வேற்றுத்தளை தட்ப முப்பத்துநான்கு தளைவழுவாம் . 


- 


2 . 


ஏற்புழிக் கோடல் - சொன்ன விதியை ஏற்ற இடத்திற் கோடல் . என்றது 
செய்யுட்கண் முதலிலேயே சீர் கூனாத்தலின் அவ்விடமே கொள்ளவேண் 
டும் என்பது கருத்து . 
வகைப்பட்ட எனவும் பாடம் . 
யாப்பருங்கல விருத்தியுள்ளும் வெள்ளை நிலம் பத்தெனக் கூறப்படுகின்றது . 
வெண்டளை தடபப் பதினேழும் கலித்தளை தட்டப் பதினேழும் ஆக 
முப்பத்து நான்கு தளைவழுவாம் . 


3 . 


314 


செய்யுளியல் 


வெள்ளைநிலம் பத்தினும் ஆசிரியத்தளை பத்துங் கலித்தளை 
பத்துந் தட்ப இருபது தளைவழுவாம் . இனிக் , கலிநில மெட்ட 
னுள் ஆசிரியத்தளை எட்டும் வெண்டளை எட்டுந் தட்பப் பதி 
னாறு தளைவழுவாம் . இவையெல்லாந் தொகுப்ப முப்பத்தைந்து 
நிலத்தும் ஒன்றிரண்டு செய்து , எழுபது தளை வழுவாயினவாறு . 
இது வெள்ளைநிலம் பத்தென்பாருரை . 

அது பொருந்தாது . என்னை ? ஆசிரியத்து நாலெழுத் 
தடியுள் இரண்டு தளைவழுவுங் காட்டுகவெனின் அவர்க்கு 
அவை காட்டலரிய . குறிப்பசை செய்து காட்டின் அது கூறப் 
பட்ட உறுப்பினுள் இன்று என்றவாறு . எடுத்தோதிய எழுத்து 
முதல் உறுப்பினான் வந்த அடிக்கண்ணே காட்டாதொழிதலின் 
அது நூன் மாறுகோளாம் ; அல்லதூஉம் , அவ்வாறு தளை கொள் 
ளின் முழுவதுங் குறிப்பசையானே வரும் அடியும் , ஓரெழுத்தடி 
முதன் மூன்று நிலனுங் கொள்ளல்வேண்டும் ; கொள்ளவே நிலம் 
இருபத்தொன்றாகலும் , காட்டுந் தளைவழுத் தொண்ணூற்று 
நான்காகலும் பெற்று , 

ஞாயிறு வரகுவண்டு வண்டு வண்டு 
என்பது கலித்தளை தட்ப ஆசிரியவடி அன்றாவான் செல்லு 
மெனவுங் கூறி மறுக்க 

இனி, ஆசிரியத்துட் கலித்தளை தட்குங்கால் அவர்தாந் தளை 
வேண்டுமாற்றான் வெண்சீர் நிற்ப இறுதி நிரை வரவேண்டுமாகலா 
னும் , கட்டளையடிக்கண் வெண்சீர் வருமென்றிலனாகலானும் , 


1 . 


2 . 


இரண்டுதளை - வெண்டளை , கலித்தளை . 
குறிப்பசை என்று இவர் கூறியது நன்கு புலப்படவில்லை . ஆயினும் குறிப் 
பிசை என்று இருக்கலாம் என்பது எமது கருத்து . என்னை ? அது கூறப்பட்ட 
உறுப்பினுள் இன்றென்றவாறு என்று கூறலின் . முன்னும் ( இரண்டாம் 
சூத்திரத்தும் ) குறிப்பிசை இன்றியமையாத உறுப்போடு எண்ணப்படா 
தென்று கூறுதல் காண்க . இதிற் கூறிய கணக்கும் நன்கு புலப்படவில்லை. 
ஞாயிறு என்பதன் முன் வரகுவண்டு என்பது வரின் கலித்தளை என்க . 
நிரையீற்று இயற்சீர்முன் நிரை வெண்சீர்சவரின் கலித்தளை என்பது இவர் 
கருத்து . அது “ நிரைமுதல் வெண்சீர் வந்து நிரைதட்டல் - வரை நிலையின்றே 
அவ்வடிக்கென்ப் ” என்னுஞ் சூத்திர உரையால் அறிக . ( 372 ம் சூத்திரம் ) 
கட்டளை அடி என்றது ஆசிரியத்துட கட்டளையடியை . 


3. 


4 . 


315 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


வெண்சீ ரீற்றசை நிரையசை யியற்றே . 

( 341) 
என்பதனான் இயற்சீரை வெண்சீராக்கிக்கொள்ளினும் அச் 
சூத்திரத்துக்கு அவ்வாறு பொருளுரைப்பிற் படுங் குற்றம் 
ஆண்டுக் கூறினாமாகலானும் அது நிரம்பாதென்பது . அற்றன் 
றியும் ஓரெழுத்து முதலிய நிலங்கள் ஒரோநிலத்து இரண்டும் 
மூன்றும் தளைவழுக் காட்டலாமாகலின் எழுபதுவகையின் 
வழுவெனலுமாகாது என்பது . இனி , 
அளவுஞ் சிந்தும் வெள்ளைக் குரிய . 

( 370 ) 
என்னும் எடுத்தோத்துக் கிடப்ப , இலேசினான் இரண்டு நில 
னேற்றி வெள்ளைநிலம் பத்தெனலுமாகாது ; என்னை ? 

அளவடி மிகுதி யுளப்படத் தோன்றி 
யிருநெடி லடியுங் கலியிற் குரிய . 

( 371 ) 
என ஓதினான் ; இதனினுஞ் சிறந்த வெண்பாவிற்கும் அங்ஙனம் 
ஓதுவான்மன் ஆசிரியன் அதுவே கருத்தாயினென்பது. அல்ல 
தூஉங் கலிப்பாவினுள் வெண்சீரொன்றினுங் கலியோசை பிறக்கு 
மென்று பதினேழெழுத்தடியான் வந்த வெண்பாவடியினைத் 
" தாமுங் களைபவாகலானும் அது கூறி நிரம்பாதென்பது . 

மற்றென்னை தளை கொள்ளுமாறெனின் , ஆசிரியத்துள் 
இயற்சீர் பத்தொன்பதும் , ஆசிரியவுரிச்சீர் நான்கும் அசைச்சீர் 
நான்குமென இருபத்தேழாகி , 

எழுத்தள வெஞ்சினுஞ் சீர்நிலை தானே 
குன்றலு மிகுதலும் 

( 355 ) 
இன்றி வரும் . 


1 . 


2 . 


இயற்சீரை வெண்சீராக்கல் என்றது . ஞாயிறு என்பதை மாசெல்வாய் 
ஆக்கல் . அங்ஙனமாக்கிய மாசெல்வாய்முன் வரகுவண்டு என வருவித்துக் 
கலித்தளையாக்கல் என்பர் பிறர் . 
படுங்குற்றம் என்றது இயற்சீர்முன் நிரை முதல் வெண்சீர் வரினும் 
கலித்தளையாமதலின் இயற்சீரை வெண்சீராக்கல் குற்றம் என்றும் ஈற்றசை 
நிரையியற்று என்னாது நிரையசை என்றது மிகையாதலின் குற்றமாமென் 
றுங் காட்டியவற்றை . 
எடுத்தோத்து - சூத்திரம் . இலேசு - மிகை . 
அளவடியாவன - பத்தெழுத்தடி முதல் பதினான்கெழுந்தடி வரைமுள்ளவடி ; 
அவற்றுள் மிகுதி என்றது பதின்மூன்றெழுத்தடியும் பதினான்கெழுத்தடி 
யையும் . 
தாமும் என்றது வெள்ளை நிலம் பத்தென்பாரை . 


3 . 


4. 


5 . 


316 


செய்யுளியல் 


வெண்பாவினுள், ஆசிரியவுரிச்சீர் நான்கும் ஒழித்து , ஒழிந்த 
சீர் இருபத்து மூன்றும் வெண்சீர் நான்கினோடுந் தலைப் பெய்ய 
அவையும் அவ்வாறே இருபத்தேழாம் . 

கலிப்பாவிற்கு , நேரீற்றியற்சீர் மூன்றொழித்து ஒழிந்த 
இயற்சீர் பதினாறும் , ஆசிரியவுரிச்சீர் நான்கும் , வெண்சீர் நான் 
கும் என இருபத்துநான்காம் . இவை மூன்று பகுதியுந் தொகுப்ப 
எழுபத்தெட்டாயின. அவற்றுள் , ஆசிரியத்துள் வந்த அசைச்சீர் 
நான்கினையும் வெண்பாவினுள் வந்த அசைச்சீர் நான்கினையும் 
ஈண்டுத் தளைகொள்ளுங்கால் , இயற்சீர்ப்பாற்படுத்து அடக்கு 
கவென்று ஆண்டுக் ( 340 ) கூறினமையின் , ஈண்டு அவற்றை இயற் 
சீர்ப்பாற்படுத்து அடக்கின் எழுபதாகக் கொள்ளப்படும். 
அங்ஙனங் கொள்ளப்பட்ட சீர் ஒன்றொன்றனொடு தட்குங் 
கால் அவ்வெழுபது வகையானுமன்றித் தட்குமாறில்லை . அது 
நோக்கி ‘ எழுபது வகையின் வழுவில வாகி என்றானென்பது . 
அவை தட்குமாறு முன்னர்ச் (340 ) சொல்லுதும் . 

அங்ஙனந் தளை சிதையா அடி, அறுநூற்றிருபத்தைந்தும் 
மூன்று பாவிற்கு முரியவாம் ; யாங்ஙனம் ? ஆசிரியவடி முந் 
நூற்றிருபத்துநான்கும் , வெண்பவடி நூற்றெண்பத்தொன்றும் , 
கலியடி நூற்றிருபதுமென அறு நூற்றிரு பத்தைந்தாம் . ‘ மெய் 
வகை யமைந்த என்றதனான் நான்கு சீருள்ளும் உறழ்கின்ற 
சீரினை அடிமுதற்கண்ணே வெளிப்பட வைத்து அச்சீரின் அடி 
யாக்கி உறழப்படுமென்பது கொள்க . அல்லாக்கால் , இடையும் 
இறுதியும் வைத்து உறழ்தன் முதற்கணின்றதோர் சீர் இரண் 
டான் அடியாகியும் அவ்வடி மயங்குமாகலான் அது மயங்கக் கூற 
( 663 ) லென்னுங் குற்றமாமென மறுக்க . 

" எள்ளற்ற முந்நூற் றிருபத்து நான்ககவல் 
வெள்ளைக்கு நூற்றெண்பத் தொன்றாகுந் - துள்ள 


1 . 


2 . 


முப்பகுதியவாம் எனவும் பாடம் . 
இடையும் இறுதியும் வைத்துறழின் என்றது - தேமா என்னுஞ் சீரினை 
வண்டுதேமா வண்டுவண்டு என்று இடையினாதல் வண்டு வண்டு வண்டு 
தேமா என்று ஈற்றினாதல் வைத்துறழ்தலை. இங்ஙனமுறழின் முன்னிரு 
சீரும் பிரிந்து ஓரடி போலக் காணப்படும் என்றபடி . 
உறழ்தன் - உறழின் என்றிருப்பது நலம் . 
இகழ்தலில்லாத அகவலடி 

- 324 ஆகும் . 
வெண்பாவடி 

- 181 ஆகும் . 
கலியடி 

- 120 
நாடின் அவை மொத்தம் 

625 ஆகும் . 


3 . 


4 . 


ஆகும் . 


317 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


னவையறு நூற்றிருப தாமடி நாடின் 
அவையறு நூற்றிருபத் தைந்து . 
ஆசிரியத்துள் வருமெனப்பட்ட சீர் இருபத்தேழும் ஒரோ 
வொன்று பன்னிரண்டாயுறழ அகவலடி முந்நூற்றிருபத்து நான் 
காம் . இது பயனில் வெளி. 

நால்வே றுரியசைச்சீர் நால்வே றகவற்சீர் 
பால்வேறு பாட்டியற்சீர் பத்தொன்ப தாக 
விருபஃதேழ் சீரகவற் கீரிரண் டாதி 
யிருப தெழுத்தளவு மேற்று . 
ஆசிரியப் பாவினான் கைந்தாறே ழெட்டொன்ப 
தாதி நிலமாறா மைஞ்சிரா னீறு 
நிரையாஞ்சீர் நேரசைச் சீர்க்கொன்றொன் றேற்ற 
வரையாதொன் றேறிற்றே வந்து . 
ஓரெழுத்துச் சீரும் ஓரெழுத்தசைச்சீருஞ் சுருக்கத்திற் 
கெல்லையாகிய சீராகலான் அவை சுருக்கத்திற்கு எல்லையா 
கிய நாலெழுத்தடி முதற் பதினைந்தெழுத்தடியளவும் உயரும் . 


1 . 


2 . 


3 . 


4. 


5. 


பயன் - பொருள் . 
நான்கு பகுதி யுரியசைச் சீரும் நான்கு பகுதியான அசைச்சீரும் , பகுதி 
வேறுபாட்டையுடைய இயற்சீர் பத்தொன் பதுமாக இருபத்தேழு சீரையும் 
அகவலடிக்கு ( ஈரிரண்டு ) நாலெழுத்துத் தொடங்கி இருபது எழுத்துவரை 
யும் ஏற்று . ஏற்றும்வகை அடத்த பாட்டாலறிக . 
அகவற்சீர் என்பது அசைவருஞ்சீர் என்றிருத்தல் வேண்டும் . இயற்சீர் 
பத்தென்பதெனப் பின் வரலின் . 
அகவற்கண் நான்கெழுத்தடி முதலாக ஒன்பதெழுத்தடி வரையும் ஐவகைச் 
சீரானும் நிலம் ஆறாம் . நேரசைசீரினும் நிரையசைசீர்க்கு ஒவ்வோரெழுத்து 
முதனிலத்தில் ஏறலால் ஈற்று நிலத்தினும் ஒவ்வோரெழுத்து ஏறிவரும் . 
நான்கு முதல் ஒன்பதுவரையு மெண்ணி ஆறு நிலமாதல் காண்க . 
ஓரெழுத்துச்சீர் - நுந்தை . 
நான்கெழுத்து அடி முதல் பதினைந்து எழுத்தடி வரையும் 12 அடியாதல் 
எண்ணிக் காண்க . இங்ஙனமே ஏனைய ஐந்தெழுத்து முதலாய அடிகளையும் 
எண்ணிக் காண்க . அவற்றை இங்கே விளக்கிக் காட்டுதும் : 
நிலம் 4 எழுத்தடி முதல் 15 எழுத்து அடிவரை 12 அடி 
நிலம் 5 எழுத்தடி முதல் 16 எழுத்து அடிவரை 12 அடி 
நிலம் 6 எழுத்தடி முதல் 17 எழுத்து அடிவரை 12 அடி 
நிலம் 7 எழுத்தடி முதல் 18 எழுத்து அடிவரை 12 அடி 
நிலம் 8 எழுத்தடி முதல் 19 எழுத்து அடிவரை 12 அடி 
நிலம் 9 எழுத்தடி முதல் 20 எழுத்து அடிவரை 12 அடி 
உறழும் எனவும் பாடம் . 


6 . 


1 . 


2 . 


3 . 


4 . 


5 . 


6 . 


7 , 


318 


செய்யுளியல் 


அவை : நுந்தை வண்டு வண்டு வண்டு எனவும் , நுந்தை 
காருருமு நனிமுழவு நனிமுழவு எனவும் ஓரெழுத்துத் தேமாவடி 
பன்னிரண்டற்கும் முதலடியும் முடிந்தவடியுங் கண்டுகொள்க . 
வண்டு வண்டு வண்டு வண்டு எனவும் , வண்டு காருருமு நனி 
முழவு நனிமுழவு எனவும் இவை வண்டு முதலும் முடிவுங் 
காட்டிய அடி . 

இனி , நேரீற்று ஈரெழுத்துச்சீர் ஒன்றும் ஐந்தெழுத்தடி முத 
லாகவும் பதினாறெழுத்தடி யிறுதியாகவும் வரும் . அது : தேமா 
வண்டு வண்டு வண்டு எனவும், தேமா காருருமு நனி முழவு நனி 
முழவு எனவும் வரும் . மின்னு வரகு என்னும் ஈரெழுத்து அசைச் 
சீரிரண்டும் அவ்வாறே யுறழும் . நிரையீற்றீ ரெழுத்துச்சீர் 
மூன்றும் ஆறெழுத்தடிமுதற் பதினேழெழுத்தடியளவும் உயரும் ; 
அவை : ஞாயிறு போதுபூ போரேறு என்பனவற்றை முதனிறீஇ 
வரகு வண்டு வண்டு எனவும் , நனிமுழவு நனிமுழவு நனிமுழவு 
எனவும் தந்து இங்ஙன மாயினவாறு கண்டுகொள்க . இனி , மூன் 
றெழுத்தான் வருவன ஒன்பது சீரும் அசைச்சீருமெனப் பத்து . 
அவை : புளிமா பாதிரிவலியது மேவுசீர் நன்னாணு பூமருது கடி 
யாறு விறகுதீ நீடுகொடி அரவு என்பன. இவற்றுட் புளிமாவும் 
அரவும் ஆறெழுத்தடி முதலாகப் பதினேழெழுத்தடியளவும் 
உறழ்ந்து ஓரொன்று பன்னிரண்டு நிலம்பெறும் . 

ஒழிந்தசீர் எட்டும் நிரையீறாகலின் ஏழெழுத்தாதி பதி 
னெட்டெழுத் தடியளவும் உறழும் ; அவை : புளிமா வண்டு 


1 . நுந்தை பன்னிரண்டி யுறழுமாறு காட்டுதும் . 

நுந்தை வண்டு வண்டு வண்டு நாலெழுத்தடி 
நுந்தை தேமா வண்டு 

வண்டு ஐந்தெழுத்தடி 
நுந்தை தேமா தேமா 

வண்டு ஆறழுத்தடி 
நுந்தை தேமா 

தேமா தேமா ஏழெழுத்தடி 
நுந்தை மேவுசீர் புளிமா வண்டு எட்டெழுத்தடி 
நுந்தை மேவுசீர் புளிமா 

தேமா ஒன்பதெழுத்தடி 
நுந்தை பாதிரி 

வரகு 

பத்தெழுத்தடி 
நுந்தை பாதிரி 

புளிமா பதினோரெழுத்தடி 
நுந்தை பாதிரி நனிமுழவு புளிமா பன்னிரண்டெழுத்தடி 
நுந்தை காருருமு 

நனிமுழவு புளிமா பதின்மூன்றெழுத்தடி 
நுந்தை காருருமு நனிமுழவு உருமுத்தீ பதினான்கெழுத்தடி 

நுந்தை காருருமு நனிமுழவு நனிமுழவு பதினைந்தெழுத்தடி 
இதுபோல ஏனைய சீர்களு முறழப்படும் . 


கணவிரி 


கணவிரி 


319 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


வண்டு வண்டு எனவும் , புளிமா காருருமு நனிமுழவு நனிமுழவு 
எனவும் , பாதிரி வரகு வண்டு வண்டு எனவும் பாதிரி நனிமுழவு 
நனிமுழவு நனிமுழவு எனவும் உறழ்ந்தவழிப் புளிமா ஆறெழுத்து 
முதற் பதினேழன்காறும் உயர்ந்தவாறும் , பாதிரி ஏழெழுத்து 
முதற் பதினெட்டன்காறும் உயர்ந்தவாறுங் கண்டு கொள்க. 
ஒழிந்தனவும் அன்ன . 

இனி , நாலெழுத்துச்சீர் ஏழுவகைய ; அவை : கணவிரி காரு 
ருமு பெருநாணு உருமுத்தீ மழகளிறு நாணுத்தளை உரறுபுலி 
என்பன . இவையெல்லாம் எட்டெழுத்தடிமுதற் பத்தொன்பதள 
வும் உயர்ந்தே ஒரோவொன்று பன்னிரண்டடிபெறும் ; அவை : 
கணவிரி வரகு வண்டு வண்டு எனவும் , கணவிரி நரையுருமு 
நரையுருமு நரையுருமு எனவும் வரும் ; ஒழிந்தனவும் இவ்வாறே 
ஒட்டிக்கொள்க. ஐந்தெழுத்துச்சீர் , நரையுருமு விரவு கொடி 
என இரண்டு . அவை ஒன்பது முதல் இருபதின்காறும் உயரும் ; 
அவை : நரையுருமு வரகு வண்டு வண்டு எனவும் , கலனளவு 
கலனளவு நலனளவு நலனளவு எனவும் வரும் ; விரவுகொடிக்கும் 
இஃதொக்கும் . இவ்வாற்றான் ஓரெழுத்துச் சீரிரண்டும் , ஈரெழுத் 
துச்சீர் ஆறும் , மூவெழுத்துச்சீர் பத்தும் , நாலெழுத்துச்சீர் 
ஏழும் , ஐயெழுத்துச்சீர் இரண்டுமாகச் சீர் இருபத்தேழினையும் 
பன்னிரண்டிற் பெருக்கிப்பெற்ற ஆசிரியவடி முந்நூற்றிரு பத்து 
நான்கும் பாட்டினுந் தொகையினும் வருமாறு கண்டு கொள்க . 

இனி , வெண்பாவடி நூற்றெண்பத்தொன்றும் உறழுங் 
கால் , - * ஏழெழுத்தடியும் எட்டெழுத்தடியும் ஒன்பதெழுத்தடி 


1 . கலனளவு - நரையுருமு என்ற வாய்பாட்டில் வந்தது . 
2. பாட்டு - பத்துப்பாட்டு , 
3 . தொகை - எட்டுத்தொகை . 
4 . 

வெண்பா அடி வருமாறு: 
7 எழுத்தடி முதல் 14 

எழுத்துவரை 8 அடி 
8 எழுத்தடி முதல் 14 எழுத்துவரை 7 அடி 
9 எழுத்தடி முதல் 14 

எழுத்துவரை 6 

அடி 
10 எழுத்தடி முதல் 14 எழுத்துவரை 5 

அடி 
நுந்தை வண்டு ஞாயிறு போதுபூ போரேறு என்னும் ஐந்து சீரும் எட்டடி 
பெறுவன . தேமா முதல் 11 சீர் 7 அடி பெறுவன. புளிமா முதல் 9 சீர் 6 அடி 
பெறுவன. புலிவருவாய் நனிமுழவு இரண்டும் 5 அடி பெறுவன. 


320 


செய்யுளியல் 


யும் பத்தெழுத்தடியும் முதலாய் நிற்பப் பதினான்கெழுத்தடியள 
வும் ஏறி ஒரோசீர் எட்டடி பெறுவனவும் , ஏழடி பெறுவனவும் , 
ஆறடி பெறுவனவும் , ஐந்தடி பெறுவனவுமாகி முறையானே வரு 
மென்பது . 

இயற்சீ ரசைச்சீ ரிருபத்து மூன்றோ 
டுரிச்சீர்நான் கேற்றச்சீ ரொன்பதிற்று மூன்று 
மயக்கறு வெள்ளைக்க ணேழே தொடங்கி 
யுயர்ச்சி பன்னான் கென் றொட்டு . 
நாலெழுத்துச் சீரெல்லா மேழெழுத்தா னாசிரியத் 
தாதிபெறா தொன்றேறிற் றாங்கதுபோ னாலெழுத்தான் 
வந்த சீர் வெண்பாவிற் பத்தெழுத்தான் வாராவா 
யைஞ்சீர்க்கு நான்கா முதல் , 
நுந்தை வண்டு ஞாயிறு போதுபூ போரேறு என ஐந்தும் 
ஏழெழுத்தடி முதற் பதினான்கெழுத்தடியளவும் உயர்ந்து 
ஒரோவொன்று எட்டடி யுறழப்பெற்ற அடி நாற்பதாம் . 

ஞாயிறு போது போரேறு நுந்தைவண் 
டேழாதி யெட்டா மடி . 
தேமா மின்னு வரகு பாதிரி வலியது மேவுசீர் நன்னாணு 
பூமருது கடியாறு விறகுதீ மாசெல்வாய் எனப் பதினொன்றும் 
எட்டெழுத்தடி முதற் பதினான்கெழுத்தடியளவும் ஓரொன்று 
ஏழடியுறழப்பெற்ற அடி எழுபத்தேழாம் . 

மின்னு வரகு வலியது மேவுசீர் 
நன்னாணு பாதிரி பூமருதே யாறுதீ 
மன்னாத மாசெல்வாய் தேமா வெனப்பதினோ 
ரெண்ணாகு மெட்டாதி யேழ் . 


1 . 


2 .. 


இயற்சீர் பத்தொன்பதும் அசைசீர் நான்குமாக 23 சீர் என்க . உரிச்சீர் - 
உரியசைசீர் . ஒன்பதிற்று மூன்று 27. இவை வெண்பாவுக்குரிய சீர் . ஓரடி 
ஏழெத்து முதல் பதினான்கு வரையும் உயர்தல் மேலே காட்டப்பட்டது . 
நாலெழுத்துச் சீரெல்லாம் ஆசிரியத்துக்கு ஏழெழுத்தடி முதலாக உறழாது 
எட்டெழுத்தடி முதலாக உறழப்பெற்றது . அதுபோல வெண்பாவிற்கும் 
நான்கு எழுத்துச்சீர்கள் உறழா . அவை ஒன்பதெழுத்தடி முதலாக உறழும் . 
ஓரெழுத்துச்சீர் முதலிய சீர்கள் ஐந்திற்கும் ஏழு முதலாக ஒவ்வோரெழுத்து 
ஏறி 10 எழுத்து வரையுமேற நான்கெழுத்தேறும் . நாலெழுத்துச் சீரெல்லாம் 
என்பது மூன்றெழுத்துச் சீரெல்லாம் எனவும் பாடம் . 
ஆறு - கடியாறு . தீ - விறகு தீ . 
எட்டெழுத்தடி நிலம் தொடங்கிபதினான்கெழுத்தடி வரை ஏழுநிலம் பெறும் . 


3 . 


4 . 


321 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


புளிமா அரவு கணவிரி காருருமு பெருவேணு உருமுத்தீ 
மழகளிறு மாவருவாய் புலி செல்வாய் என இவை ஒன்பது சீரும் 
ஒன்பதெழுத்தடி முதற் பதினான்கெழுத்தடியளவும் உயர்ந்து 
ஒரோவொன்று ஆறடியுறழப்பெற்ற அடி ஐம்பத்து நான்காம் 

அரவு புளிமா கணவிரி வேணு 
புலிசெல்வாய் காருருமுப் பேருருமுத் "தீயே 
மழகளிறு மாவருவா யொன்பது மொன்ப 
தெழுவா யிருமூன் றெனல் . 
நனிமுழவு புலிவருவாய் என்னும் இரண்டுசீரும் பத்தெழுத் 
தடிமுதற் பதினான்கெழுத்தடியளவும் உயர்ந்து ஒரோவொன்று 
ஐந்தடி யுறழப்பெற்ற அடி பத்தாயின. 


புலிவரு வாயு நனிமுழவு மென்னுமிவை 
4 யீரைந்தீ ரேழுற்றீ ரைந்து . 
இவையெல்லாந் தொகுப்ப வெண்பாவடி நூற்றெண்பத் 
தொன்றாயின. அவற்றுட் சில வருமாறு : 


1 . 


2 . 


3 . 


4. 


5 


வேணு - பெருவேணு . 
தீ - விறகு தீ . 
ஒன்பதெழுத்து முதல் பதினான்கெழுத்துவரை உறழ ஆறடி பெறும் . 
ஈரைந்து ஈரேழுற்று ஈரைந்து என இசையறுக்க . இரு சீரும் பத்தெழுத்து 
முதல் பதினான்கு எழுத்துவரை ஐந்தடி உறழ இரண்டற்கும் பத்தடியாம் . 
இவை முறையே தொகுப்ப வெண்பா அடி நாற்பது , எழுபத்தேழு , 
ஐம்பத்து நான்கு , பத்து ஆக நூற்றெண்பத்தொன்றாகும் . 
வெண்பா அடி உறழுமாறு: 
நுந்தை வரகு வரகு வரகு 

-7 எழுத்தடி . 
நுந்தை வரகு 

வரகு 

கடியாறு - 8 எழுத்தடி 
நுந்தை வரகு வரகு 

- 9 எழுத்தடி 
நுந்தை வரகு புளிமா 

-10 எழுத்தடி 
நுந்தை புளிமா புளிமா 

-11 

எழுத்தடி 
நுந்தை புளிமா கணவிரி 

காருருமு 

-12 எழுத்தடி 
நுந்தை 

காருருமு 

நனிமுழவு -13 எழுத்தடி 
நுந்தை நனிமுழவு காருருமு 

காருருமு 

-14 எழுத்தடி 
இவற்றுள் ஏழெழுத்தடி தன்னொடு தன்னைத் தொடுக்குங் கால் தளைவழு 
வும் ஆதலின் அது தொடத்துக்கொள்க . தளைவழுக் களையுமாற்றை 
மோனைத்தொடை முதலிய சிறப்புச் சூத்திர உரைகளாலறிக . 


கணவிரி 
கணவிரி 
கணவிரி 


கணவிரி 


322 


செய்யுளியல் 


நுந்தை வரகு வரகு வரகு எனவும் , நுந்தை நனிமுழவு காரு 
ருமு காருருமு எனவும் , இவை ஏழெழுத்தடிமுதற் பதினான் 
கெழுத்தடியளவும் நுந்தை வந்தவாறு . வண்டென்பதற்கும் 
இஃதொக்கும். ஞாயிறு வண்டு வரகு வரகு எனவும் , ஞாயிறு 
காருருமு மாவருவாய் காருருமு எனவும் இவை ஏழெழுத் தடி 
யும் பதினான்கெழுத்தடியுமாயினவாறு . போதுபூ போரேறு 
என்பனவற்றிற்கும் இஃதொக்கும் . தேமா வரகு வரகு வரகு எனவும் , 
தேமா நனிமுழவு காருருமு பாதிரி எனவும் எட்டெழுத்தடி முத 
லாகப் பதினான்கெழுத்தடியளவும் உயர்ந்து தேமா ஏழடி 
பெற்றது . ஒழிந்த பத்துச்சீர்க்கும் இஃதொக்கும் . புளிமா வரகு 
வரகு வரகு எனவும் , புளிமா புலிவருவாய் காருருமு தேமா 
எனவும் இவை ஒன்பதெழுத்தடி முதலாகப் பதினான் கெழுத் 
தடியளவும் உயர்ந்து ஆறடிபெற்றது ; ஒழிந்த எட்டுச்சீர்க்கும் 
இஃதொக்கும் . நனிமுழவு வண்டு வரகு வரகு எனவும் , நனிமுழவு 
காருருமு பாதிரி தேமா எனவும் இவை பத்தெழுத்தடி முதற் 
பதினான்கெழுத்தடியளவும் ஏறி ஐயெழுத்து நனிமுழவு ஐந்தடி 
பெற்றது ; புலிவருவாய்க்கும் இஃதொக்கும் . இவற்றுக்கெல்லாம் 
பதினான்கெழுத்தின் ஏறியக்காற் செப்பலோசை திரிபுடைய 
வென்பது வல்லார்வாய்க் கேட்டு உணர்க ; என்னை ? 

அசையுஞ் சீரு மிசையொடு சேர்த்தி 
வகுத்தன ருணர்த்தலும் வல்லோ ராறே . 

( 323 ) 
என்றமையின் . 

அடியி னுட்ப மறிவருங் குரைத்தே . 
எனப் பிறருஞ் சொல்லுப . 

இனி, கலியடிக்குரிய சீர் இருபத்து நான்கும் ஒரோ வொன்று 
ஐந்தடியுறழ அதன் அடித்தொகை நூற்றிருபதாம் . 

அளவடி மிகுதி யுளப்படத் தோன்றி 
யிருநெடி லடியுங் கலியிற் குரிய . 

( 371 ) 
என்பதனான் , பதின்மூன்றெழுத்தும் பதினான்கெழுத்தும் பதி 
னைந்தெழுத்தும் பதினாறெழுத்தும் முதலாக ஒரோவொன்று 
ஐந்தடி உறழ்ந்து கலியடியளவு பதினேழெழுத்து முதல் இரு 
பதின்காறும் உயருமென்பது . 


1 . 


அறிவருங்குரைத்து - அறிவரிது . 
எந்நூலிலுள்ளது என்பது புலப்படவில்லை . 


2 . 


323 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


நிரையீற் றியற்சீர் பதினாறு மேனை 
நிரையீற் றகவற்சீர் நான்கு மொருநான்கு 
வெண்சீருந் துள்ளற்கு வெவ்வே றொருசீரா 
னைந்தா முறழ்ந்த வடி . 
ஈரெழுத்துச் சீர்பதின்மூன் றாதி யிருபதின்கா 
றோதியசீர் நான்கற் குயர்வு . 
ஞாயிறு போதுபூ போரேறு என்னும் ஈரெழுத்துச்சீர் 
மூன்றும் , பதின்மூன்றெழுத்து முதற் பதினேழெழுத்துவரை 
ஒரோவொன்று ஐந்தடியுறழும். பாதிரி வலியது மேவுசீர் நன் 
னாணு பூமருது கடியாறு விறகுதீ மாசெல்வாய் நீடுகொடி என 
மூவெழுத்துச்சீர் ஒன்பதும் , பதினான்கெழுத்து முதற் பதினெட் 
டெழுத்தளவும் ஒரோவொன்று ஐந்தடியுறழும் . கணவிரி காருருமு 

பருநாணு உருமுத்தீ மழகளிறு மாவருவாய் புலிசெல்வாய் 
நாணுத்தளை உரறுபுலி என நாலெழுத்துச்சீர் ஒன்பதும் , 
பதினைந் தெழுத்து முதற் பத்தொன்பதெழுத்தளவும் ஒரோ 
வொன்று ஐந்தடியுறழும் . நரையுருமு புலிவருவாய் விரவுகொடி 
என்னும் ஐந்தெழுத்துச்சீர் மூன்றும் , பதினாறெழுத்தடி முதல் 
இருபதெழுத்தடியளவும் உயர்ந்து ஒரோவொன்று ஐந்தடி பெறும் . 

அவ்வாற்றாற் கட்டளைக்கலியடி நூற்றிருபதாமென்பது . 
அவற்றுட் சில வருமாறு : 

ஞாயிறு புலி செல்வாய் மாசெல்வாய் புலி செல்வாய் என 
வும் , ஞாயிறு புலிவருவாய் புலிவருவாய் புலிவருவாய் எனவும் , 


1 . 


2 . 


நிரையீற்றியற்சீர் - 16 ம் 
ஏனைய நிரையீற்று ஆசிரிய உரிச்சீர் - 4 - ம் 
வெண்சீர் - 4 ம் 
ஆக 24 ம் கலிக்குரிய . ஒரு சீரான் உறழ்ந்த அடி ஐந்தாம் . எனவே ஒவ்வோரு 
சீரும் ஐவைந்தடி யுறழும் . 
ஈரெழுத்துச்சீர் முதலாகச் சொல்லப்பட்ட சீர்கள் ( 2 , 3 , 4 , 5 ) நான்கற்கும் 13 
எழுத்து முதல் 20 எழுத்துவரை உயரும் . 
அடியைந்தாமாறு : 
2 எழுத்துச்சீர் 13 எழுத்துமுதல் 17 எழுத்துவரையுயர 5 அடியாம் 
3 எழுத்துச்சீர் 14 ஏழுத்துமுதல் 18 எழுத்துவரையுயர 5 அடியாம் 
4 எழுத்துச்சீர் 15 எழுத்து முதல் 19 எழுத்துவரையுயர 5 அடியாம் 
5 எழுத்துச்சீர் 16 எழுத்துமுதல் 20 எழுத்துவரையுயர 5 அடியாம் 
24 சீரும் ஐந்தடி உறழக் கலி 120 அடி ஆகும் என்க . 
இதில் மாசெல்வாய் இறுதிச்சீராய் வருதல் வேண்டும் . மாறி எழுதப்பட்டது . 
பின் வுலிசெல்வாய் மாசெல்வாய் என ஈற்றுக்கண் எனக் கூறும் வாக்கியத் 
தானறிக . 


3 . 


4 . 


324 


சிரியாக 

செய்யுளியல் 
முதலும் முடிவும் பதின்மூன்றும் பதினேழுமாகி ஈரெழுத்துப் 
பாதிரி ஐந்தடியுறழ்ந்தவாறு . ஞாயிறு புலிவருவாய் என முதற் 
கண் ஆசிரியத்தளை தட்டதென்னாமோவெனின் , - என்னாம் ; 

நிரைமுதல் வெண்சீர் வந்துநிரை தட்டல் 
வரைநிலை யின்றே யவ்வடிக் கென்ப . 

( 372 ) 
என்புழி அதனைக் கலித்தளை யென்னுமாகலின் . புலிசெல்வாய் 
மாசெல்வாய் என ஈற்றுக்கண் வெண்டளை வந்தது என்னா 
மோவெனின் , என்னாம் ; 
வெண்சீ ரீற்றசை நிரையசை யியற்றே . 

( 341 ) 
என்றானாகலின் . 

ஒழிந்த மூவெழுத்துச்சீரும் நாலெழுத்துச்சீரும் , ஐயெழுத்துச் 
சீரும் அவ்வாறே உறழ்ந்துகொள்க . 

( 50 ) 
( நாற்சீரடி போல ஏனைய அடிகள் விரிக்கப்படா எனல்) 
363. ஆங்கனம் விரிப்பி னளவிறந் தனவே 

பாங்குற வுணர்ந்தோர் பன்னுங் காலை . 
இஃது , ஒழிந்த அடியும் இந்நாற்சீரடிபோல உறழ்கவென் 
றார்க்கு அவை யுறழாவெனவும் உறழாமைக்குக் காரணமுங் 
கூறுகின்றது . 

இ - ள் : அந்நாற்சீரடி போல் மற்றையடிகளையும் விரிப்பின் , 
அஃது இலக்கணக் கட்டளையின் இகந்துபட்டதாம் , அப்பகுதி 
யெல்லாம் அறிந்தோர் விரிக்குங்காலத்து என்றவாறு . 

அளவிறந்தன - எண்ணிறந்தன . அஃது இலக்கணங் கூறுமாறு 
அன்றென்றவாறு ; அஃது ஏற்றாற் பெறுதுமெனின் , - இதன் முத 
னூல் செய்த ஆசிரியன் சொல்லுமாற்றாற் பெறுதுமென்றவாறு . 

கலியடி உறழுமாறு : 
ஞாயிறு புலி செல்வாய் புலிசெல்வாய் மாசெல்வாய் எழுத்து 
ஞாயிறு புலி செல்வாய் புலி செல்வாய் புலி செல்வாய் 14 எழுத்து 
ஞாயிறு புலிசெல்வாய் புலிசெல்வாய் புலிவருவாய் 15 எழுத்து 
ஞாயிறு புலிசெல்வாய் புலிவருவாய் புலிவருவாய் 

16 எழுத்து 
ஞாயிறு புலிவருவாய் புலிவருவாய் புலிவருவாய் 17 எழுத்து 
பிறசீர்களையு மிவ்வாறே உறழ்ந்து கொள்க . 

. 


13 


1 . 


325 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


எனவே , என் சொல்லப்பட்டதாம் ; அங்ஙனம் வரையாது 
சிறப்புடையனவற்றுக்குஞ் சிறப்பில்லனவற்றுக்கும் ஒருங்கு 
இலக்கணங் கூறின் அவையெல்லாம் எடுத்தோதப்பெறாத 
இலக்கணத்தவாம் ; அதனால் வரையறையுடையனவற்றுக்கு 
அன்றி , வாளாதே பரந்துபட்டவகையான் இலக்கணங் கூறிற் 
பயனில் கூற்றாமெனவும் , அது கருதி இதன் முதனூல் செய்த 
ஆசிரியருங் கூறிற்றிலரெனவுங் கூறியவாறு . 

வடநூலாசிரியர் ஆறுவகைப் பிரத்தியங்களான் எழுத்துக் 
களைக் குருவு . இலகுவுமென இருகூறுசெய்து உறழ்ந்து பெருக்கிக் 
காட்டுவதோராறு முண்டு . அவரும் இருபத்தாறெழுத்தளவும் 
உறழ்ந்துகாட்டி , ஒழிந்தன ஞெகிழ்ந்துபோவர் . அவ்வாறே சீர் 
களையும் , குருவும் இலகுவும்போல இருசீரடி இத்துணை 
யெனப் பெருக்கவும் ஒழிந்தனவும் இவ்வாறே பெருக்கவுஞ் 
4சிதைந்ததில்லை. அங்ஙனம் பெருக்குங்காலும் ஓரடிக்குரிய சீர் 


1 . 


2. 


3 . 


வரையாது கூறின் என இயைக்க . வரையாது - வரையறை செய்யாது . 
பரந்து பற்றனவற்றிற்க்கும் எனவும் பாடம் . இது சிறப்பு . நச்சினார்க் 
கினியருரை நோக்குக . 
பிரத்தாரம் , நட்டம் , உத்திட்டம் , குருலகுச்செய்கை , சந்தத்தொகை 
( எண் ) , நிலவளவு என்பன ஆறுவகைப் பிரத்தியங்களாம் . பிரத்தாரம் - 
உறழ்ச்சி நட்டம் - கேடு . உத்திட்டம் - நித்திட்டம் . ( சுட்டு ( வீரசோழியம் 
யாப்பு - ங 0 - ம் செய்யுள் உரை நோக்குக . ) குருவாவது நெட்டெழுத்தும் 
நெடிலொற்றும் குறிலொற்றும் வருவதாம் . இலகுவாவது - குற்றெழுத்து 
வருவதாம் . இதனை: 

உறழ்ச்சிகே டுத்திட்ட மொன்றிரண்டென் றேத்தித் 
திறப்படுத்த திண்ணிலகுச் செய்கை - சிறப்பித்தாங் 
கெண்ணினிலவளவோ டேய்ந்த விருமூன்றே 
திண்ணியோர் கண்ட தெளிவு . 

( யாப்பருங்கல விரு . 495 ம் பக்கம் ) 
என்னும் வெண்பாவானும் , 

ஏறிய நெட்டெழுத் தேநெடி லொற்றே யெழில்வட நூற் 
கூறிய சீர்க்குறி லொற்றே குருவாங் குறிலதுவே 
வேறியல் செய்கை லகுவென் றாகுரும் வியன்குறிலு 

மீறிய லிற்பிறி தாமொரு காலென் றியம்புகரே . 
என்னும் ( வீரசோ . யாப்பு 26 ) கட்டளைக்கலித்துறைச் செய்யுளானும் அறிக . 
பிரத்தியம் - தெளிவு என்பர் வீரசோழியகாரர் , “ செப்பார் தெளிவுக ளாறை 
யும் ” என்பதனாலறிக . ( யாப்பு - 27 ) . 
சிதைவு - அழிவு , குற்றம் . 


4 . 


326 


செய்யுளியல் 


பத்தும் நூறும் ஆயிரமுமாக வைத்து உறழ்ந்தக் காலும் வருவ 
தொன்றில்லை ; அங்ஙனம் உறழினும் இத்துணைச் . சீரான் வந்த 
அடிக்கே உறழ்ச்சி கூறுவதென்று ஓரெல்லை கூறிக்கொள்ளல் 
வேண்டும் ; கொள்ளவே எத்துணையிடஞ் சென்றக்காலும் , இத் 
துணையென வரையறைப்பாடு உடையனவல்ல ; அவ்வரை 
யறை இன்மையின் அதனை அளவில் வென்பதற்கோர் காரணங் 
கூறல்வேண்டுமாதலான் அதுநோக்கி நாற்சீரடி சிறப்புடைத்தென 
வேறு பல காரணங் கூறி , அவற்றுக்கே வரையறை கூறி , அல்லன 
வற்றுக்கட் சொல்லப்படாதென்றான் இச் சூத்திரத்தானென்பது . 
அஃதேல் , அவை சிறப்புடையவற்றுக்குக் காரணங் கூறியவாற்றற் 
சான்றோர் செய்யுளுட் பயின்று வரல்வேண்டும் . பிறவெனின் , - 
இந்நூல் செய்தகாலத்துத் தலைச் சங்கத்தாரும் இடைச்சங்கத் 
தாரும் அவ்வாறு கட்டளையடியாற் பயின்றுவரச் செய்யுள் 
செய்தாரென்பது இச்சூத்திரங்களாற் பெறுதுமென்பது . இதன் 
முதனூல் செய்த ஆசிரியனாற் செய்யப்பட்ட யாழ்நூலுள்ளும் 
சாதியும் உவமத்துருவும் திருவிரியிசையுமெனக் கூறப்பட்ட 
வற்றுட் கட்டளைப்பாட்டுச் சிறப்புடையன சாதிப்பாட்டுக் 
களே ; அவை இக்காலத்துப் பயின்றிலவென்று மற்றையவற் 
றோடு ஒக்குமெனப்படாவென்பது ; அல்லதூஉம் , உலகத்து மக் 
கட் பிறவி பலவாயினும் நால்வகை வருணமென்ப , அவர் வரை 
யறை யிலக்கணத்தாராகலினென்பது ; இனி , அவருள்ளும் அந் 
தணரும் வேளாளரும்போல இடையிருவகை பயின்றிலரென்று 
சிறப்பிலராகாரென்பது . 


இனி, கடைச்சங்கத்தார் அறுநூற்றிருபத்தைந்தடியும் பயின்று 
வரச் செய்யுள் செய்திலராலெனின் , - கட்டளை படியாற் செய்த 
வல்லன வேண்டாவென்பதோர் ஆணையுடைமையின் ரல்லர் ; 
உடையவரும் இவ்வாசிரியனாற் சிறப்புடைத்தென்று சொல்லப் 


1 . 


வேறு பல காரணம் - அளவிற்பட டமைந்தமையும் பயின்று வருதலும் 
தளையமைந்து நிற்றலும் தொடைப்பாடமைந்து நிற்றலும் என்பன . 
இவற்றை ஙஉ -ம் ஙங -ம் சூத்திர உரை நோக்கியறிக . 
யாழ் நூல் - இசைநூல் , சாதி முதலிய மூன்றும் இசைப் பாட்டின் பேதங்கள் . 
கட்டளைப்பாட்டு என்பது கட்டளைப்பாட்டு என்றிருப்பது நலம் . 


2 . 


3 . 


327 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


பட்ட அளவடியாற் செய்யுள் செய்தாரென்பது . இனி, பிற்காலத் 
தார் அளவடியாற் பயின்றுவரச் செய்யுள் செய்தில ரென்று 
கடைச்சங்கத்தார் செய்யுள் செய்த அடியுஞ் சிறப்பில வாமோ 
வென்பது . வஞ்சியடிக்கும் இங்ஙனம் வரையறையின்மையே 
தொக்கும். அது முன்னர்ச் சொல்லுதும் . 

(51 ) 
( குறளடி முதலிய ஐந்தும் ஆசிரியத்துக்குரியவெனல் ) 

364. ஐவகை யடியு மாசிரியக் குரிய . 
இஃது , எய்தாது எய்துவித்தது ; மேல் வகுக்கப்பட்ட அடி 
யினை இன்ன பாவிற்குரிய அடி இவையென்று கூறாதான் அது 
கூறினமையின் . 

ள் : நாலெழுத்து முதலாக இருபதெழுத்தின்காறும் 
உயர்ந்த பதினேழ் நிலனும் ஆசிரியத்திற்குரிய என்றவாறு . 

மெய்வகை யமைந்த பதினேழ் நிலத்து 
- அறுநூற் றிருபத் தைந்தாகும் . 

( 362 ) 
என்றான் , அதனை ஈண்டுப் போத்தந்து ஆசிரியத்திற்கு எய்து 
வித்தவாறு . அவற்றுக்குச் செய்யுள் ஐந்தடியுங் கூறியவழிக் 
காட்டப்பட்டது . மற்று , 
மெய்வகை யமைந்த பதினேழ் நிலத்தும் . 

( 362 ) 
எனவே இதுவும் அடங்காதோவெனின் , அடங்காது ; பாத் 
தோன்றும் அந்நிலங்கள் பகுத்துக்கொள்ளப் பொதுவகையால் 
ஆண்டோதினானென்பது ; மற்று ஐவகையடியும் ஓராசிரி 
யத்துக் கண் வரல்வேண்டுமோவெனின் , - அன்னதோர் வரையறை 
யுண்டே ? வரையாது கூறினமையின் அவையெல்லாவாற்றானும் 
வருக ; வருங்கால் ஐந்தும் ஆசிரியத்துக்கு உரியவென்பதே கருத்து . 
ஒழிந்த பாவிற்கு நிலங் கூறாரோவெனின் , - ஆசிரியம் பதினேழ் 
நிலனுமுடைமையின் அக்கூறிய பதினேழ் நிலனுந்தளை விரவு 


... 


- 


1. 


2 . 


அளவடி கட்டளையடில்லாத நாற்சீரடி . கட்டளையடியாற் செய்திலரா 
யினும் கட்டளையல்லாத அளவடியாற் செய்தனர் என்பது கருத்து . 
கடைச்சங்கத்துக்குப் பிற்காலத்தார் . 
செய்த அடி - கட்டளை யல்லாத அளவடி . 
போத்தந்து - போகத் தந்து - கொண்டுவந்து . 


3 . 


4 . 


328 


செய்யுளியல் 


தலின் தளை அதற்குப்பின் கூறித் தளையதிகாரம் பட்டமை 
யின் அவற்றுப்பின் ஒழிந்த பாவிற்கு நிலனுங் கூறுமென்பது . 

மற்று , ஆசிரியமென்பது மகரவீறாதலின் , 

மஃகான் புள்ளிமுன் னத்தே சாரியை . ( தொ . எழு . 185 ) 
என்பதனான் , அத்துச்சாரியை பெறல் வேண்டுமெனின் , - அது 
செய்யுள் விகாரமென்பாருமுளர் ; அற்றன்று ; ஆண்டு நின்றது நான் 
காமுருபாயினன்றே அது கடாவாவது ; அதனை ஏழாவதன் 
பொருண்மைக்கண் அக்குசாரியை ஈறு திரியாது வந்ததென்று 
கொள்ளப்படும் . 

(52 ) 


( ஆசிரியத்துள் கட்டளையடியல்லாதவடிக்கண் தளை 

விரவிவரினும் நீக்கப்படா எனல் ) 
365. விராஅய் வரினு மொரூஉநிலை யிலவே . 
இஃது , எய்தியது இகந்துபடாமைக் காக்கின்றது ; மெய் 
வகையமைந்த பதினேழ் நிலம் எனவும் , எழுபது வகையின் வழு 
எனவும் மேனிறுத்த ( 362) முறையானே ஆசிரியத்திற்குப் பதி 
னேழு நிலமாமாறு கூறினான் . இனி , எழுபதுவகையின் வழுவா 
யின , அப்பதினேழ் நிலத்து யாண்டுமாகாதென்பது பட்டதனை 
இகந்துபடாமைக் கூறினமையின் . 

இ - ள் : தளை விரவிவரினும் ஒருவப்படா என்றவாறு . 

மற்றிதனைத் தளை விரவிவரினுங் கட்டளையடியாமெனப் 
புறனடுத்தானென்று கோடுமோ, தளை விரவிற் கட்டளையடி 
யாகாதென்று கோடுமோவெனின் , - தளை மயங்காதனவே தளை 
வகை யடியெனவும் அல்லன கட்டளையடியாகாவெனவுங் கோடு 
மென்பது . அஃதேல் , தளை மயங்கின அடிக்கும் பதினேழ் நில 
னுங் கோடுமோவொனின் , - கோடுமன்றே ? விராய் வரினும் 
என்ற உம்மை இறந்தது தரீஇயிற்றாகலி னென்பது . (53 ) 


1 . 


2. 


3 . 


ஆசிரியர்க்கு என்பதில் அக்கு , சாரியை என்பது இவ்வுரையாசிரியர் கருத்து . 
கோடும் - கொள்ளுதும் . 
விராய் வரினும் என்ற உம்மை விரவாது வரினும் என்பதைத் தழுவலின் 
இறந்தது தழீஇயிற்று . ஆதலின் விரவாது வருவது பதினேழ் நிலக் கண்ணு 
தலின் விரவுதலும் அதன் கண்ணே என்பது பெறப்படும் என்பது பெறப்படும் 
என்பது கருத்து . 


329 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


(ஆசிரியத்துள் உரிச்சீராறும் இயற்சீரோடு கூடி 
கட்டளையடியல்லாத ஐந்தடிக்குமுரியவெனலும் அவற்றுள் 
நிரையீற்று உரிச்சீரிரண்டுந் தளைத்து வருமெனலும் ) 
366. தன்சீர் வகையினுந் தளைநிலை வகையினு 

மின்சீர் வகையி னைந்தடிக்கு முரிய . 
இஃது , எய்தாதது எய்துவித்தது ; என்னை ? இயற்சீராற் 
கட்டளையடியாமா றெல்லாம் , 
ஐவகை யடியு மாசிரியக் குரிய . 

( 364 ) 
என்னுந் துணையுங் கூறிப் பின்னும் , 
விராய் வரினு மொரூஉநிலை யிலவே . 

( 365 ) 
எனக் கட்டளையடியன்றியும் அளவடி வருமெனவும் அவை பதி 
னேழ் நிலத்தவெனவுங் கூறி , இனி, உரிச்சீரானும் சீர்வகையடி உள 
வென்பதூஉம் , அவையும் பதினேழ் நிலத்தின் இகந்து வாரா 
வென்பதூஉங் கூறுகின்றமையின் . 

இ ள் : தன்சீர்வகையினும் - ஆசிரியவுரிச்சீரானும் ; அதனை 
அதிகாரத்தாற் கொள்ளப்படும் ; தளைநிலை வகையினும் - அவ் 
வாசிரியவுரிச்சீரானாகிய தளைநிலைமைப் பகுதியானும் , இன்சீர் 
வகையினும் - இன்சீர்ப்பகுதியானும் , ஐந்தடிக்குமுரிய - அவையும் 
மேற்கூறிய ஐவகையடிக்கும் உரியவாம் என்றவாறு . 

ஐந்தடிக்கு முரிய எனவே பதினேழ் நிலத்தின் இகந்து 
வாராவென்பதாம் . தன்சீரென்னாது வகை என்றது அவற்றை இரு 
பகுதியானே , 
முன்னிரை யுறினு மன்ன வாகும் . 

( 326 ) 
என்றதும் , 
வெண்பா வுரிச்சீ ராசிரிய வுரிச்சீர் . 

( 335 ) 
என்புழி , உடன் கூறாது கூறிய வேறுபாடும் நோக்கியென்பது 
அதனது பயம் ; வருகின்ற தளைவகைக்காயின் ஆசிரியவுரிச் 


- 


1 . 


2 . 


ஆசிரியம் அதிகாரப்பட்டமையின் அதிகாரத்தாற் கொள்க என்றார் . 
உடன் கூறாது என்றது நிரையீற்று ஆசிரியவுரிச்சீரிரண்டையும் உடன் 
கூறாமை ... 


330 


செய்யுளியல் 


சீராறுந் தளைகொள்ளப்படா, முன்னிரையீற்ற இரண்டு மல்ல 
தென்றவாறு . தளைநிலைவகை சிறப்புடைமையின் அது முற் 
கூறுகவெனின் , - அங்ஙனமாயினும் அறுவகைச் சீரானுஞ் சீர் 
வகை யடிவருதல் பெரும்பான்மையாகலானும் அவற்றுள்ளும் 
நீடுகொடி குளிறுபுலி என்னும் இரண்டுமே பற்றித் தளை 
கோடல் சிறுபான்மை நோக்கியுந் தன்சீர்வகை முற் கூறப் 
பட்டது . அல்லதூஉந் தளைநிலைவகை முற்கூறின் மேற்கூறிய 
வியற்சீர்த் தளைமேற் செல்லும் . அவ்வாறன்றித் தன்சீர்த் தளையே 
கோடற்கும் அது பிற்கூறினா னென்பது . மற்றுத் தன் சீரானா 
வதனை இன்சீர் வகையொடு ஐந்தடிக்கு முரித்தென்றதென்னை 
யெனின் , - ஆசிரிய வுரிச்சீர் நான்கும் நிரலே நின்றுழி அகவ 
லோசை பிறவாதென்பது அறிவித்தற்கென்பது. எனவே , ஒன்றிடை 
யிட்டும் இரண்டிடையிட்டும் இன்சீர் வரல் வேண்டுவதாம் . 

இன்சீர் வகையின் என இயற்சீர்களான் உரிச்சீர்களை 
வகுத்து நிறீஇக் கொள்ளப்படும் . 


உதாரணம் : 


ஓங்கு கோட்டுத் தொடுத்த பாம்புபுரை யருவி 


எனவும் , 


நிவந்து தோன்று களிற்றி னிலங்கு கோடு புரைய 
எனவும் இவை இயற்சீரொன்று இடையிட்ட ஆசிரியவுரிச் 
சீரான் வந்த நேரடி 

பாம்புமணி யுமிழும் பானா ளீங்குவால் 
என்பது , இயற்சீரிரண்டு இடையிட்டு வந்தது . இதுவும் , 
அசையுஞ் சீரு மிசையொடு சேர்த்தி 

( 323 ) 
என்பதனான் அகவலோசை வழுவினவாறு அறிந்துகொள்க . 

இனி , தன்சீரால் தளைநிலையடி வருமாறு : 
ஓங்குமலைப் பெருவிற் பாம்புஞாண் கொளீ இ . ( புற . 55 ) 


1 . 


தன்சீர் - ஆசிரியவுரிச்சீர் . 
ஓங்குமலை - நீடுமதி என்னும் வாய்பாடு . 


2. 


331 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


உவவுமதி யுருவி னோங்கல் வெண்குடை . 

( புற . 3 ) 
எனவரும் . 

தளைவகை யென்னாது ‘ நிலை என்றதனான் , அவற்று 
இரண்டு ஆசிரியவுரிச்சீரும் அடிமுதற்கணின்று சீராவதன்றி 
டைவாராவென்பது கொள்க . தளைநிலையென்னாது வகை 
என்ற தென்னையெனின் , - உரிச்சீரால் தளைவழங்கின் ஓரடிக் 
கண் இரண்டுவரின் ஓசையுண்ணாதென்பது உணர் வித்தற் 
கென்பது . இவையும் இன்சீர்வகையொடு வருமெனவே தன்சீர் 
இயற்சீரொடு தட்குமென்பதாம் ; அஃதேல் , 
தன்சீ ருள்வழித் தளைவகை வேண்டா . 

( 367 ) 
என வருகின்ற சூத்திரத்தானே தன்சீர் பெறுதுமாகலின் , ஈண்டுத் 
தளைநிலைவகையே கூறுகவெனின் , - இஃது ஆசிரியத்திற்குக் கூறி 
னான் , அது வெண்பாவிற்குக் கூறினான் ; அல்லாக்கால் , அது 
மிகையாமென்பது . எனவே , தன்சீர்வகை நாலெழுத்திற்கு உரித் 
தன்றென்பதூஉம் , தளைவகையடி , குறளடி முதன் மூன்று நிலத் 
திற்கும் உரித்தென்பதூஉம் உரையிற் கொள்க . 

ஓங்கு கோட்டு மீது பாய்ந்து பாய்ந்து 
முசுக்கலை யாடு நாடற் 

குரைப்பதை யெவன் கொனந் தோளே தோழீ இ . 
என்பது , ஐந்தெழுத்தால் தன்சீரடி வந்தது . 

ஆடுகொடி நுடங்கு காடு போந்து 
விளங்கிழை நகர்வயிற் சேர்ந்தன 

முழங்குக வானந் தழங்குரல் சிறந்தே . 
என்பது , ஏழெழுத்தால் தளைநிலையடி வந்தது . பிறவும் அன்ன. 

இன்சீரென்னாது ‘ வகை என்றதனால் இயற்சீர்ப்பாற் 
படுத்து இயற்றிக்கொள்ளப்பட்ட அசைச்சீரும் ( 340 ) இன்சீரே 


1 . 


2 . 


3 . 


உவவுமதி - குளிறுபுலி என்னும் வாய்பாடு . 
தன்சீர் - ஆசிரியவுரிச்சீர் . 
நாலொழுத்திற்கு - நாலெழுத்தடிக்கு. எனவே ஐந்தெழுத்தடி முதலாக வரும் . 
தளைவகையடி - நிரையீற் றாசிரியவுரிச்சீரடி . 
தளை நிலையடி - நிரையீற் றாசிரியவுரிச்சீரடி . 
அசைச்சீர் - நேர்பும் நிரைபும் . 


4. 


5 . 


6 . 


332 


செய்யுளியல் 


யாம் ; தன்சீர்வகையினுந் தளைநிலைவகையினும் இடையிட்டு 
வந்ததென்பது . இவை மேற்காட்டியவற்றுட் காணப்படும் . ( 54 ) 


( வெண்சீர்முன் வெண்சீர்வந்து ஒன்றிய வெண்டளை 
வெண்பாவில் கட்டளையடிக்கண் வாராவெனல் ) 
367. தன்சீ ருள்வழித் தளைவகை வேண்டா 


இது , மேல் ஆசிரியத்திற்குத் தன்சீர்வகையுங் தன்றளை 
வகையுங் கூறியவழியானே வெண்பாவிற்குச் சீர்வகையுங் தளை 
வகையுங் கூறுகின்றது . 

ள் : தன்சீர் - வெண்சீர், உள்வழி - வெண்சீரே வருஞ் 
சீராகியும் வந்தவழி ; என்னை ? தளைவகைக்கு இரண்டுசீர் வே ண்டு 
தலானுந் தளைவகை வேண்டாதநிலம் இதுவென்கின்றானாக 
லானுமென்பது . தளைவகை வேண்டா - தளைவகை நிலைமை 
கொள்ளப்படாமற்றவ்வடிக்கண் என்றவாறு . 

எனவே , வெண்சீர் நிற்ப இயற்சீர்வந்தொன்றின் வெண்டளை 
யாமென்பதே கருத்தாயிற்று . இஃது , உய்த்துக்கொண்டுணர்த . 
லென்னும் உத்திவகை . இதனானே வெண்சீர்க்கு வெண்சீரே வந் 
தொன்றுவது கட்டளையடி யெனப்படாது சீர்வகையடியா 
மென்பது பெற்றாம் . 


வெண்சீ ரொன்றின் வெண்டளை கொளாஅல் . 
வெண்சீ ரொன்றினும் வெண்டளை யாகு 
மின்சீர் விரவிய காலை யான . 


என்றார் காக்கைபாடினியாரும் . 

வெண்சீ ரொன்றியது வெண்டளையாகாதென்றற்குக் காரண 
மென்னையெனின் , 


அளவுஞ் சிந்தும் வெள்ளைக் குரிய 
தளை வகை யொன்றாத் தன்மை யான . 


( 370 ) 


1. 


வெண்சீர்நிற்ப வெண்சீர்வரின் வெண்பாவிற்க்குத் தளை கொள்ளப்படா 
என்பது கருத்து. இயற்சீர்வெண்டலையே கட்டளைக்குரியது . வெண்சீர்முன் 
வெண்சீர்வந்து தடபின் அது கட்டளையடியாகாதென்பது கருத்து . 


333 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


என்புழி , அளவுஞ் சிந்தும் அல்லாத வேறிய நிலமெல்லாம் வெண் 
பாவுங் கலிப்பாவுந் தம்மில் தளைவகையொக்கு மென்றானா 
கலினென்பது . எனவே , வெண்சீர் நான்கும் ஒன்றிவரின் அது 
கலிப்பாவிற்குஞ் சீர்வகையடியாவதாயிற்று . 

மற்று , வஞ்சியுரிச்சீருந் தன்சீராகலின் இன்னவாறு தளை 
கொள்ளு மென்றானோவெனின் , - அவை தன்சீருள்வழி ஒன்றி 
னும் ஒன்றாவாயினும் , பிறசீர்வந்துழி ஒன்றினும் ஒன்றாவாயினும் 
வஞ்சித்தளையாகி வரையறையின்மையானும் வஞ்சியடி அறு 
நூற்றிருபத்தைந்தடியுட் படாமையானும் அவை கூறானாயி 
னான் ஆசிரியனென்பது . 

( 55 ) 
இயற்சீர் ஆசிரியத்துக் கட்டளையடிக்கண் 

தட்குமாறு இவ்வாறெனல் ) 
368. சீரியை மருங்கி னோரசை யொப்பி 

னாசிரியத் தளையென் றறியல் வேண்டும் . 
இது , கட்டளையடிக்கண் இயற்சீர் தட்குமாறுணர்த்துதல் 
நுதலிற்று . 

ள் : இயற்சீர் பத்தும் பிறிதொன்றனோடு இயையுங்கால் 
அவை தத்தம் ஈற்றசை ஒன்றி வருஞ்சீரின் முதலசையோடொப்ப 
நிற்பின் ஆசிரியவடிக்குந் தட்கும் முறைமையென்றறியப்படும் 
என்றவாறு . 

‘ ஒப்பி னாசிரியத்தளை எனவே ஒவ்வாதொழியின் வெண் 
டளையென்று எதிர்மறுத்துக் கொள்ளப்படும் ; என்னை ? 

எடுத்த மொழியினஞ் செப்பலு முரித்தே . ( தொ . சொ . 61 ) 
என்றமையின் , 
அகலிரு விசும்பிற் பாயிருள் பருகி 

( பெரும்பாண் . 1 ) 
என்றவழி , நேரும் நிரையும் ‘சீரியை மருங்கின் ஓரசை யொன்றி 
ஆசிரியத்தளையாயின . 


1 . 


ஏறியநிலம் - 12 எழுத்துடிக்கு மேற்பட்ட நிலம் என்பது இவர் கருத்து . 
இயற்சீர்பத்து : - தேமா , புளிமா , கணவிரி , பாதிரி , ( 325 ) சேற்றுக்கால் , 
களிற்றுத்தாள் ( 327 ) போரேறு , பூமருது, கடியாறு , மழகளிறு ( 328 ) என்பன . 


334 


செய்யுளியல் 


மல்லர்க் கடந்தா னிறம்போ லிருண்டெழுந்து ( ஐந் . ஐம் . 1 ) 
என்புழி முதலடி இயற்சீர் ஒன்றாது வெண்டளையாயிற்று . 

மற்றுச் சீரியைமருங்கின் ஓரசையே வரினென்னாது ‘ஒப்பின் 
என்றதென்னையெனின் , - உரியசை முதலும் ஈறுமாகிய வழி 
அவை இயலசையோடு ஒப்புமை நோக்கித் தளைகொள்ளி 
னல்லது தம்மொடுதாம் ஒன்றுதல் கொள்ளாரென்றற்கென்பது 
இதனானும் பெற்றாம் . போதுபூ என்பது வருஞ்சீராயவழிப் 
போரேறு என்பது ஓரசையொன்றிற்றென்று ஆசிரியத்தளை 
யென்னாமையென்பது . இனி , அவை நின்ற சீராயவழி நிரை 
யீறாகல் அறியல் வேண்டும் என்ற மிகையானுங் கொள்ளப் 
படும் ; இனி, ‘ஈரசையொப்பின் என்பது , பாடமாக உரைப்பின் 
நேரும் நிரையும் ஒன்றினென்றவாறுமாமெனக் கொள்க . ( 56 ) 

( வஞ்சியடி உறழுமாறு இவையெனல் ) 
369. குறளடி முதலா வளவடி காறு 

முறழ்நிலை யிலவே வஞ்சிக் கென்ப . 


து , வஞ்சியடி யுறழுமாறும் அதுபெறும் நிலனும் உணர்த் 
துதல் நுதலிற்று . 


ள் : நாலெழுத்து முதலாகப் பதினான்கெழுத்தளவும் 
உறழும் நிலையில் வஞ்சியடிக்கு என்றவாறு . 
இனி , முதலும் ஈறும் யாதெனப்படுமோவெனின் , 
தேன்சீ ரெழுத்தின் சின்மை மூன்றே . 

( 358 ) 
என்றதனான் ஆறெழுத்தடி முதலாகவும் , 


1 . 


உரியசை முதலுமீறுமாகியவழி என்றது , போரேறு போதுபூ என்றவழி , ரேறு 
என்பதும் போது என்பதும் உரியசையாதலின் அவை நிரையசையாக 
வைத்துத் தளைகொண்டு ஆசிரியத்தளை கொள்ளப்படாதென்பது கருத்து . 
இயலசை - நேர் , நிரை 


2. 


3 . 


அவை - உரியசை. 


4 . 


ஒன்றல் - ஈரசையுந் தம்முளியைதல் . என்றது நேரும் நேரும் நிரையும் 
நிரையுமாக இயைதல் . 
ஒருசீர்க்கு மூன்று எனவே இருசீர்க்கும் ஆறாகும் . 


5 . 


335 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


நேர்நிலை வஞ்சிக் காறு மாகும் . 

( 354 ) 
என்றதனாற் பன்னிரண்டெழுத்தடியீறாகவும் உறழுமென்ற 
வாறு . எனவே வஞ்சியடிக்கு நிலன் ஏழென்பது சொல்லியவாறு . 
2 ( அதுவே கருத்தெனின் , இச்சூத்திரம் மிகையாம் பிறவெனின் , - 
அற்றன்று ; வஞ்சியுரிச்சீர் மூன்றெழுத்திற்கு சுருங்கா , ஆறெழுத் 
தின் ஏறாவெனவே நேர்நிலை வஞ்சிக்கு மூவெழுத்துச்சீர் இரண்டு 
வந்த இருசீரடிக்கு ஆறெழுத்து முதலாமென்பதூஉம் , ஆறெழுத் 
துச்சீர் இரண்டுவரிற் பன்னிரண்டெழுத்தடி ஈறாமென்பதூஉம் 
பெறுதுமால் அவ்வச் சூத்திரங்களானேயெனின் , - ) ஆண்டு வஞ்சி 
யுரிச்சீர்க்கு எழுத்து வரையறை கூறினான் ; அவ்வடி இத்துணை 
நிலன் பெறுமென்றற்கு இது கூறல் வேண்டுமென்பது . அல்லது 
உம், அங்ஙனங் கொள்ளின் உய்த்துணர்ச்சியாம் . இஃது எடுத் 
தோத்தலின் எடுத்தோத்துக் களைந்து உய்த்துணராரென்பது . 
இனி, இது கூறாக்காற் கட்டளையடிக்கண் இயற்சீர் வாரா 
தென்பதூஉம் பெறலாகாதாமாகவே , ஞாயிறு புலி செல்சுரம் 
என்பது கட்டளையடியாகிய செல்லும் . வஞ்சித்தூக்கின் அது 
கொள்ளாமையின் அது விலக்கல்வேண்டி இது கூறினான் , 
என்னை ? 1 இயற்சீர் கொள்ளின் ஓரெழுத்தானாகிய இயற்சீரும் 
ஆண்டே கோடல் வேண்டும் , அதுகொள்ளின் இச் சூத்திரத் 
திற்கு ஏலாமையினென்பது . 


இனி, வஞ்சியுரிச்சீர் அறுபதும் இருநிலைமைப்படுவன இரு 
பத்துநான்கும் , நான்கு நிலைமைப்படுவன இருபத்தெட்டும் எட்டு 
நிலைமைப்படுவன எட்டுச்சீருமாகி இருநூற்றிருபத்துநான்காய் 
விரியும் . 


1 . 


2 . 


ஒருசீர்க்கு ஆறு எனவே இருசீர்க்கும் பனிரண்டாம் ஆறு தொடங்கிப் 
பன்னிரண்டுவரை உறழ் நிலம் ஏழாதல்காண்க . 
பகரக்கோட்டில் வாக்கியம் மாறி எழுதப்பட்டது . அது , 

அதுவே 
கருத்தெனின் , வஞ்சியுரிச்சீர் ...... அவ்வச் சூத்திரங்களானே இச் சூத்திர 
மிகையாம் பிறவெனின் , - அற்றன்று, " என்றிருத்தல் வேண்டும் . 
எடுத்தோத்தில் வழி உய்த்துணர்வதென்பர் சொல்ல காரத்தினுட் சேனா 
வரையரும் . 
ஞாயிறு போல்வன ஈரெழுத்து இயற்சீர் . இவை விலக்குண்ணுவது , தன் 
சீரெழுத்தின் சின்மைமூன்றே என்றதனானு உறழ்நிலையில் என இச் 
சூத்திரத்துட் கூறினமையானும் என்க . 


3 . 


4 . 


336 


செய்யுளியல் 


இரண்டுநான் கெட்டு நிலைமைய வாகித் 
திரண்ட நிலைவஞ்சிச் சீர்க - ளொருங்கே 
யிருபத்து நான்கிருபத் தெட்டுட னெட்டா 
யுருநூற் றிருபத்து நான்கு . 
அவ்வஞ்சியுரிச்சீர் இருநூற்றிருபத்துநான்கினுள்ளும் ஒன்ப 
தெழுத்துச்சீ ரொன்றும் , எட்டெழுத்துச்சீ ரொன்பதும் , ஏழெழுத் 
துச்சீர் முப்பத்து மூன்றுமாக நாற்பத்து மூன்றுவகை யான் உறழ் 
நிலம் இல ; இச்சூத்திரத்தின் ஓதியவாற்றானென்பது . 

நாலாதி யீற்றன நான்கு பதினாற 
னாதிய வெண்சீ ரகப்பட்ட மூவைந்து 
பொய்ப்பினவ் வஞ்சி யடியுறழா மோனை 
மூவைந்து மூன்று மூன் றொன்று . 
இரண்டெட்டு மூவெட்டு நாலேழா றைந்தொன் 
றகன்றநாற் பஃதுநான் காறேழைம் பத்திரண்டு 
நான்கைத்தெட் டொன்பா னறுபஃ தொன்றுநான் 
காறேழு பெற்றனமு வைந்து . 


1 . 


2 . 


3 . 


இரண்டு நிலை , நான்கு நிலை , எட்டு நிலையாகி என்க . நிரனிறையாகப் 
பின்வருவனவற்றை இயைக்க . 
நாலசையையும் ( நேர் நிரை நேர்பு நிரைபு ) முதலிலும் ஈற்றிலும் ( நடுவிலும் ) 
வைத்துறழ்தலால் ஆன (நான்கு பதினாறு 64 ) அறுபத்து நான்கு சீருள் முதற் 
பதினாறனுள் வரும் வெண்பொய்ப்படுமாயின் இவ்வஞ்சியடி உறழவாம் . 
மோனை - என்றது சீரைப்போலும் . இன்னும் வஞ்சியுறழாதன . மேற்கூறிய 
பதினைந்தும் , மூன்றும் மூன்றும் ஒன்றுமாக இருபத்திரண்டாகும் இவற்றின் 
விரி பிற்காண்க, இச்செய்யுளிற் பிழை உண்டு. ஆயினும் கருத்து நோக்கிப் 
பொருள் கூறப்பட்டது . 
இரண்டெட்டு -16 - ம் சீர் ஐம்பத்திரண்டு -52 - ம் சீர் 
மூவெட்டு -24 - ம் சீர் ஐம்பத்துநான்கு -54- ம் சீர் 
நாலேழ் 

-28 - ம் சீர் - ஐம்பத்து ஐந்து -55- ம் சீர் 
ஆறைந்து 

-30 - ம் சீர் ஐம்பத்து எட்டு -58 - ம் சீர் 
ஆறைந்து ஒன்று -31 - ம் சீர் அறுபஃதொன்று -61 -ம் சீர் 
நாற்பது 

-40 - ம் சீர் இவை பதினைந்தும் வஞ்சியடி 
நாற்பது நான்கு -44 - ம் சீர் 

யுறழாத சீர்கள் . 
நாற்பது ஆறு 

-46 - ம் சீர் 
நாற்பது ஏழு 

-47 - ம்சீர் 
"‘ அறுபஃதொன்றுநான் ” கென்பது “ அறுபத்தொன்றைந்துதான் ” கென்றி 
ருத்தல் வேண்டும் . என்னை ? ஐந்தெழுத்துச் சீரும் வருதலின் . 


4. 


337 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


நாலெட்டே யேழெட் டறுபத் திறண்டிவற்றா 
னேழெழுத்தா றெட்டெழு பத்துமூன் றேழா 
மேழழு மும்மூன்றா யெட்டெழுத்தா னோரொன்றா 
மாறெட் டறுபஃது மூன்று . 
எழுத்தள வெஞ்சினுஞ் சீர்நிலை யொக்கு 
மசைக்கு வரையறை யின்மை யான . 
வஞ்சி யுரிச்சீர் நிரையுரி யுறழ்ந்து 

மெல்லாங் குறைத்து மிகுத்துக் கொளாஅல் . 
எனவே , இவ்வாற்றான் வஞ்சியுரிச்சீர் ஏழெழுத்தும் எட்டெழுத்தும் 
ஒன்பதெழுத்துமாகி வரும் . அவையறிந்து மாற்றுக . அவையாவன : 
1 . களிறுபோகுவாய் 2. களிறுவழங்குவாய் 
3. புலிவழங்குசுரம் 

4. மாவழங்குசுரம் 
5. களிறுவருசுரம் 

6. களிறுபோகுசுரம் 
7. புலிவழங்குகாடு 

8. பாம்புவழங்குகாடு 
9. களிறுவருகாடு 

10. களிறுபோகுகாடு 
11. மாவழங்கடறு 

12. புலிபோகுகடறு 
13. பாம்புவருகடறு 

14. பாம்புபோகுகடறு 
15. களிறுசெல்கடறு 


1 . 


1. இப்பாட்டு : 

நாலெட்டே யேழெட்டறுபத்திரண்டிவற்றா 
மேழெழுத் தாறாக வெட்டெழுத்து மூன்றேயா 
மேழெழுத்து மும்மூன்றா யெட்டெழுத்தா னோரொன்றா 
மாறெட்டறுபஃது மூன்று . 
இதன்பொருள் :- நாலெட்டு - 32 - ம் சீர் . ஏழெட்டு - 56 ம் சீர் . அறுபத்திரண்டு - 
62 ம் சீர் இவை மூன்றும் நான்கு நிலைமை பெறலால் ஏழெழுத்துச்சீராறும் 
எட்டெழுத்துச்சீர் மூன்றுமாகும் . இனி , ஆறெட்டு - 48 ம் சீர் . அறுஃபது , 
அறுபத்து சீர் . ( அறுபஃது ) மூன்று -63 ம் சீர் . இவை மூன்றும் , இவை ஏழெத் 
துச்சீர் ஒன்பதும் , எட்டெழுத்துச்சீர் மூன்றும் மாறும் . எட்டு நிலைமைப் 

பட்டுஞ் சீர்ப்பாட்டுத் தவறிற்றுப்போலும் . 
2 . வஞ்சியுரிச்சீர் என்ற பாட்டில் வஞ்சியுரிச்சீர்களை முறையே அவ்வவ்வுரிச் 

சீர்களையுழ்ந்தும் அவற்றுள் , குறைப்பன குறைத்தும் சேடமாக்குவன 
வற்றை சேடமாக்கியுங் கொள்க . மிகுத்தல் - ( குறைந்து ) மிகுத்தல் - சேடமாக்கல் . 

எனவே உறழாத சீர்கள் நீக்கி உறழுஞ் சீர்கள் மிகுத்துக்கொள்க என்றபடி . 
1. 1. களிறுவழங்குவாய் . 2. புலிவழங்குசுரம் 3. பாம்பு வழங்குசுரம் . 

4. களிறுவருசுரம் . 5. களிறுபோகுசுரம் . 6. புலிவழங்குகா . 7. பாம்பு 


338 


செய்யுளியல் 


என இவை பதினைந்தும் ஏழெழுத்தாங்கால் உறழ்நிலை இல 
வெனப்படும் . களிறு வழங்குவாய் என்பதனை அரவு விரவு 
வாயென ஏழெழுத்துச்சீராம் . ஒழிந்தனவும் அவ்வாறே கொள்க . 
இவை பதினைந்தும் ஏழெழுத்தின் இகவாதன. இனி, ஏழெழுத்துச் 
சீரின் இவ்விரண்டும் எட்டெழுத்துச்சீர் ஒரோவொன்றுமாகி 
வருவன மூன்றுசீர் உள ; அவை : 

( 2 ) 1. களிறுவழங்குசுரம் , 2. புலிவழங்குகடறு , 3. களிறு 
வருகடறு என்பன . இவற்றைக் களிறுவிரவுசுரம், அரவுவழங்கு 
சுரம் , அரவுவிரவுசுரம் என்றாற்போல வாய்பாடுபடுத்து ஒட்டிக் 
காணவே ஏழெழுத்துச்சீராறும் எட்டெழுத்துச்சீர் மூன்றுமென 
ஒன்பதாம் . 

( 3 ) 1. களிறுவழங்குகாடு , 2. பாம்புவழங்குகடறு , 3. களிறு 
போகுகடறு என இவை மூன்று சீரும் ஒரோவென்று ஏழெழுத் 
துச்சீர் மூன்றும் எட்டெழுத்துச்சீ ரொன்றுமாக முந்நான்கு பன்னி 
ரண்டும் உறழ்நிலையில் எனப்படும் ; அவை : 

களிறுவிரவுகாவு , அரவுவழங்குகாவு , அரவுவிரவுகாடு , அரவு 
விரவுகாவு என ஏழெழுத்துச்சீர் மூன்றும் எட்டெழுத்துச்சீரொன்று 
மாயினவாறு கண்டுகொள்க . ஒழிந்தனவும் அவ்வாறே கொள்க . 

இனி, களிறுவழங்குகடறு என்பது ஆறெழுத்துச்சீர் ஒன்றும் , 
ஏழெழுத்துச்சீர் மூன்றும , எட்டெழுத்துச்சீர் மூன்றும் , ஒன்ப 
தெழுத்துச்சீ ரொன்றுமென அதுவும் எட்டு நிலைமைத்தாம் . 


வழங்குகாடு . 8. களிறுவருகாடு . 9. களிருபோகுகாடு . 10. மாவழங்குகடறு . 
11. புலிவருகடறு . 12. புலிபோகுகடறு . 13. பாம்புவருகடறு . 14 . 

பாம்பு போகுகடறு . 15. களிறுசெல்கடறு என்றிருத்தல்வேண்டும் . 
2 . 1 . களிறு வழங்குசுரம் 2 . புலிவழக்கு கடறு 

3. களிறுவருகடறு 
களிறுவிரவுசுரம் புலிவிரவுகடறு 

களிறுவருகுரவு 
அரவுவழக்குசுரம் புலிவழக்குகுரவு 

அரவுவருகடறு 
அரவுவிரவுசுரம் புலிவிரவுகுரவு 

அரவுவருகுரவு 
3. 1 . களிறுவழக்குகாடு 2. பாம்புவழக்கு கடறு 3. களிறுபோகுகடறு 
களிறுவிரவுகாவு 

பாம்புவிரவுகுரவு களிறுமன்னுகுரவு 
அரவுவழக்குகாவு காவுவிரவுகடறு அரவுமன்னுகடறு 
அரவுவிரவுகாடு காவுவழங்குகுரவு அரவுபோகுகுரவு 
அரவுவிரவுகாவு காவுவிரவுகுரவு அரவுமன்னுகுரவு 


339 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


அவற்றுள் , ஆறெழுத்துச் சீரொன்றும் ஒழித்து , ஒழிந்த வஞ்சியுரிச் 
சீரேழும் உறழ்நிலையில வஞ்சிக்கெனப்பட்டன; அவை : 

களிறுவழங்குகுரவு , களிறுவிரவுகடறு , அரவுவழங்கு கடறு 
என மூன்றும் ஏழெழுத்துச்சீர். 

களிறுவிரவுகுரவு , அரவுவழங்குகுரவு , அரவுவிரவுகடறு என 
மூன்றும் எட்டெழுத்துச்சீர் . 

அரவுவிரவுகுரவு என்பது ஒன்பதெழுத்துச்சீர் ; இவையெல் 
லாந் தொகுப்ப ஏழெழுத்துச்சீர் முப்பத்து மூன்றும் எட்டெழுத் 
துச்சீ ரொன்பதும் ஒன்பதெழுத்துச்சீ ரொன்றும் ஒழித்து, 
ஒழிந்த வஞ்சியுரிச்சீர் நூற்றெண்பத்தொன்றும் உறழ்நிலை 
யுடையவெனக் கொள்க . 

ஏழெழுத்துச்சீரும் எட்டெழுத்துச்சீரும் ஒன்பதெழுத்துச் 
சீரும் அடியுறழ்வனவாக்கி மேன் மூன்று சீரானும் மூன்று நில 
னேற்றிப் பதினைந்தெழுத்தடியளவும் உறழும் வஞ்சியடி என் 
பாருமுளர் . அங்ஙனம் ஒன்பதெழுத்துச்சீர் இரண்டுவந்த குற 
ளடி பதினெட்டெனப்படுதலின் , வஞ்சிநிலம் பதின்மூன்றாதல் 
வேண்டும் , ஓசை நோக்காது சீர்நோக்கி உறழ்ச்சி கொள்ளி 
னென மறுக்க . 

அவை அளவடியோடு ஒத்த சிறப்பினவன்மையானும் , 
அவற்றுக்குத் தளைவகையின்மையானும் எடுத்தோதித் தொகை 
கூறிற்றிலனாயினும் , நாம் அவற்றை எண்ணி உணர்ந்து கூறுங் 


1. 


2 . 


ஏழெழுத்துச்சீர் முப்பத்து மூன்றாவன: 
15 சீருமுறழ்ந்ததனால் வந்த ஏழெழுத்துச்சீர் 15 
3 சீருமுறழ்ந்ததனால் வந்த ஏழெழுத்துச்சீர் 6 
3 சீருமுறழ்ந்ததனால் வந்த ஏழெழுத்துச்சீர் 9 
1 சீருமுறழ்ந்ததனால் வந்த ஏழெழுத்துச்சீர் 3 
ஆக 

33 
எட்டெழுத்துச்சீர் 

9 
ஒன்பதெழுத்துச்சீர் 

1 
ஆக 

43 
இவை அடி உறழாதன . 
வஞ்சியுரிச்சீர் 224 - 43 கழிக்க 181 ம் உறழ்வானவாம் . 
12 க்கு மேல் 18 எழுத்தடி கொள்ளரின் 6 நிலம் கூடு கூடவே 7 நிலமும் 6 
நிலமுமாகப் 13 நிலம் வரும் என்றபடி , 


3 . 


4. 


340 


செய்யுளியல் 


கால் ஒருசீர்க்கு அடி நான்காக வஞ்சியடி எழுநூற்றிரு பத்து 
நான்காமெனக் கொள்க . அவையுறழுங்கான் மூன்றெழுத்துச்சீர் 
ஆறாதி ஒன்பது உயர்வும் , நாலெழுத்துச்சீர் ஏழாதி பத்தெழுத் 
துயர்வும் , ஐயெழுத்துச்சீர் எட்டாதி பதினொன்றுயர்வும் , 
ஆறெழுத்துச்சீர் ஒன்பது முதல் பன்னிரண்டுயர்வும் பெற்று 
நின்ற சீரோடு மூன்றெழுத்துச்சீரும் நாலெழுத்துச்சீரும் ஐயெழுத் 
துச் சீரும் ஆறெழுத்துச்சீருந் தந்துறழ்கவென்பது . அவை : 

கால் காய்ந்தது காம்பு நீடி . 
என்பது ஆறெழுத்தடி . 

நல்கூர்ந்தது வில்லோர்சுரம் . 
என்பது ஏழெழுத்தடி. 

வான் பெய்தது மண்குளிர்ப்புற . 
என்பது எட்டெழுத்தடி 

தேன்பெய்தது செழுநகர்தொறும் . 
என்பது ஒன்பதெழுத்தடி . 

இவை மூவெழுத்து மாசெல்காடு நின்றுறழ்ந்த நான்கடியும் 
வந்தவாறு . ஒழிந்தனவும் அன்ன . 

மண்மாய்த்தென வுள் வீழ்ந்தது . 
என்பது ஏழெழுத்தடி . 

விண்பாய்ந்தென மேற்றொடுத்தது . 
என்பது எட்டெழுத்தடி , 

காடோங்கிய கல்கெழுசுரம் . 
என்பது ஒன்பதெழுத்தடி . 

கோடோங்கிய குறும்பொறை மருங்கு . 
என்பது பத்தெழுத்தடி . 

இவை நான்கடியும் நாலெழுத்து மாசெல்சுரம் நின்று உறழ்ந்த 
அடி . 

மழைபெய்தென வான் வெள்ளென்று . 
என்பது எட்டெழுத்தடி 

தழைபச்செனுந் தண்ணென்காவு . 
என்பது ஒன்பதெழுத்தடி 


1 . 


வஞ்சிச்சீரில் அடிக்குரிய 181 ஐயும் 4 அடியாற் பெருக்க 724 அடி காண்க . 


341 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


கமழ்பூந்துணர் கள்ள வீழ்தொறும் . 
என்பது பத்தெழுத்தடி. 

இமிழ்தூங்கிசை யீசைசுரும்புவர் . 
என்பது பதினோரெழுத்தடி. 

இவை நான்கும் ஐயெழுத்துப் புலிசேர்சுரம் நின்றுறழ்ந்த அடி 

இனி , ஆறெழுத்துப் புலிவருசுரம் ஒன்பதெழுத்து முதல் 
பன்னிரண்டளவும் உயர மற்றையனபோல நான்கடி பெறும் . 

அமைவிடுகொடி யஞ்சியோர்ந்து . 
என்பது ஒன்பதெழுத்தடி . 

கனைகுரலன கானத்தளகு . 
என்பது பத்தெழுத்தடி 


தினைப்புனத்தித ணயற்பிரியாது . 
என்பது பதினொரெழுத்தடி . 

மனைக்குறமகள் கடைப்புறந்தரும் . 
என்பது பன்னிரண்டெழுத்தடி 

இவ்வாறே ஒழிந்தனவும் உறழ்ந்து கொள்க . 

மூன்று பாவின்றுணைச் சிறப்பின்மையின் வஞ்சியடிண்டும் 
போதந்து கூறினானென்பது . ஒழிந்த முச்சீரடி சிறுவர விற்றா 
கலின் அதற்குக் கூறியதிலனென்பது . 

( 57) 


( வெண்பாவுக்குறிய நிலம் இவையெனல் ) 
370. அளவுஞ்சிந்தும் வெள்ளைக் குறிய 

தளைவகை யொன்றாத் தன்மை யான . 
இஃது , ஆசிரியவடிக்கும் அதன் நடத்தாகிய வஞ்சியடிக்கும் 
உரிய நிலங்கூறி வெண்பாவிற்குரிய நிலங் கூறுகின்றது . 


1 . 


ஆறெழுத்துப் புலிவருகரம் என்பது எழுதுவோரால் விடப்பட்டது போதும் . 
முச்சீரடி வஞ்சிக்குரியது . 


2 . 


342 


செய்யுளியல் 


- ள் : அளவடி ஐந்துஞ் சிந்தடி மூன்றுமென எட்டு நிலம் 
பெறுந் தளைவிரவாதலாற்றான் வெண்பாவடி என்றவாறு . 

அளவடி முற்கூறிய தென்னையெனின் , - மேல் நிறுத்த முறை 
யாற் கொள்ளாது ஈண்டுச் சொல்லும் முறைமையாற் கூறினா 
னென்பது . 

நின்று நினைந்து நெடிது பெயர்ந்து . 
என்பது ஏழெழுத்தடி . 

அறிவறிந்தார்த் தேற்றியக்கா லஞ்சுவ தில்லை . 
என்பது பதினான்கெழுத்தடி 

இதனும்பர் நெடிலடியானும் வெண்பாவடி வருவன உள . 
அவை கட்டளையடியெனப்படா, செப்பிக் கூறும் பாவாகாது 
செய்கை தோன்றிய நிற்குமாகலினென்பது ; பிறிது காரணம் 
உண்டாயினும் அறிந்து கொள்க. தளைவகை ஒன்றாமையென்பது 
வெண்பாவும் வெண்பா நடைத்தாகிய கலிப்பாவும் மயங் 
காமை காரணத்தாமென்றவாறு . கலியோசை மயங்கி வருவனவும் 
வெண்பாவயுைளுள . அவை நெடிலடி மூன்றானும் வருமெனக் 
கொள்க . ஒரோவடியே வெண்பாவடியுமாய்த் துள்ளிக் கலியடி 
யுமாகித் தளைவகை ஒன்றுமாகலான் அம்மயக்கந் தீராதென, 

அளவுஞ் சிந்தும் வெள்ளைக் குரிய . 
என்றானென்பது . 

மாவருவாய் மாவருவாய் மாவருவாய் மாவருவாய் . 
என்றக்கால் இதனை , 
அசையுஞ் சீரு மிசையொடு சேர்த்தி , 

( 323 ) 
என்றதனாற் கலியோசை பிறப்பவுஞ் சொல்லிக் கண்டு கொள்க . 


1 . 


2 . 


3 . 


மேல் நிறுத்தமுறை என்றது 376 ம் 351 ம் சூத்திரங்களில் நிறுத்தமுறையை . 
ஈண்டுச் சொல்லுமுறை என்றது அளவடிக்கே நிலங்கூறுமுறை . 
இதனும்பர் - 14 எழுத்தடியின் மேல் . 
செப்பிக் கூறும் பாவாகாது செய்கை தோன்றியே நிற்கும் என்பது வெண்பா 
வாகாது வெண்பாவின் செய்கை தோன்றிய மாத்திரையே நிற்கும் என்றபடி . 
நெடிலடி மூன்றவன -15 எழுத்தடியும் 16 எழுத்தடியும் என்பன . 


4 . 


5 . 


343 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


மாவருவாய் மாவருவாய் மாவருவாய் மாவருவாய் 

மாவருவாய் தேமா வரகு . 
என்றிதனையே ஓசையூட்ட வெண்பாவாயிற்று . இது, 

மாவருவாய் . மாவருவாய் மாவருவாய் மாற்றினரே . 
எனக் கலியோசையாயினவாறறிக. 


( 57 ) 


வாது 


( கலிப்பாவிற்குரிய நிலம் இவை எனல் ) 
371 . 

அளவடி மிகுதி யுளப்படத் தோன்றி 

யிருநெடி லடியுங் கலியிற் குரிய . 
இது , முறையானே கலிக்குரிய நிலமுணர்த்துதல் நுதலிற்று . 

இ - ள் : ஐவகையடியினும் அளவடி மிகுதியாகிய பதின் மூன் 
றெழுத்தும் பதினான்கெழுத்தும் நெடிலடியுங் கழிநெடிலடியுங் 
கலியடிக்குரிய என்றவாறு . 

எனவே , அதுவுந் தன் முதற்பாவாகிய வெண்பாப்போல 
எட்டுநிலம் பெறுவதாயிற்று . ஒழிந்த அடி மூன்றனோடும் ஒவ் 
மிக்க நிலம் இரண்டனையும் மிகுதியென்றானென்பது . இனி, 
ஒத்த நாலெழுந் தேற்றலங் கடையே . 

( 350 ) 
என்பதே கொண்டு பதினோரெழுத்தடி முதல் நான்கு நிலனும் 
அளவடி மிகுதியெனப்படும் எனவும், அவை கலிக்குரிய எனவுங் 
கொள்வாருமுளர் ; அங்ஙனங் கொள்வார்க்கு . 

ஞாயிறு கடியாறு கடியாறு கடியாறு . 
என்றதனைப் பதினோரெழுத்தடியென்று காட்டல்வேண்டும் ; 
அஃது ஆசிரியவடியாம் ; ஆகலான் , அற்றன்றென்பது . இனி , 

ஞாயிறு மாசேர்வாய் மாசேர்வாய் மாசேர்வாய் . 
என்பதோவெனின் , - அது கலிப்பாவோடு தளைவகையொன்றிய 
வெண்பாவடியாகலானும் , நிரை முதல் வெண்சீர் வந்து நிரை 
தட்பினன்றி ஞாயிறு என நின்ற நிரையீற்று இயற்சீர்ப்பின்னர் 
நேர்வந்தாற் கலித்தளையாகாது வெண்டளையாமாகலானுங் 
கட்டளையடிக்கு அவ்வாறு கோடல் குற்றமென்பது. அல்ல 
தூஉம் , கலிப்பாவிற்குப் பத்துநிலங் கொள்ளிற் கட்டளையடி அறு 
நூற்றிருபத்தைந்தன்றிப் பல்குமென்பது . 

( 59 ) 


1. 


ஞாயிறு கடியாறு என்னும்படி இயற்சீரான வந்த ஆசிரியவடி . 


344 


செய்யுளியல் 


( நிரையீற்று இயற்சீர்முன்னும் நிரையீற்றாசிரியவுரிச்சர் 
முன்னும் நிரைமுதல் வெண்சீர் வந்து தட்கினும் 

கலித்தளையாமெனல் ) 
372. நிரைமுதல் வெண்சீர் வந்துநிரை தட்பினும் 

வரைநிலை யின்றே யவ்வடிக் கென்ப. 
இதுவும் , கலித்தளை விகற்பங் கூறுகின்றது . 

இ - ள் : நிரையீற்று இயற்சீரும் நிரையீற்று ஆசிரியவுரிச் 
சீரும் நிற்ப நிரைமுதல் வெண்சீர் வந்து நிரையொன்றியக் காலுங் 
கலித்தளையாம் என்றவாறு . 


மணிபுரை திருமார்பின் மயத்தயங்கத் தோன்றுங்கால் . 


என்புழி , ‘திருமார்பின் என நிரை முதல் வெண்சீர் வந்து ‘மணி 
புரை என்னுஞ்சீர் இறுதி நிரையொடு தட்டுக் கலித்தளையா 
யிற்று . எனவே, நிரைமுதல் இயற்சீர் வந்து நிரைதட்பினும் , நேர் 
முதல் வெண்சீர் வந்து ஒன்றாதொழியினும் , அது கட்டளை வகை 
யாற் கலியடியாகாதென்றவாறு ; என்னை ? துள்ளாத இயற் சீர்ப் 
பின் நிரை முதல் வெண்சீர் வந்து துள்ளுவிக்கல் வேண்டுமாத 
லானும் , ‘ ஞாயிறு மாசேர்வா யென்பது வெண்பா வடியுமாம் 
ஆகலானுமென்பது . அடிக்கென்ப என்றதனான் இதுவுங் கட்ட 
ளையடிக்கே யென்பது கொள்க . மற்று நிரை முதல் வெண்சீர் 
வருவது முதனின்ற இயற்சீர்ப்பின்னர் இடைநின்ற இயற்சீர்ப் 
பின்னரென்ப தறியுமாறென்னையெனின் , - அங்ஙனம் வரையாது 
கூறினமையின் முதற்கண்ணதே இவ்விதியென்பதாம் . அல்ல 
தூஉம் அவ்வாறு இயற்சீரினை இடையும் வருமென்று கொள்ளிற் 
பதின்மூன்றெழுத்திற் சுருங்கிய நிலனும் அது பெறுவான் செல் 
லும். செல்லவே கலியோசை இனிது பெறலாகவென மறுக்க . 
என்றார்க்குப் பின்வருஞ்சீர் மூன்றும் நிரைமுதல் வெண்சீர் வருவ 
தென்றிலனாதலின் மூன்றாஞ்சீர் நேர்முதல் வெண்சீர் வந்தும் , 


1 . 


2 . 


இதுவும் - இச்சூத்திரமும் . 
வந்தும் என்றதன்பின் சில சொற்கள் தவறினபோலும் . வந்ததும் அது 
கட்டளையடியன் றென்பது என இயைக்க . " ஞாயிறு புலிவருவாய் மாவரு 
வாய் புலிவருவாய் ” என்பது மூன்றஞ் சீர் வெண்சீர் வந்ததற்குதாரணம் . 
இது கட்டளையடின்று . 


345 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


வெண்சீ ரீற்றசை நிரையசை யியற்றே . 


( 341 ) 


என்றதனானும் இடைநிற்பன வெண்சீரென்பது பெறுதுமாக 
லானும் அது கட்டளையடியன்றென்பது . இனி, முதனின்றது நிரை 
யீற்றியற்சீராகலான் துள்ளலோசை பிறவாமையின் அவற்றோசை 
குறைதீரக் கலித்தளை பலவாகி வரல்வேண்டுமென்பது . இவ்வாற் 
றான் ஓசைச் சுருக்கப் பெருக்கம் உணர்தற்கு அருமை நோக்கி , 

அசையுஞ் சீரு மிசையொடு சேர்த்தி 
வகுத்தன ருணர்த்தலும் வல்லோ ராறே . 

( 323 ) 


என்பானாயிற்றெனவுணர்க. இக்கருத்தினான்றே நிரைமுதல் 
வெண்சீர் வருகவெனவும் நிரையீற்று இயற்சீர்ப்பின்னர் மாசெல் 
வாய் மூன்று வரினுஞ் சிறிது கலியோசை பிறக்குமாயினும் 
அதனைக் கட்டளையடியென நேரானாயிற்றுமென்பது . ( 60 ) 


( சீர்வகையான் வருங் கலியடி தளை விரவியும் வருமெனல் ) 

373. விராஅய தளையு மொரூஉநிலை யின்றே . 
இது , சீர்வகையான் வருங் கலியடி தளைவிரவினுங் கடியப் 
படாதென்கின்றது ; யாதனோடு விரவியோவெனின் , - 2 வெண்பாவி 
னோடு விராய்த் தட்பினுமென்றவாறு ; என்னை ? 
தளைவகை யொன்றத் தன்மை யான . 

( 370 ) 
என வெண்பாவிற்குங் கூறினமையின் . 

ள் : வெண்சீர் ஒன்றி வருதலுங் கடியப்படா கலிக்கு 
என்றவாறு . 

சீர்வகையடிக்கண் என்பது , என்னை பெறுமாறெனின் , - 
விராஅய்தளை என்றமையிற் பெறுதுமென்பது ; உதாரணம் : 
தளைவகை யொன்றாந் தன்மை யான . 

( 370 ) 
என்புழிக் காட்டப்பட்டது . 

( 61 ) 


1 . 


இடை நிற்பன நிலைமுதல் வெண்சீர் என்பது பெறுது மாகலானும் என்றிருத் 
தல் வேண்டும் . 
இதற்கு ஆசிரியத்தளையோடும் வெண்டளையோடும் விராய் என்பவர் 
இளம்பூரணர் . நச்சினார்க்கினியரும் அவ்வாறே கொள்வர் . 


2 . 


346 


செய்யுளியல் 


ெ 
D 


( கட்டளையடியல்லாதவழி ஆசிரியப்பாவினுள் 

இயற்சீர் வெள்ளடியும் வருமெனல் ) 
374. இயற்சீர் வெள்ளடி யாசிரிய மருங்கி 

னிலைக்குரி மரபி னிற்கவும் பெறுமே . 
து , வெண்சீரொன்றிவரும் அடி கலிப்பாவிற்கும் உரித் 
தென்ற முறையானே , இயற்சீர் வெள்ளடியான் வரும் அடி 
ஆசிரியத்திற்கு மயங்கியல்வகையான் நிலைக்குரித்தாகி நிற்க 
வும் பெறுமென்கின்றது . 

ள் : அம் மயங்கியல்வகையான் அப்பாவிற்கு உரிமை 
பூண்டுநிற்கும் ; ஆசிரிய அடியோடு கூடிய கூட்டத்துக்கண் என்ற 
வாறு . 

வெண்பாவினுளாயின் ஆசிரியவடி முழுவதுந் தன்றளை 
யோடு வாராது ; என்னை ? 

தூஉத் தீம்புகை தொல்விசும்பு போர்த்தது கொல் 
பாஅய்ப் பகல் செய்வான் பாம்பின்வாய்ப் பட்டான் கொன் 
மாஅ மிசையான்கொ னன்ன னறுநுதலார் 
மா அமை யெல்லாம் பசப்பு . 

( மலைபடுகடாம் ) 
என்பதன் முதலடியுள்ளே தூஉத்தீம்புகை என ஓர் ஆசிரியத் 
தளைவர , மற்றையன வெண்டளையாகி வந்தமையின் . அற்றன்றி 
முழுவதூஉம் ஆசிரியத்தளை வரின் வெண்பா சிதையுமாகலின் 
இதனையே சொல்லின் முடிவிலக்கணத்தான் வெண்பா வென் 
றான் ; எனவே , வேறோசை விராயவழித் தன்னோசை அழிதல் 
இதற்குப் பெரும்பான்மையாயிற்று ; ஆசிரியமாயின் அவ்வாறு 
அழியாதென்பது கருத்து . என் போலவோவெனின் , - பளிங்குடன் 


1 . 


2 . 


தூஉத்தீம்புகை என்பதை நேரும் நேருமொன்றிய ஆசிரியத்தளை என்று 
இவர் கொண்டதற்குக் காரணம் - அளபெடையை ஒரெழுத்து மிகுந்து 
ஒரளபு கொண்டமையே . தூஉஉ என இன்னுமோரெழுத்து மிகுந்து ஈரளபு 
கொண்டால் வெண்டளையாம் . அவ்வாறு கொள்வர் நச்சினார்க்கினியர் . 
வெண்பாவென்ற சொல்லானே வெள்ளைளப்பா என அதனிலக்கணந் 
போன்ற நின்றதென்றபடி . 
வெண்பாவிற்குரிய செப்பலோசை வேறோசை விராய வழித் தன்னோசை 
யழியும் . ஏனைய ஆசிரியப்பா வெண்பாவோசை விரவினும் தன்னோசை 
யழியா. என்போல எனின் பளிங்குடன் பஞ்சு சேருங்கால் பளிங்கு வேறுபடும் . 
பஞ்சு வேறுபடாது . அதுபோல என்பது கருத்து . வேற்றேசை எனவும் பாடம் . 


3 . 


347 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


அடுத்த வஞ்சி வேற்றுமையால் , பளிங்கு வேறு படுமல்லதுவஞ்சி 
வேறுபடாததுபோலவென்பது . இதனானே வெள்ளையென்பது 
ஒப்பினான் ஆகிய பெயரென்பதூஉம் பெற்றாம் . 

* எறும்பி யளையிற் குறும்பல் சுனைய 
வுலைக்க லன்ன பாறை யேறிக் 
கொடுவி லெயினர் பகழி மாய்க்கும் 

( குறுந் . 12 ) 
இவ்வாசிரியத்துள், எல்லாவடியும் பா வேறுபட்டு இசையா 
மையின் முதற்கணின்ற இயற்சீர் வெள்ளடி நிலைக்குரி 

மரபின் 
நின்றதாயிற்று . 

கொலை நவில் வேட்டுவன் கோள்வேட் டெழுந்த 
புகர்முக யானை நுதன்மீ தழுத்திய 
செங்கோற் கொடுங்கணை போலு மெனாஅது 

நெஞ்சங் கவர்ந்தோணிரையிதழ்க் கண்ணே . 
என்பது , செய்யுள் முழுவதும் இயற்சீர் வெள்ளடியான் வந்தது . 

மற்று , இயற்சீர் வெள்ளடியல்லது பிறவடி ஆசிரித்துண் 
மயங்கப்பெறாதோவெனின் , - அது நிலைக்குரி மரபின் நில்லா 
மையின் உம்மையால் தழீஇக்கொள்ளப்படுஞ் சிறுபான்மை 


யென்பது . 


போஅல் புளிப்பினும் பகலிருளினும் . 

( புறம் . 2 ) 
என்றாற்போல்வன . 

மாவழங்கு பெருங்காட்டு மழகளிறு காணாது . ( யா . வி . 30 ) 
என்னும் ஆசிரியவடியினைக் கலிப்பா மயங்கிற்றென்பாரும் 
உளர். அது துள்ளச்செல்லுங்கால் அளபெடுக்கவேண்டு மெனக் 
கூறி மறுக்க. 

(62 ) 
( கலிப்பாவினுள் ஐஞ்சீரடியும் வருமெனல் ) 
375. வெண்டளை விரவியு மாசிரியம் விரவியு 

மைஞ்சீரடியு முளவென மொழிப. 
இஃது , ஐஞ்சீரடியும் வருமாறு கூறுகின்றது . 

இ - ள் : மேனின்ற அதிகாரத்தாற் கலிப்பாவிற்கு ஐஞ்சீரடி 
யும் உள என்றவாறு . 


1. 


2 


நிலைக்குரி மரபின் என்றது நிற்றற்குரிய மரபினை. என்றது பா வேறுபட்டு 
இசையாமையை . 
இது வஞ்சியடி . 
காட்டு - கா அட்டு எனவும் , காணாது என்பது காணா அது எனவும் அளபெடுக்க 
வேண்டும் என்றபடி . 


3 . 


348 


செய்யுளியல் 


வெண்டளை விரவு மாசிரியம் விரவுயம் . 


என்றது என்னையெனின் , - அவ்வைஞ்சீரடி வெண்பாவோடு விரா 
யும் ஆசிரியப்பாவோடு விராயும் வருமென்றவாறு . ஈண்டுத் தளை 
யென்றது அப் பாக்களையாதலான் அப்பாக்களோடு விரவு 
மெனவே அப்பாக்களை உறுப்பாகவரும் பிற செய்யுட் கண்ணும் 
அவ்வைஞ்சீரடி வருமென்பது பெற்றாம் . வெண்டளையொடு 
விரவுமெனவே ஐஞ்சீரடி அவற்றுக்கு உரியவல்லவென்பதாம் ; 
எனவே , கலிப்பாவின்கண் வரும் ஐஞ்சீரடியாயின் அக்கலி 
யோசைக்கு உரிமையுடைத்தென்பதாம் . 

உள எனவே , ஐஞ்சீரடி கலியினுட் பயின்று வருமென்ப 
தூஉம் , அல்லனவற்றுட் பயிலாவெனவுங் கொள்க . 


" விராய தளையு மொரூஉநிலை யின்று . 


( 373 ) 


எனப்பட்ட கலிப்பாவினோடு இயைபுபட்ட வெண்பாவடியும் , 
அதனோடு இயைபுபட்ட ஆசிரியவடியுங் கூறி , அம்மூன்றனை 
யும் உடன் கூறினானாயினும் , ஆண்டுச் சிறந்தவாறே ஈண்டும் அவ் 
வதிகாரத்தாக நாட்டி , ஐஞ்சீரடியும் உளவென்று ஆண்டு நின்ற 
கலிக்குக் கூறிய அவ்வடி , வெண்டளை விரவியும் ஆசிரியம் விர 
வியும் வருமெனப் பிறவற்றுக்குங் கூறினானென்பது . 


1. 


பா . ஓசை . 


2 .. 


3 . 


4. 


பிற செய்யுள் - வெண்பாவும் ஆசிரியப்பாவும் . 
அவற்றுக்கு - அவ்வென்பாக்களுக்கு 
விராயதளை ( 383 ) என்பதற்கு வெண்பாவோடு விராயதளையொன்று 
பொருள்கூறி , வெண்சீர் ஒன்றிவருமடியும் கலிப்பாவிற்கு வருமென்று முன் 
கூறியபடியே ஈண்டுங் கலிப்பாவோடு இயைபுபட்ட வெண்பாவடியும் 
என்றும் , 384 ம் சூத்திரத்து வெண்பாவடி ஆசிரிய வடியுள் மயங்கி வருமென்று 
கூறியபடியே ஈண்டும் அதனோடு ( வெண்பாவோடு ) இயைபுபட்ட ஆசிரிய 
வடியுங் கூறி என்றுங் கூறினார் . அம்மூன்றனையும் உடன் கூறுதல் என்றது . 
அவ்விரண்டு சூத்திரத்தையும் உடன்வைத்து கலியையும் வெண்பாவையும் 
ஆசிரியத்தையும் ஒருங்கு கூறுதலை . ஆண்டுச் சிறந்தவாறு என்றது . 
அச்சூத்திரத்து எப்படிக் கலி சிறந்ததோ அவ்வாறே ஈண்டும் சிறந்ததாகக் 
கொண்டு என்றபடி . அவ்வதிகாரமென்றது கலியதிகாரப்பட்டு நின்றமையை. 
கூறிய - கூறி என்றிருக்க வேண்டும் ; இச்சூத்திரத்தானே கலிக்கும் விதித்தலின் . 


5 . 


349 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


1 . 


ஐஞ்சீரடி என்பதனை, அளவடி மூன்று பாவிற்கு உரித் 
தென்றால் அவ்வப் பாவிற்கு வேறுவேறு கொண்டாற் போல , 
ஐஞ்சீரடியும் பாத்தோறும் வேறுபடுத்துக்கொள்க . உதாரணம் : 

தகைமிகு தொகைவகை யறியுஞ் சான்றவ ரினமாக . 
எனக் ( 39 ) கலிப்பாவினுள் ஐஞ்சீரடி வந்தது . 

அரவணிந்த கொடிவெய்யோ னகம்புக்கா 

னரசவையன் றகற்றியே . 
எனக் கலியடி வெண்சீரான் வந்தது . 

கண்டகம் பற்றிக் கடக மணிதுளங்க 
வொண்செங் குருதியினோஒ கிடப்பதே - கெண்டிக் 
கெழுதகைமை யில்லேன் கிடந்தூடப் பன்னா 
ளழுதகண் ணீர்துடைத்த கை . 

( யா . வி . 93 ) 
என்னும் வெண்பாவினுள் இரண்டாமடி ஐஞ்சீரான் வந்தது . 

சிறுசோற் றானு நனிபல கலத்தன் மன்னே 

பெருஞ்சோற் றானு நனிபல கலத்தன் மன்னே . ( புற .235 ) 
என்பன ஐஞ்சீரான் வந்த ஆசிரியவடி ஆசிரியத்துள் இவ்வாறு 
இரண்டடி ஒருங்கு நிற்குமென்பது அறிவித்தற்கு ஐஞ்சீரடிக்குச் 
சிறந்த கலிப்பாவோடு வைத்தான் அதனை முறை பிறழவென்பது . 
எனவே வெண்பாவிற்கு ஐஞ்சீரடி ஒன்றல்லது வாராதாயிற்று ; 
இக்கருத்தேபற்றி , 

ஐஞ்சீ ரடுக்கலு மண்டில மாக்கலும் 

வெண்பா யாப்பிற் குரிய வல்ல . 
என்றார் பிறருமென்க. உம்மையான் , இருசீரடியுங் கலியடியாம் . 

மன்று பார்த்து , நின்று தாயைக் 

கன்று பார்க்கு , மின்றும் வாரா . 
எனக் கொச்சகக் கலியுள் இருசீர் வந்தது . 

மூன்று பாவிற்கும் முச்சீரடி உரித்தென்பது முன்னர்ச் 
2 சொல்லுதும் . வரையாது கூறினமையின் கலிப்பாவிற்காயின் 


1 . 


அளவடியை மூன்று பாவிற்கும் அவ்வப்பா வோசையோடு வேறுவேறு 
கொண்டாற்போல இவ்வடியையும் அவ்வவ்வோசையாற் கொள்க என்றபடி . 
எனவே , அவ்வத் தளையடியான் வருமென்றவாறு . பின் ஐஞ்சீரடியும் என 
வருதலின் முன்னுள்ள ஐஞ்சீரடி என்பதனை என்பது வேண்டியதில்லை 
ஐஞ்சிரடியையும் என்றிருப்பது நலம் . 
சொல்லுதும் - சொல்லும் என்றிருத்தல் வேண்டும் . 


2 


350 


செய்யுளியல் 


ஐஞ்சீரடி வருங்கால் தளைவிரவியும் விரவாதும் வேண்டியவாறு 
வரப்பெறுமென்பது . 

( 63 ) 


( கலிப்பாவினுள் அறுசீரடியும் வருமெனல் ) 
376. அறுசீரடியே யாசிரியத் தளையொடு 

நெறிபெற்று வரூஉ நேரடி முன்னே . 
இது , முறையானே அறுசீரடியுங் கலிப்பாவிற்கு உரித்தென் 
கின்றது . 

ள் : நாற்சீரடி முன்னும் பின்னும் அறுசீரடியும் வருதலு 
முண்டு ; அன்னது வருங்கால் தனக்குரிய வெண்டளையேயன்றி 
ஆசிரியத்தளையொடும் வழக்குப்பெற்று நடக்குங் கலிப்பாவினுள் 
என்றவாறு . 

நெறிபெற்று வரூஉம் என்றதனாற் சிறுபான்மை நேரடி 
இடையிட்டன்றி ஒரு செய்யுள் முழுவதூஉந் தானே வருதலுங் 
கொள்க. 

ஆசிரியத் தளையொடும் என்ற உம்மையாற் கலி தனக் 
குரிய வெண்டளையான் வருதலும் மயங்கிவருதலும் உரியவாம் . 

முன்னைத்தஞ் சிற்றின் முழங்கு கடலோத மூழ்கிப்பேர 
வன்னைக் குரைப்ப னறிவாய் கடலேயென் றலறிப்பேருந் 
தன்மை மடவார் தளர்ந்து குத்த வெண்முத்தம் 

புன்னை யரும்பென்னப் போவாரைப் பேதுறுக்கும் புகாரேயெம்மூர் 
என்பது , மூன்றாம் அடி நேரடியாக முன்னும் பின்னும் அறுசீர் 
வந்தது ; பிறவுமன்ன . 

கரைபொரு கான்யாற்றங் கல்லத் ரெம்முள்ளி வருதி ராயி 
னரையிருள் யாமத் தடுபுலியோ நும்மஞ்சி யகன்று போக 
நரையுருமே றுங்கைவே லஞ்சுக நும்மை 

வரையர மங்கையர் வவ்வுத லஞ்சுதும் வாரலையோ . 
என்பதன் முதலடியுள் , வருதிராயின் என்பது ஆசிரியத்தளை; 
ஒழிந்தன வெண்டளை . ‘ முன் என்றதனான் இடமுன்னுங் கால 
முன்னுங் கொள்ளப்படும் . 


1. 


- 


தனக்குரிய வெண்டளை என்றது . கலித்தளையன்றி வெண்டளையும் 
கலிப்பாவிற்குரியது என்றதை . ஏனெனில் வெண்சீரானே கலி பிறத்தலின் . 


351 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


தொக்குத் துறைபடியுந் தொண்டையஞ்செவ் வாய்மகளிர் 

தோண்மேற் பெய்வான் 
கைக்கொண்ட நீருட் கருங்கண் பிறழ்வ 

கயலென் றெண்ணி 
மெய்க்கண்ணும் பெய்கலார் மீண்டுகரைக் கேசொரிந்து 

மிளிர்வ காணா 
ரெக்கர் மணற்கிளைக்கு மேழை மகளிர்த்தே 

யெறிநீர்க் கொற்கை . 
எனச் செய்யுள் முழுவதும் அறுசீரடியே வந்தது . 
வரைபுரை திரைபோழ்ந்து மணநாறு 

நறுநுதல் பொருட்டு வந்தோய் . 
என ஆசிரியத்தளையானும் அறுசீரடி வந்தது . 

மற்றுத் தளையென்றோதுவது கட்டளையடிக்கென்றீரால் , 
ஈண்டுத் தளையென்றதென்னையெனின் , அவ்வரையறை 
ஒருவன் சொல்லுவது : அறுசீரடி வருங்கான் முதற்கண் நேரடி 
தூங்கிப் பின் இருசீரொடு தொடுத்தல் 

வேண்டும் என்னும் . அஃது 
இச்சூத்திரத்திற்கும் ஏலாது ; நேரடிமுன் அறுசீர் வரி னென்பது 
பதின்சீரடியாமாகலின் ; அல்லதூஉம் , குறளடி தூங்கியுஞ் சிந்தடி 
தூங்கியும் அறுசீரடி வருதலின் அஃது அமையா தென்பது , 
என்னை ? 


வாராது நீத்தகன்றார் 
வருமாறு பார்த்திருந்தார் 
வடிக்கண் போல 


என்றவழி , இருசீரான் யாத்தமைப்பின் அது தூக்கெனப்படாது . 


1. 


2 . 


ஈண்டு - இவ்வாக்கித்தில் வரும் வினாவிற்கு விடை காணாமையின் சிலவரி 
தப்பியதோவென்று ஐயம் உண்டாகின்றது . அல்லது ஆசிரியத்தலையானும் 
தனியே வருமென்று இவர் உதாரணங் காட்டியிருத்தலின் அதுவே விடை 
யாக உய்த்துணர வைத்து இதனால் பிறர் கருத்தைக் கூறியிருத்தல்வேண்டும் . 
நேரடி நாற்சீரடி . 
இச்சூத்திரத்திற்கேலாது என்றது. நேரடிமுன் இரு சீரடி என்று சூத்திரஞ் 
செய்யாது அறுசீரடியே என்று சூத்திரஞ் செய்தமையின் ஏலாது , அன்றியும் 
நேரடிமுன் அறுசீரடி வரின் என்று கொள்ள வேண்டும் . கொள்ளின் அது 
பதின்சீரடி யாமாகலின் , அதனாலும் பொருந்தாது என்றபடி , 
இது குறளடி தூங்கியதற்குகாரணம் . 


3 . 


4 . 


352 


செய்யுளியல் 


செங்காந்தள் கை காட்டுங் காலஞ் 

சேட்சென்றார் வாரார்கொல் பாவம் . 
என முச்சீரான் யாத்தமையின் அதுவுந் தூக்கெனப்படாது ; 
அறுசீரடியே தூக்கெனக் கொண்டமையின் , நேரடிமுன் இரு 
சீரடி வந்ததென்ற தூஉம் பிழைக்குமென்பது . 

( 64 ) 


( கலிப்பாவினுள் முடுகியல்பெற்று எழுசீரடியும் வருமெனல் ) 

377. எழுசீ ரடியே முடுகிய னடக்கும் 
இஃது , எழுசீரான் வரும் அடி கூறுகின்றது . 

இ - ள் : எழுசீரான் வருமளவும் அடியுள , அவை பயின்று 
நடப்பது முடுகியற்கண் என்றவாறு . 

எனவே , முடுகாதவழி அத்துணை நடையாட்டம் இல எழு 
சீரடி என்பதாம் . பாவென்னும் உறுப்பு இடனாகும் . ஏகாரம் , 
பிரிநிலை. 
தாதுறு முறிசெறி தடமல ரிடையிடை 

தழலென விரிவன பொழில் . 
எனவும் , 
கவிரிதழ் கதுவிய துவரித ழரிவையர் 

கலிமயிற் கணத்தொடு விளையாட 
என எழுசீரடி முடுகிவந்தது . இவை பரிபாடலுள்ளுங் கலியுள் 
ளுங் காணப்படும் . முடுகாது வரும் எழுசீரடி வந்தவழிக் கண்டு 
கொள்க . 

( 65 ) 
( கலிக்கண் வருமென முற்கூறிய ஐஞ்சீரடியும் அறுசீரடியும் 

முடுகியல் பெற்றும் வருமெனல் ) 
378. முடுகியல் வரையார் முதலீ ரடிக்கும் . 
இஃது , எய்தாதது எய்துவித்தது ; எழுசீரடியேயன்றி ஐஞ் 
சீரடியும் அறுசீரடியும் அராகந் தொடுக்குமென்றமையின் . 

ள்: எழுசீரடிக்கு முன்னர் இடைநின்ற ஐஞ்சீரடியும் அறு 
சீரடியும் முடுகியல் நீக்கார் என்றவாறு . அவற்றுக்குச் செய்யுள் : 


1 . 


2 


இது சிந்தடி தூங்கியதற்குகாரணம் . 
வருமளவும் - வருவனவும் என்றிருத்தல் வேண்டும் . 
அராகம் என்றது ஈண்டு முடுகியலடியை . 


3 . 


3531 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


காரெதிர் கலியொலி கடியிடி யுருமி னியங்கறங்க 

நேரிதழ் நிரைநிரை நெறிவெறிக் கோதைய ரணிநிற்ப (கலி. 105 ) 
என்பன ஐஞ்சீரடி முடுகி வந்தன. 

மலர்மலி புகலெழ வலர்மலிர் மணியுரை நிமிர்தோள் பிணைஇ . (கலி.102 ) 
என்பது அறுசீரடி முடுகிற்று . 

‘ முதல் ஈரடிக்கும் என்ற உம்மை , எச்சவும்மை . அவ்வும்மை 
யால் நாற்சீரடியும் இத்துணைப் பயிலாது முடுகுமென்பது . 

புரிபு புரிபு புக்க பொதுவரைத் 
தெரிபு தெரிபு குத்தின வேறு . 

( கலி , 103 ) 
என வரும் . 

இரிபெழு பதிர்பதிர் பிகந்துடன் பலர்நீங்க 
வரிபரி பிறுபிறுபு குடர்சோரக் குத்தித்தன் 
கோடழியக் கொண்டானை யாட்டித் திரிபுழக்கும் 

வாடில் வெகுளி யெழிலேறு கண்டை யிஃதொன்று . ( கலி . 104) 
என்பதனுள் முடுகியலடி இரண்டு வந்தன. 

மற்றிவற்றை அராகமென்னாமோவெனின் , - அதனைப் பரி 
பாடற்கு உறுப்பென்றமையாற் பிறவடியொடு தொடராவுற்று 
வரவேண்டும் , இஃது அன்னது அன்று என்பது . எழுசீரடியிற் 
சிறுவரவினவாகலான் ஐஞ்சீரடியினையும் அறுசீரடியினையும் 
வரையாரென்றான் . அவற்றினுஞ் சிறுவரவிற்றாகலின் இதனை 
உம்மையாற் கொண்டான் . முற்றும்மை யாகாதோவெனின் , 
அதுவும் எச்சப்படுதலின் அமையுமென்பது . அல்லதூஉம் 
முதலடி யிரண்டே அன்மையின் முற்றாகாதென்பது . ( 66 ) 


1 . 


பிறவடியோடும் தொடராவுற்று - பிறவடியோடு தொடராதுற்று என்றிருத் 
தல் வேண்டும் . அராகம் பிறவடியோடு தொடராது தனித்து வருதலின் . 
634 ம் சூத்திரவுரையையும் முடுகு வண்ணச் சூத்திரத்தையும் நோக்குக . 
நச்சினார்க்கினிய ருரையையு நோக்குக . 
இதனை - நாற்சீரடியினை . 
அதுவும் - முற்றும்மையும் . முற்றும்மை ஒரோவழி யெச்சமுமாகும் என்பது 
சூத்திரம் . 


2 . 


3 . 


4 . 


இரண்டன்மையின் என்றது ஐஞ்சீரடி கூறமுன்னர் நாற்சீரடியுங் கூறப் 
பட்டமையின் மூன்றுள் என்றபடி . 


354 


செய்யுளியல் 


( முற்கூறிய நாற்சீரடி முதலிய மூவடியும் முடுகியல் பெற்று 

ஆசிரியத்தும் வெண்பாவினும் வாரா எனல்) 
379. ஆசிரிய மருங்கினும் வெண்பா மருங்கினு 

மூவகை யடியு முன்னுத லிலவே . 
இது , முடுகியல் இன்ன பாவிற்கு உரித்தென்கின்றது ; 
எய்தியது இகந்துபடாமற் காக்கின்றதுஉமாம் ; என்னை ? நாற் 
சீரடி முதன்மூன்றும் அகவலோசைக்கும் செப்பலோசைக்கும் 
உரியவெனவே , அவை முடுகி ஆண்டுஞ் சேறலெய்தியதனைக் 
கலிப்பாவிற்கு அல்லது ஆகாதென்றமையின். 

ள் : ஆசிரியம் வெண்பா என்னும் இரண்டுபாவினும் 
முடுகியலடி மூன்றும் புகா என்றவாறு . 

உம்மை , முற்றும்மை . மற்றை முச்சீரடியோடு நான்கென் 
னானோவெனின் , - அஃது இவற்றுக்கு ஈண்டு ஒவ்வாது . ஒடுகி 
வருதல் பெரும்பான்மைத் தாகலின் மூவகையடி என் வகையென் 
னும் அடையடுத்துக் கூறினானென்பது . அல்லதூஉம் எழு சீரடி 
விலக்கானன்றே , அதனை ஆசிரியமருங்கினும் வெண்பா மருங் 
கினும் மயங்குமென்பதின்மையி னென்பது . 

இனி, அறுசீரடி ஆசிரியத்தளையொடும் வருமென்றது ( 379 ) 
அகவலோசைக்கு உரித்தென்றமையானும் , 


வெண்டளை விரவியு மாசிரியம் விரவும் 
ஐஞ்சீரடியும் வரும் . 


( 375 ) 


என்றமையானும் அவற்றை அளவடியுடன் எடுத்தோதி விலக் 
கினான் . மூவகை அடியுமென்றது ஐஞ்சீரடி முதன் மூன்றுமெனப் 
படுமென்பார் , அளவடி முடுகுதல் ஆசிரியத்திற்கும் உரிமையின் 
அது வரையறையின்றென்றலும் ஒன்று; அது , 

திருமழை தலைஇய விருணிற விசும்பின் . (மலைபடு . 1 ) 


1 . 


2 . 


அல்லதூஉம் என்றமையின் முன் சிலவரி சிதைந்திருத்தல் வேண்டும் . 
அதனை - எழுசீரடியை. 
ஐஞ்சீரடி முதன்மூன்று - ஐஞ்சீரடி அறுசீரடி எழுசீரடி என்பன . என்பார் 
என்பதற்கு முடிபில்லையாதலின் , இத்தொடரில் யாதோ பிழையுண்டு . 


3 . 


355 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


எனவரும் . அதற்கு முடுகியற்றன்மை இன்றென்பது கருத்து . வஞ்சிப் 
பாவிற்குக் குறளுஞ் சிந்தும் அல்லது இன்மையின் இவ்வாராய்ச்சி 
இன்றென்பது . 

எனவே , ஆசிரியத்தளையொடு முடுகியலடியினைக் கலி 
யடியென்றும் முடுகாத அறுசீரடி ஆசிரியத்தளையொடு நெறி 
பெற்று வருதற்கும் கலிப்பாவிற்குச் சிறுபான்மையான் வருமென்ப 
தூஉஞ் சொல்லப்பட்டது . அல்லாதார் ஐஞ்சீரடி முதலிய 
மூன்றுங் கலிக்குரிய , பிறபாவிற்கு உரியவல்ல என்றற்கு வந்தது 
இச்சூத்திரமென்ப ; அற்றன்று ; அங்ஙனங் கூறில் தாம் வேண்டும் 
ஐஞ்சீரடி ஆசிரியத்துள்ளும் புகாதென்று மறுக்க . முன்னுதலில் 
என்றது , யாண்டுமாகாதென்றவாறு . இவ்விலக் கணமெல்லாம் 
மேற்காட்டி செய்யுளுட் கண்டு கொள்க. 

( 67 ) 


( ஆசிரியப்பாவினுள் ஈற்றயலடியும் இடையடியும் 

முச்சீரானும் வருமெனல் . ) 
380. ஈற்றய லடியே யாசிரிய மருங்கிற் 
றோற்ற முச்சீர் தாகு மென்ப . 

( 68 ) 
381. இடையும் வரையார் தொடையுணர் வோரே . ( 69 ) 
இவை இரண்டு சூத்திரமும் உரையியைபு நோக்கி உட 
னெழுதப்பட்டன. இவை , ஆசிரியத்துட் சிந்தடி இன்னுழி வரு 
மென்றமையின் எய்தாதது எய்துவித்தனவாம் . 

இ - ள் : ஆசிரியத்துள் எருத்தடி யொன்றும் இடையிரண்டு 
மாகி முச்சீரடி வரும் என்றவாறு . 

‘ முச்சீர்த்து என்று ஒருமை கூறினமையின் அஃது ஒன்றா 
கலும் , தொடையுணர்வோர் என்றமையின் இடைவருவன இரண் 
டாகலுஞ் கூறினானென்பது . 

இடையும் வரையார் என்றமையான் ஈற்றயன் முச்சீர்த்தா 
தல் பெரும்பான்மை . உதாரணம் : 


1 . 


முன் வரையறையின்று என்று கூறுதலானே ஈண்டும் இன்றென்பது 
வரையறையின்று என்றிருத்தல் வேண்டும் . வரையறையின்மை - வருதல் 
கூடாது என்னும் நியதியின்மை. எனவே வருதலுங்கூடும் என்றபடி . 
வருமென்பதூஉம் என்றிருப்பது நலம் . 
எருத்தடி - ஈற்றயலடி . 


2 


3 . 


356 


செய்யுளியல் 


கண்ணி கார்நறுங் கொன்றை காமர் 


......... 


........ ! 


...... 


......... 


என 


நீரற வறியாக் கரகத்துத் 
தாழ்சடைப் பொலிந்த வருந்தவத் தோற்கே . 

( புறம் . 1 ) 
அப்பாட்டினை முழுவதூஉங் 

கொள்ள ஈற்றயலடி 
முச்சீர்த்தாயிற்று . 

நீரின் றண்மையுந் தீயின் வெம்மையுஞ் 
சாரச் சார்ந்து தீரத் தீருஞ் 
சார னாடன் கேண்மை 
சாரச் சாரச் சார்ந்து 
தீரத் தீரத் தீர்பொல்லாதே . 

( யா . வி . 257 ) 
என்பதனுள் , 

சார னாடன் கேண்மை . 
எனவும், 

சாரச் சாரச் சார்ந்து . 
எனவும் முச்சீரடி இரண்டு வந்தன. ஏகாரம் பிரிநிலை மற்று, 

நரந்த நாறுந் தன்கையாற் 
புலவுநாறு மென்றலை தைவரு மன்னே . 

( புறம் . 235 ) 
என முச்சீரடி இடையும் ஒன்று வந்ததாலெனின் , - “ தோற்றம் ” 
என்றதனான் எருத்தடி முச்சீராய காலத்துக் குட்டம்பட்டு இனிது 
விளங்கும் . இடையிடை ஒன்று வருதலும் உண்டாயினும் அத் 
துணை இனிதன்று அதுவென்பது கொள்க . 
பெரியகட் பெறினே . 

( புறம் . 235 ) 
என இருசீரடி வந்ததாலெனின் , அதனைச் சொற்சீரடியென்று 
களைக . 

உப்பிலாஅ வவிப்புழுக்கல் 
கைக்கொண்டு பிறக்கு நோக்காது 

( புறம். 363 ) 
எனவுங் காட்டுப , இவை வஞ்சியடி யெனப்படு மென்பது . வெண் 
சீரான் வஞ்சியடி வருமோவெனின் , - வாரா ; வஞ்சிச்சீர் விர வினல்ல 
தென்பது . 

உப்பிலா அ வவிப்புழுக்கல் . 


1 . 


2 . 


குட்டம் - குறைவு . மண்டிலங்குட்டம் என்னும் 422 ம் சூத்திரம் நோக்குக . 
அத்துணை - ஈற்றயலடி முச்சீரடியாக வருதலளவு . 
பிறக்குநோக்காது என்பது வஞ்சிச்சீர் . அது முன்வந்த வெண்சீரோடு விரவி 
வந்தது . 


3 . 


357 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


என்பதோவெனின் , - அது மற்றை இருசீரடியொடு கூட்டத்துக் 
காட்டலானும் வஞ்சியடி போன்றது . 

( 69) 


( கலிப்பாவிற்கு முச்சீரடியும் உரித்தெனல் ) 
382. முச்சீர் முரற்கையு ணிறையவு நிற்கும் . 
து , கலிப்பாவிற்கு அளவடியும் நெடிலடியும் அதனினிறந்த 
அடியும் உரிமை கூறி , இனிச் சிந்தடியும் உரித்தென்கின்றது . 

ள் : கலிப்பாவினுண் முச்சீரடி நிரம்பவும் நிற்கும் 
என்றவாறு . 

நிறைய நிற்றல் என்பது , அச்செய்யுள் முழுவதும் அவ் 
வடியே வருதலாம் . உம்மையான் ஒரு செய்யுள் நிறைய வாராது 
ஒன்றும் இரண்டும் பலவுமாகி அம்முச்சீரடி வருதல் பெருவர 
விற்றென்பது . தாம் குறைந்த அடியாதலிற் கலிப்பாவிற்கு உறுப் 
பாகிய "சின்னத்துக் குறையநிற்கும் இயல்பினவாயினும் , நிறைய 
நிற்றலுடைய கொச்சகத்துளென்றவாறு . 
செய்தானக் கள்வன் மகன் . 

( கலி . 51 ) 
எனவே , வெண்கலியுள் இறுதிக்கணல்லது வாராது . 
நின்கண்ணாற் காண்பென்மன் யான் . 

( கலி . 39 ) 
என்பது , இடைவந்தது . எண் உறுப்பின்கண் இரண்டும் நான்கும் 
வருமாறு கண்டுகொள்க. 


1 . 


2 . 


3 . 


4 .. 


கூட்டம் - வஞ்சியடிக் கூட்டம் . என்றது வஞ்சியடியோடு கூடல் என்றபடி . 
வஞ்சியடிபோன்றது என்றதனால் அன்னதன்று . அதுபோன்று ஓசை தந்து 
நின்றது என்றபடி . 
முரற்கை - கலிப்பா . 
தாம் என்றது முச்சீரை . 
சின்னம் - எண்ணுறுப்பின் பகுதி. 
எண்ணுறுப்பு என்றது அம்போதரங்கத்தை . இவர் எண்ணுறுப்புள் ( 457 ம் சூ ) 
முச்சீரை இருசீர் என்றும் இருசீரை ஒருசீர் என்றுங் கோடலின் அவற்றோடு 
ஈண்டுங் கூறியன மாறுபடுகின்றன. ஆதலின் இது இடைச்செருகல்போலும் . 
அன்றேல் மறந்து கூறினார் எனுலுமாம் . அன்றேல் அதுவும் உடன்பாடு 
போலும் . ஆராயத்தக்கது . 


5. 


358 


செய்யுளியல் 


நீர்வரக் கண்கலுழ்ந் தாங்குக் 
கார்வரக் கண்டனங் காதலர் 
தேர்வரக் கண்டில மன்னோ 

பீர்வரக் கண்டனந் தோளே . 
என மூச்சீரடி ஒரு செய்யுள் நிறையவும் வந்தவாறு . 


( 70 ) 


( வஞ்சிப்பாவினிறுதி ஆசிரியவடியான் முடியுமெனல் ) 

383. வஞ்சித் தூக்கே செந்தூக் கியற்றே . 
இது , முறையானே அடியுரிமை கூறியவற்றான் வஞ்சிப்பாவிற்குக் 
கூறியதிலன் ; ஏற்றுக்கு ? அது , 
வஞ்சி யடியே யிருசீர்த் தாகும் . 

( 357 ) 
எனவும் , 
முச்சீ ரானும் வருமிட னுடைத்து . 

( 359 ) 
எனவும் மேற் கூறப்பட்டமையின் , அதுநோக்கி அடியுரிமை 
கூறப்படாத வஞ்சிப்பாவிற்கு வஞ்சியினது ஈற்றடியும் அவ்விரு 
சீரடியும் முச்சீரடியுமாவான் சென்றதனை விலக்கி இன்ன அடி 
யான் முடியுமென்கின்றது . 

ள் : வஞ்சிப்பாவினது இறுதியடி ஆசிரியவடி இறுதி 
போன்று இறுக என்றவாறு . 

எனவே , ஆசிரியத்திற்கு ஓதிய சீரானுந் தளையானும் இறு 
மென்றவாறு . உதாரணம் : 

மாக்கட னிவந்தெழுதரு 
செஞ்ஞாயிற்றுக் கவினைமாதோ 
வனையை யாகன்மாறே 
தாயிறூவாக் குழவிபோல 
வோவாது கூஉநின் னுடற்றியோர் நாடே . 

( புற . 4 ) 
என மண்டிலவாசிரியத்தானிற்றது . 

செந்தூக்கியற்றே என்ற மாட்டேற்றானே , 
ஈற்றய லடியே யாசிரிய மருங்கிற் 
றோற்ற முச்சீர்த் தாகு மென்ப . 

( தொல் . செய் . 68 ) 
எனவும் , 


1 . 


தூக்கு - தூக்கப்பட்ட ( இறுதி) அடி . 

செந்தூக்கு - ஆசிரியவடி . 
3 .. மண்டிலம் - எல்லாவடியும் நாற்சீரடியான் வருவது . 


2 . 


359 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


இடையும் வரையார் தொடையுணர் வோரே . ( தொல் . செய் . 69 ) 
எனவும் எய்தியவிதி ஈண்டும் எய்துவிக்க , 
அனையை யாகன் மாறே . 

( புறம் . 4 ) 
என முச்சீரடி இடைவந்தது . 

இழைபெற்ற பாடினிக்குக் 
குரல் புணர்சீர்க் கொளைவல்பாண் மகனும்மே , எனவாங் 
கொள்ளழல் புரிந்த தாமரை 
வெள்ளி நாராற் பூப்பெற் றிசினே . 

( புறம் . 11 ) 
இஃது , ஈற்றயலடி முச்சீர்த்தாகி வந்த செந்தூக்கியற்றா 
யிற்ற வஞ்சிப்பா. பிறவும் அன்ன . ஈண்டுத் தனிச்சொல் வேண்டு 
மென்று பிற்காலத்து நூல் செய்தாரும் உளர். அது சான்றோர் 
செய்யுள் எல்லாவற்றோடும் பொருந்தாமையானும் , பிற்காலத் 
திற் செய்த நூல்பற்றி முற்காலத்துச் செய்யுட்கெல்லாம் இலக் 
கணஞ் சேர்த்துதல் பயமின்றாதலானும் அஃதமையாதென்பது . 
வஞ்சிப்பாவின் ஈற்றடி வரைந்தோதவே இடையாயின எல்லா 
அடியும் வரப்பெறுமென்பதாம் . 

நேரிழை மகளி ருணங்குணாக் கவருங் 

கோழி யெறிந்த கொடுங்காற் கனங்குழை . (பட்டின. 234 ) 
என ஆசிரியவடியும் வெண்பாவடியும் இடை வந்தன. ( 71 ) 


( வெண்பாவினிறுதியடி முச்சீரான் வருமெனல் ) 
384. வெண்பாட் டீற்றடி முச்சீர்த் தாகும் . 
இது , வெண்பாவிற்கு ஈறு உணர்த்துகின்றது . ஆசிரியத் 
துக்கோவெனின் , - தனக்கோதிய அளவடியானே இறுதலின் வேறு 
பாடு கூறவேண்டா; எருத்தடியும் இடையடியும் முச்சீரான் 
வருமென வேறுபட்டவழிக் கூறி, அல்லாதன அளவடியாதல் 
கொள்ளவைத்தானென்பது . 


1. 


2 


3 . 


ஈண்டு - வஞ்சிப்பாவினிறுதியில் ஆசிரியவடிவருமிடத்து . 
நூல் செய்தார் - சிறு காக்கைபாடினியார் முதலியோர் போலும் . 
வெண்பா அடி என்றது - காட்டிய உதாரணத்துள் - 2 ம் அடியை . அது 
முழுவதும் இயற்சீர் வெண்டளையான் வந்தமை காண்க . 
எருத்தடி - ஈற்றயலடி . 


4 . 


360 


செய்யுளியல் 


- 


இ ள் : வெண்பாவின் இறுதியடியொன்றும் முச்சீரான் 
அன்றி வாராது என்றவாறு . அவை முன்னர்க் காட்டுதும் ; அஃதேல் , 


அட்டாலும் பால் சுவையிற் குன்றா தளவளாய் 
நட்டாலு நண்பல்லார் நண்பல்லர் 
கெட்டாலு மேன்மக்கண் மேன்மக்க ளேசங்கு 
சுட்டாலும் வெண்மை தரும் . 

( மூதுரை 4 ) 
என முச்சீரடி இடையும் வந்ததால் வெண்பாவினுளெனின் , - 
முச்சீர்த்தென்னாது ஆகும் என்று ஆக்கங் ( கூறக் ) கொடுத் 
தமையான் அத்துணை ஆக்கமின்றி இடையுஞ் சிறுபான்மை வரு 
மெனக் கொள்க ..அல்லாதார் அதனை வெண்பாவன் றென்ப . ( 72 ) 


( வெண்பாவினிறுதிவரும் முச்சீரடியின் ஈறு 

அசைச்சீரான் வருமெனல் ) 


385. அசைச்சீர்த் தாகு மவ்வயி னான . 


இது மேலதற்கு எய்தியதோர் விதி . 

ள் : வெண்பாவின் இறுதிவரும் முச்சீரடிஈற்றுச் சீர் 
வரப்பெறாது அசைச்சீரல்லாது என்றவாறு . 


மேல் , 


அசைநிலை வரையார் சீர்நிலை பெறல் . 


( தொல் . செய் . 27 ) 


என்றான் , அவற்றுள் உரியசைச்சீர் முதலும் இடையும் இறுதி 
யும் வருமென்பான் . 


இயற்சீர்ப் பாற்படுத்து : 


( தொல் . செய் . 28 ) 


இயற்றுக என்றான் . அவ்வாறே இயலசைச்சீரும் முச்சீரடி 
இறுதிவருமென்பது ஈண்டுக் கூறியவாறு . 

( 73 ) 


1 . 


2 . 


கூற என்பது வேண்டியதில்லை . கூறி என்றிருந்திருக்கலாம் . 
அல்லாதார் - இவ்வாசிரியரல்லாதார் . அவர் ஆரிடம் என்ப . யாப்பருங்கல 
விருத்தி நோக்குக . 
இயலசைச்சீர் - நேரும் நிரையுமாகிய இயலசைச்சீர் . 


3 . 


361 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


( வெண்பாவி னிறுதியடியின் இரண்டாஞ்சீர் நேரீறாய் வரின் 
அதனோடு நிரையும் நிரைபும் இறுதிச் சீராகி வந்து 

தளைக்குமெனல் ) 
386. நேரீற் றியற்சீர் நிரையு நிரைபுஞ் 

சீரேற் றிறூஉ மியற்கைய வென்ப . 
இது , மேற்கூறப்பட்ட இயற்சீர் நான்கும் வருங்கால் 
இன்னுழி நின்று இன்னவாறு கொள்ளப்படுமென்பது உணர்த் 
துதல் நுதலிற்று . 

இ - ள் : நேரிறுதி வந்த நிரையும் நிரைபுமே இறுதிச் சீராய் 
நிற்பன என்றவாறு. 

எனவே , தனிவந்த நிரையும் நிரைபும் நிரைமுதற் சீர் போலத் 
தளைகொள்ளப்படுமென்பதாம் . ஏற்றிறூஉம் என்ற இலேசி 
னான் இடைவந்த நிரைபசையும் அவ்வாறு கொள்க ; அஃது , 

இயற்சீர்ப் பாற்படுத் தியற்றினர் கொளலே . ( தொல் . செய் . 28 ) 
என்பதனான் அடங்காதோவெனின் , - அடங்காது ; என்னை ? 
4 அசைச்சீர்தான் அடங்குமாற்றுக்கு ஆண்டுக் கூறினான் , அது 
பிறிதுசீர் அசைச்சீரோடு தட்குமாற்றுக்குங் கூறல் வேண்டு மென் 
பது ; அல்லதூஉம் , ஆண்டு அளவடிக்குக் கூறினான் இது சிந்தடிக் 
கென்பது . வரலாறு : 

வாரிய பெண்ணை வருகுரும்பை வாய்ந்தனபோ 
லேரிய வாயினு மென்செய்வ - கூரிய 
கோட்டியானைத் தென்னன் குளிர்சாந் தணியகலங் 

கோட்டுமண் கொள்ளா முலை . ( முத்தொள்ளாயிரம் . 71 ) 
எனவும் , 

அயிற்கதவம் பாய்ந்துழக்கி யாழித்தேர் குத்தி 
யெயிற்கதவங் கோத்தெடுத்த கோட்டாற் பனிக்கடலுட் 


1 . 


2 . 


நேரிறுதி வந்த என்றது இரண்டாஞ் சீராகிய நேரீற்றியற் சீருக்குப்பின்னே 
நிரையும் நிரைபும் இறுதிச்சீராய் வந்து தளைத்து முடியும் என்றபடி . 
தனிவந்த - மூன்றாஞ் சீராகித் தனியே வந்த . 
இடை - வெண்பாவினிடை . 
அசைச்சீர் இயற்சீருள் அடங்குமாற்றுக்குக் கூறினான் என்றபடி . 


3 . 


4. 


362 


செய்யுளியல் 


பாய் செய்த நாவாய்போற் றோன்றுமே யெங்கோமான் 

காய்சினவேற் கோதை களிறு . ( முத்தொள்ளாயிரம் . 17 ) 
எனவும் இவற்றினுட் கொள்ளா எனவும் கோதை எனவும் 
நின்ற நேரீற்றியற்சீர் முன்னர் முலையெனவும் களிறெனவும் நிரை 
யும் நிரைபுஞ் சீரேற்றவாறும் வெண்பாட்டீற்றடி முச்சீர்த்தாய 
வாறும் ஆண்டு அசைச்சீராய் வந்தவாறுங் கண்டுகொள்க . 

என்றார்க்கு முச்சீரடியின் முதற்சீர்க்குத் தளை கூறாரோ 
வெனின் , - ஆண்டுத் தளைவகையின்றியும் வருதலின் , அதனை 
வரைந்து கூறாரென்பது ; என்னை ? 
கோட்டுமண் கொள்ளா முலை . 

( முத் . 71 ) 
எனவும் , 
காய்சினவேற் கோதை களிறு . 

( முத் . 17 ) 
எனவும் தளைவகையான் வந்தன. 

உறா அர்க் குறுநோ யுரைப்பாய் கடலைச் 
செறாஅய் வாழியென் னெஞ்சு. 

( குறள் . 1200 ) 
எனவும் , 

கலா அற் கிளிகடியுங் கானக நாட 
" விலா அர்க் கில்லை தமர் . 

( நால . 283 ) 
எனவுந் தளைவகையின்றி வந்தன. 

( 74 ) 


( வெண்பாவி னிறுதியடியி னிரண்டாஞ்சீரிறுதி நிரையாய் வரின் 
அதனொடு நேரும் நேர்பும் வந்து தளைத்து முடியுமெனல் ) 
387. நிரையவ ணிற்பி னேரு நேர்பும் 

வரைவின் றென்ப வாய்மொழிப் புலவர் . 
இஃது , ஒழிந்த அசைச்சீர் நிரையீற்றுப்பின்னன்றி வாரா 
வென்கின்றது . 


1 . என்றார்க்கு ... கூறாரோ எனின் என்பது வலிந்து கோடலாம் . 
2 . என்னை என்பது வேண்டியதின்று 
3. - 4 செறா அய் இலா அர் என்பவற்றை இவர் மூன்று மாத்திரையாக்கித் 

தளைவகையின்றி வந்தன என்றது பொருத்தமின்று . செறாஅ அய் எனவும் 
இலாஅஅர் எனவும் நான்குமாத்திரை அளபெடையாக்கின் தளைவழுவாது . 
அங்ஙனங் கொள்வர் நச்சினார்க்கினியர் . அவருரை நோக்குக . 


363 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


இ - ள்: நேரீற்றியற்சீர் நின்றவழி நிரையீற்றியற்சீர் நிற்பி 
னென்பான் நிரையவண் நிற்பின் என்றான். ஆண்டு நிரையும் 
நிரைபும் வரில் தளைவழுவாமாதலான் நேரும் நேர்புமே வந்து 
சீரேற்று முடிதல் வரைவின்று என்றவாறு . 

கொழுநனை மைந்தன் கொணர்ந்ததற் காக 

முழுமுலை பாய்ந்தன பால் . 
எனவும் , 

வண்டொன்று வந்தது வாரற் பனிவாடாய் 
பண்டன்று பட்டினங் காப்பு. 

( முத்தொள் . 97 ) 
எனவும் இவற்றுட் பாய்ந்தனவெனவும் பட்டினமெனவும் வந்த 
நிரையீற்றியற்சீர்ப்பின்னர் நேரும் நேர்பும் வந்தன . முன்னர் , 
நேரீற் றியற்சீர் நிரையு நிரைபும் . 

( தொல் . செய் . 74 ) 
எனக் கூறி ஈண்டு நிரையவண் நிற்பினெனச் சுட்டிக் கூறியவத 
னானே அதுவும் நிரையீற்றியற்சீரென்பதூஉம் அஃதிரண்டாஞ் 
சீரென்பதூஉங் கொள்க ; அல்லாதார் , அதனை வெண்சீர்க்கும் 
பொதுவெனக் கூறி , 

வெண்சீரீற்றசை நிரையசை யியற்றே . ( தொல் . செய் . 29 ) 
என்றதனான் வெண்சீரிறுதி நிரையாக இயற்றி அதன் அடிப்பின் 
நேர்பசை கொடுப்ப , 
எய்போற் கிடந்தானென் னேறு 

( பு . வெ . வாகை . 22 ) 
என்புழி , 

கிடந்தானென் . 
என நின்ற புலி செல்வாயினைக் கணவிரியாக இயற்றி , 

நிரையவ ணிற்பின் நேரும் நேர்பும் . 
என்றதனான் ஏறு என்னும் நேர்பசை கொடுப்பர் . அஃது , ஈண்டு 
ஆராய்ச்சியின்றென்பது ; என்னை ? இது கட்டளையடியன் 
மையின் . 

( 75 ) 


று . 


( கலிப்பாவினிறுதி ஆசிரியப்பாவானும் வெண்பாவானும் 

முடியுமெனல் ) 
388. எழுசீரிறுதி யாசிரியங் கலியே . 
389. வெண்பா வியலினும் பண்புற முடியும். 


( 76 ) 
( 77 ) 


1 . 


அல்லாதார் - தொல்காப்பியரல்லாதார் . 
இது என்றது எய்போகிடந்தானென்னேறு என்ற அடியை . 


2 . 


3641 


செய்யுளியல் 


இவை , இரண்டு சூத்திரமும் முறையானே கலிப்பாவிற்கு , 
அன்னதோர் அடி அதற்கு வகுத்தில்லாமையின் வகுக்கின்றன. 

என்றார்க்கு முதலது நேரடியும் ஈற்றது சிந்தடியுமாகக் 
கொள்ளல் அவ்வெழு நிலையுமெனின் அங்ஙனங் கொள்ளா 
மைக் கன்றே , 

ஈற்றய லடியே யாசிரிய மருங்கிற் 
றோற்ற முச்சீர்த் தாகு மென்ப . 

( தொல் . செய் . 68 ) 
எனவும் , 

இடையும் வரையார் தொடையுணர் வோரே . 
எனவும் கூறிற்றென்பது . எழுசீரிறுதி யாசிரியம் ( 388 ) எனவே , 
ஆசிரியவடி பலவும் வந்து எருத்தடி முச்சீராக வருமென்பது 
கொள்க . 

அரிதாய வறனெய்தி யருளியோர்க் களித்தலும் . 
என்னும் கலிப்பாவினுள் 

இனைநல முடைய கானஞ் சென்றோர் . 
என்பது , ஈற்றயன் முச்சீரிறுதி ஆசிரியத்தாற் கலிப்பா இற்றது . 

மணிநிற மலர்ப்பொய்கை . 
என்னும் கலிப்பாவினுள் , 

மெல்லியான் செவிமுதல் மேல்வந்தான் காலைபோ 
லெல்லாந் துயிலோ வெடுப்புக நின்பெண்டி 
ரில்லி னெழீஇய யாழ்தழீ இக் கல்லாவாய்ப் 
பாணன் புகுதராக் கால் . 

( கலி . 70 ) 
என வெண்பாவியலினானும் பண்புற வந்தவாறு . 

பண்புறவென்பது , விசேடம் ; மிக முடியுமென்றவாறு . என 
வே , ஈண்டுக் கூறாத இருசீரடியானும் நாற்சீரான் வந்த கலிப் 
பாவடியானும் ஐஞ்சீரடியானும் முடிவன கொச்சகக் கலியுள ; 
அவை இத்துணை விசேடமிலவென்றவாறு ஈண்டு விதந்து ஓதிய 
வெல்லாம் பெரும்பான்மையும் ஒத்தாழிசைக் கலிக்கென 
வுணர்க . இயல் என்றதனாற் கட்டளை வெண்பாவே வரல் 
வேண்டுவதில்லை எனக் கொள்க . பண்புற என்றதனான் மூன் 
றடியின் இழியிற் பண்புபட வாரா வெள்ளைச் சுரிதகமெனவுங் 
கொள்க . 

( 77 ) 


1 . 


2 . 


அவ்வெழுநிலை - அந்த எழுசீர்நிலை ( 388 ) 
ஈண்டு - இவ்விரண்டு சூத்திரத்துள்ளும் . 
இருசீரடி - வஞ்சியடி . 


3 . 


365 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


( யாப்பினிலக்கணம் இதுவெனல் ) 
390. எழுத்து முதலா வீண்டிய வடியிற் 

குறித்த பொருளை முடிய நாட்டல் 

யாப்பென மொழிப யாப்பறி புலவர் . 
இஃது , 
யாத்த சீரே யடியாப் பெனாஅ . 

( தொல் . செய் . 1 ) 
என நிறுத்தமுறையானே அடியுணர்த்தி யாப்புணர்த்துகின்றது . 

இ - ள் : எழுத்து முதலா ஈண்டிய அடியிற் குறித்த பொருள் 
களை முடிய யாத்தல் யாப்பாவதென்று சொல்லுவர் புலவர் 
என்றவாறு . 

அடிக்கண்ணே முடியுமெனவே , இருசீரும் முச்சீருங் 
கிடப்ப முடிய நாட்டினும் நாற்சீர்கொண்டு முடிய நாட்டினும் 
அமையுமென்பது . மாத்திரை முதலாகவென்னாது எழுத்து 
என்ற தென்னையெனின் , - எழுத்தும் அசையுஞ் சீருஞ் கொண்டி 
யன்ற ஒரோவடிக்கண்ணே இன்பஞ்செய்யும் அது ; பொருட் 
காய் இன்றியமையாமையின் எழுத்து முதலாகவென்றா 
னென்பது . ஈண்டியவடி என்பது , அவை மூன்றும் ஒன்றாகத் 
தொடர்ந்து ஈண்டிய அடியென்றவாறு . எனவே , இவற்றைப் 
பொருளின்றி வேறுவேறு செய்யாது , பொருட்டொடர்படச் 
செய்ய வேண்டுமென்பதூஉங் ( கூறி , ஓரடிக்கட் பொருளாற் செய் 
யாது , ஒழிந்த அடிக்கண் ஒரு சொல்லினைப் பகுத்து வாங்கிக் 
கொண்டு போய் வைத்தலாமென்பதூஉங் ) கூறியவாறாயிற்று . 
குறித்த பொருளென்றது , அவ்வடியில் தான் வைக்கக் கருதிய 
பொருளைப் பிறிதோர் அடியுங்கொண்டு கூட்டாது அமைந்து 


1 .. 


2 . 


3 . 


4 . 


5 . 


அது - மாத்திரை 
பொருட்காய் இன்றியமையாதது எழுத்து என்க . 
அவை மூன்று - எழுத்து , அசை , சீர் என்பன . 
இவற்றை - எழுத்து முதலிய மூன்றையும் . 
பொருளின்றி - பொருள்படாமல் . 
அடைக்கப்பட்ட வாக்கியம் ஏட்டில் இல்லை என்பர் பவானந்தம் பிள்ளை . 
வைத்திலானென்பதூஉம் என்பது S. கனகசபாபதிப் பிள்ளை பதிப்பிலுள்ள 
பாடம் . அது பொருத்தமில்லை . 
அமைந்து மாறல் - அமைந்து முடிதல் . 


6 


7 . 


8 . 


366 


செய்யுளியல் 


மாறச் செய்தல் . யாப்பறி புலவர் என்பது , அவ்வாறு செய்தல் 
வல்ல புலவர் அது கூறினாரென்றவாறு . இதுபோலச் சீரும் 
பொருண் முடிய நிற்றலின் யாத்த சீரென்றானென்பது . 


மாயோன் மார்பி லாரம் போல 
மணிவரை யிழிதரு மணிகிள ரருவி 
நன்பொன் வரன்று நாட 

னன்புபெரி துடைய னின்சொல் லினனே . 
என இது குறித்த பொருளை நாற்சீரடிதோறும் முடிய நாட்டின 
வாறு . 

மண்டில மழுங்க மறுநிறங் கிளா 
வண்டின மலர்பாய்ந் தூத மீமிசைக் 
கண்டற் கானற் குருகின மொலிப்ப . 

( அகம் . 260 ) 
என்றவழி , இருசீரானும் முச்சீரானும் நாற்சீரானுங் குறித்த 
பொருளை முடிய நாட்டினவாறு கண்டுகொள்க. 

முச்சீரான் முடிய நாட்டுவன ஒருசார் வெண்பாட்டினுட் 
பயின்று வருமென வுணர்க. 

முயற்கோடு சீவி முதுவிசும்பு போழ்ந்தான் . 
என்றவழி , எழுத்தும் அசையுஞ் சீரும் பொருளிலவாகி வந்த 
மையின் அஃதமையாது , யாப்பெனப்படாது ; சொல்லிலக்கணத் 
தாற் சொற்றொறும் பொருளுடையனவாயினு மென்பது . 

3மணிவெண் ணகைவன முலைமதி முகமலர் 

விழியிணைச் செவ்வாய் மென்னடைப் பேதை . 
என்றவழியும் , முதலடிக்கட் பொருட்டொடர்பினை அறுத்துங் 
குறைத்துஞ் செய்தமையின் அதுவும் யாப்பறி புலவரான் யாப் 
பெனப்படா தென்றவாறு . 

( 78 ) 


1 . 


2 . 


3 . 


து - அடி . 
இது இருசீரானும் முச்சீரானும் நாற்சீரானும் முடிய நாட்டியது . 
இவ்வடி பொருடடொடர்வினை அறுத்துக் குறைத்துக் செய்தது . முதலடிக் 
கண் பொருள் முடியாமையின் . இனி . மணிகை , வனமுலை , மதிமுகம் , மலர் 
விழியிணை என்று பொருள் தொடராது பிரிந்து நிற்றலின் பொருட் 
டொடர்பினைச் சீர்க்கண்ணும் அறுத்துக் குறைத்துக் செய்ததாயிற்று . 


367 ) 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


( யாப்பின் பகுதி இவையெனல் ) 
391. பாட்டுரை நூலே வாய்மொழி பிசியே 

யங்கத முதுசொலோ டவ்வேழ் நிலத்தும் 
வண்புகழ் மூவர் தண்பொழில் வரைப்பி 
னாற்பெய ரெல்லை யகத்தவர் வழங்கும் 

யாப்பின் வழிய தென்மனார் புலவர் . 
இச்சூத்திரம் அரிமாநோக்கு , மேற்கூறிய யாப்பிற்கும் வருகின்ற 
மரபிற்கும் அப்பகுதியுரிமை கூறினமையின். 


இ - ள் : பாட்டும் , உரையும் , நூலும் , வாய்மொழியும் , பிசியும் , 
அங்கதமும் , முதுசொல்லுமென்று சொல்லப்பட்ட அவ்வேழு 
நிலத்தும் , 
வடவேங்கடந் தென்குமரி யாயிடை . 

(பாயிரம் 
நாட்டார் நடாத்துகின்ற செய்யுளின் பெயரே தனக்குப் பெய 
ராகவுமுடைத்து மேற்கூறிய யாப்பு என்றவாறு . 

எனவே , மேற்குறித்த பொருளை அடிக்கண் முடிய நாட்டல் 
யாப்பென்றான் , அதுவேயன்றி இப்பகுதிப்படச் செய்தலும் யாப் 
புறுப்பே யென்றானாம் . இவ்வேழுவகையானுஞ் செய்தன் மர 
பென எதிரது நோக்கிற்று . பாட்டு உரை நூல் என்பவற்றிலக் 
கணம் முன்னர்ச் சொல்லும் . யாப்பின் வழியதென்பது இவ் 
வேழு வகைப்பட்ட யாப்பின் பெயரது மரபாகும் யாப்பாகிய உறுப் 
பென்றவாறு . இதனை நூல் யாப்புப் போற் கொள்க . இப் பகுதி 
தாந் தமிழ்நாட்டு மரபாகலின் மரபென்னும் உறுப்பு மரபென 
எதிரது நோக்கிற்று. வண்புகழ்மூவர் என்பது , வளனுடைமையாற் 
புகழ்பெற்றா ரென்றவாறு ; அஃதாவது , கொடுத்துப்பெறும் 
புகழெனக் கொள்க . மூவரெனப்படுவார் தமிழ்நாட்டு மூவேந் 
தருமாயினார் . தண்பொழில் வரைப்பு என்பது , நிலத்துக்கு 


1 , 


யாப்புப்போற் கொள்க என்றது தொகுத்தன் முதலிய நான்கும் நூல் 
யாப்பென்று பெயர்பெற்றாற்போல இந்த யாப்புறுப்பும் இவ் வெழுவகைப் 
பகுதியையு மடக்கி யாப்பு என்று பெயர்பெறுமென்றபடி . 
மூவேந்தர் - சேர சோழ பாண்டியர் . 


2 . 


368) 


செய்யுளியல் 


நிழல் செய்யும் நாவலம் பொழிலுள் வரைந்து கொள்ளப்படும் 
வரைப்பினையுடைய வென்றவாறு . தண்பொழிலுடைமையின் 
நாவலந் தண்பொழிலெனப்பட்டது . நாற்பெயரல்லை யகமென் 
பது , தமிழ் நாடென்றவாறு . வடவேங்கடந் தென்குமரியன்றிக் 
கிழக்கும் மேற்கும் கடலெல்லை கூறினானோவெனின் , - அறியாது 
கடாயினாய் ; வரையறை யிலவென்று கூறாதனவெல்லாங் களைந்து 
கொள்ளப்படுவனவல்ல ; வகை கூறாமையுந் தமிழ் கொள்ளப் 
படுங் கண்டாய் ; அவர் வழங்கும் யாப்பின் வழிய தென்பது அந் 
நாட்டார் வழங்கும் யாப்புப்பகுதி அவை என்றவாறு . தமிழ் 
நாட்டார் வழங்கும் மரபுப்பகுதி அவையெனவே யாப்பும் மர 
புங் கருதியதாயிற்று இச்சூத்திரமென்பது இதனாற் பெற்றாம் . 

வடவேங்கடந் தென்குமரி யாயிடை . 
என்புழி நான்கெல்லையும் கூறினானென்பது . 

( 79 ) 
(மரபாவது இதுவெனல் ) 
392. மரபே தானு 

நாற்சொல் லியலான் யாப்புவழிப் பட்டன . 
இது , நிறுத்தமுறையானே மரபினை விளங்கக் கூறுகின்றது . 

இ - ள் : மரபேதானும் - அங்ஙனங் கூறப்பட்ட மரபு தானும் . 
ஏகாரம் பிரிநிலை ; உம்மை இறந்தது தழீஇயிற்று ; மேல் எழு 
வகையான் யாக்கப்படுதன் மரபென்றமையின் , மரபேதானு 
மென்றானென்பது . நாற்சொல் - பெயர்ச்சொல் வினைச்சொல் 
டைச்சொல் உரிச்சொல் ; இயற்சொல் திரிசொல் திசைச் 


1 . 


2 . 


3 . 


நாவல் - ஒரு மரம் . இதுபற்றி நாவலந் தண்பொழில் (சம்புத்தீவு ) என்று 
பெயர் பெற்றது . 
தமிழ் என்பது தழீஇ என்றிருந்திருக்க வேண்டும் . 
யாப்பின் மரபுப்பகுதி என்றிருத்தல் வேண்டும் . யாப்பின் வழியது என்பதற்கு 
முன்னுரைத்த விரிவுரை நோக்குக . 
யாப்பின் மரபுப்பகுதி என்றிருத்தல் வேண்டும் . 
வடவேங்கடம் என்பது தொடங்கியுள்ள வாக்கியம் முன்வரும் வடவேங் 
கடம் எனத் தொடங்கியுள்ள வாக்கியத்துக்கு முன் வரல் வேண்டும் . 
அங்ஙனங் கூறப்பட்ட- எழுவகையாக முற்கூறப்பட்ட . 


4 . 


5. 


6 . 


369 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


சொல் வடசொல்லெனினும் அமையும் . இயலான் - நாற் சொல்லி 
னையும் உலகத்தார் வழங்குகின்ற வழக்கு வடிவினான் . யாப்பு 
வழிப்பட்டன மேற்பகுத்த யாப்புவழிப் பொருத்தமுடைத் 
தாகிக் கிடப்பது என்றவாறு . 

அஃதாவது , வழக்கெனவுஞ் செய்யுளெனவும் இடை தெரி 
யாமல் ஒருவாய்பாட்டான் வழக்குஞ் செய்யுளுமாகி ஒரு சொற் 
றொடரினைச் சொல்லியதுபோலச் செய்யுள் செய்தலென்ற 
வாறு . ‘சாத்தனுண்டான் , கொற்றனுண்டான் எனவும் , சாத்தனுறங் 
கினான் , கொற்றனுறங்கினான் எனவும் , சாத்தனை யறியாதார் . 
ஒருவரையு மறியாதார் எனவும் , சாத்தனிற் கொற்றன் போமே 
எனவும் நின்ற வழக்கியலை முறையானே ஆசிரியமும் வெண் 
பாவுங் கலிப்பாவும் வஞ்சியுமாகப் பரப்பப்பட்ட யாப்பு வழிப் 
படுத்துக் கண்டுகொள்க. 


ஓதியு மோதா ருணர்விலார் . 


( நாலடி . 270 ) 


என்னுஞ் செய்யுள் வழக்கிற்றாகவும் சொல்லப்படும் . வழக்கு 
வடிவினா னெனவே சொன்மரபும் பொருண்மரபும் அடங்கக் கூறி 
னான் ; என்னை ? பொருளன்றி நாற்சொல்லையும் வழங்காரா 
கலின் ; எனவே , சொல்லும் பொருளும் அவ்வக்காலத்தார் வழங்கு 
மாற்றானே செய்யுள் செய்க என்பதாயிற்று . இதனது பயன் : ஒரு 
காலத்து வழங்கப்பட்ட சொல் ஒருகாலத்திலவாகலும் பொருள் 
வேறுபடுதலும் உடைய . அவை : அதோளி இதோளி உதோளி 
( கலி - 116 ) எனவுங் குயின் எனவும் இவை ஒருகாலத்துளவாகி 
இக்காலத்திலவாயின. அவை முற்காலத்துளவென்பதே கொண்டு 
வீழ்ந்தகாலத்துஞ் செய்யுள் செய்யப்படா . அவை ஆசிரியர் நூல் 


1 . 


2. 


3 . 


மரபாவது நாற்சொற்களும் வழக்கின்கண் வழங்கு கின்றபடியே செய்யுளி 
கண்ணும் யாக்கப்பட்டுக் கிடப்பது . யாத்தல் - இயைத்தல் ; வழக்குமரபே 
செய்யுளாதலின் செய்யுண் மரபு மதுவாகும் . 
இடை - இடம் ; வேறுபாடுமாம் . 
பரப்பப்பட்ட - படுக்கப்பட்ட என்றிருப்பது நலம் . 
தொல் - எழுத்ததிகாரத்து , “ சுட்டு முதலாகிய இகர விறுதியும் " என்பதனால் 
முடிக்கப்பட்ட அதோளி முதலியனவும் " குயின் என் கிளவி இயற்கை 
யாகும் ” என்பதனால் முடிக்கப்பட்ட குயின் என்கிளவியும் தொல்காப்பியர் 
காலத்து வழங்கின என்பது பெறப்படும் . இவை தொல் - சொல்லதிகாரத்து 
" கடி சொல் லில்லை காலத்துப் படினே ” என்னுஞ் சூத்திரத்து ஒன்றென 
முடித்தலாற் கடியப்பட்டன. 


4 . 


370 


செய்யுளியல் 


செய்தகாலத் துளவாயினுங் கடைச்சங்கத்தார் காலத்து வீழ்ந் 
தமையிற் பாட்டினுந் தொகையினும் அவற்றை நாட்டிக் கொ ண்டு 
செய்யுள் செய்திலர் ; அவற்றுக்கு இது மரபிலக்கணமாகலி 
னென்பது . 

இனி , பாட்டினுந் தொகையினும் உள்ள சொல்லே மீட் 
டொருகாலத்துக்கு உரித்தன்றிப் போயினவும் உள ; அவை முற் 
காலத்துளவென்பதே கொண்டு பிற்காலத்து நாட்டிச் செய்யுள் 
செய்யப்பெறா என்பது . 

இனி , பொருளும் இவ்வாறே காலத்தானும் இடத்தானும் 
வேறுபடுதலுடைய . ஒருகாலத்து அணியுங் கோலமும் ஒரு 
காலத்து வழங்காதவுள. ஓரிடத்து நிகழும் பொருண் மற்றோரி 
டத்து நிகழாதனவுமுள. அவ்வக் காலமும் இடனும் பற்றி ஏற்ற 
வாற்றாற் செய்யுள் செய்யவேண்டு மென்பது . ஒரு காலத்துக் 
3 குழைபெய்தாரென்றும் , ஒருகாலத்துக் “ குழல்பட முடித்தாரென் 
றும் ஆண்மக்களை ஒழிந்த காலத்தும் அது கூறார் . பதினெண் 
பாடைத் தேசிகமாக்கள் அணியினையுங் கோலத்தினையும் 
விரவிக் கூறாது அவ்வந்நாட்டாரே பூணுமாற்றானும் புனையு 
மாற்றானும் ஏற்பச் சொல்லுதல் மரபு . 

இனி, நான்கு நிலத்தினும் ஓரிடத்துப் பொருளை ஓரிடத்த 
வாகச் சொல்லுதலும் , உலகொடு மலைதலும் , சமயங்களொடு 
மலைதலும் , கலையொடு மலைதலும் பிறவும் இன்னோரன் 
னவும் பொருண்மரபின் பாற்பட்டடங்கும் . இவை நாடக 
வழக்கின் ஆமென்பது முன்னர் அகத்திணையியலுட் கூறினாம் . 

புலிப்பற் கோத்த புலம்புமணித் தாலி 

யொலிக்குழைச் செயலை யுடைமா ணல்குல் . ( அகம் . 7 ) 
என்பது , பருவத்துக்கேற்ற அணிகூறியது . 


1 . 


2 . 


3 . 


பாட்டினுந் தொகையினும் என்றது பத்துப் பாட்டினும் எட்டுத்தொகை 
யினும் என்றபடி . 
போயின - வினைப்பெயர் . 
குழை - தோடு . 
குழல் - பெண்கள் மயிர்முடிக்கும் ஐம்பாலுள் ஒன்று . 
தேசிகம் - தேச சம்பந்தம் . 
இவை - ஓரிடத்துப் பொருளை ஓரிடத்துப்பொருளாகச் சொல்லுதன் முதலியன. 
பருவம் - வயசுப்பவருவம் . ஈண்டுப் பேதைப்பருவம் . 


4 . 


5 . 


6 . 


7. 


371 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


கொல்வினைப் பொலிந்த கூர்ங்குறும் புழுகின் 
வில்லோர் தூணி வீங்கப் பெய்த 
வப்புநுனை யேய்ப்ப வரும்பிய விருப்பை 

செப்பட ரன்ன செங்குழை யகந்தோ 
5 றிழுதி னன்ன தீம்புழற் றுய்வா 

“ யுழுதுகாண் டுளைய வாகி யார்கழல் 
பாலி வானிற் காலொடு பாறித் 
துப்பி னன்ன செங்கோட் டியவி 

னெய்த்தோர் மீமிசை நிணத்திற் பரிக்கு 
10 மத்த நண்ணிய வங்குடிச் சீறூர்க் 

கொடுநுண் ணோக்கின் மகளி ரோச்சிய 
தொடிமா ணுலக்கைத் தூண்டுரற் பாணி 
நெடுமால் வரைய குடிஞையொ டிரட்டுங் 

குன்றுபி னொழியப் போகி யுரந்துரந்து 
15 ஞாயிறு படினு மூர்சேய்த் தெனாது 

துனைபரி துரக்குந் துஞ்சாச் செலவி 
னெம்மினும் விரைந்துவல் லெய்திப் பன்மா 
ணோங்குயர் நல்லி லொருசிறை நிலை இப் 

பாங்கர்ப் பல்லி படுதொறும் பரவிக் 
20 கன்றுபுகு மாலை நின்றோ ளெய்திக் 

கை கவியாச் சென்று கண்புதையாக் குறுகிப் 
பிடிக்கை யன்ன பின்னகந் தீண்டித் 
தொடிக்கை தைவரத் தோய்ந்தன்று கொல்லோ 

நாணுடை மிடைந்த கற்பின் வாணுத 
25 லந்தீங் கிளவிக் குறுமகண் 

மென்றோள் பெறனசைஇச் சென்றவெ னெஞ்சே . ( அகம் . 9 ) 
என்றவழிக் குறிஞ்சிக்கும் முல்லைக்கும் ஏற்றபொருள் தத்தம் 
மரபிற்றாய் வந்தன பலவுங் கண்டு கொள்க . 

மற்றும் நாற்சொல்லியலென்பது , வழக்காயின் அது செய்யுட் 
குரிய திரிசொற்கும் ஏற்றவாறென்னையெனின் , - அவையுஞ் சான் 
றோர் வழங்கினவாறன்றி வேறுபடக் காட்டப்படாவெனவும் ,, 


1. 
2 . 
3 . 
4 . 
5 . 
6 . 
7. 
8 . 
9 . 


கொல்வினை - கொற்றொழில். 
புழுகு - அம்பின் மொட்டு 
துய்வாய் - பூ ஆகுபெயர் . 
உழுதுகாணல் - துளைதாள்நீக்கிக்காணல் . ஆர் - ஆர்க்கு . 
காலொடு - காற்றல் . 
துப்பு - பவளம் . 
செங்கோடு - சிவந்தமேடு . 
நெய்த்தோர் - இரத்தம் . 
திரிசொல்லும் சான்றோர் வழக்காதலின் வழக்கினுள் அடக்கினான் என்றபடி . 


372 


செய்யுளியல் 


அவற்றுள்ளும் காலம்பற்றித் திரிந்தனவும் உளவாயினும் அவை 
தவிர்த்துச் செய்யுள் செய்யப்படுமென்றற்கும் ‘நாற்சொல்லிய 
லான் என அடங்கக் கூறினானென்பது . மலையென்றதனைப் 
பிறங்கலென்றா ரென்று இக்காலத்துச் செய்யுள் செய்யுங்கால் 
அப்பொருண்மையானே உயரென்று செப்பவோவெனின் அது 
மரபன்று . 
இனிக் குடவாயிலென்பதனை , 
கொற்றச் சோழர் குடந்தை வைத்த , 

( அகம் . 60 ) 
எனவும் , 
உறையூரென்பதனை, 
பிறங்குநிலை மாடத் துறந்தை போக்கி . 

( புறம் . 69 ) 
எனவும் மேலையார் திரித்தவகையானே இக்காலத்துந் திரித் 
துக் கொள்ளப்படுவன உள . அவை களந்தை என்றற்றொடக் 
கத்தன. பிறவும் இவ்வாறு வருவனவும் அறிந்து கொள்க . 
கடையாயார் நட்பிற் கமுகனையர் . 

(நாலடி . 216 ) 
என இதனுள் ஓரினத்தனவாகிய புல்லே கூறி ஒழிந்த மரங்க 
ளொப்பன உளவாயினும் உடன்கூறாராயினார் . இன்னோரன் 
னவுஞ் செய்யுட்கு மரபெனப்படுமென்பது . 

மற்று , பாட்டுரை நூலே என எழுவகை வகுத்த பகுதியை 
யுஞ் செய்யுட்கு மரபென மேற்கூறினான் ; அதனானே இவ்வேழு 
வகையானன்றி ஆரியர் வேண்டுமாற்றானும் பிறபாடை மாக்கள் 
வேண்டுங் கட்டளையானுந் தமிழ்ச் செய்யுள் செய்தல் மரபன் 
றென்றவாறு . 

(80) 


1 . 


களந்தை - களத்தூர் . 

கடையாயார் நட்பிற் கமுகனைய ரேனை 
யிடையாயார் தெங்கி னனையர் - தலையாயா 
ரெண்ணரும் பண்ணைபோன் றிட்டஞான் றிட்டதே 

தொன்மை யுடையோர் தொடர்பு . 
என்னும் (நாலடி . 216 ) செய்யுளில் கமுகு தெங்கு பனை என்னும் மூன்றும் 
புறக்காழனவாதலின் புல்லினமென்றார் . " புறக்காழனவே புல்லெனப்படுமே 
என்பது ( தொல்காப்பியம் மரபியல் . 85 ) சூத்திரம் . 
ஆசிரியர் என்னு முற்பாடம் பொருத்தமில்லை . 


3 . 


373 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


( இன்னவோசை ஆசிரியப்பாவெனல் ) 
393. அகவ லென்ப தாசிரி யம்மே . 
இது , நிறுத்தமுறையானே தூக்கு உணர்த்துவா னெழுந் 
தான் , அஃதாவது பாவினைத் துணிக்கப்படுவதாகலான் அப்பா 
வினை உணர்த்துகின்றா னென்பது . நிறுக்கப்படுபொருள் பொன் 
னானும் வெள்ளியானும் ஒன்றுபெற்ற வழியன்றிக் கழஞ்சுந் 
தொடியுந் துலாமுமெனத் துலைக்கோலால் தூக்கி அளக்கு 
மாறில்லை ; அதுபோலப் பாவின்றித் தூக்கியளக்கப்படும் 
பொருள் இன்மையானும் , பாவினை ஏழுநிலத்தெழுந்த செய்யுள் 
அடி வரையறையுடைய பாட்டிற்கு இன்னவாறு வந்த தென்றறி 
விப்பது தூக்காகலானும் , எல்லாப் பாவினுக்குந் தூக்குப் பொது 
வாகலானும் பாவொடு புணர்த்தே தூக்குணர்த்தப்பட்டது . 

இ - ள் : அகவல் என்பது ஆசிரியம்மே - வழக்கினுள் அகவ 
லென்று வழங்கப்படும் பாவினை ஆசிரியத்திற்குரிய பாவென்ப 
என்றவாறு . 

அகவிக் கூறுதலான் அகவல் எனக் கூறப்பட்டது . அஃதா 
வது , கூற்றும் மாற்றமுமாகி ஒருவன் கேட்க அவற்கு ஒன்று 
செப்பிக் கூறாது தாங்கருதியவாறெல்லாம் வரையாது சொல்லு 
வதோ ராறும் உண்டு . அதனை வழக்கினுள்ளார் அழைத்த 
லென்றுஞ் சொல்லுப ; அங்ஙனஞ் சொல்லுவார் சொல்லின் 


1 . 


2 . 


3 . 


4 . 


5 . 


எழுந்தான் - வினையாலணையும் பெயர் . அஃதாவது - தூக்காவது . 
ஆனும் என்பன விகற்பப்பொருளில் வந்தன . 
பா - ஓசை ; செய்யுளை அறிவிப்பது . 
செய்யுள் என்பது செய்யுளுள் என்றிருத்தல் வேண்டும் . 
அகவல் - அழைத்தல் . “ அகவன் மகளே அகவன் மகளே ” ( குறு . 23 ) என்னும் 
பாட்டையும் அதன் உரையையும் நோக்குக . 
கூற்று - ஒருவர் ஒன்று கூறுவது . ஒருவர் வினாவிற் கூறுவதுமாம் . மாற்றம் - 
அதற்கு மறுமாற்றம் பின் ஒருவர் கூறுவது . விடையாகக் கூறுவதுமாம் . 
ஆகிச் சொல்வது என இயையும் இதனை இக்காலத்தும் கூறுவதுமாம் 
களைக்கூத்தர்பாற் காணலாம் . கேடபச் செப்பிக்கூறாது என இயைக்க . 
ஆகி என்பதனைக் கூறாது என்பதனோடு முடிப்பது சிறப்பன்று . 
அழைத்தல் - அழைத்தல் கூறல் . 


6. 


7 . 


3741 


செய்யுளியல் 


கண் எல்லாந் தொடர்ந்து கிடந்த ஓசை அகவலெனப்படும் ; 
அவை : தச்சுவினை மாக்கள் கண்ணும் , களம்பாடும் வினைஞர் 
கண்ணும் , கட்டுங் கழங்குமிட்டு உரைப்பார்கண்ணும் தம்மில் 
உறழ்ந்துரைப்பார்கண்ணும் , பூசலிசைப்பார்கண்ணும் கேட்கப் 
படும் . கழங்கிட்டுரைப்பார் அங்ஙனமே வழக்கினுள்ள தாய்க் 
கூறும் ஓசை ஆசிரியப்பாவெனப்படு மென்றவாறு . 

( இன்னவோசை வெண்பாவெனல் ) 
394. அஃதான் றென்ப வெண்பா யாப்பே . 
இது ? வெண்பாவாமாறு உணர்த்துதல் நுதலிற்று . 

ள் : மேற்கூறிய அகவலோசையன்றிச் செப்பிக் கூறும் 
ஓசை எல்லாம் வெண்பாவெனப்படும் என்றவாறு . 

யாப்பென்றதனான் அப் பாக்கள் செய்யுண் முழுதும் ஒருங்கு 
தழீஇக் கிடக்குமென்பது கொள்க . அகவிக் கூறாது ஒருவற் 
காருவன் இயல்புவகையானே ஒரு பொருண்மை கட்டுரைக் 
குங்கால் எழும் ஓசை செப்பலோசை யெனப்படும் . இவ்வி 
ரண்டுமல்லது வழக்குனுள் இன்மையான் அஃதான் றெனவே 
4 அதனிலக்கணம் போல்வதாயிற்று . 

(82) 


( இன்னவோசை கலிப்பாவெனல் ) 
365. துள்ள லோசை கலியென மொழிப. 
இனி , துள்ளலுந் தூங்கலும் செய்யுட்கணன்றி வழக்கினுஞ் 
செய்யுளிலும் ஒப்பவருவனவல்ல ; அவற்றுள் , துள்ளலோசை 
உணர்த்துகின்றது . 

இ - ள் : துள்ளலோசையென்பது , வழக்கியலாற் சொல் 
லாது முரற்கைப்படுமாற்றால் துள்ளச்சொல்லும் ஓசை ; அது 
கலிப்பாவெனப்படும் என்றவாறு . 

( 83) 


1 . 


2 . 


3 . 


களம் - போர்க்களம் . 
உறழ்ந்து - மாறுபட்டு . 
பூசல் - போர் . 
அதன் - வெண்பாவின் . 
போல்வது - பெறுவது என்றிருப்பது நலம் . நச்சருரை நோக்குக . 
முரலல் - துள்ளி ஒலித்தல் . 


4. 


5 . 


6 . 


375 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


( இன்னவோசை வஞ்சிப்பாவெனல் ) 
396. தூங்கலோசை வஞ்சி யாகும் . 


- 


இது தூங்கலோசை யுணர்த்துதல் நுதலிற்று . 

ள் : அடியிற்றூங்காது சீர்தொறுந் தூங்குமோசை 
தூங்கலோசை எனப்படும் . அது போலும் வஞ்சிப்பாவாவது 
என்றவாறு . 

( 84 ) 
( மருட்பா இவ்வாறு வருமெனல் ) 
397. மருட்பா வேனை யிருசா ரல்லது 

தானிது வென்னுந் தனிலை யின்றே . 
இது , மருட்பாவிற்கு வேறுபாடு இல்லை என்பது உணர்த் 
துதல் நுதலிற்று . 

ள் : மருட்பாவிற்கு உறுப்பாவது ஒழிந்த இருகூறு 
மல்லது தானாக வேறுபடுத்து இதுவெனக் காட்டுந் தனிநிலை 
யின்று என்றவாறு . 

எனவே , இரண்டன் கூட்டத்துக்கண்ணது மருட்பாவாவ 
தென்றவாறு . பரிபாடற்கு இருசார் அன்மையின் ஈண்டுக் கூறிற் 
றிலர். அது மேற்கூறுப . ஏனை இருசார் என்றதென்னை யெனின் , 
இச்சூத்திரத்து முன்னர் அதிகாரப்பட்டு நின்ற துள்ளலோசையுந் 
தூங்கலோசையு மல்லது , அங்ஙனஞ் செய்யுட்கு உரியவன்றி 
வழக்கிற்கு வருவனவாகி ஒழிந்து நின்ற செப்பலும் அகவலுமே 
என்றற்கு அவ்வாறு கூறினானென்பது . அவை இரண்டுங் 
கொள்ளுங்கால் நிறுத்தமுறையாற் கொள்ளாது , எதிர்சென்று 
கொள்ளப்படும் . கொள்ளவே செப்பன் முன்னாகவும் அகவல் 
பின்னாகவும் வருவதாயிற்று மருட்பா . இனி நிறுத்தமுறையானே 
கொள்வார் வெண்பா முதல்வந்து அகவல் பின்னாக வருவது 
மருட்பாவென்றெனவும் . வெண்பா வொழித்து ஒழிந்த பாத் 
தம்முண் மயங்குவனவே மருட்பாவெனவுங் கூறுப . கலிப்பாவும் 


1 . 


2 . 


போலும் என்பது பெறுவது என்றிருப்பது நலம் . 
இருசார் இன்மையின் என்றிருப்பது நலம் . S. கனகசபாபதிப்பிள்ளை 
பதிப்புப் பொருத்தமின்று . 
அல்லது என்பது ஒழிந்துநின்ற என்பதோடு முடியும் . அல்ல எனினுமாம் . 
அவ்வாறு கூறினான் என்றது . ஏனை இருசார் என்று கூறினார் என்றதை . 


3 . 


4. 


376 


செய்யுளியல் 


வஞ்சிப்பாவும் ஆசிரியத்தோடும் வெண்பாவோடும் மயங்கியிறி 
னும் மருட்பாவெனப்படாமையின் அது பிழைக்கு மென்பது . ( 85 ) 


( அப் பாக்களானேயே பாட்டு வருமெனல் ) 
398. அவ்விய லல்லது பாட்டாங்குக் கிளவார் . 


இது , மேலவற்றிற்கு ஓர் வரையறை கூறுகின்றது . 

இ ள் : மேற்கூறிய நான்குபா விலக்கணத்தானல்லது 
பாட்டின்கண் வேறுபாக் கூறப்படாது என்றவாறு . 

இது கூறிப்பயந்த தென்னையெனின் , - மேற்கூறிய பாக்க 
ளாற் பெயர் கூறாத செய்யுட்களும் , அவை பாவாகவரினல்லது 
வேறு தமக்குப் பாவிலவென்பதூஉம் , 


மருட்பா வேளை யிருசா ரல்லது 
தானிது வென்னுந் தனிநிலை யின்று . 


( 397 ) 


எனவே , அவ்விரண்டன் கூட்டத்தின்கண்ணும் வேறோர் பாப் 
பிறக்குமென்று கொள்ளினுங் கொள்ளற்க வெனவும் , பிற் 
காலத்து நூல் செய்யும் ஆசிரியர் பிறவகையாற் பாவுறுப்பினை , 
மயக்கம்பட வேண்டுவாருளராயின் அவரை விலக்கியு கூறிய 
வாறு . அல்லதூஉம் மாணாக்கன் இதன் முதனூல் செய்த ஆசிரி 
யன் பண்ணுந் திறனும் பகுத்தானைக் கண்டு இவற்றையும் 
பாவும் இனமுமெனப் பகுத்தான்கொலென்று ஐயுறாமை விலக்கி 
இயனூலுள் அவ்வாறு கூறிற்றிலனெனச் சொல்லினானென் 
பது . நான்கு பாவினையும் நோக்கி ஆங்கு என்றான் ; ஐந்து 
செய்யுளை நோக்கி அவ்வியல் என்றானென்பது . 

( 86 ) 


4 


1 . 


2 . 


ஆசிரியவீற்றானும் வெண்பா வீற்றானும் முடியும் கலியும் வஞ்சியும் 
அவ்விரண்டோடும் மயங்கியும் மருட்பாவென்று சொல்லப்படாமையின் 
அது பிழைக்கு மென்றபடி . 
அவை மேற்கூறிய அகவன் முதலிய நான்கும் . பா - ஈண்டு ஓசை . 
முதனூலாசிரியரின் - அகத்தியன் . 
இயனூல் - இயற்றமிழ் நூல் . இயல் - இலக்கணம் . 
ஐந்து செய்யுளாவன - ஆசிரியப்பா , வெண்பா, கலிப்பா , வஞ்சிப்பா , மருட்பா 
என்பன . 


3 . 


4. 


5 . 


377 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


( தூக்காவது இதுவெனலும் அது நடக்குமிடம் இவைஎனலும் ) 

399. தூக்கியல் வகையே யாங்கென மொழிப. 
இது , தூக்காமா றுணர்த்துகின்றது . 

ள் : தூக்கெனப்பட்ட உறுப்பு நடக்கும் இடவகை 
அச்சொல்லப்பட்ட நான்கிடமுமாம் என்றவாறு . 

ஆங்கென்றது அப்பெற்றித்து என்றவாறாகக் கொள்ளற்க . 
அவ்விடம் தூக்கு இயலும் இடப்பகுதி என்றவாறு ; என்றார்க் 
குந் தூக்கினது இலக்கணம் ஈண்டுக்கூறியதிலனாலெனின் , 
தூக்கென்பது சொல்லின்முடியு மிலக்கணத் திற்றது . தூக்கென் 
பது , நிறுத்தலும் அறுத்தலும் பாடலுமென்றின்னோரன்ன 
வற்றுமேல் நிற்கும் ; ஈண்டும் அவ்வாறே பாவினை இத்துணை 
யடியென நிறுத்துக் கூறுபாடறிதலும் , அவ்வத் தூக்குள்வழிச் 
சொல்லுவாரது உறுப்பு விகாரப்பட்டு ஓடுவது போன்று , அசை 
யுமாறுங் கண்டுகொள்க . இனி , அதுதான் இன்னபொருளை 
அறுத்து நிற்கு மென்பான் பாக்கூறி அப்பாவின் கண்ணது இவ் 
விறுதியென்றான் ; எனவே , இனிக்கூறாதுநின்றதில்லை தூக்கிற்கு 
வேண்டும் இலக்கணமென்பது . இக்கருத்தினானே தூக்கினைப் 
பாவெனினும் அமையும். 

பாவென மொழியினுந் தூக்கினது பெயரே . 
எனப் பிறருஞ் சொல்லும். 

அகவலோசைக்கண் தூக்குவருங்கால் இருசீர்முதலா எண்சீர் 
காறும் பரந்துபட்ட அகவலோசையை நாற்சீர்க்கண்ணே 
துணித்துக்கொள்ள , அஃது ஆசிரியத்தூக்காமென்றவாறு . இரு 
சீரால் துணிப்ப ஆசிரியவோசையாகாது ; முச்சீரால் துணிப் 
பினும் ஆசிரியவோசையாம் ; என்னை ? ஈற்றயலடி முச்சீர்த்தா 
மெனவும் , இடையும் வரையாரெனவுங் கூறினமையின் அஃதேல் , 


1 . 


2 . 


3 . 


4 . 


இற்றது - முடிந்தது . 
பாடல் - அவ்வரையறை அளவைச் சொல்லல் . 
கூறுபாடறிதல் - வரையறுத்தல் . 
ஓடுவது - ஓதுவது என்றும் பாடம் . அதுவே பொருத்தம்போலும் . ஓதுதல் 
சொல்லுதல் , அவ்வத் தூக்கை ஓதுதல் . 
இவ்விறுதி - என்பது இவ்வறுதி என்று காணப்படுகின்றது . அதுவே பொருத்தம் . 
S. கனகசபாபதிப்பிள்ளை பதிப்பு நோக்குக . 


5 . 


378 


செய்யுளியல் 


அடிவகையானே அறுதியுணர்த்து மாகலின் தூக்கு எவன் செய்யு 
மெனின் , - அவ்வடியினையுந் தூக்கானன்றி உணர்த்தலாகாது ; 
என்னை ? இருசீர் முதலாகப் பலசீர் தொடர்ந்த வழித் தூக்கு 
அறுப்புக்கொண்டன்றி இத்துணைச்சீர்கொண்ட அடி இஃ தென் 
பது அறியலாகாமையின் . அல்லதூஉம் , ஆசிரியத்துள் எண்சீர் 
தொடர்ந்தும் பாச்சென்றவழி அதற்கு வருமெனப்பட்ட 
முச்சீரடியும் ஐஞ்சீரடியுமாகாது நாற்சீரடி இரண்டென்று 
அறிதற்குக் கருவி தூக்கென்பது கொள்க ; அல்லாக்கால் , 

உள்ளார் கொல்லோ தோழி முள்ளுடை 

யலங்குகுலை யிந்தின் சிலம்பிபொதி செங்காய் ( ஐங்குறு ) 
என்றவழி , உள்ளார் , முள்ளுடை என்பன அடியெதுகையாக 
முச்சீரடியும் ஐஞ்சீரடியு மெனக்கொண்டு மயக்கமாமென்பது . 

நரந்த நாறுந் தன்கையாற் 
புலவுநாறு மென்றலை தைவரு மன்னே . 

( புறம் . 235 ) 
என்றவழி , எண்சீரான் இரண்டு நாற்சீரடி வந்தனவென்று 
கோடுமன்றே தூக்கின்றாயினென்பது . 

தூங்கலோசை அவைபோல நாற்சீரடிக்கணன்றி இருசீர்க் 
கண்ணும் சிறுபான்மை முச்சீர்க்கண்ணும் தூக்குக் கொள்ளப் 
படும் . அங்ஙனங் கொள்ளாக்கால் இருசீரடியெனவும் முச்சீரடி 
யெனவுந் தூக்கின்றி இடைதெரியப்படாவென்பது . ( 87 ) 

( தொடைவகை இவை எனல் ) 
400. மோனை யெதுகை முரணே யியைபென 

நானெறி மரபின தொடைவகை யென்ப . 
இது , 
மரபே தூக்கே தொடைவகை எனாஅ . 

( 313 ) 
என நிறுத்தமுறையானே , தூக்குணர்த்தித் தொடைவகை 
உணர்த்துவா னெழுந்தான் . அவைதாம் இவையெனப் பெயரும் 
முறையுந் தொகையு முணர்த்துதல் நுதலிற்று . 


1 . 


2. 


தூக்கு அறுப்பு - தூக்கினது அறுப்பு , 
புலவு என்பதை முன்னடியோடு சேர்ப்பின் நாற்சீரடியாம் . 
இடை - வேறுபாடு ; அளவுமாம் . 


3 . 


379 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


ள் : மோனைத்தொடையும் எதுகைத் தொடையும் 
முரண்டொடையும் இயைபு தொடையுமென நான்கு வகைப் 
படும் தொடை என்றவாறு . 

நெறி மரபு என்பது , நெறிப்பட்ட தொடையிலக்கணம் 
துவென்றவாறு . எனவே , 


அளபெடை தலைப்பெய வைந்து மாகும் . 

( 401 ) 
என்றவழி , இதுபோலச் சிறந்ததன்று அளபெடைத்தொடை 
என்பதாம் ; என்னை ? அதுவும் வழுவமைத்துக்கொண்ட எழுத் 
தாகலானென்பது . தொடைவகை என்பது தொடைப்பகுதி 
பலவுமென்றவாறு . அவை மேற்கூறுமாற்றான் மோனைநான் 
கும் , எதுகை பதினைந்தும் , முரண் ஐந்தும் , இயைபு இரண்டு 
மென்று இவ்வுகைப்படுதலும் , இனி ஈண்டு எண்ணப்பட்ட 
தொடைப்பகுதிகளும் அறுநூற்றிருபத்தைந்தடியினையும் 
ஒரோவொன்றாகத் தம்மொடு தம்தைத் தொடுப்பனவும் , 
அவைதம்மொடு பிறவந்தது தொடுப்பனவும் , ஓரடிக்கண்ணே 
தொடுப்பனவும் அவற்றைக் கட்டளையடி யல்லனவற்றும் 
ஈறாய் விராய்த் தொடுப்பனவும் , கட்டளையடியல்லன வற்றைத் 
தம்மொடு தம்மைத் தொடுப்பனவும் , தம்மொடு பிறவந்தது 
தொடுப்பனவுமென இன்னோரன்ன பலவுமுள . அப்பகுதியெல் 
லாம் அறிவித்தற்குத் தொடைவகை என்றானென்பது . ( 88 ) 


( அளபெடையோடு தொடை யைந்துவகை எனல் ) 


401. அளபெடை தலைப்பெய வைந்து மாகும் . 


இஃது எய்தியதன்மேற் சிறப்புவிதி . 

இ - ள் : அந்நான்கேயன்றித் தொடைவகை ஐந்தெனவும் 
படும் அளபெடைத் தொடையோடு தலைப்பெய்ய என்றவாறு . 


1. 


2 . 


தம்மொடு தம்மை - எடுத்த அடியோடு அந்த அடியை . 
ஓரடிக்கண்ணே தொடுப்பவன் - முரண் , பொழிப்பு, ஒருஉ முதலிய . 
ஈறய் - ஈற்றில் வைத்து . 
பிற வந்தது - என்பது பிறவற்றை என்றிருப்பது நலம் . 


3 . 


4 . 


380 


செய்யுளியல் 


- 


அளபெடை எழுத்தோத்தினுள் வேறு எழுத்தெனப்படா 
மைச் சிறப்பின்மை நோக்கி , ஈண்டுமதனை வேறுபோதந்து கூறி 
னானென்பது ; என்றார்க்கு , மேலைச்சூத்திரத்து நானெறி மர 
பினவெனத் தொகை கூறினமையின் , ஈண்டு அளபெடையுந் 
தொடையமென அமையும் . நான்கின் மேல் ஒன்றேறியக்கால் 
ஐந்தாமென்பது ஈண்டுச் சொல்லவேண்டுவதன்று பிறவெனின் , 
அற்றன்று ; நான்கினோடு ஒன்றினையே சொல்லுகின்றானாயின் 
அது கடாவாவது ; ஐந்தெனவும் ஆறெனவும் படுமென்றற்கு 
இது கூறினான் ; எனவே , உயிரளபெடையும் ஒற்றளபெடையு 
மென அளபெடை இரண்டாதலினென்பது . அஃதே கருத்தாயின் , 
ஆறுமாகு மென்மினெனின் , அங்ஙனங் கூறின் உயிரளபெடை 
யோடு ஒத்த சிறப்பிற்றாவான் சொல்லும் ஒற்றளபெடையென 
மறுக்க . உயிரின் பின்னது ஒற்றாகலான் எடுத்தோத்துப் பெறு 
வது உயிரளபெடையெனவும் , உம்மையாற் பெறுவது ஒற்றள 
பெடையெனவுங் கொள்க . உம்மை எச்சவும்மை . ஒற்றளபெடை 
மூன்றுபாவினுஞ் செல்லாது ; கலிப்பாவினுள் துள்ளலோசை 
யான் நில்லாமையினென்பது . 

( வேறுந் தொடையுள எனல் ) 
402. பொழிப்பு மொரூஉவுஞ் செந்தொடை மரபு 

மமைத்தனர் தெரியி னவையுமா ருளவே . 
இதுவும் அது . 

இ - ள் : மேற்கூறிய ஐந்துமேயன்றிப் பொழிப்புத் தொடை 
யும் ஒரூஉத்தொடையும் , செந்தொடையுமென இவையு முள 
என்றவாறு . 

செந்தொடை மரபென்பது செந்தொடை யிலக்கணம் 
என்றவாறு . 


1 . 


2 . 


வேறு எழுத்து - முப்பத்துமூன்றைவிட வேறான எழுத்து . முப்பத்து நான்கென 
வேறோரெழுத்தாக வேண்டிற்றிலர் என்ற படி . வேறெழுத்தெனப் 
படாமையாகிய சிறப்பின்மை என்க . 
என்மினெனின் - என்னுமெனின் என்றிருப்பது நலம் . 
ஐந்துமென்றதிலுள்ள உம்மை ஆறுமாகுமென்பதை எதிர்தழீஇ நிற்றிலின் 
எச்சவும்மை . 
நில்லாமையிற் செல்லாது என இயைக்க . 


3 . 


4 . 


381 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


அமைத்தனர் தெரியின் என்றதனான் , அமையுமாற்றான் 
அமைத்துக் கொள்ளப்படும் ; யாங்ஙனம் ? பொரிப்பும் ஒரூ 
உவும் ஓரடியுள்ளே வருமெனவும் , செந்தொடை ஓரடியுள் வரி 
னும் இரண்டடியானன்றி வாராதெனவுங் கொள்க . இக்கருத்து 
நோக்கி , இவை ஈண்டுப்போதந்து கூறினானென்பது . 

அவையுமா ருளவே என்ற உம்மையான இவை போல 
ஓரடிக்கண்ணேவரும் முற்றெதுகையும் , கிளைமுற்றெதுகையும் , 
இரண்டந்தாதியும் , இருவகை விட்டிசைத்தொடையுங் கொள் 
ளப்படும் . 

( 90 ) 
( இவையுந் தொடையுள் எனலும் 
இவை முற்கூறிய தொடைகளுள் அடங்கு மெனலும் ) 
403. நிரனிறுத் தமைத்தலு மிரட்டை யாப்பு 

மொழிந்தவற் றியலான் முற்று மென்ப . 
இது , நிரனிறைத் தொடையும் இரட்டைத் தொடையுமென 
இரண்டு தொடைகூறி , அவை முற்கூறிய தொடைப்பாற்படு 
மென்று அடங்கக் கூறுகின்றது . 

இ - ள் : நிரனிறைப் பொருள்வையால் தொடுக்குந் தொடை 
யும் , வந்தசீரே நாற்கால் தொடுக்குந் தொடையும் முன்னைத் 
தொடைப்பாற்பட்டு அடங்கும் என்றவாறு . 
யாத்த வெனினும் தொடுத்தவெனினும் ஒன்று . 
அடல்வே லமர்நோக்கி நின்முகங் கண்டே 
யுடலு மிரிந்தோடு மூழ்மலரும் பார்க்குங் 
கடலுங் கனையுருளு மாம்பலும் பாம்புந் 

தடமதிய மாமென்று தாம் 
என்றவழி , உடலுங் கடலுமென நிரனிறைத் தொடைமேற் கூறு 
மாற்றான் எதுகைத் தொடையாய் அடங்கும் . 

பரவை மாக்கடற் றொகுதிரை பரவும் 
பண்டைச் செய்தி யின்றிவள் வரவும் . 


1 . 


2 . 


3 . 


இவைபோல - பொழிப்பு முதலிய போல . 
இரண்டந்தாதி - அசையந்தாதி , சீரந்தாதி . 
கடல் உடலும் , இருள் இரிந்தோடும் , ஆம்பல் மலரும் , பாம்பு பார்க்கும் என 
நிரனிறையாம் . 
பரவும் வரவும் என நிரனிறுத்தல் இயைபு தொடைப் பாற்படும் . பரவும் 
என்பது வரவும் என்று கனகசபாபதிப்பிள்ளை பதிப்பிற் காணப்படுகின்றது . 


4 .. 


382 


செய்யுளியல் 


என இவ்வாறு நிரனிறுத்தலும் ஒன்று ; அஃது இயைபின் பாற் 
படுமென்ப . ஒழிந்தனவும் அன்ன . 

இரட்டைத் தொடை என்பது , ஒரு சொல்லே நான்கு சீரு 
மாகி வருமென்பது ; அது , 

ஒக்குமே யொக்குமே யொக்குமே யொக்கும் . ( யா . வி . ப . 180 ) 
எனவரும் . இது குறையீற்றிரட்டை ; இயைபுத்தொடையாய் 
அடங்கும் . 

பாடுகோ பாடுகோ பாடுகோ பாடுகோ 


பாவீற் றிருந்த புலவிர்காள் பாடுகோ . 

( யா . வி . ப . 181 ) 
என்பது , நிறையீற்றிரட்டை : இதுவும் இயைபாய் அடங்கிற்று . 

செந்தொடையாய் அடங்குவன உளவேற் கண்டுகொள்க . 
மற்று இவை இவ்வாறு அடங்குவனவற்றை வியந்தோது 
வது என்னையெனின் , - இவையுந் தொடைப்பாடு கண்டு ஐயுற் 
றானை ஐயமறுத்தா னென்பது ; எனவே , ஒழிந்த பொருள் 
கோள் தாமேநின்று தொடைப்பாடுகாட்டி ஐயஞ்செய்யாமை 
யின் அவை கூறானாயினானென்பது . நிரனிறையாயின் இனைத் 
தென்றெண்ணி நிறுத்த பொருட்கேற்ப , எதிர்பொருளும் எண்ணி 
நிறுத்துச் செய்யப்படுதலின் அது வேறு தொடையாங்கொலென்று 
ஐயஞ்சொல்லுமென்பது . 

மொழிந்தவற் றியலான் எனவே , தனக்கு வேறியல் பில் 
லாத செந்தொடை நீக்கப்பட்டது . மொழிப்பும் ஒரூஉவும் போல 
ஓரடியுள் நின்றுந் தொடைமை செய்யினும் அவை முற்றாய் 
அடங்கும் . ஈரடிக் கூட்டத்துத் தத்தம் வகையால் தொடைமை 
செய்யாவென்பது . 

(91 ) 


1 . 


2 . 


3 . 


4 . 


நிரனிறையும் இரட்டையுஞ் செந்தொடையாய் என்க . 
தொடைப்பாடு - தொடைப்படுதல் . 
ஒழிந்த பொருள்கோள் - நிரனிறையொழிந்த பொருள் கோள் . 
இனைத்து - இவ்வளவு . 
வேறியல்பு - வேறு தொடையா மியல்பு . 
தத்தம் வகையால் தொடைமை செய்யாவென்றது நிமனிறைத்தொடை , 
இரட்டைத்தொடை எனத் தொடைமை செய்யா என்றபடி . எனவே , 


5 . 


6 . 


383 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


( மோனைத்தொடை இது வெனல் ) 
404. அடிதொறுந் தலையெழுத் தொப்பது மோனை . 
இது , நிறுத்தமுறையானே மோனைத்தொடையாமாறுணர்த் 
துதல் நுதலிற்று . 

- : 

ள் : அடிதொறும் முதற்கண் ஓரெழுத்தே வரத் தெடுப் 
பது மோனைத்தொடையா மென்றவாறு . 

கண்டற் கானற் குருகின மொலிப்பத் 


........... 


......... 


.......... 


கரையா டலவ னளைவயிற் செறிய . 

( அகம் . 260 ) 
என்பது , அடிதொறும் முதலெழுத்தொன்றி மோனைத் தொடை 
வந்தவாறு . 

கோதை மார்பிற் கோதை யானுங் 
கோதையைப் புணர்ந்தோர் கோதை யானும் . 

( புற . 48 ) 
என்பதும் அது . 

இனிவருந் தொடையும் இதுவுமெல்லாம் அறுநூற்றிருபத் 
தைந்தடிக்கு உரியவாகியும் , பிறவடிக்கு உரியவாகியும் , வஞ்சி 
யடிக்குரியவாகியும் , குறளடி சிந்தடி நெடிலடி கழிநெடிலடி 
யெனும் நால்வகையடிக்கு உரியவாகியும் வருமெனக் கொள்க 
அற்றன்று , அறுநூற்றிருபத்தைந்தடிக்கும் மோனைத்தெடை 
ஒன்றொன்றாகச் சென்று பெருகி அறுநூற்றிருபத்தைந்து தொடை 
யாமென்பது . மற்று அடியிரண் டியைந்தவழியன்றே தொடை 
யாவது ? இவை அறுநூற்றிருபத்தைந்து தொடையாங் கால் 
ஃது ஓரடிக்கண்ணே வரல் வேண்டும் ; வேண்டவே , " அடி 


3 


1 . 


2 . 


எதுகையும் இயைபுமெனத் தொடைமை செய்யும் என்றபடி , தொடைமை - 
தொடைஇயல்பு. 
பிறவடி - கட்டளையடி யல்லாதன . 
அற்றன்று என்பது ஏனையடிகளுக்குத் தொகைக்கண்குக் கோடலை மறுத்து 
அறு நூற்றிருப்பத்தைந்தடிக்கே தொடைக் கணக்குக் கொள்ளுதலைக் 
குறிப்பித்து நிற்கின்றது . ஆயின் தொடைகள் ஏனையவடிகளுக்கும் கட்டளை 
யடிக்குப்போல வருமென்று கோடலின் ( அற்றன்று ) என்பதன் முன் உள்ள 
வாக்கியம் சிதைந்திருத்தல் வேண்டும் . தொடைகள் ஏனையடிகளுக்கும் 
வருமென்று பேராசிரியர் கூறலை , பொருள். 414 ம் சூத்திரநோக்கிக் காண்க . 
இஃது - மோனைத் தொடை . 


3 . 


384 


செய்யுளியல் 


தொறுந் தலையெழுத் தொப்பது மோனை என்றதானோடு மாறு 
கொள்ளும் பிறவெனின் , - இதுநோக்கியன்றே , 

அடியுள் னனவே தளையொடு தொடையே . ( தொ . செ . 33 ) 
எனக் கூறி , 
அடியிறந்து வருதலில் 

( தொ . செ . 34 ) 
என்பானாயிற்று ; எனவே , அறுநூற்றிருபத்தைந்தடியுள் ஒன்ற 
னையே இரட்டித்துத் தொடை கொள்கவென்பது பெற்றா 
மன்றே ; ஈண்டு அடிதொறுமெனப் பன்மை கூறவே அவற்றையே 
இரட்டித்தலும் பிற அடிவந்து தொடுத்தலும் எல்லாம் அடங்கக் 
கூறினான் ஈண்டென்பது . 
மெய்பெறு மரபிற் றொடைவகை . 

( தொ . செ . 101 ) 
என மேல்வரையறுக்கப்படுந் தொகை பதின்மூவாயிரத்தெழு 
நூற்றெட்டனுள்ளும் , மோனைத்தொடை வருங்கான் மூன்று 
பாவிற்கும் ஓதிய எழுபத்தெட்டுச் சீரினும் வரப்பெறும் ; அவ் 
வாறு வருங்கால் , 

அடியுள் ளனவே தளையொடு தொடையே. ( தொ . செ . 33 ) 
என்ற தளையிலக்கணமும் , 
அடியிறந்து வருதலில் . 

( தொ . செ . 34 ) 
எனப்படுமாகலான் , அவ்வடி இரண்டன் கூட்டத்துத் தளை 
வழுக் களையல் வேண்டும் ; களையுங்கால் ஆசிரியத்து நாற்பத் 
தொன்றும் , வெள்ளையடியுட் பதினெட்டும் ஆக ஐம்பத் தொன் 
பது நிலங் களையப்படும் . கலிப்பாவிற்கு அவ்வாறு களைய 
வேண்டுவ தில்லையென்பது . 

ஆசிரியத்து நாற்பத்தொறு நிலமாவன : - தனக்கு ஓதிய 
இருபத்தேழு சீரும் பதினான்கு நேராதியும் , பதின்மூன்று நிரை 


1 . 


அடிதொறும் என்றதனால் இரண்டடியில் வருதல் பெறப்படுதலின் , 
ஓரடிக்கண் வரல் என்பது மாறுபடும் எனின் ? அடியுள்ளன தொடை என்ற 
தனால் முன்வந்த அடியையே மீளவுந் தொடுத்தலின் மாறுபடாது என்க . 
மூன்று பாவிற்கு முரிய 78 ச்சீராவன :- ஆசிரியத்திற்குரிய சீர் 27 ம் வெண்பா 
விற்குரிய சீர் 27 ம் கலிக்கோதிய சீர் 24 ம் ஆகமொத்தம் எழுபத்தெட்டாம் . 
இவை இன்ன என்பதை , 362 ம் சூத்திர உரை நோக்கியறிக . 


2 . 


385 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


யாதியுமாதலான் , அவற்றுள் நேராதி பதினான்கும் ஓரோ 
வென்று பன்னிரண்டடி உறழுங்காற் பெருகிய நிலத்தின் இவ் 
விரண்டடியாக இருபத்தெட்டியும் , இனி நிரையாதி பதின் 
மூன்றற்குஞ் சுருங்கி நிலத்தின் ஓரோவொன்றாகப் பதின் மூன்ற 
டியுமென நாற்பத்தோரடியுந் தம்மொடுதாம்வந் திரட்டிக்குங் 
கால் தளைவழுப்படுதலின் , அவை தொடுக்கப்படா வென்பது . 

இனி, வெண்பாவடி உறழுஞ்சீர் இருபத்தேழினுள்ளும் 
2 நேராதிச்சீர் பதினான்குஞ் சுருங்கியநிலத்துள் ஓரொன்றாகப் 
பதினான்கடியும் , நிரையாதிச்சீர் பதின்மூன்றனுள் ஒன்பதொழித்து 
ஒழிந்த நான்குசீரும் நின்றுறழ்ந்த அடியுட் பதினான்கெழுத்தடி 
பெருகிய நிலத்துள் நான்குமாகப் பதினெட்டடியுந் தம்மொடு 
தம்மை இரட்டித்துத் தொடுப்பத் தளை வழுவுமாகலிற் களையப் 
படுமென்பது . 


நிரையாதிச்சீர் நான்குமாவன: 


வரகு வலியது கடியாறு விறகுதீ என்பன . 


ஒழிந்த நிரையாதி ஒன்பது சீரும் நின்று உறழ்ந்த அடி எஞ் 
ஞான்றுங் களையப்படாது தொடைப்படு மென்பது ; அவை 
ஒன்பதுமாவன:- அரவு புளிமா கணவிரி பெருநாணு உருமுத்தீ 
மழகளிறு நரையுருமு புலிசெல்வாய் குலிறுபுலி எனவிவை. 


1. 


நேராதி பதினான்கும் பெருகிய நிலத்தில் இவ்விரண்டு அடிதளை வழுப்படக் 
களையுநிலம் 28 ஆகும் . நிரையாதிபதின் மூன்றும் சுருங்கிய நிலத்தில் ஒவ் 
வோர் .அடி தளைவழுப்பட 13 ஆகும். பெருகிய நிலம் என்றது எழுத்துக்கள் 
எண்ணின் மிகுந்த நிலத்தை . சுருங்கிய நிலம் என்றது எழுத்துக்கள் எண்ணிற் 
குறைந்த நிலத்தை , மோனைத்தொடை ஆசிரியத்தில் நேராதிச்சீரில் 28 ம் 
நிரையாதியில் 13 ம் ஆக 41 நிலம் வழுப்படும் . 
வெண்பாவில் நேராதிச்சீர் 14 ம் நிரையாதிச்சிர் 4 ம் ஆக பதினெட்டுநிலம் 
வழுப்படும் ஆகவே வழுப்படு நிலம் இரண்டுபாவினும் 41 + 18-59 ஆகும் . 
பெருகியநிலத்துள் என்பது முற்பதிப்புக்களில் தவறிற்று . 
புலிவருவாய் என வருதல் வேண்டும் . பின் உறழ்ந்து காட்டுமிடத்துப் 
புலிவருவாய் என வருதலின் . 


2 


3 . 


4. 


386 


செய்யுளியல் 


வாகு நிரையுருமு காருருமு பாதிரி 
எனவும் , 

வலியது கடியாறு காருருமு பாதிரி 
எனவும் , 

கடியாறு தேமா நரையுருமு காருருமு 
எனவும் , 

விறகுதீ தேமா புலிவருவாய் காருருமு 
எனவும் , இப்பதினான்கெழுத்தடி நான்குந் தொடுக்குமாறில்லை . 
ஒழிந்த நேராதியும் இவ்வாறே சுருங்கினநிலத்து உறழ்ந்தவடி 
தொடுக்குமாறில்லை யென்பதூஉங் கண்டுகொள்க . 

னி , களையப்படாத நிரை முதற்சீர் ஒன்பானுள்ளுஞ் 
சுருங்கி எழுத்துச்சீர் ஒன்பது . பெருகிய எழுத்துச்சீர் :- நரையுருமு 
புலி வருவாய் என்பன . அரவு வரகு வரகு வரகு எனவும் , அரவு 
புலிவருவாய் காருருமு தேமா எனவும் இவை முதலும் முவுங் 
காட்டிய அடிக்கண் அவைதம்மொடு தம்மைத் தொடுக்கப் 
படுதலிற் களையுநில மிலவாயின . 

நரையுருமு வண்டு வரகு வரகு எனவும் நரையுருமுகாரு ரும் 
பாதிரி தேமா எனவும் ஐயெழுத்துச்சீர் முதலும் முடிவுங் காட்டிய 
அடி களையப்படாது தொடைப்படுமென்பது ; புலி வருவாய்க் 
கும் இஃதொக்கும் . ஒழிந்தனவும் இவ்வாறே ஒட்டிக் கொள்க . 

இவ்வாற்றான் அறுநூற் றிருபத்தைந் தடியுள் ஐம்பத் 
தொன்பது நிலங்களைந்து ஒழிந்தவடீ ஐநூற் றறுபத்தாறானும் 
பெற்ற மோனைத்தொடை ஐஞ்னூற்றறுபத்தா றெனப்படும் . 


1 . 


2 


வரகு நரையுருமு காருருமு பாதிரி இது பதினான் கெழுத்து வெண்பாவடி . 
இதனை மீளவும் வரகு நரையுருமுகாருருமு பாதிரி எனத் தந்து தொடுக்குங் 
கால் நிரையும் நிரையும் ஒன்றி ஆசிரியத்தளையாகி வழுப்படும் . ஆதலால் 
தொடுக்கு மாறில்லை என்றபடி . வலியது முதலியவற்றாலாய அடியும் 
இப்படி ஒன்றோடொன்று தொடுக்கப்படா என்றபடி . வலியது கடியாறு 
என்பது வலியது காருருமு எனத் திருத்தப்படவேண்டும் . 
ஒன்பது ஏழு என்றிருத்தல் வேண்டும்; பின் ஒன்பதுள் இரண்டு சீர் சொல்லப் 
படுதலின் . 
625 அடியுள் தளைவழு 59 ம் களைய மோனைத் தொடை 566 ஆகும் . 

மோனைத்தொடை 566 
தலையாகெதுகை 566 
அடியெதுகை 

566 
எழுத்தடியியைபு 566 
சொல்லடியியைபு 566 
ஆக ஐந்தும் 

2830 ஆம் . 


3 . 


1 வது 
2 வது 
3 வது 
4 வது 
5 வது 


387 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


இவ்வாறே தலையாகெதுகை, அடியெதுகை எழுத்தடி 
யியைபு , சொல்லடியியைபு என்னும் நான்கு தொடைக்குங் களை 
வன களைந்து தொகைகூட்டிக்கொள்க. 

இவற்றுள் , ஆசிரியப்பாவினுள் வரும் அடி மோனைத் 
தொடை இருநூற்றெண்பத்து மூன்றும் வெண்டொடை நூற்றறு 
பத்து மூன்றும் , கலிப்பாவிற்குரிய தொடை நூற்றிருபதுமாகி 
மூன்று பாவிற்குந் தொகுப்பத் தொடை ஐஞ்நூற்றறுபத்தாறும் . 
ஒழிந்த நான்கற்கும் இவ்வாறே கொள்க ; கொள்ளவே இத் 
தொடை ஐந்தனானும் பெற்ற தொடை இரண்டாயிரத் தெண் 
ணூற்று முப்பஃதாம் . இவற்றுள் அகவற்றொடை ஆயிரத்து 
நானூற் றொருபத்தைந்து . வெண்டொடை எண்ணூற்றொரு 
பத்தைந்து . கலித்தொடை அறுநூறெனக் கொள்க . 


அடியெதுகை மோனை தலையா கெதுகை 
யடியியைபு தாமிரண்டென் றைந்துங் - கடியப் 
படுநில மைம்பது மொன்பது மென்ப 

வெழுபத்தெண் சீரடிக்கு மேற்று . 
எனவும் , 


ஒழிந்த நிலத்து நிரைபதின்மூன் றொல்லா 
தொழிந்த வுயர்ந்துழி யொன்றாக் - கழிந்த 
நிரையொன்றாய் நேரிரண்டாய் நாற்பத்தொன் றாகு 
மவையகவற் காகா தன . 


எனவும் , 


1. 


2 . 


( பா ) அடி இயைபு இரண்டு: எழுத்தியைபு , சொல்லியைபு . கடியப்படுந்தளை 
எழுபத்தெட்டுச் சீர்க்கும் ஐம்பத் தொன்பதாகக் கொள்க . ஐந்து தொடைக் 
கும் , ஐம்பத்தொன்பது , ஐம்பத்தென்பது தளையாகக்கொண்டு களையப் 
படும் என்பது கருத்து . 
( பா ) ஒழிந்தநிலம் இழிந்த நிலம் என்றிருத்தல் வேண்டும் . இழிந்த நிலம் - 
சுருங்கிய நிலம் . நிரை பதின்மூன்றுசீரும் இழிந்தநிலத்தொல்லா ( பொருந்தா ) , 
நிரையொழிந்த நேர் பதினாலும் மேனிலத் தொன்றா . ஒன்றா - பொருந்தா . 
நிரைக்கு ஒவ்வொரு அடியும் , நேருக்கு இவ்விரண்டு அடியுமாக நாற்பத் 
தொரு நிலம் அகவலிற் களையப்படும் . உயந்துழி எனப்பின் வருதலின் 
ஒழிந்த என்றார் என்று கொள்ளாலாமெனினும் அது தெளிவின்றாம் . எல்லாம் 
என்பது ஒல்லா என்று பாடமுள்ளது . ஒழிந்த எல்லாம் என மாற்றினு மமையும் . 


3881 


செய்யுளியல் 


வரகு வலியது வான்கடி யாறு 
விறகுதீ வெள்ளைக்கு மேனிலத்து ளொன்றா 
வழிவழி நேர்முதற்சீ ரேழிரண்டு மாக 

வவையைம்பத் தொன்பா னகற்று . 
எனவும் , 

ஐம்பத்தொன் பானன்றி யைஞ்நூற் றறுபத்தா 

றொன்றற் குரியவா றொட்டு . 
எனவும் , 

“ ஐந்து தொடையா னகவற் றொடையிருநூற் 
றெண்பத்து மூன்றா மெனமொழி - வொன்றொன்றா 
வெள்ளைத் தொடை நூற் றறுபத்து மூன்றாகுந் 

துள்ளற்கு நூற்றிருப தாம் . 
எனவும் , 

சொல்லி னவைதன் றொடையிரண் டாயிரத் 

தெண்ணூற்று முப்பஃ தெனல் . 
எனவும் இவ்வாறே விரித்துரைத்துக்கொள்க . 

( 92) 
( எதுகைத்தொடை இதுவெனல் ) 
405. அஃது தொழித் தொன்றி னெதுகை யாகும் . 
இஃது , இரண்டாம் எண்ணுமுறைமைக்கணின்ற எதுகைத் 
தொடை யுணர்த்துதல் நுதலிற்று . 

ள் : இரண்டடியினும் முதனின்றசீர் முதலெழுத் 
திரண்டும் ஒழிய அல்லனவெல்லாம் ஒன்றிவருதலும் ஒரோ 
வெழுத்தே ஒன்றிவருதலுமென இங்ஙனங் கூறியவற்றுள் 


- 


1 . 


2 . 


வெண்பாவிற்கு வரகு வலியது கடியாறு விறகுதீ என்னும் நான்கும் பெருகிய 
நிலத்தொன்றா . வழிவழி - கீழ் நிலம் . வழி - பின் - கீழ் . நேராதி பதினாலும் 
சுருங்கிய நிலத்தொன்றா . மேனிலத்து நாலும் கீழ்நிலத்துப் பதினாலுமாகத் 
தளைவழுப் பதினெட்டாம் . இரண்டு பாவிற்கும் ஐம்பத்தொன்பது நிலங் 
களையப்படும் . 
வழிவழி என்பது இழிவழி என்றிருந்திருக்க வேண்டும் . மோனைக்கு மதுவே 
பொருத்தம் . 
ஐம்பத்தொன்பது நிலங்களைந்து 566 நிலம் மோனைக்குக் கொள்ளப்படும் . 
மோனை முதலிய ஐந்து தொடைக்கண்ணும் தனித்தனி ( தொடை 566ம் ) 
அகவற்கு 283 ம் வெள்ளைக்கு 163 ம் கலிக்கு 120 ம் ஆகப் பிரிக்கப்படும் . 
தொடையான் - தொடைக்கண் ; வேற்றுமை மயக்கம் . ஒடுவுமாம் . 
ஐந்தற்கும் மொத்தம் 2830 ஆகும் . 


3 . 


4 . 


5. 


389 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


அஃது தொழித்து அச்சீர் முழுதொன்றில் தலையாகெதுகை 
யென்றும் , இரண்டாமெழுத்தொன்றில் அடியாகெதுகையென் 
றும் வழங்கப்படும் . அயலெழுத்தொன்றி னென்னாது முதலெழுத் 
தினைச் சுட்டிக்கூறுத லென்னையெனின் , - இவ்வாறு எதுகை 
யாங்கான் முதலெழுத்துக்களின் மாத்திரை தம்மின் ஒத்துவரல் 
வேண்டுமென்றற்குக் கூறினானென்பது . 
உதாரணம் : 
மாயோன் மேய காடுறை யுலகமுஞ் 
சேயோன் மேய மைவரை யுலகமும் . 

( தொ . அகத் . 5 ) 
என்பது , தலையாகெதுகை. 

அகலிரு விசும்பிற் பாயிருள் பருகிப் 

பகல்கான் றெழுதரு பல்கதிர்ப் பருதி . ( பெரும்பாண் 12 ) 
என்பது அடியெதுகை; இதனை இடையாகெதுகை யெனவும் 
அமையும் ; ஒழிந்தன கடையாகெதுகை யெனப்படும் . பிறவும் அன்ன. 

அஃதேல் , தலையாகெதுகை யென்றது போலத் தலையாகு 
மோனையுங் கொள்ளாமோவெனின் , - அற்றன்று ; ஆசிரியன் , 
அடிதொறுந் தலையெழுத் தொப்பது மோனை . 

( 404 ) 
என்றானாகலின் , அடிமோனையே கொண்டமென்பது . என்றார்க்கு 

வைகலும் வைகல் வரக்கண்டு மஃதுணரார் 
வைகலும் வைகலை வைகுமென் றின்புறுவர் 
வைகலும் வைகற்றம் வாழ்நாண்மேல் வைகுதல் 
வைகலை வைத்துணரா தார் . 

( நாலடி 39 ) 
என்றவழி , அடிதோறும் ஒருசொல்லே வந்து தொடையாயிற் 
றன்றோவெனின் , - அஃது இரண்டடிக்கண்ணே வந்ததன்று ; 
செய்யுண்முழுவதும் பயின்றுவந்து சுவைமைப்படாதாகலின் 
வழிமோனைப்பாற்பட்டடங்குமென்க. இச்சூத்திரத்துக் காட்டப் 
பட்ட தொடையிரண்டும் , மூன்றுபாவிற்கும் ஓதிய அறுநூற்றிரு 
பத்தைந்து அடியோடுங் கூட்டுத்தொகை சொல்லுமாறு மேலைச் 
சூத்திரத் துரைக்கப்பட்டது . 

( 93 ) 


1 . 


2 . 


அஃதொழித்து - முதலெழுத்தொழித்து. 
முதலெழுத்தினைச் சுட்டிக் கூறலாவது - அஃதொழித்து எனச் சுட்டிக் 
கூறியது . 
ஒருமாத்திரை எழுத்து முதற்கண் வரின் இரண்டாமடிக் கண்ணும் அதுவே 
வருதலும் இரண்டு மாத்திரை எழுத்துவரின் அதுவே வருதலும் வேண்டும் 


3 . 


என்றபடி . 


4 . 


தொடையிரண்டு - தலையாகெதுகை , அடியெதுகை , 


390 


செய்யுளியல் 


( மோனை எதுகைத்தொடைகளுக்குக் கிளை எழுத்துக்களும் 

உரியவாமெனல் ) 


406. ஆயிரு தொடைக்குங் கிளையெழுத் துரிய . 
இது , மேற்கூறிய தொடைப்பாற்பட்டு வருவன வேறுபல 
தொடைகண்டு அவை கூறுகின்றது . 

ள் : ஆயிரு தொடை யென்பன மோனையும் எதுகை 
யும் ; இவை இரண்டற்குங் கிளையெழுத்துக்களும் ஒன்றிவரப் 
பெறும் என்றவாறு . 

இதன் கருத்து : அங்ஙனங் கிளையாகிவந்த வேறுபாட் 
டான் எல்லாத்தொடையும் வேறுபலவாமென்றவாறு . கிளை 
யெழுத்தென்பன:- வருக்கமும் நெடிலும் அனுவும் வல்லினமும் 
மெல்லினமும் இடையினமும் உயிருமெனவிவை . இவையெல் 
லாம் ஒரோகிளைமையுடைமையிற் கிளையெனப்பட்டன . 

இனி, ஆசெதுகையும் மூன்றாமெழுத் தொன்றெதுகையும் 
அடியெதுகைக் குரித்தாகிய இரண்டாமெழுத்தின் முன்னும் 
பின்னுந் தொடர்ந்து நிற்றலின் அவையுங் கிளையெனினும் அமை 
யும் ; அற்றன்று ; அடிமோனையுந் தலையாகெதுகையும் அடி 
யெதுகையும் வந்து , நுந்தை யென்னுஞ் சீர்க்கண் மூன்றாமெழுத் 
தொன்றிவருதல் , 
மெய்பெறு மரபிற் றொடை . 

( தொ . செ . 101 ) 
எனப்பட்டமையின் , ஆண்டு அது கிளையாகாது : ‘ மெய்த்தல் 
ஒத்தல் என்றவழியன்றி , ‘ ஈதல் , காய்தல் என்றவழி நெடின் 
மோனையாய்த் திரிபுபடுதலின் ஆசிடையெதுகையுங் கிளையா 
காது . ‘ உரிய என்றதனானே இவை அத்துணையுரிவன்றா 


1 . 


2 . 


3 . 


அனு - வழி- ஒத்த எழுத்து . 
இரண்டாமெழுத்தின் முன்தொடர்ந்து நிற்பது - ஆசெதுகை. இரண்டா 
மெழுத்தின் பின்தொடர்ந்து நிற்பது - மூன்றாமெழுத் தொன்றெதுகை . 
மூன்றாமெழுத் தொன்றெதுகையென்று கோடலின் கிளையென்று கொள்ள 
வேண்டியதில்லை என்றபடி . நுன்தையை , பின் மூன்றாமெழுத் தொன்றெ 
துகைக்கு வாராதென்று விலக்கலின் , ஈண்டு எனப்பட்டமையின் என்பது . 
எனப்படாமையின் என்றிருப்பது நலம் . 
இவை - ஆசிடை எதுகையும் மூன்றாமெழுத் தொன்றெதுகையும் . 


4. 


3911 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


மெனக் கொள்க . மற்று நுந்தை தந்தை என்றவழி , ஆண்டு 
முதனின்ற மோனை சிறந்ததென்னாமோவெனின் என்னா 
மன்றே , இரண்டாயவழி ஈரெழுத்துத் தேமாவாகலே பெரும் 
பான்மையாகலின் . இதனானே, இது தலையாகுமோனையெனத் 
தலைமை கூறப்படாததூஉமாயிற்று ; என்னை ? தொடை 
என்பன , பூத்தொடை போலச் செய்யுட்குப் பொலிவு செய்ய 
வேண்டுமாகலின் ; இக்கருத்தினானன்றே சொல்லடியியை 
பினைத் தலையாகியைபெனத் தலைமை கூறாராயிற்றென்பது ; 
அடியெதுகையாயின் தலையாகெதுகைபோலச் சிறந்து காட்டு 
மென்பது . செந்தொடையுஞ் செய்யுட்பொலிவு செய்யுங்காற் 
கொன்றையுங் கடம்பும் போல நின்றவாறே நின்று தொடைப் 
பொலிவு செய்யுமென்பதாம் . அனுவுங் கிளையெனப்படுமோ 
வெனின் , - அதுவுங் கிளைமைபற்றியல்லது அனுவாகா தென் 
றற்கு இவற்றொடுங் கூறினானென்பது . 

ஈண்டு ஓதிய கிளை உயிரும் ஒற்றுமென இரண்டாகலின் 
அவ்விருவாற்றானுங் கிளைமைபற்றி அனுக்கொள்ளப்படும் . 
என்னை ? 
அஆ வாயிரண் டங்காந் தியலும் . 

( தொ . எழு . பிற . 3 ) 
என அகர ஆகாரங் கிளையாயின . ஐகார ஒளகாரம் போலி 
வகையான் அவையெனப்படும் . இ ஈ எ ஏ என்பனவும் உ ஊ ஒ 
ஓ என்பனவும் உடன்பிறப்பினவாகலான் அவையுங் கிளை 
யெனப்படும் . ஒற்றுக்கிளை யென்பன தம்முன்னர்த் தாம் வருத 


1 . 


2 . 


3 . 


நுந்தை தந்தை என்பது நுந்தை நுந்தை என்றிருப்பது நலம் . என்னை ? 
நுந்தை என முதலடியில் வந்து அடுத்த அடியிலும் நுந்தைவரினே 
முதனின்றமோனை முதலொன்றி வந்த அடிமோனையாகும் . 
இரண்டாயவழி - இரண்டடியாய வழி . 
ஓரெழுத்துத்தேமா என்றிருத்தல் வேண்டும் , குற்றியலுகரம் எண்ணப்படா 
மையின் அது சிறந்த அடிமோனை எனப்படாது என்றபடி. அது அடியெதுகை 
யாகும் . 413 ம் சூத்திர உரையுள் நுந்தை நுந்தை என்றும் ஒரெழுத்துத் 
தேமா என்றுங் கூறப்படல் நோக்குக . 
கொன்றையுங் கடம்பும் இயற்கையாகவே தொடையாகப் பூத்துப் பொலிவு 
செய்வன என்றபடி . 
அனு - வழி- ஒத்த எழுத்து. தாமோதரப்பிள்ளை பதிப்பில் , அனு அதுவென்று 
காணப்படுகிறது . அது பொருந்தாது . 
அவை - அகர ஆகராங்களின் கிளை . 


4. 


5 . 


6 . 


392 


செய்யுளியல் 


லும் பிறவருதலுமென இரண்டு. அவற்றுள் தம்முன்னர்த் தாம் 
வருங்கால் வந்த உயிரே வாரா. அவ்வனுவிற்கு ஓதிய உயிரே வேறு 
படவருமென்பது . இனி , ஓரடிக்கண்ணாயின் ஐஞ்சீரானும் 
அறுசீரானும் வந்தவழியினும் அனுவெனப்படுமென்பது . இனித் 
தம்முன்னாகப் பிறவருங்கால் வந்த உயிரே வரவும் பெறு 
மெனக் கொள்க . பிறவருங்கால் ஞகரநகரங்களும் மகரவகரங் 
களுஞ் சகரதகரங்களும் இனம்பற்றிக் கிளையாமென்பது . அவற் 
றுள் , மகரவகரங்கள் இதழ்பற்றிப் பிறத்தலிற் கிளையாயின . 
இவ்வாறே இஈ எ ஏ என்பனவும் யகரமும் மிடற்றுவழியாற் பிறத் 
தலானும் இயல்பு ஒப்புமையானுங் கிளையாமென்பது . 

ஒற்றும் , உயிரும் உயிர்மெய்யும் என மூன்றுவகையாற் 
கிளைமைகூறி மெய்ம்மோனை உயிர்மோனை உயிர்மெய்ம் 
மோனையெனவுங் கொள்ளாமோவெனின் , - அவை , 
மெய்பெறு மரபிற் றொடைவகை . 

( தொ . செ . 101 ) 
அன்மையிற் கொள்ளாமென்பது ; அல்லதூஉம் , அவை யெல் 
லாங் கொள்ளிற் செந்தொடை இழவுபடுமென மறுக்க. எதுகைக் 
கும் இஃதொக்குமாறு கண்டுகொள்க . 

ங்ஙனம் ஈண்டுக் கிளையெனக் கூறியவற்றுள் , ஏற்புழிக் 
கோடலென்பதனான் வருக்கமென்பது மோனைக்கும் எதுகைக் 
கும் உரிமையான் , வருக்கமோனை வருக்கவெதுகை யென்று 
இருவகைப்படும் . நெடிலும் அனுவும் மோனைக்குரிய ; உயிரும் 
வல்லினமும் மெல்லினமும் இடையினமும் ஆசிடையிடுதலும் 
மூன்றாமெழுத்தொன்றுதலுமென்ற ஆறும் எதுகைக்கே உரிய 
வாம் . இவை பத்துத்தொடையுள்ளும் மோனை மூன்றும் 
வருமாறு 

வயங்குகதிர் கரந்த வாடை வைகறை 
விசும்புரி வதுபோல் வியலிடத் தொழுகி . 

( அகம். 24 ) 


1 . 


2 . 


அனுவிற்கோதிய உயிர் - அ ஆ ஐ ஒள முதலிய உயிர்கள் க கா கை கௌ 
என வேறுபடவரும் என்றபடி , 
பிறமெய் வருங்கால் வந்த உணிரே வருதல் சத ; ந ஞ என வருதல் . 
உம்மையால் ச தா ; ந ஞா எனவும் வரும் . 
இழவுப்படுதல் - இல்லையாதல் . 
வ - வி வகர வருக்கம் 


3 . 


4 . 


393 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


என்பது வகரவருக்கம் முதற்கண் வந்தமையின் வருக்கமோனை 
யாயிற்று . 

கலக்கொண்டன கள்ளென்கோ 
காழ்கோத்தன சூட்டென்கோ. 

( யா . வி . ப . 349 ) 
என்பதும் அது . இவை ஒருமெய்யின் வருக்கமாகலான் வருக்க 
மெனப்பட்டன. அஃதேல் , உயிர்வருக்கமும் வருக்கமெனப் 
படாதோவெனின் , அங்ஙனங் கொள்ளின் நெடிலும் அனுவும் 
விரவும் வருக்கமும் வருக்கமெனப்படுமென மறுக்க ; அல்லதூ 
உம் , நெடிலும் குறிலும் ஊர்ந்த மெய்யிரண்டு இயைந்த வழிந் 
தொடையாகல் வேண்டுமன்றோவென்பது ; என்றார்க்கு , முதற் 
கண் உயிர்வந்ததனையே இன்னதொடை என்றுமோவெனின் , 
அவை அனுவாகி வருவன வழிமோனையெனவும் அல்லாக்காற் 
செந்தொடையெனவும் கூறுபவென்பது . இஃது , ஓர் அடிக்கண் 
வரினும் ஒக்குமென்ப துய்த்துணர்க . 

மடவான் மகளிர் பிடகைப் பெய்த 

செவ்வி யரும்பின் பைங்காற் பித்திகத்து . ( நெடுநல் . 39 - 40 ) 
என்றவழிச் செந்தொடையாவதன்றி மோனைத் தொடைப் 
பாடின் றென்பது. இவ்வாறே குறிலும் நெடிலும் எதுகையாகா 
மையின் அவையும் வேண்டியதிலரென்பது . 

வெள்ளி வள்ளி விளங்கிறைப் பணைத்தோன் 

மெத்தென் சாயன் முத்துறழ் முறுவல் . 
என்பது வழிமோனை . 

( நெடுநல் . 36 - 37 ) 


1 . 


2 . 


உயிர்வருக்கத்தை ஒன்றாகக்கொள்ளின் அனுமோனை என்பதொன்றின் 
றாம் . ஆ என்னும் நெடில் முதலடியில் வந்து அ இரண்டாமடியில் வரின் 
அது அனுவாகுமன்றி வருக்கம் எனப்படாது . ஆதலின் அது பொருந்தாது . 
அனுவாய் வந்தன நெடிலுங் குறிலுமாமதலின் வருக்கமோனைக்குப் 
பொருந்தா என்றபடி , 
கானம் - சனம் . என நெடிலுங் குறிலுமூர்ந்த மெய்வரினும் உயிர்பற்றி 
வருக்கமோனையாகக் கொள்ளவேண்டி வரும் . ஆதலானும் அது பொருந்தா 
தென்க . 
என்ன தொடை என்று மிருக்கலாம் . 
மா + செ - இவற்றில் உயிர்கள் அனுவல்ல . ஆதலின் செந்தொடையாயிற்று . 
வெ + மெ - வழிமோனை . கிளையெழுத்துப்பின்னும் வருவது வழிமோனை. 


3 . 


4 . 


5. 


394 


செய்யுளியல் 


ன 


ஓங்குதிரை வியன்பரப்பி 
னொலிமுந்நீர் வரம்பாக . 

( மதுரை. 1 - 2 ) 
என்பதும் அது . இவற்றை அனுமோனையெனினும் அமையும் . 
அவை விகற்பங் கொள்ளாமோவெனிற் கொள்ளாம் . 

முன்னைத்தஞ் சிற்றின் முழங்கு கடலோத மூழ்கிப்போ 

வன்னைக் குரைப்ப னறிவாய் கடலேயென் றலறிப்பேரும் . 
என்னும் அறுசீரடியினும் எழுசீரடியினும் எண்சீரடியினும் நாற் 
சீரடியினும் ஒப்ப வருதலானும் , எண்சீரடியுள் ஒரு நான்குசீர் 
அற்றவழி ஒழிந்த நான்கனுண் முதற்கண்ணும் இடைக்கண் 
ணும் இனம் வந்தால் அவை வந்தவழியெல்லாந் தொடையா 
காமையானுமென்பது . பிறவும் அன்ன . எதுகைக்குப் போல 
மோனை கொள்ளா தனிமெய் ; மொழிக்கு முதலாகாமையி 
னென்பது . 

கேடில் விழுப்பொரு டருமார் பாசிலை 
வாடா வள்ளியங் காடிறந் தோரே . 

( குறுந் . 216 ) 
என்பது , வருக்கவெதுகை. 

அத்தக் கள்வ ராதொழு வறுத்தெனப் 
பிற்படு பூசலின் வழிவழி யோடி . 

( அகம் . 7 ) 
என்பது வல்லினவெதுகை . 

நும்மில் புலம்பினு முள்ளுதொறு நலியுந் 
தண்வா லசைஇய பண்பில் வாடை . 

( அகம் . 58 ) 
என்பது , மெல்லினவெதுகை. 

மள்ளர் மள்ள மறவர் மறவ 
செல்வர் செல்வ செருமேம்படுந . 

( பெரும்பாண் . 455 ) 
என்பது , இடையினவெதுகை. 


1 . 


வழியும் அனுவும் விகற்பங்கொள்ள மோ எனின் கொள்ளாம் என்க . ஒன்று 


என்றபடி 


2 . 


எண்சீரடியுள் என்றது திருவேயென் செல்வமே தேனே வானோர் 
செழுஞ்சுடரே செழுஞ்சுடர்நற் சோதி மிக்க என எண்சீர் வருங்கால் முதல் 
நான்கு சீரினு மிற்றுநின்று பின்னுஞ்செழுஞ்சுடரே என வந்தால் ஆண்டும் 
வேறாகத் தொடை கொள்ளப்படாமையான் அதுவும் வழியும் ஒன்றென்றபடி . 
அன்றியும் சீர்தோறும் வருதலானும் வந்தவழி எல்லாம் அது வழிமோனைத் 
தொடையென்று கொள்ளப்படாமையானும் இரண்டு மொன்றென்றபடி . 
இனம் வந்தால் என்புழி , இனம் கிளை உயிரும் கிளை மெய்யும் எனக் கொள்க . 


3 . 


395 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


புள்ளி யிறுதியு முயிரிறு கிளவியுஞ் 

சொல்லிய வல்ல வேனைய வெல்லாம் . ( தொ . எழு . 202 ) 
என்பதும் அது . 

இமிழ்கண் முழுவி னின்சீர் வாமனைப் 

பயிரவன் கோலவந் திசைப்பவுந் தவிரான் . 
என்பதும் உயிரெதுகை; இஃது ஒற்றூர்ந்த உயிரொன்றி னமை 
யின் உயிரெதுகையாயிற்று . 

நெய்த்தோர் மீமிசை நிணத்திற் பரிக்கு 
மத்த நண்ணிய வங்குடிச் சீறூர் . 

( அகம் . 6 ) 
என்பது யகரவொற்றிடையிட்டு வந்த ஆசிடையெதுகை. பிற 
வும் ஒற்றிடையிடினும் , 
மெய்பெறு மரபிற் றொடை . 

( தொ . செய் . 101 ) 
யாவன கொள்க. 

2உவவுமதி யுருவி னோங்கல் வெண்குடை 
நிலவுக்கடல் வரைப்பின் மண்ணக நிழற்ற . 

( புறம் . 3 ) 
என்பது மூன்றாமெழுத்தொன்றெதுகை. 

இவையும் மேற்கூறப்பட்டனவும் இனிக் கூறுவனவுமெல் 
லாம் நான்கு பாவினும் வருமாறு கண்டுகொள்க. 

இனி , மூன்று பாவினும் அறுநூற்றிருபத்தைந்தடியோடும் 
இவற்றைப் பெருக்கி உணருங்கால் , இவை பத்துத் தொடை 
யானும் பெற்ற தொடை மூவாயிரத்தெண்ணூற்றறுபத்தேழு ; 


1 . 


2 . 


3.) 


இகரத்துக்கு இகரம் உயிரெதுகை . 
வகர உகரம் மூன்றாமெழுத்து . 
வை பத்துத்தொடை என்றது : 
1 . வருக்கமோனை 

2 . வருக்கவெதுகை 
3 . நெடின்மோனை 4 . வழிமோனை 
5 . உயிரெதுகை 

6 . வல்லினவெதுகை 
7 . மெல்லினவெதுகை 8 . இடையினவெதுகை 

9 . ஆசிடையதுகை 10. மூன்றாமெழுத்தொன்றெதுகை 
இவற்றுள் வருக்கமோனை முதலிய மூன்றையும் வேறாக எடுத்து அவற் 
றிற்குத் தொடைக் கணக்குக் கூறுகின்றார் . வருக்க மோனை முதலிய மூன்றை 
யும் பாவிரண்டினு முறழுங்கால் நுந்தை என்னுஞ் சீர் அதற்கேலாமையின் , 
நுந்தைக்கு ஆசிரியத்துப் பன்னிரண்டடியும் வெண்பாவில் எட்டடியுமாக 
இருபது அடி , அறுநூற்றிருபத்தைந்து அடியுட் கழிப்ப அறுநூற்றைந்தடி 
யாகும் . இச்சீர்க்குரிய தளைவழு மூன்றையும் , ஐம்பத்தொன்பது வழுவிற் 
கழிக்க இருபத்தாறு சீர்க்கும் ஐம்பத்தாறாகும் . முற்கூறிய அறுநூற்றைந் 
தடியின் தளைவழு ஐம்பத்தாறுங் களைய வருக்க மோனை முதலிய 
மூன்றற்கும் தனித்தனி தொடை ஐஞ்ஞூற்று நாற்பத்தொன்பதாம் . 


396 


செய்யுளியல் 


இவற்றுள் வருக்கமோனையும் , வழிமோனையும் , உயிரெதுகையு 
மென இவை மூன்றும் நுந்தையென்னுஞ் சீர்க்கு எலாமையின் 
அச்சீர் முதற்பா இரண்டினும் உறழ்ந்த அடி இருபதும் ஒழித்து , 
ஒழிந்தசீர் எல்லாவற்றானு முறழ்ந்த அடி அறுநூற்றைந்தனுள் 
ஐஞ்ஞூற்று நாற்பத்தொன்பதாம் . 

இவ்விலக்கணமெல்லாம் இனிக் கூறும் முரணைந்தற்கும் 
ஒக்கும் . 

அவற்றை அகவற்றொடை இருநூற்றெழுபத்து மூன்றென 
வும் வெண்டொடை நூற்றைம்பத்தாறெனவும் , கலியிற் களை 
வன இன்மையின் அவை நூற்றிருபஃதெனவும் பகுத்துக் காணப் 
படும் . இம்மூன்று தொடையும் முரண் ஐந்துந் தொகுப்பப் பெற்ற 
தொடை நாலாயிரத்து முந்நூற்றுத் தொண்ணூற்றி ரண்டு. இவை 
பிற அடிக்கண் வருங்கால் அவ்வரையறையாற் பயிலாவென 
உணர்க . பிறவும் அன்ன . 

வழிவருக்க மோனை யுயிர்முரணைந் தெட்டு 
மொழிகின்ற நுந்தை யொழிய - வழுநில 
மைம்பதின்மே லாறகற்ற வைஞ்நூற்று நாற்பதின்மே 

லொன்பதென் றோதப் படும் . 
எனவும் , 

இருநூற் றெழுபத்து மூன்றகவல் வெள்ளைக் 
கொருநூற்றைம் பத்தா றுரிய - வொருநூற் 

றிருபதாந் துள்ளற் கெனல் . 
எனவும் , 

நாலா யிரத்துமுந் நூற்றுத்தொண்ணூற்றிரண்டி 

னாலி ரிடத்து நவிற்று . 
எனவும், 

பதின்மூன்று பாற்றெடை யேழா யிரத்தோ 

டிருநூற் றிருபத் திரண்டு . 
எனவும் இவற்றை விரித்துரைத்துக்கொள்க . 


1 . 


6 வது வழிமோனை , 7 வது வருக்க மோனை , 8 வது உயிரெதுகை இவை 
மூன்றும் 9 - 10 - 11 - 12 - 13 ஆவதாகும் முரண் ஐந்தும் ஒரு சேர எட்டுத் 
தொடையாகும் . இவற்றிற்கு வாராத நுந்தையொழிய , தளைவழு 56 ம் 
களைய ஒவ்வொன்றற்கும் 549 தொடையாக 4392 ஆகும் . 
நாலீரிடம் - எட்டிடம் . 
பதின்மூன்று பாற்றொடை - மேற்கூறிய மோனை முதலிய ஐந்தும் இங்கே கூறிய 
வழிமோனை முதலிய எட்டும் என்றபடி . மோனை முதலிய ஐந்தற்கும் 2830 . 
வழிமோனை முதலிய எட்டற்கும் 4392. இரண்டற்கும் மொத்தம் - 7222 . 


2 . 


3 . 


397 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


இனி, மூன்றாமெழுத்தொன்றெதுகைக்கு வண்டு , மின்னு , 
நுந்தை , சேற்றுக்கால் , நீடுகொடி என்னும் ஐந்து சீரானும் 
உறழ்ந்த அடி அறுபஃதொழித்து, ஒழிந்தசீர் இருபத்திரண்டா 
னும் பெற்ற அடி இருநூற்றறுபத்து நான்கனுள்ளும் , ஒன்பது 
நேர் முதற்சீராற் பதினெட்டும் , பதின்மூன்று நிரை முதற் சீராற் 
பதின்மூன்றுமாக முப்பத்தொரு நிலங்களைந்து கொள்ளப் 
பெற்ற ஆசிரியத்தொடை இருநூற்றுமுப்பத்துமூன்று . 

இனி, வெண்பாவினுள் நீடுகொடி வாராமையின் , வண்டு , 
மின்னு, நுந்தை , சேற்றுக்கால் என்னும் நான்கு சீரும் உறழ்ந்த 
அடி முப்பத்தொன்றொழித்து, ஒழிந்தசீர் இருபத்துமூன்றானும் 
பெற்ற அடி நூற்றைம்பதாகலின் , அவற்றுள்ளும் நேர் முதற் சீர் 
பத்தும் வரகு , வலியது , கடியாறு , விறகுதீ என்னும் நான்கும் 
ஆகப் பதினான்கு சீரானும் , பதினான்கு நிலங்களைந்து பெற்ற 
வெண்டொடை நூற்றுமுப்பத்தாறாம் . இவ்வாற்றான் இரண்டு 
பாவிற்குங் களையுநிலம் நாற்பத்தைந்து . 

கலிப்பாவினுள்ளுஞ் சேற்றுக்கால் நீடுகொடி என்னும் 
இரண்டும் , மூன்றமெழுத்தொன்றெதுகைக்கு எலாமையின் , ஒழிந்த 
சீர் இருபத்திரண்டனானும் பெற்ற தொடை நூற்றொருபதாம் . 

இவ்வாற்றான் இவை மூன்றுபாவின் தொடையுந் தொகுப்ப 
நானூற்றெழுபத்தொன்பதாம் . இம் மூன்றாமெழுத்து ஒன்றுங் 
கால் இரண்டாமெழுத்து ஒன்றாது வரல்வேண்டும் ; அல்லாக் 
கால் தலையாகெதுகையாமாகலினென்பது . 

வண்டுமின்னி ரண்டு நுந்தை சேற்றுக்கா னீடுகொடி 
யென்றிரண்டு மூன்றா மெழுத்தியையா - நின்ற 
வறுபத்தேழ் சீரா னடித்தொடை நானூற் 

றெழுபத்தொன் பானு மியற்று . 
எனவும் , 

2 வந்த பதினான்கு மேழா யிரத்தெழுநூற் 

றொன்றென் றுரைக்கப் படும் . 
எனவும் , 


1 . 


வண்டும் மின்னுவுமாகிய இரண்டும் , நுந்தையும் சேற்றுக்காலும் நீடுகொடி 
யுமாகிய மூன்றும் மூன்றாமெழுத்தொன்றெதுகைக்கு வாரா . ஒழிந்துநின்ற 
67 சீர்க்கும் அடித்தொடை 479 ஆகும் . 
மேற்கூறிய 13 தொடைக்கும் 7222. 14 வது மூன்றாமெழுத்தொன் 
றெதுகைக்கு 479. மொத்தம் - 7701 . 


2 . 


398 


செய்யுளியல் 


நேர்முக லொன்பா நிரைப்பதின் மூன் 
றாசிரியப் பாமுப்பத் தொன்றகற்றி - நேர்முதற்சீர் 
பத்தொடு நான்குவென் பாவகற்ற வாங்கற் 

கற்றன நாற்பத்தைந் தாம் 
எனவும் , 

இருநூற்று முப்பத்து மூன்றகவல் வெள்ளைக் 
கொருநூற்று முப்பத்தா ராகு - மோருநூற் 
றொருபதாந் துள்ள லொருங்கிவை மூன்று 

மெதுகையாற் பெற்றனவா மீண்டு . 
எனவும் இவற்றை விரித்துரைத்துக் கொள்க . 

இனி , வருக்கவெதுகை ஆசிரியத்துள் எழுச்சீர்க்கும் , 
வெண்பாவினுள் ஐந்துசீர்க்கும் , கலிப்பாவினுள் நான்குசீர்க்கும் 
ஏலாது . அவை வண்டு , மின்னு , போதுபூ , மேவுசீர் , நீடுகெடி , 
நாணுத் தளை , நுந்தை என இவையேழும் ஆசிரியத்துள் ஆகா 
தன . இவற்றுள் நீடுகொடி , நாணுத்தளை , இரண்டும் ஒழித்து 
ஒழிந்த சீர் ஐந்தும் வெண்பாவிற்கேலா . அவற்றுள்ளும் வண்டு, 
மின்னு , நுந்தை ஒழித்து ஒழிந்த நான்குங் கலிப்பவிற்காகா 
வெனவுணர்க . இனி , ஆசிரியத்துள் நேர்முதற்சீர் ஏழும் , பதின் 
மூன்று நிரை முதற்சீரும் உறழ்ந்த அடி இருநூற்று நாற்பதாம் . 
இவற்றுட் களையும் நிலம் இருபத்தேழாம் . ஆகவே அகவற் 
றொடை இருநூற்றொருபத்துமூன்று ஆயின. வெண்பாவினுள் 


1 . 


2 . 


} 


நேர் முதற்சீர் ஒன்பதற்கும் 18 ம் நிரை முதற்சீர் பதின் மூன்றற்குப் பதின் 
மூன்றுமாக ஆசிரியத்திற்குத் தளைவழு 31 ம் . நேர் முதற்சீர்க்குப் பத்தும் 
நிரை முதற்சீர்க்கு நான்குமாக 14 தொடை வெண்பாவிற்கு வழுவாம் . அவ் 
விரு பாவிற்கும் தளைவழு 45 ஆகும் . 
அகவற்கு 

- 233 

479 ம் 14 வது மூன்றா 
வெண்பாவிற்கு - 136 மெழுத்தொன் றெதுகை 
கலிக்கு 

- 110 பெறுந் தொடை . 
15 வது வருக்க எதுகை . ஆசிரியத்துக் களையுநிலம் நேர் முதலேழற்கும் 
14 ம் நிரை பதின்மூன்றற்கும் 13 ம் ஆக 27 நிலம் களையப்படும் . 20 சீரும் 12 
அடி உறழ 240 ஆகும் . தளைவழு 27 களைய 213 ஆம் . 
வெண்பாவில் நுந்தை , வண்டு , போதபூ மூன்றும் 8 அடி உறழும் . மின்னு . 
மேவுசீர் இரண்டும் ஏழடி உறழும் . 3 ம் 8 அடி உறழ 24 அடி ஆம் . 2 ம் 7 அடி 
உறழ 

14 அடி ஆம் . தொகுப்ப 38 நிலம் . வராதன களைவனவாம் . 
அவற்றோடு வெண்டோடை வழு 13 ம் களைய வேண்டும் . வெண்டொடை 
181 ல் வராத நிலம் 38 ம் வழு 13 ம் ஆக 51 நிலங் களைய 130 தொடையாம் . 


3 . 


4 . 


399 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


ஐந்து சீரானும் முப்பத்தெட்டடியொழித்து , ஒழிந்த அடி நூற்று 
நாற்பத்து மூன்றானும் நேர்முதற்சீ ரொன்பதும் , நிரைமுதற்சீர் 
நான்குமெனப் பதின்மூன்றானுங் களையும் நிலம் பதின்மூன்ற 
கற்றிப் பெற்ற வெண்டொடை நூற்றுமுப்பதாம் . கலிப்பாவிற் 
களைந்தசீர் நான்கொழித் தொழிந்த சீரான் அடி நூறு எனப்படும் . 
அம்மூன்றுந் தொகுப்ப வருக்க வெதுகை நானூற்று நாற்பத்து 
மூன்றாயின. 

நேர்பிரண்டு நேர்பு முதனான்கு நுந்தையுமென் 
றாகாச்சீ ரேழைந்து நான்காக வாகாத 
நாற்பதும் போய் நானூற்று நாற்பத்து மூன்றாகித் 

தோற்றும் வருக்கத் தொடை . 
எனவும் , 

முறையா னிருநூற் றொருபத்து மூன்றோ 

டொருநூற்று முப்பது நூ றொட்டு . 
எனவும் இவற்றை விரித்துரைத்துக்கொள்க. 

இனி , நெடின்மோனையும் , மெல்லினவெதுகையும் , இடை 
யின வெதுகையும் , ஆசிடையெதுகையுமென நான்கற்கும் நிரை 
முதற் சீரும் நுந்தையுமெனப் பதினாற்சீர் ஏலாமையின் , ஒழிந்த 
நேராதிச்சீர் பதின்மூன்றான் ஆசிரியத்து ஒரோசீர்க்கு இரண்டு 
நிலங்களைந்து பெற்றதொடை நூற்றுமுப்பதாம் . 

வெண்பாவினுள் நேர்முதற்சீர் பதின்மூன்றும் உறழ்ந்த அடி 
தொண்ணூற்று மூன்றனுள் ஒரு சீர்க்கு ஒரு நிலமாகப் பதின் 
மூன்று நிலங்களைந்து பெற்ற வெண்டொடை எண்பஃதாம் . 


1 . 


2 . 


3 . 


நேர்பு 2 - வண்டு , மின்னு . நேர்புமுதல் 4 - போதுபூ மேவுசீர் , நீடுகொடி , 
நாணுத்தளை . மூன்றற்கும் ஆகாச் சீர்கள் முறையே ஏழும் , ஐந்தும் , நான்கு 
மாம் . இரண்டற்கும் களைநிலம் 40 ஆகும் . இரண்டுபகுதி நிலமுங் கழிக்க 15 
ஆவது வருக்க வெதுகை 443 ஆகும் . 
மூன்றற்கும் முறையே வருநிலம் ; - 213 ம் , 130 ம் , 100 ம் ஆகும் . 
16 ஆவது நெடின்மோனை , 17 வது மெல்லின எதுகை , 18 வது இடையின 
எதுகை , 19 ஆவது ஆசிடை எதுகை என்னும் நான்கற்கும் நுந்தையும் , 
நிரை பதின்மூன்றும் ஒழித்து நேராதி பதின்மூன்று சீர் வரும் . இவற்றில் 
நேராதி பதின்மூன்று சீர்க்கும் மேனிலத்து இரண்டிரண்டாக இருபத்தாறு 
நிலம் வழுக் களையப்படும் . வெண்பாவினும் பதின்மூன்று சீர்க்கும் 
பதின்மூன்று நிலம் வழுக் களையப்படும் . 


4001 


செய்யுளியல் 


கலிப்பாவிற்கு நேர்முதற்சீர் பன்னிரண்டனாற் பெற்ற 
தொடை அறுபஃதாம் . ஆக மூன்று பாவிற்குந் தொடை ஒரோ 
வொன்றற்கு இருநூற்றெழுபதாக நான்கனானும் பெற்ற தொடை 
ஆயிரத்தெண்பதாம் . 

இடையின மெல்லின மாசெதுகை யேனை 
நெடின்மோனை நான்காகி நின்ற - தொடைதா 
மிருநூற் றெழுபஃ தொரோவொன்றற் கெய்து 

நிரைமுதலு நுந்தையு நீத்து . 
எனவும் , 

பதின்மூன் றிரட்டித் தகவலினே ராதி 
பதின்மூன்றே வெண்பாவிற் பாற்றி யவை தொகுப்ப 
மூவகை மூன்று தலையிட்ட முப்பஃது 

நால்வகையா னிற்க நவிற்று . 
எனவும் , 

மூவகைப் பாவின் மொழிந்த தொடைத்தொகை 
யாயிரத்து மேலெண்ப தாகுமாம் - பாவின 
முன்னூற்று முப்பதா மெண்பதாம் வெண்பாக் 

கடைய கலிக்கறுபஃதாம் . 
எனவும் இவற்றை விரித்துரைத்துக்கொள்க . 

இனி , வல்லினவெதுகைக்கு நிரைமுதற்சீர் பதின்மூன்றும் 
மின்னு , நுந்தை மேவுசீர் , நாணுத்தளை என நான்குமாகப் 
பதினேழுசீர் தொடை கொள்ளாமையின் , ஒழிந்த நேராதிச்சீர் 
பத்தனானுங் களைவன களைந்துபெற்ற அகவற்றொடை நூறா 
கவும் , வெண்பாவிற்கு நாணுத்தளை வாராமையின் அஃதொழிக் 


1 . 


2. 


இடையினம் முதலிய நான்கற்கும் நுந்தை ஒன்றும் , நிரை பதின்மூன்றும் 
நீக்கி ஒழிந்த 13 சீரானும் தொடை பெறும் . பெறுங்கால் வழுக்களைந்து 
நான்கு தொடையுள் ஒவ்வொன்றும் 270 தொடை பெறும் . 
நேராதி பதின்மூன்றற்கும் அகவற்கு இரட்டித்து 26 நிலங் களையப்படும் . 
வெண்பாவிற்கு 13 ஆகும் . இரண்டுந் தொகுத்து 39 தளைவழுக் களையப் 
படும் . இம் முப்பத்தொன்பதும் நான்கு தொடையுள் ஒவ்வொன்றற்கும் 
கொள்ளப்பெறும் . 
மூவகைப் பாவிற்கும் மொழிந்த தொடை 270- ஐயும் நான் கற்கும் கொள்ள 
1080 ஆகும் . ஆசிரியம் 130 பெறும் . வெண்பா 80 பெறும் . கலிக்கு 60 ஆகும் . 
முன் என்றது முதற்பாவாகிய ஆசிரியத்தை மூன்றும் தொகுப்ப 270 ஆகும் . 
நான்கு தொடைக்கும் உறழ 1080 ஆகும் . 


3 . 


4011 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


கல் வேண்டுவதன்றாயிற்றாகவே மின்னு , நுந்தை , மேவுசீர் என் 
னும் மூன்றொழித்து , ஒழிந்த நேராதிச்சீர் பதினொன்றானானுங் 
களைவன களைந்து கொண்ட வெண்டொடை அறுபத்தெட் 
டாகவும் , கலிப்பாவின் நேர்முதற்சீர் பன்னிரண்டனுள் மேவு 
சீர் , நாணுத்தளை ஒழித்து ஒழிந்த பத்தனானும் கலித்தொடை 
யைம்பதாகவும் மூன்று பாவினானும் வல்லினவெதுகை இரு 
நூற்றொருபத்தெட்டு ஆயினவென்பது . 

முற்றுகர நேர்புநேர் முன்னாகுஞ் சீரிரண்டும் 
குற்றுகரத் தேமாவுங் கொள்ளாது - மற்றை 
நிரைமுதலுங் கூட்டாது நேர்முதலான் வல்லொற் 

றெதுகையிரு நூற்றொருபத் தெட்டு . 
எனவும் , 

இருப தகவல்பதி னொன்றுவெள்ளைக் காகா 
நிலமுப்பத் தொன்றாக நீக்கி - வலியெதுகைக் 
கீரைம்ப தாமகவல் வெள்ளைக் கறுபத்தெட் 

டோரைம் பதுதுள்ளற் கொட்டு . 
எனவும் இவற்றை விரித்துரைக்க . 
இவையெல்லாங் கிளமைபற்றி வந்தமையின் 

ஆயிரு தொடைக்குங் கிளையெழுத் துரிய 
என்றானென்பது . இப் பத்துத் தொடையானும் முரணைந்தானும் 
பெற்ற தொடை ஆறாயிரத்தறு நூற்றொருபத்திரண்டு எனப் 
படும் . ஆறாயிரத்தறு நூற்றொருபத்திரண்டும் பெறும் , கிளை 
யும் முரண் ஐந்தும் , மேற்கூறிய மோனை எதுகையிரண்டனோடும் 
இனிக் கூறும் முரணைந்தும் இயைபு இரண்டும் உடன் கூட்டித் 
தொடை கூறினாம். இவற்றோடு இயைந்தமையி னென்பது . இத் 
தொடையெல்லாந் தொகுப்ப ஒன்பதினாயிரத்து நானூற்று 
நாற்பத்திரண்டு ஆயினவாறு கண்டுகொள்க . 


1 . 


20 வது மெல்லினவெதுகைத்தொடை . 
முற்றுகரநேர்பு - மின்னு . நேர் - நேர்பு என்றிருத்தல் வேண்டும் . நேர்பு 
முன்னாகுஞ் சீரிரண்டு - மேவுசீர் , நாணுத்தளை குற்றுகரத் தேமா - நுந்தை . 
இவையும் நிரை முதற்சீரும் கூட்டாது , நேர் முதற்சீரான் வந்த வல்லின 
எதுகை - 218 

ஆகும் . 
அகவலுக்குக் களையுநிலம் 20 ம் வெள்ளைக்கு 11 ம் ஆக 31 நிலங் களையப் 
படும் . அகவல் 100 தொடையும் வெண்பா 68 ம் கலி 50 ம் பெறும் . 
தொடை - தொகை என்றிருப்பது நலம் . 


2 . 


3 . 


402 


செய்யுளியல் 


மோனை யெதுகை முரணியைபு நான்கற்கு 
மானவை யொன்பதி னாயிரத்து நானூற்று 
நாற்பத் திரண்டாகு மோரடியே யாயினுங் 
கூட்டத்துக் கொண்ட குழாம் . 


( 94 ) 


- 


( முரண்டொடை இதுவெனல் ) 
407. மொழியினும் பொருளினு முரணுதன் முரணே . 
து , முறையானே முரண்தொடை உணர்த்துதல் நுதலிற்று. 

ள் : சொல்லும் பொருளும் பகைத்தல் காரணமாக 
முரண்டொடை வரும் என்றவாறு . 

அவை ஐவகைப்படும் ; 

சொல்லுஞ் சொல்லும் முரணுதலும் , பொருளும் பொருளும் 
முரணுதலுஞ் சொல்லும் பொருளுஞ் சொல்லொடு முரணுதலும் , 
சொல்லும் பொருளும் பொருளொடு முரணுதலும் , சொல்லும் 
பொருளுஞ் சொல்லொடும் பொருளொடும் முரணுதலும் என. 

2 செவ்வி வாய்த்த செம்பாட் டீரத்து 

வெள்ளை வெண்மறி மேய்புலத் தொழிய. 
என்புழி , செவ்வி வெள்ளையென்பன பொருளின்றிச் சொல்லுஞ் 
சொல்லும் முரணியன . வெள்ளையென்பது சாதிப்பெயர் . 

செந்தொடைப் பகழி வாங்கிச் சினஞ்சிறந்து 

கருங்கைக் கானவன் களிற்றுநிறத் தழுத்தலின் . ( யா . வி . ப . 145 ) 
என்பதும் அது . 


1 . 


- 


மேற்றொகுத்த 19 தொடைக்குரிய 9224 ன் கனோடும் வல்லினத்துக்குரிய 
தொடை 218 ம் தொகுப்ப 9442 ஆகும் . கிளைக்கும் முரணுக்கும் உரியன 
6612. மோனை முதலிய ஐந்தற்குமுரியன 2830. இரண்டுந் தொகுப்ப 9442 
ஆம் கிளை , மோனையும் எதுகையும் பற்றி வரலின் அவற்றையுமடக்கி 
மோனை எதுகை என்றார் . கூட்டம் அடிக்கூட்டம் , இரண்டடிக் 
கூட்டத்துத் தொடை கொள்ளப்படும் . 
செவ்வி - காலம் ( பருவம் ) என்ற பொருளிலும் வெள்ளை - சாதிப்பெயராயும் 
வந்ததன்றி நிறப்பொருளில் வாராமையின் சொல் முரண் என்பது 
பேராசிரியர் கருத்து . இவ்வாறே யாப்பருங்கல விருத்திகாரரும் கொள்வர் . 
இதிலும் செவ்வி , கரு, நிறப்பொருளில் வரவில்லை . ஆதலாற் சொன்முரண் 


2 . 


3 . 


ஆயின . 


1 


4031 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


நீரோ ரன்ன சாயற் 
றீயோ ரன்னவென் னுரனவித் தன்றே . 

( குறுந் . 95 ) 
என்பது பொருளும் பொருளும் முரணியது . 

தண்ணிய லற்ற தயங்கறற் கானத்து 

வெந்நீர்ப் பொருணசைஇ முன்னிச் சென்றோர் . 
என்பது , சொல்லும் பொருளுஞ் சொல்லொடு முரணியது . 

b நீர் நஞ்சந் திருமிடற் றொடுக்கிய 

வுவரி யன்ன வுடைப்பெருஞ் செல்வர் . 
என்பது , சொல்லும் பொருளும் பொருளொடு முரணியது . 
இதனைச் சொல்லும் பொருளுஞ் சொல்லொடு முரணியது 
போலப் பொய்ப் பொருளோடு முரணுதல் வேண்டுமென்று 
கொள்ளற்க . 

செவ்வேற் சேஎய் திருமண மறுத்த 

கருவிற் கானவன் வரிலவ ரிலரே , யதுபோல 
என்புழி , சொல்லும் பொருளுஞ் சொல்லொடும் பொருளொடும் 
முரணியது . பிறவும் அன்ன . 

வை ஐந்து தொடையுந் தளைவகையடிக்கண் வருங்கால் 
இன்னவாறு வருமென்பது மேற் கூறியவாற்றானே கொள்ளப் 
படும் . இவை விரித்து நோக்கப் பலவாமாறும் விரித்துறழ்ந்து 
கண்டுகொள்க. 

( 95 ) 
( இயைபுத்தொடை இதுவெனல் ) 
408. இறுவா யொன்ற லியைபின் யாப்பே . 
இது , முறையானே இயைபிரண்டும் உணர்த்துகின்றது . 

ள் : இரண்டடியும் ஈறொத்தல் இயைபுதொடைக் 
கிலக்கணம் என்றவாறு . 


- 


1 . 


2 . 


நீருந் தீயும் சொல் முரணாது பொருண் முரணியன . 
இங்கே தண்ணியல் அற்ற கானம் என்பதில் , தண் - குளிர்ச்சி என்று பண்புப் 
பொருள் தரலின் சொல்லும் பொருளும் ஆயிற்று. வெம் என்பது வெப்பத்தை 
யுணர்த்தாது விருப்பமென்று பொருடந்து அதற்கு எதிர்ப்பொருளாகாமையின் 
சொல்லாயிற்று . 
தீ - தீமை . இது சொல்லும் பொருளும் . உவரி - பொருள் அதற்கு எதிரா 
காமையின் . 
செவ்வேல் , கருவில் என்பனவற்றில் செவ் கரு என்பன பொருளை விசேடித்து 
நிறப்பொருளில் வருதலின் சொல்லும் பொருளும் சொல்லோடும் பொரு 
ளொடும் முரணியது . 


3 . 


4 . 


404 


1 


செய்யுளியல் 


வாளாதே இருவாயொன்றல் என்றானாயினும் ஆண்டு 
ஒன்றுவது பொருளியைபின்றி , எழுத்துஞ் சொல்லும் ஒன்றி 
யடையின் இயைபாமென்பது. எனவே , எழுத்தடியியைபும் 
சொல்லடியியைபும் எனத் தொடை இரண்டாயின. 

அவரோ வாரார் கார்வந் தன்றே 
கொடிதரு முல்லையுங் கடிதரும் பின்றே . 

( குறுந் . 221 ) 
என்பது , எழுத்தடியியைபு . 

பரவை மாக்கடற் றொகுதிரை வரவும் 

பண்டைச் செய்தி யின்றிவள் வரவும் . ( யா . வி.ப. 155 ) 
என்பது , சொல்லடியியைபு . 

இவையும் அடி மோனை போல எல்லா அடியோடுந் 
தொடுக்கப்படுமென்பதூஉம் அவற்றது விரியும் எல்லாம் , 

அடிதொறுந் தலையெழுத் தொப்பது மோனை . ( தொ . செ . 92 ) 
என்புழிச் சொல்லியவாற்றானே கொள்ளப்படும் . 

( 96 ) 
( அளபெடைத்தொடை இதுவெனல் ) 
409. அளபெழி னவையே யளபெடைத் தொடையே . 
இது முறையே , அளபெடைத்தொடை உணர்த்துதல் 
நுதலிற்று . 

இ ள் : அடிமுதற்கண் எழுத்துக்கள் அளபெழுந்தன வாயின் , 
அவை அளபெடைத்தொடை எனப்படும் என்றவாறு . 

அவை என்றது , உயிரளபெடையும் ஒற்றளபெடையு 
மென்றிரண்டென்பது கோடற்கு . 

பாஅலஞ்செவிப் பணைத்தாண் மாநிரை 
மாஅல் யானையொடு மறவர் மயங்கி . 

( கலி . 5 ) 
என்பது , உயிரளபெடை . 

கஃஃறென்னுங் கல்லதர்க் கானிடைச் 

சுஃஃறென்னுந் தண்டோட்டுப் பெண்ணை . 
என்பது ஒற்றளபெடை. 


1 . 


2 . 


அடையின் - வரின் . 
எல்லா அடியோடும் என்றது , குறளடி முதலிய எல்லா அடியோடும் வஞ்சி 
யடியோடும் கட்டளையடியல்லாத அடியோடும் என்றபடி . 404 ம் சூத்திர 
உரையை நோக்குக . 


405 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


வை கட்டளையடியொடு தொடுக்குங்கால் உயிரள 
பெடை முந்நூற்று முப்பத்து மூன்றாம் . அவை மூன்று பாவினும் 
வருங்கால் உரியசைச்சீர் நான்கும் , உரிமுதற்சீர் எட்டும் , நிரை 
யசையுமெனப் பதின்மூன்றும் ஒழிந்து , ஒழிந்தவற்றுள் வரும் . 

அவை ஆசிரியத்துள் நேர்முதற்சீ ரேழும் , நிரைமுதற்சீ 
ரேழும் ; வெண்பாவினுள் நேர்முதற்சீரொன்பதும், நிரை முதற்சீ 
ரொன்பதும் ; கலிப்பாவினுள்ளும் உரிமுதற்சீ ரெட்டொழித்து, 
நேர்முதற்சீ ரெட்டும் , நிறைமுதற்சீ ரெட்டும் என பதினாறுமாக 
நாற்பத்தெட்டுத் சீர்க்கண்ணும் வருமென்பது . அங்ஙனம் வருங் 
கால் ஆசிரியத்து நூற்றுநாற்பத்தேழும் , வெண்பாவினுள் நூற் 


1. 


2 


உயிரளபெடைக்கு வாராத சீர்கள் : 
உரியசைச்சீர் நான்கு : - வண்டு , மின்னு , வரகு , அரவு . 
உரிமுதற் சீரெட்டு : - போதுபூ மேவுசீர் , விறகுதீ , உருமுத்தீ , நீடுகொடி , 
நாணுத்தளை, குளிறுபுலி , விரவுகொடி , 
நிரையசையுமென்பது ஓரெழுத்துச் சீரும் என்றிருத்தல் வேண்டும் , அன்றி 
நுந்தை என்றும் இருக்கலாம் . ஏனைய பாடங்கள் பிழை . நுந்தை என்றிருத் 
தல் வேண்டுமென்பதைப் பின்வரு முரைச் சூத்திர வெண்பாவை நோக்குக . 
வெண்பாவினுள் நேர்முதற்சீ ரொன்பதும் நிரைமுதற்சீரொன்பதும் வருமாறு: 

ஞாயிறு 
- போரேறு 

இரண்டு சீர்க்கும் 8 அடியாக 16 அடி . 


3 . 


} 


நேர்முதற்சீர்ஒன்பது. 


தேமா 
பாதிரி 
நன்னாணு 
பூமருது 
மாசெல்வாய் 


ஐந்து சீர்க்கும் 7 அடியாக 35 அடி , 


மாவருவாய் 
காருருமு 


} இரண்டு சீர்க்கும் 6 அடியாக 12 அடி . 
} 


வலியது 
கடியாறு 


2 சீர்க்கும் 7 அடியாக 14 

அடி . 


நிரைமுதற்சீர்ஒன்பது 


புளிமா 
மழகளிறு 
கணவிரி 
புலி செல்வாய் 


5 சீர்க்கும் 6 அடியாக 30 அடி . 


புலி வருவாய் 
நனி முழவு 


} 


2 சீர்க்கும் 5 அடியாக 10 அடி . 


406 


செய்யுளியல் 


றாறும் , கலிப்பாவினுள் எண்பதுமாகி முந்நூற்று முப்பத்து 
மூன்றாம் . அவை ஆசிரியத்துள் இருபத்தொன்றும் , வெண்பா 
வினுட் பதினொன்றுமாக முப்பத்திரண்டு நிலங்களைந்து 
பெறப்பட்டன. 

உரியசைச்சீர் நான்கு முரிமுதற்சீ ரெட்டு 
மளபெடைக்கு நுந்தையோ டாகா - வொருநாற்பத் 
தெண்சீரான் முந்நூற்று முப்பத்து மூன்றென்ப 

ரொண்சீர் பெருமுறையா னுய்த்து . 
எனவும், 

நேரேழ் நிரையேழ் முதற்சீர் முதற்பாவிற் 
கோரேழான் மூவேழ் நிலமிலவா - னேராதி 
யொன்ப திரண்டு நிரையாதி வெண்பாவிற் 

கென்றிவை முப்பத் திரண்டு . 
எனவும் , 

நூறொடு நாற்பத்தே ழாமகவ னூற்றின்மே 
லாறு தொடைவெள்ளைக் காகுமா - லேறுதுள்ளற் 
கெண்பதா மீரேழீ ரொன்பஃ தெண்ணிரண் 

டென்றுமாம் பாமூன் றிடத்து . 
எனவும் இவற்றை விரித்துக்கொள்க . 

ஈரொற்றளபெடை கலிப்பாவினுள் வாராது ; என்னை ? 
அது துள்ளலோசை தள்ளி நிற்றலின் . அங்ஙனமாதல் , 


1. 


2 . 


உரியசைச்சீர் நான்கு முதலியன முன் விளக்கப்பட்டன . அளபெடைக்கு 
வருஞ்சீர் 48 ஆவன : - ஆசிரியத்திற்கு நேர்முதல் ஏழும் நிரைமுதல் ஏழும் 
வெண்பாவிற்கு நேர்முதல் ஒன்பதும் - நிரை முதல் ஒன்பதும் கலிக்கு 
நேர்முதல் எட்டும் நிரை முதல் எட்டும் இந் நாற்பத்தெட்டுச் சீராலும் 
மூன்று பாவிற்கும் வரும் உயிரளபெடை முந்நூற்றுமுப்பத்துமூன்று . 
21 வது உயிரளபெடை 333 . 
நேர்முதற்சீ ரேழற்கும் பெருகிய நிலத்துப் பதினான்கு நிலம் களையப்படும் . 
நிரைமுதற்சீரேழற்கும் சுருங்கியநிலத்து ஏழுநிலம் களையப்படும் . ஒருசேர 
இருபத்தொருநிலம் களையப்படும் . 
வெண்பாவிற்கு நேராதி ஒன்பது சீர்க்கும் ஒன்பதும் நிரையாதி இரண்டு 
சீர்க்கும் இரண்டும் ஆகப் பதினொரு நிலம் களையப்படும் . இரண்டு பாவிற் 
கும் ஒருசேர முப்பத்திரண்டு நிலம் களையப்படும் . 
அகவலுக்கு நூற்று நாற்பத்தேழு . வெண்பாவிற்கு நூற்றாறு . கலிக்கு 
எண்பதுமாக முந்நூற்றுமுப்பத்து மூன்றாகும் . பாமூன்றற்கும் வருஞ்சீர்கள் 
முறையே ஈரேழ் ( 14 ) உம் , ஈரொன்பதும் ( 18 ) , எண்ணிரண்டு ( 16 ) உம் ஆம் . 
ஈரொற்றளபெடை :- இரண்டொற்றுச் சேர்த்துவரும் ஒற்றளபெடை . இது 
துள்ளலோசையைப் பிறப்பியாதாகலின் துள்ளலோசையான் வருங் கலிக்கு 


3 . 


4 . 


407 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


அசையுஞ் சீரு மிசையொடு சேர்த்தி . 

( தொ . செ . 11 ) 
அறிக . 

இனி , ஆசிரியத்துள் தேமா புளிமாவென்னும் இரண்டும் , 
வெண்பாவினுள் தேமா புளிமா மாசெல்வாய் புலிசெல்வாய் 
என்னும் நான்குமாகச் சீராறன்கண்ணும் பெற்ற தொடை நாற் 
பத்தைந்து . இவை ஆசிரியத்திருபத்தொன்றும் , வெண்பாவினு 
ளிருபத்துநான்குமெனப்படும் . இவை ஆசிரியத்துண் மூன்றும் , 
வெண்பாவினுள் இரண்டுமாக ஐந்து நிலங்களைந்து பெறப் 
பட்டன . களையுநிலம் அதனிற் சுருங்குவதில்லை. 

தேமா புளிமாவே மாபுலிசெல் வாயென்றா 
நானாற்பத் தைந்தொற் றளபாம் - வேறு 
தனித்தொலி யொன்றா களையுநில மூன்றா 

முதற்பாவின் வெள்ளைக் கிரண்டு . 
எனவும் , 

எழுமூன்றா மாசிரியத் தெண்மூன்றாம் வெள்ளைக் 

கழியாத வீரொற் றளவு . 
எனவும் இவற்றை விரித்துரைத்துக்கொள்க. ஆக அளபெடைத் 
தொடை இரண்டுங் கூட்டிப் பெற்ற தொடை முந்நூற்றெழு 
பத்தெட்டு . ஆக முதற்றொடை இருபத்திரண்டனானும் பெற்ற 
தொடை ஒன்பதினாயிரத்தெண்ணூற்றிருபஃது . 

ஒன்பதி னாயிரத் தெண்ணூற் றிருபஃதா 
மந்தமில் காட்சி யளபெடைத்தே 
வந்த விருபத்தி ரண்டு . 

( 97 ) 


வாராது . ஆசிரியத்துத் தேமா புளிமா என்னும் இரண்டு சீரினும் வரும் . அவை 
12 அடி உறழ 24 அடி ஆம் . இவற்றுள் தேமாவுக்கு மேனிலத்தொன்றும் , 
புளிமாவுக்கு கீழ்நில (சுருங்கிய நில ) த்திரண்டுமாக 3 நிலங்களைய 21 
நிலமாம் . வெண்பாவுள் தேமா முதலிய நான்கு சீரும் உறழ 26 தொடை 
யாம் . இரண்டு நிலங்களைய 24 ஆகும் . 2 பாவுக்கு மொத்தம் 45 தொடையாம் . 
22 வது ஒற்றளபெடைக்கு 45 தொடையாம் . முற்கூறிய 20 தொடையும் இவை 
இரண்டும் சேர்ந்து 22 தொடைக்கும் 9820 ஆகும் . 
மாபுலிசெல்வாய் என்பதை மாசெல்வாய் , புலிசெல்வாய் எனச் செல்வாய் 
மாவுக்குங் கூட்டிக்கொள்க. நான்கு + நாற்பத்தைந்து எனப் பிரிக்க . நான்கு - 
மேற்கூறிய நான்கு சீர் . முதற்பா - ஆசிரியப்பா. 
அளபெடை தன்னோடு என்றிருப்பது நலம் . 
இருபத்திரண்டு என்றது அளபெடையோடு 22 தொடை என்றபடி . 


1 . 


2 


3 . 


408 


செய்யுளியல் 


இ 


( பொழிப்பெதுகைத்தொடை இதுவெனல் ) 
410. ஒருசீ ரிடையிட் டெதுகை யாயிற் 

பொழிப்பென மொழிதல் புலவ ராறே . 
இது , பொழிப்பெதுகையாமா றுணர்த்துதல் நுதலிற்று . 

ள் : ஒரு சீரிடையிட்டு எதுகையாயிற் பொழிப்பாம் 
என்றவாறு . 

இடையிடினெனவே முதற்சீர் நிற்பதாயிற்று . எதுகையா 
யின் எனவே மூன்றாஞ் சீரோடு தொடுப்பதாயிற்று . இவற்றுள் 
ஆசிரியங் களைவன களையப்பெற்ற தொடை நூற்றுநாற்பது 
எனவும் , வெண்பா களைவன களையப்பெற்ற தொடை நூற்று 
மூன்று எனவுங் கொள்க . 

நிரைமுதற்சீர் பன்னிரண்டுங் கீழ்நிலத்து ளொன்ற 

வருகலி முந்நூற்றெட் டாம் . 
எனவும் , 

மேவுசீர் வெள்ளைக் கொன் றேற்கிளை முற்றே 
லோரிரு நூற்று முப்பத் தெட்டாகு மாக 
விருநூறு நானூறோ டேழ்பத்தைந் தாக 

வருமுற்று மொன்றாம் வகை . 
எனவும் இவை முற்றெதுகைக்கு உரைச்சூத்திரம் . 

இன்னும் ‘புலவராறே என்று மிகுத்துச் சொல்லிய வத 
னானே அமைவன வேறுளவெனத் தழீஇப் புகுந்தவற்றுள் ஈண்டுக் 


1 . 


2 . 


இவற்றுள் என்பதன் முன் பொழிப்பின் கணக்கு வரலாறு சொன்ன வரிகள் 
சிதைந்தனபோலும் . 23 வது பொழிப்பு எதுகைத்தொடை . ஆசிரியம் 140 . 
வெண்பா 103. கலிக்கு 308 என்ற கணக்குப் பிழைபோலத் தெரிகிறது . 
ஆசிரியவெண்பாக்களின் கணக்கும் அதனோடு சேர்ந்துள்ளதோ அன்றோ 
என்பது ஆராயத்தக்கது . கிளைப் பொழிப்பின் கணக்கு வேறு பாடுமில்லை . 
இப்பாவில் முன்வரிகள் இரண்டுமில்லை. முன்வரவேண்டிய ஆசிரிய 
முதலியவற்றுன் கணக்குப் பாக்களுமில்லை . 
முற்றுக்கும் கிளை முற்றுக்கும் முன் கூற வேண்டிய கணக்கு வரிகளில்லை . 
கணக்குக்குரிய உரைச் சூத்திரங்களுமில்லை . இதிற் சொல்லிய கணக்குப் 
பகுப்பும் விளங்கவில்லை . சரியோ என்பதும் ஆராயத்தக்கது . 
23 வது பொழிப்பு 

25 வது முற்று 
24 வது கிளைப் பொழிப்பு 26 வது கிளைமுற்று 


3 . 


4091 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


கூறாத அந்தாதித் தொடையும் மற்றை விகற்பத் தொடையாகிய 
ஒரூஉத் தொடையுங் கூறிக்கொள்க . 

( 98 ) 
( ஒரூஉவெதுகைத்தொடை இதுவெனல் ) 
411. இருசீ ரிடையிடி னொரூஉவென மொழிப. 

து , நிறுத்தமுறையானே ஒரூஉத்தொடை உணர்த்து 
கின்றது . 

ள் : நாற்சீருள்ளும் இடையிருசீரொழித் தொழிந்த 
முதற்சீரும் நான்காஞ் சீரும் இரண்டாமெழுத்தொன்றிவரத் 
தொடுப்பின் அதனை ஒரூஉவென்ப என்றவாறு . 

அதிகாரத்தான் ஒரூஉவெதுகை யெனப்பட்டது . அதுவும் 
பொழிப்புப்போல வந்த எழுத்தே வருதலும் கிளையெழுத்து 
வந்து கிளையொரூஉ எனப்பட்டு இரண்டாதலு முடைத்து . 
உள்ளார் கொல்லோ தோழி முள்ளுடை . 

( ஐங்குறு ) 
என்பது , ஒரூஉவெதுகைத் தொடை 
சூரலங் கடுவளி யெடுப்ப வாருற்று . 

( அகம் . 1 ) 
என்பது , கிளையொரூஉவெதுகை 

இவை இரண்டு தொடையுங் கட்டளையடிக்கண் வருங்கா , 
ஒரூஉவெதுகை ஐஞ்னூற்றிருபத்தெட்டாம் . 

அவை ஆசிரியத்திற்கு உரியசீர் இருபத்தேழனுள்ளும் 
நேர்முதற்சீர் பதினான்கும் ஒரோவொன்று உறழ்ந்த அடி 


1 . 


2 . 


3 . 


ஒரூஉத்தொடை வருஞ் சூத்திரத்தாற் கூறலின் விட்டிசைத்தொடையும் 
என்றிருக்கவேண்டும் . இவற்றின் கணக்கு வருஞ் சூத்திரத்துள் கூறுகின்றார் . 
ரகரத்திற்கு ருகரம் கிளை . 
27 வது ஒரூ உவெதுகை ஆசிரியத்து நேர்முதற்சீர் 14 ம் 12 அடி 
28 வது கிளையெரூஉ 

உறழ 168 ம் நிரைமுதற்சீர் 13 ம் 12 அடி 

உறழ 159 ம் ஒருசேர 324 ஆம் . 
இவற்றுள் வராது களையுநிலம் சுருங்கிய நிலத்து நேர் பதின் மூன்றற்கும் 3 
நிலமாக 42. பெருகிய நிலத்து நிரை பதின் மூன்றற்கும் 2 நிலமாக 26. ஆகக் 
களையுநிலம் 68 ங் களைய ஆசிரியம் பெற்ற தொடை 256. இவற்றுள்ளும் 
மின்னு முதலிய மூன்று சீர்க்கு மூன்று நிலம் முதனிலத்து நீக்க 253 ஆம் 


) 


410 


செய்யுளியல் 


பன்னிரண்டனுள் , சுருங்கிய நிலந்தொறும் ஒன்பதொன்பதாக 
நூற்றிருபத்தாறும் , நிரைமுதற்சீர் பதின்மூன்றும் பெருகிய நிலத்து 
ஒரோவொன்று பத்தாக நூற்றுமுப்பஃதுமாக அகவற்றொடை 
இருநூற்றைம்பத்தாறு ; அவற்றுண் மின்னு, மேவுசீர் , நாணுத் 
தளை என்னும் மூன்று சீரானும் மூன்று நிலம் முதனிலத்த கற்றிப் 
பெற்ற தொடை இருநூற்றைம்பத்து மூன்று . வெண்பொடை 
இருபத்தேழுசீருறழ்ந்த அடி அனைத்தினும் பெற்ற தொடைநிலை 
நூற்றெண்பத்தொன்று ; இவற்றுண் மின்னு , மேவுசீர் என்னும் 
இரண்டனானும் முதனிலத்து இரண்டு நிலங்களைந்து பெற்ற 
தொடை நூற்றெழுபத்தொன்பதாம் . 

இனி , கலிப்பாவினுள் நேர்முதற்சீர் பன்னிரண்டாகப் 
பெருகிய நிலத்து ஒரோவொன்று களையப்பெற்ற தொடை நாற் 
பத்தெட்டும் , நிரைமுதற் சீர் பன்னிரண்டும் , சுருங்கிய நிலத்து 
ஒரோவொன்று களையப்பெற்ற தொடை நாற்பத்தெட்டுமாகக் 
கலிப்பாவிற்குரிய தொடை தொண்ணூற்றாறாம் . ஆக மூன்று 
பாவினும் பெற்ற ஒரூஉத்தொடை ஐஞ்னூற்றிருபத்தெட்டாம் . 

கிளையொரூஉவும் இவ்வாறே ஐஞ்ஞூற்றிருபத்தெட்டா 
கவும் , அவற்றுமேல் மின்னு , மேவுசீ ரென்னும் இரண்டும் வெண் 
பாவினுள் உறழ்ந்த முதனிலமிரண்டுங் களையாது கொள்ளக் 
கிளையொரூஉத்தொடை ஐஞ்ஞூற்று முப்பதாம் . ஆக வொரூஉத் 
தொடை இரண்டனானும் பெற்ற தொடை ஆயிரத்தைம்பத் 
தெட்டாம் . 

நேராதி யாதி நிலத்தொன்ப தொன்பதா 
மீரைந்தா மாசிரியத் தீற்று - நிரையாதி 
யாக விருநூற்றைம் பத்து மூன் றாமாதி 

நேர்புகா மூன்றனையு நீத்து . 
எனவும் , 


வெண்பாவுக்கு இருபத்தேழு சீரானும் பெற்ற அடி 181. இவற்று இரண்டு 
சீர்க்கு முதனிலத்திரண்டகற்றிப் பெற்ற தொடை 179 ஆம் . கலி 24 சீர்க்கும் 120 
அடியாம் . களையுநிலம் 24 களைய 96 ஆகும் . ஒருசேர ஒரூஉ ஐஞ்ஞூற்றிருபத் 
தெட்டாம் . 
ஆசிரியத்து நேராதிச்சீர் 14 ற்கும் முதனிலத்து மூன்று நில நீக்கி ஒன்பதொன் 
பதாம் . நிரையாதி கீழ்நிலத்து இவ்விரண்டு களைந்து பப்பத்தாம் . ஆக 256 
ஆம் . மூன்று சீர்க்கு முதனிலத்து மூன்று நிலம் நீக்க 253 ஆம் . 


1 . 


411 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


மேவுசீர் மின்னுக்குண் முன்னைநிலத் தொரோவொன் 
றாகா வொரூஉவெள்ளைக் காதலா - னாவன 

நூற்றெழுபத் தொன்பதா நோக்கு . 
எனவும் , 

முன்பினே ராதி நிரையாதி துள்ளற்கோ 
ரொன்றொழியத் தொண்ணூற்றா றாகுங் கிளைவெள்ளைக் 
கொன்றா யிரண்டா னொரூஉவிரண்டு மாயிரத் 
தைம்பான்மே லெட்டா மவை , 


எனவும் இவற்றை விரித்துரைத்துக்கொள்க . 

மேலைப் பொழிப்பிரண்டும் முற்றிரண்டும் இவையிரண்டு 
மென விகற்பத்தொடை ஆறனாலும் பெற்ற தொடை இரண்டா 
யிரத்தைஞ்நூற் றிருபத்தொன்று . இவை ஆறு தொடையும் 
ஓரடிக் கண்ணே வருதலின் தளைவழுப்பட்டனவென்றுகளை 
யும் நில மிலவென்பது . 

இன்னும் புலவராறென்றதனால் , தொடையந்தாதியும் விட் 
டிசையும் ஒரோவொன்று இரண்டாகி அசையந்தாதியுஞ் சீரந் 
தாதியும் விட்டிசைத்தொடையுங் குறிப்பு விட்டிசையுமென 
நான்காம் . 


ஓரடியுள் இறுதிச் சீருள் ஈற்றசையும் மற்றையடியின் முதற் 
சீரின் முதலசையும் ஒன்றத் தொடுப்பது அசையந்தாதி . அவை 
தொடுக்குங்காற் கட்டளையடிக்கண் உரியசைச் சீரினை அசை 


1 . 


2 . 


வெண்பா 27 சீர்க்கு வருந்தொடை 181 ல் இரண்டு சீர்க்கும் முதனிலத்து 
இரண்டு நிலம் வாராமையின் அவ்விரண்டுங் களைய 179 ஆம் . 
முன்னின்ற நேராதிச் சீர்க்கு 12 x 5 = 60. பின்னின்ற நிரையாதிச் சீர்க்கு 12 x 5 
= 60 ஆம் . ஆக 120 அடியுள் ஒவ்வொரு நிலமாக 24 நிலம் கழித்து 96 ஆகும் . 
கிளையொரூஉவுக்கு வெண்பாவுள் இருசீர்க்கு இருநிலங் களையாது 
கொள்ள இரண்டு ஒரூஉவுக்குந் தொடை 1058 ஆகும் . 
முன்பி னிரையாதி நேராதி என்ற பாடத்திற்கு எதிர் நிரனிறையாகப் 
பொருள் கொள்ளவேண்டும் . 
2521 என்பது 2518 என்று இருத்தல் வேண்டும் . ஏனெனில் ? பின் மொத்தம் 
12708 க்கு மூன்று கூடுகிறபடியால் . பொழிப்புச் சூத்திரத்தில் இப்பிழை 
வந்திருத்தல் வேண்டும் . 
உரியசைச்சீர் - நேர்பு நிரைபு என்னும் உரியசைச்சீர் . 29 வது அசையந்தாதி . 


3 . 


-4 . 


412 


செய்யுளியல் 


யெனக் கொள்ளற்க ; இவை பிறசீர்ப்பாற்படுத்துத் தளைகோட 
லின் . அடியிறுதிக்கட் கடியாறு மழகளிறென வந்த வழியாறு 
களிறு என்னும் இரண்டு உரியசையும் நிரையசையாக இயற்றப் 
பட்டன. ஆயினும் இயற்கை நிரையசையோடு தொடுக்கப்படா 
இரண்டசையும் ஒருசொல்லாயினன்றி அந்தாதி யாகாமை 
யினென்பது . 

இனி , இறுதிச்சீர் முதற்சீரோடு சேரிற் சீரந்தாதியாம் . 


உதாரணம் : 


குன்றகச் சாரற் குதித்தன கோண்மா 

மாவென மதர்த்தன கொடிச்சி வான்கண் . 
என்பது அசையந்தாதி . 

தழைபூஞ் சாரற் பூத்த முல்லை 

முல்லை சான்ற கற்பி னல்லோள் . 
என்பது சீரந்தாதி . 

இது கட்டளையடிக்கண் வருங்கால் அசையந்தாதி முந் 
நூற்றிருபத்தைந்தாம் . 

அவை ஆசிரியத்துள் இரண்டு நேர்பசைச் சீர்க்கும் 
ஓரெழுத்துத் தேமாவிற்கும் ஏலாமையின் ஒழிந்த நேர்முதற் சீர் 
பதினொன்றும் உறழ்ந்த அடி நூற்று முப்பத்திரண்டனுள் ஒரு 
சீர்க்கு முதனிலமிரண்டும் இறுதிநில மொன்றுமென மூம்முன் 
றாக முப்பத்துமூன்றகற்றி ஒரோ சீர்க்கு ஒன்பதொன்பதாகப் 
பெற்ற தொடை தொண்ணூற்றொன்பது . இனி , நிரை முதற் 
சீருள் நிரைபசைச் சீரிரண்டும் ஒழித்து ஒழிந்த பதினொன்றும் 
உறழ்ந்த அடி நூற்றுமுப்பத்திரண்டனுள் முதனிலத் தொன்றுவன 
இவ்விரண்டாக இருபத்திரண்டு நிலங் களைய ஒவ்வொன்று பத் 
தாகப் பெற்ற தொடை நூற்றொருபதாக ஆசிரியத்துள் அசையந் 
தாதி இருநூற்றொன்பதாயின. 


1 . 


நேர்பசை 2. வண்டு , மின்னு. ஓரெழுத்துத் தேமா - நுந்தை . இவை மூன்றும் 
வாரா . நேர்முதற்சீர் 11. 11 சீரையும் 12 அடி உறழ 132 தொடை . இச்சீருள் 
வாராத நிலம் 33 களைய 99 தொடையாம் . நிரையசையுள் கடியாறு 
மழகளிறு என்னும் நேர்பசை நிரைபசை யீறு இரண்டும் வாரா . அவை நீக்கி 
ஒழிந்த 11 சீர்க்கும் 12 அடி உறழ்ந்த 132 தொடையில் வாராத நிலம் 22 
களைய 110 ஆகும் . இரண்டுஞ் சேர்ந்து ஆசிரியம் 209 ஆகும் . 


4131 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


வெண்பாவினுள் அசையந்தாதி வருங்கால் நேர்பசைச் 
சீரிரண்டும் , ஓரெழுத்துத் தேமாவும் , நிரைமுதற்சீர் பதின்மூன்று 
மெனப் பதினாறொழித்து , ஒழிந்த நேர்முதற்சீர் பதினொன்றும் 
உறழ்ந்த அடி எழுபத்தெட்டனுள் ஒரோவோர் சீர்க்கு இரண் 
டாக முதனிலந்தோறுங் களைந்தவழி இருபத்திரண்டொழித் 
துப் பெற்ற வெண்டொடை ஐம்பத்தாறாம் . 

கலிப்பாவினுள் நிரைமுதற்சீர் ஒழித்து ஒழிந்த நேர்முதற்சீர் 
பன்னிரண்டனானுந் தொடை அறுபதாம் . ஆக மூன்று பாவிற்கும் 
அசையந்தாதி முந்நூற்றிருபத்தைந்தாயினவாறு கண்டுகொள்க . 

நேர்பசைச்சீர் நுந்தையொழித் தேனைப் பதினொரு 
நேராதி முன்பினிரண் டொன்றகற்றிச் - சீராக 
நீங்கியவா றாக நிரைமுதல் பத்தாக 

வீங்கிரு நூற்றொன்ப தென் . 
எனவும் , 

நேர்முத லொன்ப தியற்சீ ருரிவெண்சீ 
ராகியினி யிவ்விரண் டாங்கொழிப்ப - நேர்பொடு 
வெண்பாநேர் நுந்தை நிரைமுதல்வீழ்த்தசை 

யந்தாதி யைம்பத்தா றாம் . 
எனவும் , 

நேரசை யந்தாதி யன்றிக் கலிக்கியையா 

வாகலி னாங்கறுப தாம் . 
எனவும் , 

அவ்வகை யந்தாதி முந்நூற் றிருபத்தைந் 
திவ்வகை முப்பாக் கியற்று . 


1 . 


வெண்பா அசையந்தாதி நேர்முதற்சீர் 11 உறழ்ந்த அடி 78 ஆம் . வாராத 
மேனிலம் 22 களைய வருவன 56 தொடையாம் . கலிப்பா நேர்முதல் 12 க்கும் 
5 அடி உறழ 60 ஆம் . அசையந்தாதி மூன்று பாவிற்கும் 209 ம் 56 ம் 60 ம் ஆக 


325 ஆம் . 


2. 


ஆசிரியம் நேர்பசைச்சீர் 2 - வண்டு , மின்னு . இரண்டு - இரண்டு நிலம் . ஒன்று - 
ஒருநிலம் . அகற்றி - களைந்து . முன் - மேனிலம் . பின் - கீழ்நிலம் . நிரைமுதல் 
பத்தாக - நிரைமுதற்சீரில் பப்பத்து நிலம் ஒவ்வொரு சீர்க்குங் கொள்ளப் 
படும் . நீங்கியவாறாக - நீங்கியதன்மைத்தாக . 
நேர்முதற்சீரில் இயற்சீர் ஒன்பது . வெண்சீர் இரண்டாகப் பதினொரு சீர் 
வரும் . இவ்விரண்டுநிலங் களையப்படும் . நேர்பசையிரண்டும் நுந்தையும் 
நிரைமுதலும் வாரா . அவை நீக்கப்படும் . நீ - நேர் என்றிருத்தல் வேண்டும் . 
அசையந்தாதி பா மூன்றற்கும் 325 ம் . 


3 . 


4 . 


414 


செய்யுளியல் 


எனவும் இவ்வுரைச் சூத்திரங்களான் அசையந்தாதி முந்நூற்றிரு 
பத்தைந்தும் ஆயினவாறு அறிந்துகொள்க . 

இனி , சீரந்தாதி நூற்றறுபத்துநான்கு : - அவை ஆசிரியத்து 
வருங்கால் நேர்பசைச்சீரிரண்டுந் தேமாவிரண்டுமென நான் 
கனானுந் தத்தம் முதனிலந் தொடங்கி ஒரோவொன்று அவ்வா 
றாக நாலாறிருபத்துநான்காம் . இனி, நிரைமுதற்சீருள் நிரைபசைச் 
சீரிரண்டும் புளிமாவுமென மூன்றொழித்து ஒழிந்த பத்துச் 
சீரானும் வருங்கால் அவை உறழ்ந்த அடி பன்னிரண்டனுண் 
முதனிலம் மூன்றும் பெருகிய நிலத்திரண்டுமாக வைந்தொழித்து 
ஒரோவொன்று எவ்வேழாக எழுபதாம் . ஆக அகவற்றொடை 
தொண்ணூற்று நான்காம் . 

இனி , வெண்பாவினுள் வருங்கால் நேர்பசைச்சீரிரண்டுந் 
தேமாவிரண்டும் நிரை முதல் வெண்சீரிரண்டும் நிரைமுதல் 
நிரையீறாகலிற் கணவிரி எட்டுமாகச் சீர் பதினான்கும் ஒழித்து 
ஒழிந்த சீர் பதின்மூன்றனானும் பெற்ற அடி தொண்ணூறாம் ; 
அவற்றுள் , வரகும் அரவும் புளிமாவும் என்னும் மூன்றும் பெற்ற 
அடி பத்தொன்பதாகலின் , அவற்றுள் வரகிற்குப் பெருகிய 
நிலத்து மூன்றும் , அரவும் புளிமாவுஞ் சுருங்கிய பெருகிய 
நிலத்தும் ஒரோவொன்றாக நான்குமாக ஏழுமொழித்து ஒரோ 
வொன்று நான்காகப் பெற்ற அடி பன்னிரண்டாம் . காருருமு , 
மாவருவாய் என்னும் இரண்டனானும் பெற்ற அடி பன்னிரண் 
டனுள் முதனிலத்து மும்மூன்றாக ஆறொழித்துப் பெற்ற தொடை 


1 . 


30 வது சீரந்தாதி 
நேர்பசைச்சீரிரண்டு - வண்டு , மின்னு . தேமா இரண்டு - ஓரேழுத்துத் 
தேமாவாகிய நுந்தையும் ஈரெழுத்துத் தேமாவும் . இவை நான்கு சீரும் 
வரும் . வருங்கால் நான்கும் 12 அடி உறழ 48 நிலமாம் . கீழ்நிலத்து ( பெருகிய 
நிலம் ) அவ்வாறாக 24 கழிக்க 24 நிலம் வரும் . நிரைபிரண்டு - வரகு , அரவு 
என்பன . முதனிலம் - சுருங்கிய நிலம் . 
கணவிரி எட்டாவன : - கடியாறு , பெருநாணு , மழகளிறு , நரையுருமு , 
குளிறுபுலி, விரவுகொடி , விறகுதீ , உருமுத்தீ என்பன . 
19 ல் 7 கழிக்க 12 ஆதல் காண்க . ஒரோவொன்று நான்காக மூன்றற்கும் 
முந்நான்கு பன்னிரண்டாம் . 


2 . 


3 . 


415 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


இருமூன்றாம். பாதிரியேழும் மாசெல்வாயுமென எட்டனானும் 
பெற்ற அடி ஐம்பத்தொன்பதாகலின் அவற்றுள் ஈரெழுத்துப் 
பாதிரி மூன்றுஞ்சுருங்கிய நிலத்து ஒரோவொன்றும் , பெருகிய 
நிலத்து இவ்விரண்டுமாக மும்மூன்றொன்பதும் , ஒழிந்த 
மூவெழுத்துப் பாதிரி நான்கும் , மாசெல்வாயுமென ஐந்துஞ் 
சுருங்கிய நிலத்து இவ்விரண்டாகப் பத்துமெனப் பத்தொன்ப 
துங் களைந்து பெற்ற தொடை நாற்பதாமெனக் கொள்க . ஆகக் 
களையும்நிலம் முப்பத்திரண்டு ஒழித்து ஒழிந்ததொடை வெண்பா 
விற்கு ஐம்பத்தெட்டாயின. 

இனி, கலிப்பாவினுள் வெண்சீர் நான்கனானும் பெற்ற 
அடி இருபஃதாகலின் , அவற்றுண் மாசெல்வாய் உறழ்ந்த அடி 
ஐந்தினும் ஏறிய நிலத்திரண்டும் , புலிவருவாய் உறழ்ந்த அடி ஐந் 
தினுஞ் சுருங்கிய நிலத்திரண்டும் , ஒழிந்த மாவருவாய் புலி 
செல்வாய்கள் இரண்டும் முன்னும் பின்னும் ஒரோவொன்றாக 
நான்காகும் ; ஆக எட்டுங் களைய ஒரோவொன்று மும்மூன் 
றாகப் பெற்ற தொடை பன்னிரண்டாம் . ஆக மூன்று பாவிற்குஞ் 
சீரந்தாதி நூற்றறுபத்துநான்காம் . 

வண்டொன்று தேமா விரண்டு வலியதுபன் 
னொன்றொடச்சீ ரந்தாதிக் கீரேழாம் நேராதி 
பத்தும் புளிமா வரகிரண்டும் வெள்ளைக்கா 

மொத்த கலிக்குரிச்சீர் நான்கு . 
எனவும் , 

" நிரைநிரைபத் தெவ்வேழா மூன்று மிரண்டு 
முதனில னீக்கிமூன் றாக - வகவலி 


1 . 


2 . 


3 . 


பாதிரி ஏழாவன: - ஞாயிறு , போதுபூ மேவுசீர் , போரேறு , நன்னாணு , பூமருது , 
நீடுகொடி என்பன . இவற்றுள் ஈரெழுத்துப் பாதிரி ஞாயிறு போதுபூபோரேறு . 
ஏனைய மூன்றெழுத்து . 
சீரந்தாதி மூன்று பாவிற்கும் முறையே 98 ம் 58 ம் 12 ம் ஆக 164 ஆகும் . 
வண்டிரண்டு தேமாவிரண்டு நிரையதொன்பான் என்றிருத்தல் வேண்டும் . 
வண்டிரண்டு - வண்டு, மின்னு . தேமா விரண்டு - நுந்தை , தேமா . நிரை 
ஒன்பான் ஒன்று - நிரை பத்து அகவற்குப் பதினான்கு சீராம் . வரகிரண்டு - 
வராகு , அரவு . வெண்பாவிற்கு 13 சீர்வரும் . கலிக்கு 8 சீர் வரும் . 
அகவலில் நிரைநிரையாகவுள்ள 10 சீரும் உறழுங்கால் மேனிலத்து மூன்றும் 
கீழ்நிலத்திரண்டுமாக ஐந்துநில நீக்கிக் கொள்ளப்படும் . மூன்றுசீர் கொள்ளப் 
படா . நேராதி நான்கும் முதனிலந் தொடங்கி அவ்வாறு நிலங் கொள்ளப்படும் . 


4 .. 


416 


செய்யுளியல் 


னேராதி நான்கு மெழுவாய் நிலந்தொடங்கி 

யாறாகு மந்தாதிச் சீர் . 
எனவும் 

ஆக வகவற்சீ ரந்தாதி ( தொண்ணூற்று ) 

நால்வகை யாக நவிற்று. 
எனவும் , 

வரகு பெருநிலத்து மூன்றகற்றி மற்றை 
யரவு புளிமா வருகிரண்டு மாற்றி 
முதனிலத்துக் காருருமு மாவருவாய் மும்மூன் 

றெனவுரை யந்தாதிக் கீண்டு . 
எனவும் , 

ஈரெழுத்துப் பாதிரிமூன் றீரருகு மோரிரண்டாய் 
மூவெழுத்துப் பாதிரிக்கு முன்னிரண்டாய் மாசெல்வா 
யொன்றற்கு மவ்வா றொழித்துரைப்ப நாற்பஃதாம் 

வெண்டொடைச்சீ ரந்தாதி வேறு . 
எனவும் , 

விரித்த சீ ரந்தாதி வெண்டொடை யைம்ப 

தெனப்படு மெட்டுமே லிட்டு . 
எனவும் , 

மாசெல்வா யீற்றும் புலிவருவாய் மற்றிடத்து 
மேனை யிரண்டு மிரண்டிடத்து மாக 
விரண்டிரண்டு நீக்கிச்சீ ரந்தாதி துள்ளற் 

கமைந்த தொடைநான் மூன் றாம் . 
எனவும் , 


1 . 


2. 


3 . 


தொண்ணூற்று என்னுஞ் சீர் தவறிற்று . 
வெண்பாவில் வரகுக்கு மூன்று நிலம் பெருகிய நிலத்து நீக்கி அரவுக்கும் 
புளிமாவுக்கும் மேனிலத்தும் கீழ்நிலத்தும் இவ்விரண்டு ( 4 ) நிலம் நீக்கி , 
காருருமு , மாவருவாய் இரண்டற்கும் மேனிலத்து மும்மூன்று 6 நிலம் 
நீக்கப்படும் . 
பாதிரி ஏழுள் ஈரெழுத்துப் பாதிரி மூன்றும் மேனிலத்தும் கீழ் நிலத்தும் இவ் 
விரண்டு நிலங் கழிக்கப்படும் . மூவெழுத்துப் பாதிரிக்கு மேனிலத்திரண்டும் 
மாசெல்வாய்க்கும் அவ்வாறே மேனிலத்திரண்டும் நீக்கி வெண்பாவிற் 
சீரந்தாதி நாற்பது ஆகும் . 
வரகு அரவு புளிமா மூன்றானும் பெற்ற அடி 12 ம் காருருமு மாவருவாய் 
என்னும் மிரண்டானும் பெற்ற அடி 6 ம் பாதிரி முதலிய எட்டானும் பெற்ற 
அடி 40 ம் சேர்ந்து 58 ஆயின . 
ஈறு - கீழ்நிலம் . மற்றையிடம் - மேலிடம் . ஏனையிரண்டு மாவருவாய் , 
புலி செல்வாய் . இரண்டிடம் - மேலுங்கீழும் . இவ்விரண்டாக நான்கற்கும் 8 
நீக்கிக் கலிக்குச் சீரந்தாதி 12 ஆம் . 


4 . 


5. 


417 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


பாத்தோறும் வந்தசீ ரந்தாதி பாற்படுப்ப 

நூற்றோ டறுபத்து நான்கு . 
எனவும் இவ்வாற்றானே சீரந்தாதியாமா றுரைத்துக்கொள்க. 

அந்தாதி யோரிரண்டு மாகத் தொடைநானூற் 
றெண்பான்மே லொன்பா னெனல் . 
இனி , விட்டிசைத்தொடை கூறுங்கால் எழுத்தினானும் 
எழுத்தல் ஓசையானும் விட்டிசைத்தல் இருவகைப்படும் . 

அ உ வறியா வறிவி லிடைமகனே 
நொ அலைய னின்னாட்டை நீ . 

(இடைக்காடனார் ) 
என்பது எழுத்தினானாகியது . 

விட்டிசையின் இறுதியடி வல்லொற்றடுப்பின் விட்டிசை 
வல்லொற்றெதுகையென்பாரும் உளர் . ஆண்டு வல்லொற்றெ 
துகை யாமாகாமையின் அது வேண்டுவதன்று ; வேண்டினும் விட் 
டிசை யெனவே அடங்குமென்பது . 

தேஎன்று தாமிசைப்ப தாகியே தண்ணுமைகேட் 

டெஎன் றெழுந்தார் பலர் . 
என்பது குறிப்பு விட்டிசை. 

இவை கட்டளையடிக்கண் வருங்கால் ஒரோவொன்று 
நூற்றறுபத்துநான்காகி முந்நூற்றிருபத்தெட்டாம் . 

அவை வருங்கால் நேர்பசைச்சீரிரண்டும் ஒரேழுத்துத் 
தேமாவும் போதுபூவிரண்டும் ஒழித்தொழிந்த தேமாவும் பாதிரி 
யிரண்டும் -- போரேறு இரண்டும் ( ஒன்றிக் கலிப்பாவிற்குத் 
தொடை நாற்பஃதாகவும் இரண்டு விட்டிசையும் தொகுப்பப் ) 


1 . 


2 . 


3 . 


4 . 


மூன்று பாவிற்கும் 164 தொடையாம் . 
அந்தாதிக் தொடை அசையந்தாதியும் சீரந்தாதியும் என்னுமிரண்டுஞ் 
சேர்ந்து 489 ஆம் . 
எழுத்தல் ஓசையான் வருவது குறிப்பு விட்டிசையாம் . 
31 வது எழுத்து விட்டிசை . 
32 வது குறிப்பு விட்டிசை. 
த , எ என்பன ஓசைக் குறிப்புக் காட்டி நின்றன . 
நேர்பு அசை இரண்டு - வண்டு , மின்னு . போதுபூ இரண்டு - போதுபூ மேவுசீர் , 
என்பன. இவை ஒழித்து ஒழிந்த தேமா - ஈரெழுத்துத் தேமா . பாதிரி இரண்டு - 
நீடுகொடி , நாணுத்தளை . போரேறிரண்டு - போரேறு , நன்னாணு. இதில் 
போ ரேறு விடப்பட்டது . போரேறு வெண்பாவில் கூறப்படுகின்றது . 
பகரக்கோட்டிலடைத்தன பின் வருதலின் முன் மாறி எழுதப்பட்டது . அது 
வேண்டியதில்லை . 


5 . 


6 . 


7 . 


4181 


செய்யுளியல் 


பூமருதிரண்டும் நேர்முதல் வெண்சீரிரண்டுமாக ஒன்பது சீரும் 
பற்றி விட்டிசைக்குமெனவுங் கொள்க. அவற்றை அகவற் றொடை 
ஒரோவொன்றெழுபதாகவும் , வெண்பொடை ஒரோ வொன்றைம் 
பத்து நான்காகவும் , கலிப்பாவிற்குத் தொடை நாற் பஃதாகவும் , 
இரண்டும் விட்டிசையுந் தொகுப்பத் தொடை முந்நூற்றிருபத் 
தெட்டாயினவாறு கண்டுகொள்க . 

இவை ஆசிரியத்துப் பதினான்கும் வெண்பாவினு ளொன் 
பதுமாக இருபத்து மூன்று நிலங் களைந்து பெற்றன . 

நேர்பிரண்டு நேர்பு முதலிய சீர்நான்கு 
மோரெழுத்துத் தேமாவும் விட்டிசைக் கொன்றாவா 
மேனை நிரைமுதற் சீர்களு மிவ்வாறே 

யாகா தனவென் றறி . 
எனவும் , 

அகவற்கேழ் நேராதி யொன்பதும்வென் பாவிற் 

குளவென் றுரைக்கப் படும் . 
எனவும் , 

வெள்ளையு ளொன்ப தகவலி னீரேழாய்க் 
கொள்ள விருபத்து மூன்றாகுத் - துள்ளலுட் 
போரேறு பாதிரி பூமருது மாசெல்வாய் 

மாவருவா யெட்டும் வரும். 
எனவும், 

அகவற் கெழுபதா மைம்பத்து நான்கா 
நிகரற்ற வெள்ளைக்குந் துள்ளல் - புகாற்ற 
நாற்பதாய் விட்டிசை நூற்றறு பத்து நான் 

கேற்பதா மோரொன் றெனல் . 
எனவும் , 


1 . 


2 . 


3 . 


4. 


பூமருதிரண்டு - பூமருது , காருருமு . 
நேர்பு இரண்டு - வண்டு , மின்னு. நேர்பை முதலாகக் கொண்டன : போதுபூ 
மேவுசீர் , நீடுகொடி , நாணுத்தளை என்பன . ஓரெழுத்துத் தேமா - நுந்தை , 
நிரைமுதற் சீர்களும் வாரா . 
நேர் முதற் பத்தில் அகவற்கு 7 சீரும் வெண்பாவிற்கு 9 சீரும் வரும் . 
வெண்பாவிற்கு 9 ம் அகவற்கு 14 ம் களையுநிலமாம் . கலிக்கு வருஞ்சீர் 
எட்டாம் . போரேறு இரண்டு - போரேறு , நன்னாணு , பாதிரி இரண்டு - 
பாதிரி , ஞாயிறு . பூமருது இரண்டு - பூமருது , காருருமு . 
அகவற்கு 

70 தொடை 
வெண்பாவிற்கு 
கலிக்கு 

40 
மொத்தம் 

164 . 


5 . 


54 


419 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


இருவிட் டிசைமுந்நூற் றீரொருபத் தெட்டா 

வருவித்துக் கோடல் வழக்கு . 
எனவும் இவற்றைப் பதநெகிழ்த்துரைக்க . 

விகற்பமா றந்தாதி விட்டிசைநான் கேற்றி 
யிசைத்தவீ ரைந்து தொடையாற் றொடைத்தொகை 
மூவா யிரத்தொடு முந்நூற்று முப்பத்தா 
றாமா றறிந்து கொளல் . 
"இருபத்திரண்டு மிவைபத்து மாக 
வருவித்த முப்பத் திரண்டா - னொருபத்தின் 
மூவா யிரத்தொரு நூற்றைம்பத் தாறைந்நூற் 

றோடோரைம் பத்திரண் டேற்று . 
எனவிவை உரைச்சூத்திரம் . ஆகத் தொடை முப்பத்திரண்ட 
னாற் பெற்றதொடை பதின்மூவாயிரத்தெழுநூற்றெட்டு. ( 99 ) 

( செந்தொடை இதுவெனல் ) 
412 . சொல்லிய தொடையொடு வேறுபட் டியலிற் 

சொல்லியற் புலவரது செந்தொடை யென்ப . 
இது , மேற் செந்தொடையாமெனக் கூறிய துணர்த்து 
கின்றது ; எய்தாததெய்துவித்ததூஉமாம் . 

இ - ள் : மேற் கூறப்பட்ட தொடை எல்லாவற்றோடும் ஒவ் 
வாதுவரின் அதனை இயற்கைச் சொல்லாற் செய்யுள் செய்யும் புல 
வரது செந்தொடையென்று சொல்லுப ஆசிரியர் என்றவாறு . 


1. 


2 . 


3 . 


இரண்டு விட்டிசைக்கும் 328 ஆம் . 
விகற்பத்தொடை ஆறாவன - பொழிப்பு 2 ம் முற்று 2 ம் ஒரூஉ 2 ம் ஆம் . 
அந்தாதி 2 ம் விட்டிசைத்தொடை 2 ம் ஆகப் பத்துத் தொடையாலும் வந்த 
தொடைத்தொகை 3336. இத்தொகை 3339 என முன்தொகைகளைக் 
கூட்ட வருகின்றது . ஆகையால் 3 கூடற்கு முன் கூறிய தனித் தொகைகளுட் 
பிழையிருத்தல் வேண்டும் . 
முன்வந்த இருபத்திரண்டும் இவை பத்துமாக தொடை 32 ஆம் . 
32 தொடைக்கும் 13156 
செந்தொடை 

549 
பிற 

3 
மொத்தம் 

13708 
410 ம் சூத்திர உரையிற் சொன்ன கணக்கிற் பிழையிருக்கிறபடியால் 
இத்தொகையினும் மூன்று கூடி வருகிறது . அதனைக் கழிக்க 13708 ஆம் 
410 ம் சூத்திர உரை முற்ற இல்லாமையால் அப்பிழை காணமுடியவில்லை . 


420 


செய்யுளியல் 


எனவே , விகாரப்படச் செய்யுள் செய்யுஞ் செந்தொடை 
இன்னாதென்றானாம் ; அது , 

இருங்கழி மலர்ந்த வள்ளிதழ் நீலம் 
புலா அன் மறுகிற் சிறுகுடிப் பாக்கத் 
தினமீன் வேட்டுவர் ஞாழலொடு மிலையு 
மெல்லம் புலம்ப நெகிழ்ந்தன தோளே . 

( அகம் . 270 ) 
எனவும் , 

சேயிறா முகந்த நுரைபிதிர்ப் படுதிரை 

பராரைப் புன்னை வாங்குசினை தோயும் . ( அகம் . 270 ) 
எனவும் வரும் . 

பூத்த வேங்கை வியன்சினை யேறி 
மயிலின மகவு நாட 

னன்னுதற் கொடிச்சி மனத்தகத் தோனே . ( யா . வி . ப . 179 ) 
என்பதும் அது . 

இயலின் என்றதனால் , இரண்டடியால் தொடைபெற்று 
நின்று இரண்டடி யெதுகையாகியவை தம்முள் தொடுக்குங் 
காற் செவ்வன் தொடுப்பினும் அதனைச் செந்தொடையென் 
னாது இரண்டடி யெதுகையென்றும் , இனி ஓரடி இடையிட்டுத் 
தொடுத்த வழியுந் தொடர்ந்த அடி இரண்டுஞ் செந்தொடை 
யாமாயினும் மூன்றாமடி எதுகைப்படத் தொடுத்தன் மாத்திரை 
யானே அதனை இடையீட்டெதுகையென்றுங் கொள்ளப்படும் ; 
என்னை ? அவ்வெதுகை ஆண்டுச் சிறந்தமையினென்பது ; அவை 
முன்னர்க் காட்டுதும் 

முன்பொழுது முன்செல்லுந் தூரியமா மந்நிலையே 
பின் பொழுது பின் செல்லு நெய்தலா னன்பிலவே 
கொல்யானை வேகப்போர்க் கோக்கோதை மாறேற்ற 

பல்யானை மன்னர் பறை . 
என வரும் . இஃது இவ்விரண்டடிகளது கூட்டத்துக்கண்ணன்றி 
வாராவாயினுங் கட்டளையடிக்கு அகப்பட்ட தொடையொடுங் 
கூறினார் . கட்டளையடிக்கண் வருந் தொடையே சிறந்தன 


1. 


2 . 


மாத்திரை - அளவு 
தூரியம் - வாச்சியம் , போர்ப்பறை . நெய்தல் - இரங்கற்பறை ; சாவுக்கடிக்கும் 
பறை . 


421 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


வென்று கொள்ளினுங் கொள்ளற்கவென்பான் , ஒழிந்த தொடை 
யுள்ளுமென்று கூட்டித் தொடை கூறினானென்பது . 

இனி , செந்தொடை கட்டளையடிக்கண் தொடையாங் 
கால் ஓரெழுத்துத் தேமா ஒழித்து ஒழிந்த சீரெல்லாவற்றினும் 
வருமென்பது . இம்மூவகை அடியினானும் பெற்ற தொடை 
யெல்லாந் தொகுப்பத் தொடை ஐஞ்ஞற்றுநாற்பத்தொன்பதாம் ; 
அவற்றோடும் இரண்டடியெதுகை இரண்டும் இடையீடுங் 
கூட்டத் தொடை ஐஞ்ஞூற்றைம்பத்திரண்டாம் . 

நுந்தையில் செந்தொடை யைஞ்னூற்று நாற்பான்மே 
லொன்பானை யோரிடையிட் டோரிரட்டி 
வந்த வெதுகை யிரண்டென வைத்தைஞ்நூற் 

றைம்பத் திரண்டென் றறி . 
என்பது உரைச்சூத்திரம் . ஆக முப்பத்துமூன்று தொடையும் அறு 
நூற்றிருபத்தைந்து அடியுட் களைவன களைந்து பெற்ற தொடை 
விரி யெல்லாந் தொகுப்பப் பெற்ற தொடை பதின்மூவாயிரத் தெழு 
நூற்றைந்துடன் இரண்டடி யெதுகையிரண்டும் , இடையீடொன் 
றுங் கூட்டத் தொடை பதின்மூவாயிரத்தெழு நூற்றெட்டாயின 
வாறு கண்டுகொள்க. 

தொடையின் பகுதி முழுவதூஉஞ் சொன்மற் 
றடியி னறுனூற் றிருபத்தைந் தாயி 
னடிய திலக்கண மாமதுவென் றஞ்சிப் 
பிறதொடைமூன் றேற்றினார் பின் . 
இவ்வாறு தொடை கூறப்பட்ட தொடைப்பகுதியெல்லாம் 
அவ்வச் சூத்திரங்கடோறும் எடுத்தோதாது கட்டளையடிக்கும் 
அல்லாவடிக்கும் பொதுவகையாற் கூறி வந்தானாசிரியனாயினும் , 
மெய்பெறு மரபிற் றொடைவகை. 

( தொ . செய் . 101 ) 


1 . 


2 . 


3 . 


ஒழிந்ததொடை என்றது கூறப்படா தெஞ்சி நின்றவற்றை . கூட்டிக் 
கூறினான் என்றது இரண்டடி எதுகையையும் இடையீட் டெதுகையையும் . 
தொடை - தொகை என்றிருப்பது நலம் . 
கணக்கு வரிகள் இல்லை . 
நுந்தை என்பது செந்தொடைக்கு வாராது . செந்தொடை 549 ஆம் . ஐ - 
சாரியை . இடையீட்டெதுகை ஒன்றும் இரண்டடி எதுகை இரண்டும் 
சேர்க்க 552 
தொடையின் பகுதி முழுவதும் சொல்லப்பட்ட அறுநூற்றிருபத்தைந் 
தடிக்காம் . ஆயின் அடியினிலக்கணம் அவ்வளவாமென்றஞ்சி பிற தொடை 
3 கூட்டினார் என்றபடி . 


ஆம் என்க . 


4. 


422 


செய்யுளியல் 


என்னுந் தொடைச் சூத்திரத்திற்கு ஏற்பதாம் . அவற்றை அவ்வச் 
சூத்திரங்களுட்போலக் கூறி வந்ததாமென்பது . முற்கூறிய 
முப்பத்து மூன்று தொடையினையும் அறுநூற்றிருபத்தைந்தடி 
யோடு மாறியக்கால் இருபதினாயிரத்தறுநூற்றிருபத்தைந்து 
தொடையாகற்பாலனவாம் ; அன்னவை தொடைக்குந் தளைக்கு 
மாகாதன களைந்து கொள்ளப் பதின்மூவாயிரத்தெழு நூற்றைந் 
தாயினவென்பது . ஆறாயிரத்துத் தொள்ளாயிரத்திருபது நிலங் 
களையப்பட்டன . இங்ஙனம் இவை களைந்து பெற்ற தொடை 
யோடும் இரண்டடியெதுகை இரண்டும் இடையீடொன்றுங் 
கூட்டத் தொடை பதின்மூவாயிரத் தெழுநூற்றெட்டாயின. ( 100 ) 


( தொடைகளின் தொகை இதுவெனல் ) 
413. மெய்பெறு மரபிற் றொடைவகை தாமே 

யையீ ராயிரத் தாறைஞ் நூற்றொடு 
தொண்டுதலை யிட்ட பத்துக்குறை யெழுநூற் 
றொன்பஃ தென்ப வுணர்ந்திசி னோரே . 


இது , மேற்கூறிய தொடையுள் ஒருசீரான் வரையறையுடை 
மையின் அவற்றை அடிக்கட்போலத் தொகுத்தோதுகின்றது ; 
விரித்ததூஉந் தொகுத்ததூஉமாம் ; என்னை ? கட்டளையடியொடு 
பட்ட தொடை விகற்பம் முற்கூறிய சூத்திரங்களுட் பெற்றமை 
யானும் அவற்றையும் ஈண்டுத் தொகுத்துக் கூறினமையானு 
மென்பது . 


- 


ள் : மெய்பெறு மரபில் தொடைவகை - கேட்டார்க்குத் 
தொடைப்பாடு வெளிப்படும் இலக்கணத்தவாகிய தொடைக் 
கூறுபாடு ; தாமே என்பது பிரித்துக் கூறியவாறு ; ஐயீரா 
யிரத்து ஆறு ஐஞ்னூற்றொடு - பதின்மூவாயிரத்தோடு ; 


1 . 


2 . 


3 . 


ஏற்ப ... அவ்வச் சூத்திரங்களுட் கூறிவந்தாம் என்றிருப்பது நலம் . 
தொடுக்கப்படாத அடிகளும் தளைவழுவும் . 
ஒருசீரான் - ஒவ்வொரு சீரான் 
ஐயீராயிரம் - பதினாயிரம் . 
ஆறைஞ்னூறு - மூவாயிரம் . 


4 . 


5 . 


423 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


தொண்டு தலையிட்ட பத்துக்குறை எழுநூற்றொன்பஃது 
எழுநூற்றெட்டு என்றவாறு . 

தொடைப்பகுதி பதின்மூவாயிரத்தெழுநூற்றெட்டு என்று 
சொல்லும் ஆசிரியரென்பது இதன் பொழிப்பு. மெய்பெறு 
மரபின இவையெனவே , விளங்கத் தோன்றாதனவுந் தொடையுள 
வென்பதாம் ; அவை , இணை , கூழை , மேற்கதுவாய் , கீழ்க்கதுவாய் , 
கடையிணை , கடைக்கூழை , இடைப்புணர்ப்பின எனச் சொல் 
லுப . பிறவும் வேறுபடுத்துக் கூறுவார் கூறுவனவெல்லாம் இதனா 
னே தழீஇக் கொள்ளப்படுமென்பது . 

தொடைவகை என்பது கட்டளையடியோடு வருமெனப் 
பட்ட முப்பத்து மூன்று தொடையும் பிறவாற்றான் வருமெனப் 
பட்ட இடையீட்டெதுகை இரண்டடியெதுகையென இரு கூற்ற 
னவு மென்றவாறு . 

ஐயீ ராயிரத் தாறைந் நூற்றொடு என்பது , உம்மைத் தொகை 
தொண்டு தலையிட்ட என்பது , ஒன்பானையாகப்படும் மொழி 
யாகவுடைய வென்றவாறு . அது செய்தவென்னும் பெயரெச்ச 
மாகலின் எழுநூற்றொன்பதென்னும் பெயர்கொண்டு முடியும் ; 
எனவே , எழுநூற்றொருபத்தெட்டாமென்றஞ்சிப் பத்துக்குறை 
எழுநூற்றொன்பது என்றானென்பது ; எனவே , ஆண்டு நின்ற 
ஒன்பானொடுந் தொண்டு தலையிட்ட எனப்பட்ட ஒன்பானை 
யுங் கூட்ட எழுநூற்றெட்டாயினவென்றவாறு ; அஃதே கருத் 
தெனின் , 

பதின்மூ வாயிரத் தெழுநூற் றெட்டென 

மொழியப் பட்டன தொடை தெரி வகையே . 
என அமையும் ; இவ்வாறு அரிதும் பெரிதுமாகச் சூத்திரஞ் 
செய்ததென்னை யெனின் , அங்ஙனமே அதனை ஞாபகப் 
படச் செய்தான் ஆசிரியன் ஒரு காரணம் நோக்கி . என்னை ? இத் 


1. 


2 . 


- 


ஒடு 9 


- 


3 . 


தொண்டு - ஒன்பது . 
709 ல் 10 குறைக்க 699 ஆம் 699 

ஐக் கூட்ட 708 ஆம் . பதின் 
மூவாயிரத்தொடு 708 - ஐக் கூட்ட 13708 ஆகும் தொடை என்றபடி . 
பத்துக்குறை எழுநூற்றொன்பது - ( 709 - 10 ) 699 அதனோடு ஒன்பது 
கூட்ட ( 699 + 9 ) 708 ஆம் . 
ஞாபகம் - முப்பத்திரண்டு உத்தியுள் ஒன்று . அதனை இந்நூல் 666 ம் 
சூத்திரத்திற் காண்க . 


4 . 


424 


செய்யுளியல் 


தொடைகளை அடியொடு மாறுங்காற் குறைக்கப்படுவன உள 
வென்பதூஉம் , அவை தொண்டு தலையிட்ட ஐந்து பத்தளவும் 
ஆறுமுதலாகக் களையப்படுமென்பதூஉங் கோடற்கென்பது . 
ஒன்பது என்று இருகாற் சொல்லியவதனான் அங்ஙனங் 
குறைக்கப்படு நிலங்கள் ஒன்பது பகுதியவாமெனக் கொள்க . 
அவையாவன :- ஐம்பத்தொன்பது ஐம்பத்தாறு நாற்பத்தைந்து 
நாற்பது முப்பத்தொன்பது முப்பத்திரண்டு முப்பத்தொன்று 
இருபத்து மூன்று ஆறு என ஒன்பது பகுதியாற் குறைவனவா 
யின . இங்ஙனம் ஐம்பத்தொன்பது நிலத்தின வாகலால் தொண்டு 
தலையிட்ட பத்து என்றானெனவும் , ஒன்பதுந் தொண்டுமென 
இருகாற் கூறியவதனான் அங்ஙனங் களையுநிலம் ஒன்பஃதென 
வுங் கொள்ளப்பட்டது . 

2 பாய பதினா யிரமென் றிலனையி 
ராயிர மென்றா னதனானுங் - தூயதன்றிப் 
பத்துங் குறைத்த பயத்தானு மொன்பதென் 

றுய்த்துக் கொளற்பாற் றொருங்கு . 
எனவும் , 

ஓரொன்ப தேற்றியு மோரொன்ப திட்டுரைத்து 
மீரொன் பதுமிகுத்தா னீங்கிவற்று - ளோரொன்ப 
தைம்பான்மே லேறவு மைந்தந்த மாயக்குறைத் 

லொன்பான் வகைத்தென்று மோர்ந்து . 
எனவும் , 

ஆறென்றான் மூவா யிரமென்னா தாங்கதனா 

லாறந்த மாங்குறையு மாறு . 
எனவும் , 


1 . 


2 . 


தொண்டு தலையிட்ட ஐந்து பத்து - 59.ஆறு முதல் 59 வரையும் ஒன்பது 
பகுதி களையப்படும் என்றபடி . 
சூத்திரத்துள் பதினாயிரமென்று சூத்திரியாது ஐயீராயிரம் என்று சூத்திரத் 
தமையானும் பத்துக் குறை என்று பத்தைக் குறைத்தமையானும் குறைப்பன . 
ஒன்பது பகுதி என்று உய்த்துணர்ந்து கொள்ளப்படும் என்பது கருத்து , 
ஏற்றி - மிகைப்படுத்தி . இட்டுரைத்தல் - சேர்த்துரைத்தல் . ஈரொன்பது - 
இரண்டுதரம் ஒன்பது . இரண்டு தரம் ஒன்பது கூறியது ஐம்பதற்கு மேல் 
ஒன்பது ஏறி வருமென்பது காட்டவும் ஒன்பது வகை என்பதைக் காட்டவும் 
என்பது கருத்து . ஐந்தந்தமாய் ஆறந்தமாய் என்றிருப்பது நலம் . ஒன்பது 
ஐம்பான்மே லேறல் 59 ஆதல் . 


3 . 


425 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


ஐம்பத்தொன் பானேழெட் டையொன் பதுநாற்பஃ 
தொன்பா னுடைமுப்பத் தெண்ணான்கு முப்பத்தொன் 
றென்பா லிருபத்து மூன்றா றெனக்குறைப்ப 

வொன்பான் பகுதி யுள் . 
எனவும் , இவ்வுரைச் சூத்திரங்களான் அவை குறைக்கப்படு 
மாற்றிந்து குறைக்க. இவற்றுள் ஒன்பது நிலங் களையப்படும் . 
2 மோனை முதலாயின தொடை ஐந்தற்கும் ஓரெழுத்துத் தேமா 
உரித்தென்றிராயின் , அதனை நுந்தை நுந்தையென்று இருகால் 
தொடுக்கவேண்டும் ; தொடுத்தவழி , அடிமோனையுந் தலையா 
கெதுகையும் அடியெதுகையும் மூன்றாமெழுத்தொன்றெதுகையு 
மென நான்கு தொடை பெறப்படுமாகலின் , அவற்றுள் அதனை 
என்ன தொடையென்றுமோவெனின் , - செய்யுள் செய்த ஆசிரி 
யன் பல தொடைபடச்செய்து வைத்தவழி , அவற்றுட் சில 
களைந்து ஒன்றுகோடற்குக் காரணமின்மையினான் அவை 
யனைத்துங் கோடுமென்பது ; " அல்லாதார் முதனின்ற தொடையே 
கொண்டொழிகவென்ப ; அது குற்றம் ; என்னை ? 

செங்காற் பைந்தினை யிதண மேறிப் 

பைங்காற் சிறுகிளி கடிவோ டந்தை . 
என்றவழி , எதுகையும் முரணும் வந்தவழி இவற்றுண் முதற்கண் 
இன்ன தொடையென்று துணியலாகாமையின் அது நிரம்பா 
தாகலான் அது வந்ததொடை யெல்லாவற்றானும் விரித்துத் 
தொடை கூறுதல் அமையு மென்பது ; என்போலவோவெனின் , - 
எழுத்தும் அசையுஞ் சீரும் அடியும் அங்ஙனம் முதல் வந்தத 
னான் எண்ணுந் தொகையும் பெயருங் கொடுத்து வழங்காத 
வாறுபோலவென்பது ; அல்லதூஉம் , தொடைகளெல்லாந் தம் 
மையுணரும் மாத்திரையானே தனித்தனி வருதல் இலக்கண 


1 . 


2 . 


3 . 


ஒன்பான் பகுதியாவன - 59 , 56 , 45 , 40 , 36 , 32 , 31 , 23 , 6 என்பன . 
ஐந்து தொடையாவன - மோனை , எதுகை , இயைபு , முரண் , அளபெடை . 
ஓரெழுத்துத் தேமா - நுந்தை . 
அல்லாதார் - தொல்காப்பியரல்லாதார் . அவர் , அவிநயினார் , காக்கை பாடி 
னியார் முதலியோர் . யாப்பருங்கல விருத்தி 53 ம் சூத்திர உரை நோக்குக . 
செங்கால் - பைங்கால் தலையாகெதுகையும் , செம்மை - பசுமை , முரணுமாம் . 


4 . 


5 . 


426 


செய்யுளியல் 


மென்பதூஉம் இல்லையென உணர்க ; என்னை ? பல உறுப்புக் 
கொண்டது ஓர் செய்யுளென்றமையின் . 

இனி. ஓரெழுத்துத் தேமா முதற்கணிற்ப அடியிறுதிக் கண் 
ணும் இயைபு வருதலின் அச்சீர் நின்றுறழ்ந்த அடிக்கண் இயைபு 
வருதற்கு ஆராய்ச்சியின் றென்பது . ஒழிந்த தொடைக்குரிய 
வல்லவெனப்பட்ட சீருள் அவை வாராமையும் , உரிய வெனப் 
பட்டவற்றுள் அவை வருமாறும் முறையிற் கொண்டு உதாரணங் 
கண்டுகொள்க. 
இனி, இக்காலத்துள்ள ஆசிரியருள் ஒரு சாரார் , 

தொண்டுதலை யிட்ட பத்துக்குறை யெழுநூற் றொன்றும் . 
எனப் பாடந் திரிப்பாரும் இன்னொருசாரார் ஏழுநூற் 
றொன்றும் எனப் பாடந் திரிப்பாரும் உளர் . ஒரு பகுதியார் ; 
ஒன்றும் என்பது முற்று வினையென்ப . 

மெய்பெறு மரபிற் றொடைவகை 

பத்துக்குறை யெழுநூறு . 
என்னும் எண்ணினோடு ஒன்றும் எனக் கூட்டுப . பதின்மூவாயி 
ரத்தறு நூற்றுத் தொண்ணூற்றொன்பது என்பது அவர் கருத்து . 
ஒன்றுமென்பதனை எண்ணுப்பெயர் முற்றும்மையடுத்த தென் 
பாரும் அதுவே கூறுப . அவரறியார் . அவ்வாறு சூத்திரஞ் செய்வது 
ஆசிரியர் கருத்தன்று . அல்லதூஉம் , 

ஒன்பஃ தென்ப வுணர்ந்திசி னோரே . 


1 . 


2 


3 . 


நுந்தை நுந்தை நுந்தை நுந்தை 

இதன்கண் இறுதியில் இயைபுவருதல் 
நுந்தை நுந்தை நுந்தை நுந்தை 

இயைபுவருதல் காண்க . நுந்தையை 
முதல்வைத்துப் பிற சீர் 

ஒன்றுதொடுப்பினும் இயைபுவரும் 
அவை - தொடை . 
ஒன்றும் என்பவென்று இருப்பது நலம் . 
என்ப என என்றிருப்பது நலம் . நச்சினர்க்கினியம் நோக்குக . 
ஒரு பகுதியாரென்றது இளம்பூரணரை , ஒன்றும் - பொருந்தும் எனப் 
பொருள் படின் முற்று விளையாம் . ஆயின் , வையாபுரிப்பிள்ளை அவர்கள் 
பதித்து வெளியிட்ட இளம்பூரணருரைப் பதிப்பில் ஒன்றும் எனப் பாடங் 
காணப்படவில்லை . 


4 . 


5 . 


427 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


என்பது பழம் பாடமாகலானும் அஃதமையாதென்பது ; அவ் 
வாறு கொள்வார்க்குத் தொடை பதின்மூவாயிரத்தறு நூற்றுத் 
தொண்ணூற் றொன்பதாகலும் பிழைக்குமென்று மறுக்க ; 
என்னை ? அறுநூற்றிருபத்தைந் தடியினையுந் தமக்குப் பொருந்து 
மாற்றான் இருபத்திரண்டு தொடையோடும் பெருக்குங்கால் 
அவர்க்கும் ஓரடிக்கண்ணே தொடை கோடல் வேண்டுமாக 
லானும் , அங்ஙனங் கொள்ள இரட்டைத்தொடை முதலாயின 
அறுநூற்றிருபத்தைந்து ஆகாமையானுமென்பது . ( 101 ) 


(வரையறையில்லாத தொடைகளுக்கு 

வரையறை கூறல் முடியாதெனல் ) 
414. தெரிந்தனர் விரிப்பின் வரம்பில பல்கும் . 
இது மேற்கூறிய தொடைக்காவதோர் புறனடை 

ள் : அறுநூற்றிருபத்தைந்து அடியோடு மாறிப்பெற்ற 
தொடை பதின்மூவாயிரத்தெழு நூற்றெட்டெனப்பட்டன மேல் ; 
இனி , அவ்வடி ஒன்றன்கண்ணேயன்றி ஒன்றிநிற்ப நின்றவடி 
அறுநூற்றிருபத்து நான்கனையும் தந்து தந்து தடுமாற வந்து 
தோன்றுந் தொடை விகற்பமும் இருசீரடி முதலாக எண் சீரடி 
யீறாகக் கிடந்த அடி வேறுபாட்டின்கணெல்லாம் இத் தொடை 
களைக் கூட்டவும் , பிற விகற்பத் தொடைகளைக் கூட்டவும் 
வருந் தொடைப்பகுதி வரையறையின்றிப் பலவாம் என்றவாறு . 

வரையறை உடையனவற்றுக்கன்றி வரையறை கூறுதல் பய 
மின்றாகலின் ஒழிந்த விகற்பமெல்லாங் கூறியநிலங் கூறிற்றிலே 
னென்பதூஉம் , 
மெய்பெறு மரபிற் றொடைவகை . 

( தொ . செய் . 101 ) 
எனப்பட்டன வரையறையுடைமையின் அது கூறினேனென் 
பதூஉஞ் சொல்லினான் இச்சூத்திரத்தானென்பது . 


1. 


2 . 


ஒன்றி நிற்ப - ஒன்று நிற்ப என்பதே பொருத்தம் . ஓரடி நிற்ப என்பது 
பொருளாதலின் . நின்ற - எஞ்சி நின்ற . 
இருசீரடி - குறளடி . 
இத்தொடைகள் - மோனை முதலிய ஐந்து தொடைகள் . 
பிற விகற்பம் - பொழிப்பு முதலிய விகற்பத்தொடை . 


3 . 


428 


செய்யுளியல் 


இனி , ஐந்துதொடை , விகற்பத்தொடை பலவற்றோடுங் 
கூட்டவும் பிறவாற்றான் விரிப்பவும் வரம்பிலவாமென்றாரு 
முளர் ; அவை எவ்வாறு விரிப்பினும் வரம்பிலவல்லனவென 
மறுக்க. வரம்பிலவென்பது வரையறை கூறப்படாவென மேலு 
ரைத்ததே உரை . 

(102 ) 
( தொடைப்பகுதி இரண்டெனல் ) 
415. தொடைவகை நிலையே யாங்கென மொழிப. 
இதுவுமது . மேல் ஒரு சாரன வரையறையுடைமையிற் 
கூறப்பட்டன வென்புழி , ஒழிந்தன வரையறையின்மையிற் கூறப் 
படாவெனவுங் கூறினானைக் கண்ட மாணாக்கன் , வரம்பில்லன 
தொடுக்கப்படா கொல்லென ஐயுற்றானை அவையுந் தொடுக்கப் 
படுங் கண்டாயெனக் கூறினமையின் ஐயம் அறுத்ததெனவும் 
அமையும் . 

ள் : தொடையது பகுதி வழக்கே அவ்விரண்டுமென்ப 
என்றவாறு . 

எனவே , அப்பகுதியுளொன்று தெரித்திலமென்பது இதன் 
கருத்து . ஆங்கு என்றதனான் மேற்பகுத்த இரண்டிடமுங் 
கொள்க . 

( 103) 
( நோக்காவது இதுவெனல் ) 
416. மாத்திரை முதலா வடி நிலை காறு 

நோக்குதற் காரண நோக்கெனப் படுமே . 


இது , நிறுத்தமுறையானே நோக்குணர்த்துகின்றது . நாற் 
சொல் வழக்கினைப் பாவிற்படுப்பது மரபென்றான் . எனவே , 
ஆண்டு நோக்கி யுணரப்படுவதொன்றின்றிச் செய்யுள்ளும் வழக் 
கியல்பினவாகி வெள்ளைமையுமாய்க் காட்டுவனவாயின . 
அவ்வாறன்றி நோக்கென்பதோர் உறுப்புப் பெறினே அது 
செய்யுளா வதாகலான் அது கூறுகின்றானென்பது . 


1 . 


2 . 


ஐந்து தொடை - மோனை முதலிய வைந்து தொடை இவர் இளம்பூரணர் . 
ரண்டிடம் - வரையறை யுடையனவும் , இல்லனவும் . 
வெள்ளைமை - நுண்ணிதான பொருளில்லாமை . 


3 . 


429 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


இ - ள் : மாத்திரையும் எழுத்தும் அசைநிலையும் சீரும் முத 
லாக அடி நிரம்புந்துணையும் , நோக்குடையவாகச் செய்தல் 
வன்மையாற் பெறப்படுவது நோக்கென்னும் உறுப்பாவது 
என்றவாறு . 

2 கேட்டார் மறித்து நோக்கிப் பயன்கொள்ளுங் கருவியை 
நோக்குதற் காரணமென்றானென்பது . அடிநிலைகாறும் என்பது , 
ஓரடிக்கண்ணேயன்றியுஞ் செய்யுள் வந்த அடி எத்துணையா 
யினும் அவை முடிகாறுமென்றவாறு ; வரலாறு : 

முல்லை வைந்நுனை தோன்ற வில்லமொடு 
பைங்காற் கொன்றை மென்பிணி யவிழ 
இரும்பு திரித்தன்ன மாயிரு மருப்பிற் 
பர லவ லடைய விரலை தெறிப்ப 
மலர்ந்த ஞாலம் புலம்புபுறக் கொடுப்பக் 
கருவி வானங் கதழுறை சிதறிக் 
கார்செய் தன்றே கவின்பெறு கானம் 
" குரங்குளைப் பொலிந்த கொய் சுவற் புரவி 
நரம்பார்ப் பன்ன வாங்கு வேள் பரியப் 
பூத்த பொங்கர்த் துணையொடு வதிந்த 
தாதுண் பறவை பேதுற லஞ்சி 
மணிநா வார்த்த மாண்வினைத் தேர 
னுதுக்காண் டோன்றுங் குறும்பொறை நாடன் 
கறங்கிசை விழவி னுறந்தைக் குணாது 
நெடும்பெருங் குன்றத் தமன்ற காந்தட் 
போதவி ழலரி னாறு 
மாய்தொடி யரிவைநின் மாணலம் படர்ந்தே . ( அகம் . 4 ) 


1. 


2 . 


3 . 


4 . 


அடி நிரம்புந் தொடையும் என்பது . சி.வை. தாமோதரம்பிள்ளை பாடம் . 
அது பொருத்தமில்லை . 
மறித்து நோக்கல் - மீட்டுந் தன்னை நோக்கல் . 
இல்லம் - தேற்றா . 
அவல் - பள்ளம் . 
தெறித்தல் - துள்ளல் , 
குரங்குளை - வளைந்த நெற்றி மயிர் . 
சுவல் - பிடர்மயிர் . 
வள் - வார் ; வாய்க்கயிறு . 
பேதுறல் - வருந்தல் . 


5 . 


6 . 


7 . 


8 . 


9 . 


430 


செய்யுளியல் 


என வரும் . இப் பாட்டின் ஓசை முதலியனவெல்லாங் கேட் 
டோரை மீட்டுத் தன்னை நோக்கி நோக்கப் பயன்கொள நிற்கும் 
நிலைமை தெரிந்து கொள்க . 

இனி, அடிநிலைகாறும் என்றதனாற் செய்யுள் முழுவதும் 
எவ்வகையுறுப்புங் கூட்டி நோக்கியுணருமாறுங் கூறுதும் . முல் 
லையென்பது முதலாகக் கானம் என்பதீறாக நாற்சொல்லிய 
லான் யாப்புவழிப்பட்டதாயினும் பருவங்காட்டி வற்புறுக்குந் 
தோழி பருவந் தொடங்கிய துணையேகாணென்று வற்புறுத் 
தினாளென்பது நோக்கி யுணரவைத்தானென்பது . உதுக்காண் 
டோன்றுங் குறும்பொறை நாடன் என்னுந்துணையுந் தலை 
மகனது காதன் மிகுதி கூறி வற்புறுத்தினாளென்பது நோக்கி 
யுணரவைத்தான் . ஒழிந்த அடிநிலைகாறும் பிரிந்தகாலம் அணித் 
தெனக் கூறி வற்புறுத்தினாளென்பது நோக்கியுணரவைத்தா 
னெனப்படும் ; என்னை ? முல்லையென்னாது வைந்நுனை என்ற 
தனான் , அவை அரும்பியது அணித்தென்பது பெறப்பட்டது ; 
சின்னாள் கழியின் வைந்நுனையாகாது மெல்லெனுமாகலின் . 
இல்லமும் கொன்றையும் மெல்லென்ற பிணியவிழ்ந்தன வென் 
றான், முல்லைக்கொடி கரிந்ததுணை அவை முதல் கெடாது முல் 
லையரும்பியகாலத்து மலர்ந்தமையின் . இரலை மருப்பினை , 
இரும்பு திரித்தன்ன மருப்பு என்றதூஉம் நீர் தோய்ந்தும் 
வெயிலுழந்த வெப்பந் தணிந்தில , இரும்பு முறுக்கிவிட்டவழி 
வெப்பம் மாறாவிட்டவாறுபோல வெம்பாநின்றன வின்னு 
மென்றவாறு. ‘பரலவ லடைய விரலை தெறிப்ப எனவே , பரல்படு 


1 . 


2 . 


3 .. 


கேட்டார் மீட்டுந் தன்னை நோக்கிப் பயன் கொள்ள என்றிருப்பது நலம் . 
இது முன்னும் கேட்டார் மறித்து நோக்கிப் பயன் கொள்ளுங் கருவியை 
என்று கூறப்பட்டமை காண்க . நோக்கி நோக்கி என்றுமிருக்கலாம் . எல்லாம் 
நிற்கும் நிலைமை என இயையும் . 
பருவந் தொடங்கிய துணை - பருவந் தொடங்கிய ( ஆரம்பித்த ) அளவு . 
வைந்நுனை - கூரிய நுனை - மொட்டு . 
மெல்லெனல் - இளகுதல் . 
கரிந்ததுணை - இலை முதலியன கருகிய அளவு . 
அவை - இல்லமுங் கொன்றையும் . முதல் - மரம் . அவை மலர்ந்தமையின் என 
இயைக்க . 


4 . 


5. 


6. 


431 


விருந்தினமாகலின் என்பது பழைய பாடம் . நீர் விருந்தினதாகலான் 
தொல்காப்பியம் பொருளதிகாரம் 
குழிதோறுந் தெளிந்துநின்ற நீர்க்கு விருந்தினமாகலாற் பல 
காலும் நீர் பருகியும் அப்பரல் அவலினது அடைகரைவிடாது 
துள்ளுகின்றனவென அதுவும் பருவந் தொடங்கினமை கூறிய 
வாறாயிற்று . ‘கருவி வானங் கதழுறை சிதறி என்பதூஉம் பலவு 
றுப்புங் குறைபடாது தொக்குநின்ற மேகந் தனது வீக்கத் 
திடைக் காற்றெறியப்படுதலின் விரைந்து துளி சிதறினவென்ற 
வற்றையும் புதுமை கூறினாள் ; எனவே , இவையெல்லாம் 
பருவந்தொடங்கி யணித்தென்றமையின் வற்புறுத்துதற்கு இலே 
சாயிற்று . குரங்குளைப் பொலிந்த கொய்சுவற்புரவி என்பது , 
* கொய்யாத உளை பல்கியும் கொய்த உளை பலகாறுங் கொய்ய 
வேண்டுதலுமுடைய குதிரையென்றவாறு ; எனவே , தனது மனப் 
புகழ்ச்சி கூறியவாறு . அத்துணை மிகுதியுடைய குதிரை பூட் 
டின வாரொலி விலக்காது மணியொலி விலக்கி வாரா நின் 
றான், அங்ஙனம் மாட்சிமைப்பட்ட மான்றோரனாதலானென்ற 
வாறு . அதற்கென்னை காரணமெனின் - துணையொடு வதியுந் 
தாதுண் பறவை எனவே , பிரிவஞ்சி யென்றவாறு . மணிநா 
வொலி கேட்பின் வண்டு வெருவுமாகலின் அது கேளாமை 
மணிநாவினை இயங்காமை யாப்பித்த மாண்வினைத் தேர 
னாகி வாராநின்றானென இவையெல்லாந் தலைமகள் வன் 
புறைக்கேதுவாயின. கறங்கிசை விழவி னுறந்தைக்குணாது ,, 
நெடும்பெருங் குன்றத் தமன்ற காந்தள் ( எனவே ) தெய்வமலை 
ஆகலான் அதனுளமன்ற காந்தளைத் தெய்வப் பூவெனக் கூறி 

குழி - பள்ளம் . 
2 . 

என்றிருப்பது நலம். விருந்தினது - புதிது . 
3 . மான் அடைகரையை விடாதது நீர் வேட்கை பற்றி ; அது பின்னும் பின்னும் 

உண்ணற்பொருட்டுக் கரையை விடாது நின்றது என்க . 
4 . கொய்யாத உளை - நெற்றி மயிர் . கொய்த உளை - பிடர் மயிர் . 
5 . மனப்புகழ்ச்சி - மனச்செருக்கு . மனப்புகற்சி என்றிருப்பது நலம் தனது - 

அதனது என்றிருந்திருக்கவேண்டும் . 
6 . மிகுதி - செருக்கு , 
7. மணி - தேர்மணி. 
8. இதன் மீதுள்ள எனவே என்ற சொற் சிதைந்திருத்தல்வேண்டும் . முன்னுள்ள 

மற்றை வாக்கியங்களை நோக்குக . 


1 . 


432 


செய்யுளியல் 


அவை போதவிழ்ந்தாற்போல அவர் புணர்ந்தகாலத்துப் புது 
மணங் கமழ்ந்த நின் கைத்தொடிகள் ( அவை அரியவாகிப் 
பிரிந்த காலத்துப்போன்று வடிவொத்து மணங் குறைபட்ட 
துணையேயால் அவர் பிரிந்து செய்த தன்மையினென இதுவும் 
வன்புறைக்கே உறுப்பாயிற்று . ) 

இவ்வாறே பலவும் நோக்கியுணர்தற்குக் கருவியாகிய சொல் 
லும் பொருளும் எல்லாம் மாத்திரை முதலா வடிநிலை காறும் 
என அடங்கக் கூறி நோக்குதற் காரணம் நோக்கென்றா னென் 
பது . மாத்திரை முதலாயினவுந் தத்தம் இலக்கணத்தில் திரியாது 
வந்தமையின் அவையும் அவ்விலக்கணம் அறிவார்க்கு நோக் 
கிப் பயன் கொள்ளுதற்கு உரியவாயினவாறு கண்டு கொள்க . 
எனப்படும் என்றதனான் , இவ்வாறு முழுவதும் நோக்குதற்குச் 
சிறப்புடையனவெனவும் இவை யிடையிட்டு வந்தன சிறப்பில 
வெனவுங் கொள்ளப்படும் . பிறவும் அன்ன . 

( 104 ) 
( பாவகையும் அவற்றின் பெயரும் ) 
417. ஆசிரியம் வஞ்சி வெண்பாக் கலியென 

நாலியற் றென்ப பாவகை விரியே . 
நோக்கே பாவே . 

( 313 ) 


என நிறுத்தமுறையானே நோக்குணர்த்திப் பாவுணர்த்திய 
வெழுந்தான் அதனை இத்துணைப் பெயர் வேறுபாட்ட 
தெனவும் , பொருட்குரிமையவும் அடிக்குரிமையவுமாமாறுஞ் 
செய்யுட்கு வரையறை வகையான் உரியவாறும் ஒரோ செய்யுட் 


1 . 


பகரக்கோட்டில் அடைத்த இவ்வாக்கியம் , ( அவை அலராகி விரிந்த காலத்துப் 
போன்று வடிவொத்து மணங் குறைப்பட்ட துணையேகாண் அவர் பிரிந்து 
சேய்த்தன்மையின் என இதுவும் வன்புறைக்கே ஏதுவாயிற்று . ) என்றிருப் 
பதே பொருத்தம் . ஏனெனின் ? நீ புணர்ந்தகாலத்துக் காந்தளின் போது போலப் 
புதுமணங் கமழ்ந்த தொடிகள் அப்போது நன்றாக அலர்ந்தகாலத்துச் சிறிது , 
மணங் குறைந்திருத்தல் போல மனஞ் சிறிது குறைந்தவாகவே காணப்படு 
கின்றன . அவர் பிரிந்து நெடுங்கால மன்மையின் என்று பொருடரலின் போது - 
சிறிதலர்ந்த பேரரும்பு . நன்றாக விரிந்த காந்தடபூ - தொடியின் வடிவுக் 
குவமையாகும் . அதுபற்றி வடிவொத்து மணங்குறைந்த துணை என்றாள் . 
முழுவதும் வந்தன என்றிருப்பது நலம் . 


2 . 


433 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


கண் ஒரோவுறுப்புப்பற்றி வருங்கால் அவ்வுறுப்புக்கள் இத் 
துணையடியவாகுமெனவும் எல்லாங் கூறுவான் தொடங்கின 
மையின் . அவற்றுள் இது , பெயர் வேறுபாடும் அஃது இனைத் 
தென விரியும் உணர்த்துகின்றது . இவ்வுறுப்பு வேறுபாட் 
டானே உறுப்பியலாகிய செய்யுளும் இவ்வாறு பெயர் கொள்ள 
வைத்தானென்பது . 


ள் : ஆசிரியப்பாவும் வஞ்சிப்பாவும் வெண்பாவுங் 
கலிப்பாவுமென நாற்கூற்றது பாக்களவற்று விரி என்றவாறு . 


வகை என்றதனான் உறுப்பாகிய செய்யுளின் வேறுபட 
நோக்கி உணரப்படும் இவ்வுறுப்பெனவும் , இவற்றுள் வழக்கிற் 
குரியன செய்யுட்கு வந்தனவும் வழக்கிற்கேயுரியவாகிக் கூறுபடு 
வனவும் , ஒன்றொன்றனோடு விராய்ப் பிறக்கும் பகுதியுமெல் 
லாங் கொள்ளப்படும் . பாக்கூற்று விரி நான்கெனவே பாவினை 
உறுப்பாகவுடைய செய்யுட்கு வரையறை கூறிற்றிலனென்பது 
பெற்றாம் ; என்னை ? அவற்றுப் போதுங்கால் அவற்றது பெயர் 
வேறுபாடும் அச்சூத்திரங்களான் அறிதுமென்பது , என்றார்க்கு 
வை நான்கேயன்றிப் பாவாமாறு கூறானோவெனின் , - இவை 
யின்றித் தூக்குப் பிறவாமையின் இப்பாவிலக்கணமும் நோக் 
கோத்தினுட் கூறினானாகலான் ஆண்டோதியவாறே அமையு 
மென்பது . இக்கருத்தேபற்றி , 


1 . 


2 . 


3 . 


4 . 


5 . 


ஒரோவுறுப்பு - ஆசிரியப்பா முதலிய பாவுறுப்புள் ஒன்று . 
இனைத்து - இத்துணையது . 
உறுப்பாகியவென்றிருந்திக்கலாம் . 
உறுப்பாகிய - இப்பாவை உறுப்பாகக் கொண்ட ; உறுப்பியாகிய என்றிருந் 
திருக்க வேண்டும் . 
வழக்கிற்குரியன - அகவல் , செப்பல் . 
வழக்கிற்கே உரியவாகி என்பது செய்யுட்கேயுரியவாகி என்றிருத்தல் 
வேண்டும் . அவை - வஞ்சியும், கலியும் . இவ்வியல் 83 ம் சூத்திர உரை நோக்குக. 
ஒன்றொன்றனோடு விராய்ப் பிறக்கும் பகுதி - மருட்பா . 
அவற்றுப் போதுங்கால் - அச் செய்யுட்கண் செல்லுங்கால் . 
நோக்கோத்தினுள் என்பது தூக்கோத்தினுள் என்றிருத்தல் வேண்டும் . 
பின்வரும் எடுத்துக்காட்டுச் சூத்திரத்தானுமறிக . 


6 . 


7. 


8. 


9 . 


434 


செய்யுளியல் 


பாவென மொழியினும் தூக்கினது பெயரே . 
என்றார் இந்நூலின் வழிநூல் செய்த ஆசிரியருமென்பது . 


உதாரணம் : 


உள்ளார் கொல்லொ தோழி முள்ளுடை 
யலங்குலை யீந்தின் சிலம்பிபொதி செங்காய் 
துகில் பொதி பவள மேய்க்கு 
மகில்படு கள்ளியங் காடிறந் தோரே . 

( ஐங்குறு .) 
என்பது ஆசிரியப்பா உறுப்பாகி வந்த செய்யுள். 

வசையில் புகழ் வயங்கு வெண்மீன் 
றிசைதிரிந்து தெற்கேகினும் . 

(பட்டின . 12 ) 
என்பது , வஞ்சிப்பா உறுப்பாகிவந்த செய்யுள் . 

வாரிய பெண்ணை வருகுரும்பை வாய்த்தனபோ 
லேரிய வாயினு மென்செய்வ - கூரிய 
கோட்டியானைத் தென்னன் குளிர்சாந் தணியகலங் 
கோட்டுமண் கொள்ளா முலை . 

( முத்தொள் . 71 ) 
என்பது , வெண்பாவுறுப்பு வந்த செய்யுள் . 
அரிதாய வறனெய்தி 

( கலி . 11 ) 
என்பது கலிப்பாவுறுப்பு வந்தது . பிறவும் அன்ன . 

இவை இன்ன அடியான் வந்தனவென்பது என்னையறியு 
மாறெனின் , - அதுவன்றே தூக்குப் பயம்படுகின்ற இடமென் 
பது . மூன்றுபாவினை நாற்சீரானும் , வஞ்சிப்பாவினை இருசீரா 
னும் முச்சீரானுந் தூக்குக்கொண்டு இத் தூக்காமாறு உணர்ந்து 
கொள்க. 

ஆசிரியம் வெண்பாக்கலி வஞ்சியெனச் சிறப்புமுறையாற் 
கூறாத தென்னையெனின், - அது 
முந்து மொழிந்ததன் தலைதடு மாற்றே . 

( 665 ) 
என்பாருமுளர் . வஞ்சிப்பா முதற் கூறாமையின் அற்றன்றென் 
பது . மற்றென் கருதியதெனின் , - ஆசிரியம் வெண்பாவென்று 
ஓதினவை வழக்கிற்குஞ் செய்யுட்கும் உரிமையின் அவையே 
போலுஞ் சிறப்புடைய வென்று கொள்வானாயினும் , அற்றன்று ; 
இவை செய்யுளிலக்கணமாகலான் அவை நான்கும் ஒத்த இலக் 
கணத்த செய்யுளென்றற்கு இம்முறையான் ஓதினானென்பது 


1 . 


வழிநூல் செய்த ஆசிரியர் என்றது நத்தத்தனாரை . 


4351 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


இனி ஒரு சாரார் இந்நான்கனையும் ஒன்று மூன்றாக விகற் 
பித்துக் கூறுப ; என்னை ? ஏந்திசை தூங்கிசை ஒழுகிசை என்றாற் 
போல ; அற்றன்று ; ஓரெழுத்து முதல் ஐயெழுத்துச் சீரளவும் 
உயர்ந்த சீரான் வருஞ் செய்யுட்கு ஒன்று ஒன்றனின் வேறுபட் 
டொலிக்கும் ; அவ்வேறுபாடுதோறும் பா வேறுபடா ; என்னை ? 

எழுத்தள வெஞ்சினும் சீர்நிலை தானே 
குன்றலு மிகுதலு மில்லென மொழிப. 

( 355 ) 
என்றமையினென மறுக்க ; அல்லதூஉம் அங்ஙனம் வேறுபாடு 
கொள்ளின் ஒரோவொன்று ஐந்தாகலுந் தூங்கலோசை ஆறும் 
ஏழுமாகலு முடையவென்பது . 

(105 ) 
( பாக்கள் அறமுதலிய பொருட்கு முரியவெனல் ) 
418. அந்நிலை மருங்கி னறமுத லாகிய 

மும்முதற் பொருட்கு முரிய வென்ப . 
இது , பாவினைப் பொருட்குரியவாற்றான் வரையறை கூறு 
வான் தொடங்கிப் பொருட்குரிமை பொதுவகையான் உணர்த்து 
கின்றது; இது பொருளதிகாரமாகலின் இங்ஙனங் கூறுகின்றான் . 

இ - ள் : அந்நிலை மருங்கின் - அம் மேலைச்சூத்திரத்துத் 
தோற்றுவாய் செய்யப்பட்ட செய்யுளிடத்து , அற முதலாகிய 
மும்முதல் - அறம்பொருளின்ப மென்பன : அறமுதற் பொரு 
ளெனவே , அவையும் அவற்றது நிலையின்மையும் அடங்கும் , 
பொருட்கும் உரியவென்ப - அப்பொருட்கெல்லாம் உரிய நான்கு 
பாவும் என்றவாறு . 

அந்நிலை மருங்கின் எனவே , அவை மும்முதற் பொருட்கு 
உரியவாங்காற் செய்யுளிடத்தன்றித் தாமாக உரிமை பூணா 
வென்பது . வீடென்பது செய்யுளுள் வாராதோவெனின் , - 2 அற 
முதலென்பது புறப்பாட்டெல்லையாகக் கூறினானென்பார் 
நான்கு பொருளுந் தழீஇயுரைப்ப ; இனியொருசாரார் , மும்முதற் 


1 . 


ஒரு சாரார் என்றது சிறுகாக்கைபாடினியார் சங்க யாப்புடையார் யாப்பருங் 
கலநூலுடையார் முதலியோரைப்போலும் . 
அறத்தைப் புறப்பாட்டேல்லையாகக் கொள்ள மும் முதற் பொருள் பொருளும் 
இன்பமும் வீடுமென்றாம் . 


2 . 


4361 


செய்யுளியல் 


பொருட்கும் உரியவென்பதனை எச்சப்படுத்திக்கொள்ப , அற் 
றன்று , உலகிற் பொருண் மூன்றனையும் கூறுவான் அவற்றை 
மும்முதற் பொருளென்றான் , அவையின்றி வீடு பெறுமாறு 
வேறின்மையின் வீடும் ஆண்டுக் கூறினானென்பது . அல்லாதார் 
வீடென்னும் பொருண்மை செய்யுட்கண் வாராமையின் அது 
கூறானென்ப . அங்ஙனங் கருதின் அறமுதற் பொருளுஞ் செய்யுட் 
கண் வாராவென மறுக்க . 

( 106 ) 


( முதற் பாக்களும் அவற்றுளடங்கும் பாக்களும் ) 
419. பாவிரி மருங்கினைப் பண்புறத் தொகுப்பி 

னாசிரி யப்பா வெண்பா வென்றாங் 
காயிரு பாவினு ளடங்கு மென்ப . 


( 107 ) 


( இன்ன பாவுள் இன்ன பா அடங்குமெனல் ) 
420. ஆசிரிய நடைத்தே வஞ்சி யேனை 

வெண்பா நடைத்தே கலியென மொழிப. 
இவை இரண்டு சூத்திரமும் உரையியைபு நோக்கி உட 
னெழுதப்பட்டன. மேற் பாவினது விரி நான்கென்றமையின் 
தொகையுமுண்டென்பது பெற்றாம். அவை தொகுங்கால் இரண் 
டாகித் தொகுமென்பதூஉம் , அங்ஙனம் இரண்டாமிடத்தும் , 
யாதானும் ஒன்றடக்கி இரண்டாகா ; முதற்பாவென நாட்டப் 
படுவன இவையெனவும் , அவை முதலாகத் தோன்றி ஆண்ட 
டங்குவன இவையெனவும் உணர்த்துகின்றன. 

ள் : மேற் பாக்கண் விரிந்த பகுதியை உண்மைத் 
தன்மை நோக்கித் தொகுப்பின் ஆசிரியமும் வெண்பாவுமே 
யாம் . அவற்றுள் , ஆசிரியத்து விகற்பமாகித் தூங்கலோசை விரிந் 
தடங்கும் ; வெண்பாவின் விகற்பமாகிக் கலிப்பா விரிந்தடங்கும் ; 
அங்ஙனம் அடங்கி இரண்டாகும் பாவின்றொகை . என்றவாறு . 


1 . 


2. 


எச்சப்படுத்துவது உம்மையை . 
யாதானும் ஒன்றடக்கி இரண்டாகா என்பது ஆசிரியம் வஞ்சி வெண்பா கலி 
என்னும் நான்கனுள் ( முறையின்றி ) யாதானுமொன்றை ஒன்றுளடக்கி 
இரண்டாகா என்றபடி . 
அவை முதலாக - அம் முதற்பாவே முதலாக . முதல் - அடி . 


3 . 


437 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


வீடுபேறு மிகவிழைந்து , நீடுநினைந்து நெடிதிருந்து 
என அகவற் சீரான் வஞ்சித் தூக்குப் பிறந்தது . மாசேர்வாய் 
மாசேர்வாய் மாசேர்வாய் மாசேர்வாய் என வெண்பாவினுட் 
கலிப்பா பிறந்தது . பிறவும் அன்ன . 

இனி , ஒருசாரார் வஞ்சிப்பாவினுங் கலிப்பா பிறக்குமாத 
லின் அது கூறி நிரம்பாதென்ப ; ( யா . வி.ப. 209) என்னை ? 

விளங்குமணிப் பசும்பொன்னின் 
விசித்தமைத்துக் கதிர்கான்று. 

( யா . வி . ப . 298 ) 
என்னும் இரண்டு வஞ்சியடியும் ஒருகலியடியாகச் சொல்லப் 
படுமென்பது அவர் கருத்து ; அற்றன்று . அவை யிரண்டுமாதற் 
கோர் கட்டளையிலவாம் . கட்டளையழிந்த கலிப்பாவே யெனி 
னும், வஞ்சியடியாதற்கு ஒரு காரணம் இல்லை ; தலை குலுக்கி 
வலியச்சொல்லினுந் தன்சீரின்மையினென மறுக்க . அல்லதூஉம் , 
ஒன்று ஒன்றனொடு ஒக்குங்காற் பிறப்பித்ததனோடு பிறந்ததொப்ப 
வேண்டுமென மறுக்க . 

வயலாமைப் புழுக்குண்டும் 
வறளடும்பின் மலர்மலைந்தும் . 

( பட்டின . 64 - 5 ) 
என்றக்காற் கலிப்பாவாகச் சொல்லியவழியும் அத்தூங்க 
லோசையொடு ஒத்தல்வேண்டும் , அதனின் அது பிறந்ததாயி 
னெனமறுக்க . அல்லதூஉம் அவ்விரண்டடியுங் கூட்டிச் சொல் 
லியவழி அகவலோசையாதலே வலிது ; என்னை ? தன்றளை 
விராய் வந்தமையின் . 


1 . 


2 . 


3. 


இரண்டும் - இரண்டு பாவும் . 
கட்டளை - வரையறை . 
வலியச் சொல்லினும் - வலிய சொல்லினும் என்றும் பாடமுள்ளது . அதுவே 
பொருத்தம் . வலியச்சொல்லினும் என்பதற்கு வலிந்து கோடலாகச் 
சொல்லினும் என்று பொருள் கொள்ள வேண்டும் . அது தலை குலுக்கி 
என்பதனோடு இயைந்து தகுதியாகப் பொருடராது . அழியச் சொல்லினும் 
என்றும் பாடமுள்ளது . தன்சீர் - வஞ்சிச்சீர் . 
அவ்விரண்டடி என்றது “ விளங்குமணிப் பசும்பொன்னின் , விசித்ததமைத்துக் 
கதிர்கான்று ” என்பதை . இது ஆசிரியவுரிச்சீர் வந்தமையின் அகவலோசை 
யாதல் வலிது என்க . 
தன்றளை - ஆசிரியத்தளை . 


4. 


5. 


438 


செய்யுளியல் 


பண்புற என்றதனான் ஆசிரியப்பாவும் வெண்பாவும் இயல் 
பெனவும் , ஒழிந்தன விகாரமெனவுங் கொள்க ; எனவே ? வெண் 
பாவென்றதனான் மூன்று பாவினுந் துள்ளிய கலியோசையும் ஒரு 
வகையான் வெண்பா நெறித்தேயாம் , இலக்கணக் கலியோசை 
யன்றாயினுமென்பது கொள்க. 

( 108 ) 


( வாழ்த்துப் பொருள் நான்கு பாவிற்கும் உரித்தெனல் ) 

421. வாழ்த்தியல் வகையே நாற்பாற்கு முரித்தே . 
இது முற்கூறிய மும்முதற் பொருட்கண் (418 ) ஒரு சாரான 
வற்றை வாழ்த்துதல் என்பதோராறும் உண்மையின் அப்பகுதி 
நான்கு பாவிற்கும் உரித்தென்கின்றது . 

நால்வகைப்பட்டது பாவாகலின் அப்பாவினை நான் 
கென்றான் . வாழ்த்தியலென்னாது வகை என்றதனான் மேற் 
கூறிய மும்முதற் பொருளின் அறுவகையும் பெரும்பான்மை 
யெனப் படுமென்பதூஉம் , அங்ஙனம் வாழ்த்துங்கால் தனக்குப் 
பயன்படுத்தலும் படர்க்கைப் பொருட்குப் பயன்படுத்தலுமென 
இருவகையான் வாழ்த்துமென்பதூஉம் , இனி முன்னிலையாக 
வாழ்த்துதலும் படர்க்கையாக வாழ்த்துதலும் என இருவகைப் 
படுமென்பதூஉம் எல்லாங் கொள்க . அங்ஙனம் வாழ்த்தப்படும் 
பொருளாவன:- கடவுளும் முனிவரும் பசுவும் பார்ப்பாரும் 
அரசரும் மழையும் நாடுமென்பன. அவற்றுட் கடவுளை வாழ்த் 
துஞ் செய்யுள் கடவுள் வாழ்த்தெனப்படும் . ஒழிந்த பொருள் 
களை வாழ்த்திய செய்யுள் அறுவகை வாழ்த்தெனப்படுமென்பது . 

மாநிலஞ் சேவடி யாகத் தூநீர் 
வளைஞரல் பௌவ முடுக்கை யாக 
விசும்புமெய் யாகத் திசைகை யாகப் 


1 . 


எனவே என்பது ஏனை என்றிருத்தல் வேண்டும் . “ ஏனை வெண்பா நெறித்தே 
என்று சூத்திரத்துள் வருதலின் . நச்சினார்க்கினியருரையும் அவ்வாறே 
கூறுகின்றது . 
வெண்பா நெறித்தே என்றது வெண்பா நெறித்தான கலியோசையாம் 


2 . 


என்றபடி . 


3 . 


4. 


நாற்பாக்கும் என்றும் பாடமுள்ளது . 
மும்முதற் பொருள் - அறம் பொருள் இன்பம் . 
பொருளின் அறுவகை - பொருளின்கண் வரும் அறுவகை . பொருளின் கண் 
என்றிருப்பது நலம் . அறுவகை என்றது அறுவகை வாழ்த்தினை. 


5 . 


439 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


பசுங்கதிர் மதியமொடு சுடர்கண் ணாக 
வியன்ற வெல்லாம் பயின்றகத் தடக்கிய 
வேத முதல்வ னென்ப 
தீதற விளங்கிய திகிரி யோனே . 

( நற்றி - கடவுள் ) 
என்பது, தெய்வவாழ்த்து . 

கார்விரி கொன்றைப் பொன்னேர் புதுமலர்த் 
தாரன் மாலையன் மலைந்த கண்ணியன் 
மார்பி னஃதே மையி னுண்ஞா 
ணுதல திமையா நாட்ட மிகலட்டுக் 
கையது கணிச்சியொடு மழுவே மூவாய் 
வேலு முண்டத் தோலா தோற்கே 
யூர்ந்த தேறே சேர்ந்தோ ளுமையே 
செவ்வா னன்ன மேனி யவ்வா 
னிலங்குபிறை யன்ன விலங்குவால் வையெயிற் 
றெரியகைந் தன்ன வவிர்ந்து விளங்கு புரிசடை 
முதிராத் திங்களொடு சுடருஞ் சென்னி 
மூவா வமரரு முனிவரும் பிறரும் 
யாவரு மறியாத் தொன்முறை மரபின் 
வரிகிளர் வயமா னுரிவை தைஇய 
யாழ்கெழு மணிமிடற் றந்தணன் 

றாவி றாணிழற் றவிர்ந்தன்றா லுலகே . ( அகம் - கடவுள் ) 
என்பதும் அது . முன்னையது தனக்குப் பயன்பட வாழ்த்தியது ; 
பின்னையது உலகிற்குப் பயன்பட வாழ்த்தியது . பிறபாவினும் 
மருட்பாவினும் பிற பொருட்கண் வந்த வாழ்த்து வந்துழிக் 
கண்டுகொள்க . 


வாழ்த்தென்பது அறமாகலின் அற முதலாகிய மும்முதற் 
பொருள்கள் ( 418 ) என்புழி அடங்கும்பிற , இச் சூத்திரம் மிகை 
யாலெனின் , - அற்றன்று ; புறநிலை வாழ்த்து முதலியன உள , 
அவை நீக்குதற்கு இது விதந்தோதினா னென்பது . வாழ்த்தியல் 
என்றதனான் , இயற்கை வாழ்த்தெனப்படுவன இவையெனவும் , 
இனி வரும் புறநிலை வாழ்த்து முதலியன இயற்கை வாழ்த் 
தெனப்படா; ஒருவகையான் வாழ்த்தின்பாற் சார்த்தியுணரப்படுவ 
தல்லதெனவுங் கொள்க . 

( 109 ) 


1 . 


2 . 


புறநிலை வாழ்த்து - தெய்வத்தைப் புற நிறுத்தி ஒருமகனை வாழ்த்துவது , 
வாழ்த்தின்பாற் சார்த்தி யுணரப்படுவதல்லதெனவும் என்பது S கனகசபா 
பதிப்பிள்ளை பதிப்பு. அது பொருத்தம் . 


4401 


울 


செய்யுளியல் 


( புறநிலை வாழ்த்து இன்ன பாவிற்குரியவெனல் ) 
422. வழிபடு தெய்வ நிற்புறங் காப்பப் 

பழிதீர் செல்வமொடு வழிவழி சிறந்து 
பொலிமி னென்னும் புறநிலை வாழ்த்தே 

கலிநிலை வகையும் வஞ்சியும் பெறாஅ . 
து , நாற்பாக்கும் உரித்தான்றி வரையறைப்படும் வாழ்த்து 
வேறுபாடு உணர்த்துகின்றது . 

ள் : நினக்குத் தொழுகுலமாகிய தெய்வம் நின்னைப் 
புறங்காப்ப , இல்லறம் முதலிய செல்வத்தாற் பழியின்றிப் பூத்த 
செல்வமொடு புதல்வர்ப் பயந்து , புதல்வரும் இப்பெற்றியராக 
எல்லீரும் நீடு வாழ்வீராமினென்று தெய்வத்தைப் புறநிறுத்தி 
வாழ்த்துவது புறநிலை வாழ்த்து . அங்ஙனம் வாழ்த்திய அச் 
செய்யுள் கலிப்பாவுறுப்பாகவும், வஞ்சிப்பாவினும் வருதலில்லை 
என்றவாறு . 

தெய்வத்தைப் புறநிறுத்தி வாழ்த்துதலிற் புறநிலை வாழ்த் 
தாயிற்று . 

வழிபடு தெய்வ நிற்புறங் காப்ப 
என்றோதினமையின் வழிபடு தெய்வம் உள்வழியே புறநிலை 
வாழ்த்தெனப்படுவதென்பது . எடுத்துக்கொண்ட காரியத்துக்கு 
ஏதுவாகிய கடவுள் நிற்ப , அக்கடவுளாற் பயன்பெற நின்றா 
னோர் சாத்தனை முன்னிலையாக்கி அவற்றுக் காரியங் கூறு 
தலின் இது புறநிலையாயிற்று . கலிநிலை வகை என்றதனாற் 
கலி வகைத்தாகிய பரிபாடற்கும் இஃதொக்கும் . இனி கடவு 
ளாற் காக்கப்பட்ட சாத்தனை வாழ்த்தப்படானெனவுஞ் சொல் 
லுப ; அற்றன்று , கடவுள் வாழ்த்தென்றால் அவ்வாறு பொருள் 
படாமையினென்பது . இவற்றுக்குச் செய்யுள் : 

இமையா முக்க ணிலங்குசுடர் வாய்ந்த 
வுமையொரு பாகத் தொருவன் காப்பதின் 
பல்கிளைச் சுற்றமொடு நல்லிதி னந்தி 
நீபல வாழிய வாய்வாட் சென்னிநின் 
னொருகுடை வரைப்பி னீழல் பெற்றுக் 
கிடந்த வெழுகட னாப்ப 

னகலிரு விசும்பின் மீனினும் பலவே . 
எனவும் , 


1 . 


இனிக் கடவுளாற் காக்கப்பட்ட சாத்தனை என்பது கடவுளாற் காக்கப் 
படச் சாத்தன் என்றிருப்பது நலம் . 


441 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


திங்க ளிளங்கதிர்போற் றென்றிங்க ளூர்த்தேவன் 
மைந்தர் சிறப்ப மகிழ்சிறந்து - திங்கட் 
கலைபெற்ற கற்றைச் சடைக்கடவுள் காப்ப 

நிலைபெற்று வாழியரோ நீ . 
எனவும் வரும் . 

இனி, கலிப்பாவினுள் வருங்காற் கடவுண் முன்னிலையாக 
வரும் ; என்னை ? 
தேவர்ப் பராஅய முன்னிலைக் கண்ணே . 

( 450 ) 
என்றமையின் அது வாழ்த்தியல் வகை என மேலேயடங்கிற்று ; 
வஞ்சிப்பாவிற்கும் அவ்வாறு கொள்ளப்படும் . 

இச்சூத்திரம் பாவென்னும் உறுப்பிற்குப் பொருள் வரை 
யறுத்தது . மற்று நிற்புறங் காப்ப என ஒருமை கூறிப் பொலி 
மின் எனப் பன்மை கூறினதென்னையெனின் , - 

வழிபடு தெய்வ நிற்புறங் காப்ப . 
என்றமையிற் புதல்வரொடுங் கூட்டிப் பாட அமையுமென்றற்கு 
அவ்வாறு கூறினானென்பது . 

( 110 ) 
( வாயுறை வாழ்த்து முதலியவும் இன்ன பாவிற்குரியவெனல் ) 
423. வாயுறை வாழ்த்தே யவையடக் கியலே 

செவியறி வுறூஉவென வவையு மன்ன . 
இதுவும் பாக்களை மூன்றாக வரையறுக்கின்றது . 

வாயுறை வாழ்த்தும் , அவையடக்கியலும் , செவியறிவுறூ 
உவும் என மூன்றும் மேலைப் புறநிலை வாழ்த்துப்போல் வாழ்த் 
துப் பகுதியவாகலும் கலிநிலை வகையும் வஞ்சியும் பெறாமையு 
முடையவென மாட்டெறிந்தவாறு ; அவையாமாறு முன்னர்ச் 
சொல்லும் . 

இ ள் : வாய் - வாய்மொழி ; உறை - மருந்து ; வாயுறை 
யென்பது , சொன்மருந்தெனப் பண்புத்தொகையாம் . இனி , 
வாய்க்கட்டோன்றிய மருந்தென வேற்றுமைத்தொகையுமாம் : 
மருந்து போறலின் மருந்தாயிற்று . அவன் சிறப்புக் கூறி வழுத்தி 


1 . 


2 . 


அவ்வாறு - மேலேயடங்கியதாக . 
வாயுறை - மெய்ம்மையை ( மெய்ப்பொருளை ) உறுத்துவது. மெய்யறிவித்தல் 
என்று உரையாசிரியருங் கூறுவர் . 
அவன் என்றது பின்வருஞ் சாத்தனை. 


3 . 


442 


செய்யுளியல் 


ஒரு சாத்தற்குப் பயன்படச் சொல்லினமையின் வாயுறை வாழ்த் 
தெனப்படுமென்பது . மற்று , நிற்புறங் காப்ப எனப் புறநிலை 
வாழ்த்திற்கு இடம் நியமித்தாங்கு இதற்கும் இடநியமங் கூறா 
ரோவெனின் , அது மாட்டேற்றானே அடங்குமென்பது . 

அவையடக்கியல் - அவையை வாழ்த்துதல் , அவையடக்கு 
தலென்பது , இரண்டாம் வேற்றுமைத்தொகை ; அடக்கியலென் 
பது வினைத்தொகை ; தானடங்குதலாயின் அடங்கியலெனல் 
வேண்டும் ; அஃதாவது , அவையத்தாரடங்குமாற்றால் இனிய 
வாகச் சொல்லி அவரைப் புகழ்தல் . 

செவியறிவுறூஉ - ஒரு சாத்தற்குச் செவியறிவுபடுத்து அவனை 
வாழ்த்துதல் ; என அவையும் அன்ன - என்ற இம்மூன்றும் அத் 
தன்மையவேயாம் என்றவாறு . 

தெய்வத்தொடு பட்டமையிற் புறநிலை வாழ்த்து முற்கூறி 
வை பிற் கூறினான் . இவற்றுள், வாயுறை வாழ்த்து முன்னி 
லைக்குரிமையின் அதன்பின் வைத்தான் முன்னிலைக்கே உரித் 
தாயினுஞ் செவியறிவுறூஉவினை ஈற்றுக்கண் வைத்தான் , பயம் 
பெறுவானையே நீ இன்ன குணத்தையாவா யென்று புகழ்பட 
வாழ்த்திச் சொல்லப்படுதல் வேறுபாடுடைமையினென்பது . 
இங்ஙனம் வரையறுக்கின்றது நால்வகைப் பாவாகிய உறுப்பினை 
நோக்கியாகலின் , அவற்றுள் இவ்வுறுப்புடைய நால்வகைச் செய் 
யுட்கும் -இவ்வுறுப்பினதிலக்கணம் எய்துவித்துக் கொள்ளப் 
படும் ; கொள்ளவே , ஆசிரியப் பாட்டும் வெண்பாட்டும் மருட் 
பாவும் எல்லா வாழ்த்திற்கும் உரியவென்பதூஉம் , கலிப் பாட்டும் 
வஞ்சிப் பாட்டும் புறநிலை முதலிய நால்வகைப் பொருட்கும் 
உரியவல்லவென்பதூஉம் பெற்றாம் ; என்னை ? 


மருட்பா வேனை யிருசா ரல்லது 
தானிது வென்னுந் தனிநிலை யின்றே . 


( தொ . செய் . 85 ) 


என்றமையின் . 


( 111 ) 


1 . 


இன்ன வருணத்தையாவாய் என்பது முற் பாடம் ; அது இன்ன குணத்தையா 
வாய் என்று திருத்தப்பட்டது . அங்ஙனம் பாடமுண்மையின் . ருவுக்கும் 
குவ்வுக்கும் வேறுபாடின்மையின் ருவ்வைக் குவ்வாகக் கொண்டு வகர 
அகரஞ் சேர்க்கப்பட்டது . இதுவே உண்மையாதலை நச்சினார்க்கியருரை 
நோக்கித் தெளிக ; செவியறிவுறூஉச் செய்யுட்களையு நோக்கியுணர்ந்து 
கொள்க . S. கனகசபாபதிப்பிள்ளை பதிப்புப் பொருத்தம் . 
இவ்வுறுப்பினதிலக்கணமென்றது - நால்வகைப் பாவினிலக்கணத்தை . 


2 . 


443 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


( வ 


- 


( வாயுறை வாழ்த்தாவது இதுவெனல்) 
424. வாயுறை வாழ்த்தே வயங்க நாடின் 

வேம்புங் கடுவும் போல வெஞ்சொற் 
றாங்குத லின்றி வழிநனி பயக்குமென் 

றோம்படைக் கிளவியின் வாயுறுத் தற்றே . 
இது , முறையானே வாயுறை வாழ்த்துணர்த்துதல் நுதலிற்று. 

ள் : முற் பருவத்துக் கைத்தும் பிற்பருவத்து உறுதி 
பயக்கும் . வேம்பும் கடுவும் போல வெய்யவாய சொல்லினைத் 
தடையின்றிப் பிற் பயக்குமெனக் கருதிப் பாதுகாத்துக் கிளக்கும் 
கிளப்பினான் மெய்யாக அறிவுறுத்துவது வாயுறை வாழ்த் 
தெனப்படும் என்றவாறு . 

வாயுறை என்பது மருந்தாகலான் வேம்புங் கடுவும் போல 
என்றானென்பது ; அதற்குச் செய்யுள் : 

இருங்கட லுடுத்த பெருங்கண் மாநில 
முடையிலை நடுவண திடைபிறர்க் கின்றித் 
தாமே யாண்ட வேமங் காவல 
ரிடுதிரை மணலினும் பலரே சுடுபிணக் 
காடு பதியாகப் போகித் தத்த 
நாடு பிறர்கொளச் சென்று மாய்ந் தனரே 
யதனால் , நீயுங் கேண்மதி யத்தை வீயா 
துடம்பொடு நின்ற வுயிரு மில்லை 
மடங்க லுண்மை மாயமோ வன்றே 
கள்ளி வேய்ந்த முள்ளியம் புறங்காட்டு 
வெள்ளில் போகிய வியலு ளாங்க 
ணுப்பிலாஅ வவிப்புழுக்கல் 
கைக்கொண்டு பிறக்குநோக்கா 
திழிபிறப்பினோ னீயப்பெற்று 
நிலங்கல னாக விளங்குபலி மிசையு 
மின்னா வைகல் வாரா முன்னே 


1 . 


2 . 


தாங்குதலின்றி - தடையின்றி , தாங்குதல் - தடுத்தல் . 
வெய்யவாய் இன்சொல்லினை என்பது வெய்யவாயின சொல்லினை என்று 
பாடம் . அதுவே பொருத்தமாகும் . இது எழுதுவோரால் இன்சொல் எனப் 
பிரித்தெழுதப்பட்டது போலும் . வெய்யவாய சொல் என்பது S. கனகசபா 
பதிப்பிள்ளை பதிப்பிற் கொண்ட பாடம் . அதுவும் பொருத்தமே . 
வேம்புங் கடுவும் போல என்றதனால் வேம்புங் கடுவும் முதற் கைத்தும் பின் 
உறுதி பய்க்கும் மருந்தாயினாற் போல இச்சொல்லும் முன் வெறுப்பைக் 
கொடுத்துப்பின் உறுதிபயக்கும் மருந்தாகுமென்பதாம் . 


3 . 


4441 


செய்யுளியல் 


- 


செய்ந்நீ முன்னிய வினையே 
முந்நீர் வரைப்பக முழுதுடன் றுறந்தே . 

( புற . 363 ) 
பிறவும் அன்ன . 

(112) 
( அவையடக்காவது இதுவெனல் ) 
425. அவையடக் கியலே யரிறபத் தெரியின் 

வல்லா கூறினும் வகுத்தனர் கொண்மினென் 

றெல்லா மாந்தர்க்கும் வழிமொழிந் தன்றே . 
இது , முறையானே அவையடக்கிய லுணர்த்துகின்றது . 

ள் : வல்லாதன சொல்லினும் அவற்றை ஆராய்ந்து 
கொண்மினென அவையகத்தாரெல்லார்க்கும் வழிபடு கிளவி 
சொல்லுதல் அவையடக்கு என்றவாறு . 

வல்லுதல் என்பது , ஒன்று வல்லனாதல் ; ஒருவன் வல்லன 
வற்றை வல்ல என்பவாகலான் வல்லாதனவற்றை வல்லா 
என்றானென்பது . அதற்குச் செய்யுள் , 

திரைத்த விரிக்கிற் றிரைப்பினா வாய்போ 
லுரைத்த வுரைபோகக் கேட்டு - முரைத்த 
பயன்றவா செய்வார் சிலரேதந் நெஞ்சந் 
தியன்றவா செய்வார் பலர் . 
இது , பூதத்தார் அவையடக்கு . அரிறபத் தெரியின் என்ற 
தனானே , யாப்பினும் பொருளினும் வேற்றுமையுடைய கொச்சக 
வொருபோகினும் அவையடக்கியல் சிறுபான்மை தொடர் 
நிலைக்கண் வருமெனக் கொள்க . 

( 113 ) 
( செவியுறையாவது இதுவெனல் ) 
426. செவியுறை தானே , 

பொங்குத லின்றிப் புரையோர் நாப்ப 

ணவிதல் கடனெனச் செவியுறுத் தன்றே . 
இஃது , இறுதி நின்ற செவியுறை யுணர்த்துகின்றது . 

ள் : செவியுறை - செவிமருந்து , அதுவும் ஒப்பினாகிய 
பெயர் ; தானேயென நின்ற ஏகாரம் பிரிநிலை ; பொங்குதலின்றி - 


1 . 


2 . 


வல்லாதன - வல்லன அல்லாதன . 
வல்லா - வல்லாதன ( மாட்டாதன ). 
சிந்தாமணி முதலிய தொடர்நிலை நோக்கி இவ்வாறு கூறினர் போலும் . 
செவியுறுத்தற்றே எனவும் பாடம் . 


3 . 


4. 


445 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


பெருக்கமின்றி , புரையோர் நாப்பண் அவிதல் கடன் எனச் செவி 
யுறுத்தன்று - பெரியோர் நடுவண் அடங்கி வாழ்தல் கடப்பா 
டெனச் சொல்லிச் செவிக்க ணறிவுறுத்துவது செவியறி வுறூஉ 
என்றவாறு . 

அஃது அடங்கி வாழ்வார்க்குப் புகழாதலான் வாழ்த்தின் 
பாற்பட்டது ; அதற்குச் செய்யுள் : 
வடா அது பனிபடு நெடுவரை வடக்கும் 

( புறம் . 6 ) 
என்பதனுள் , 

பணியிய ரத்தைநின் குடையே முனைவர் 
முக்கட் செல்வர் நகர்வலஞ் செயற்கே 
யிறைஞ்சுக பெருமநின் சென்னி சிறந்த 

நான்மறை முனிவ ரேந்துகை யெதிரே . 
எனவும் , 

என்று , 

மின்சொல் லெண்பதத்தை யாருமதி பெரும ( புறம் . 40 ) 
எனவும் , 

பணிவுடைய னின் சொல்ல னாத லொருவற் 
கணியல்ல மற்றுப் பிற . 

( குறள் . 95 ) 
எனவும் வரும் . 

இத்துணையும் பாவினது பெயரும் முறையும் எண்ணும் 
பொருட்கு உரியவற்றுக்கண் வரையறையுங் கூறியவாறு . ( 114 ) 

( குட்டம் இன்னபாவுள் இவ்வாறு வருமெனல் ) 
427. ஒத்தா ழிசையு மண்டில யாப்புங் 

குட்டமு நேரடிக் கொட்டின வென்ப . 
இதுவும் , மேனின்ற அதிகாரத்தாற் பாவிலக்கணமே கூறு 
கின்றது . 

ள் : ஒத்தாழிசைக் கலியின்கண்ணும் மண்டில யாப்பின் 
கண்ணும் குட்டம் வருங்கால் அளவடிக்குப் பொருந்திவருந் 
தத்தம் பாக்கள் என்றவாறு . 


- 


1. 


2 . 


எண்பதம் - காண்டற்கெளிய செவ்வி . 
உரிய - உரியவாய பாக்கள் , வரையறை - இன்ன பா இன்ன பொருட்குரிய 
என்னும் வரையறை . 
மூன்றையும் எழுவாயாகக் கொண்டனர் நச்சினார்க்கினியர் . அதுவே 
சூத்திரப் போக்கிற்குப் பொருத்தம் . 


3 . 


446 


செய்யுளியல் 


பாவென்பது , அதிகாரத்தாற் கொள்ளப்படும். ஒத்தாழிசைக் 
கலி அளவடியுஞ் சிந்தடி குறளடியும் விராய் நிற்குமாயினும் 
2 அளவல்லாவடியேனும் அளவடிக்குப் பொருந்துமாற்றாற்பாக் 
கொளுத்தப்படுமென்பது . 

அரிதாய வறனெய்தி யருளியோர்க் களித்தலும் . ( கலி . 11 ) 
என அளவடிக்கண் துள்ளலோசை வந்தது. 

போரவுணர்க் கடந்தோய்நீ 
புணர்மருதம் பிளந்தோய்நீ . 

( விளக்கத்தனார் பாடல் ) 
எனக் குறளடிக்கண்ணும் அவ்வாறே துள்ளலோசை வந்தவாறு 
கண்டுகொள்க . 

நீரின் றண்மையுந் தீயின் வெம்மையுஞ் 
சாரச் சார்ந்து தீரத் தீருஞ் 
சார னாடன் கேண்மை . 
சாரச் சாரச் சார்ந்து 

தீரத் தீரத் தீர்பொல் லாதே . 
என இஃது இடையடி குறைந்தமையிற் குட்டமெனப்பட்டது . 
நாற்சீரடி யாத்து வருவன மண்டில யாப்பெனப்படும் . அவை 
போலக் குட்டமும் நேரடிக்குப் பாப் பொருந்தின என்றவாறு . 

ஈற்றின் மண்டிலமோதியதென்னையெனின் , - அது சொல் 
லாக்காற் குட்டமே நேரடிக்கு ஒட்டுவதாவான் செல்லுமாகலி 
னென்பது . மண்டிலமென்பன: 

மாறாக் காதலர் மலைமறந் தனரே 
யாறாக் கட்பனி வரலா னாவே 
வேறா மென்றோள் வளைநெகி ழும்மே 
கூறாய் தோழியான் வாழு மாறே . 

( யா . வி . ப . 369 ) 
என்றற்றொடக்கத்தன . 

ஒத்தாழிசையை முன் வைத்ததென்னையெனின் , - மண்டி 
லம்போல்வனவும் குட்டம்போல்வனவும் கலிப்பாவினுட் சிறு 
பான்மையென்றற்கென்பது. அவை அளவடிக்குரிமை யாண்டுப் 


1 . 


2 . 


அதிகாரம் - பாவதிகாரம் . 
அளவல்லாவடி - குறளடி , சிந்தடி . இவையே குட்டம் . சிந்தடி கலியில் 
வாராதென்பது இவர் கருத்தாகலின் அது இடையிற் சேர்க்கப்பட்டது . 
எண்ணுறுப்புப்பற்றி வரும் இருசீரடியைப் பிறர் முச்சீரடியெனினும் , இவர் 
அதனை மறுத்து ( 457 ) இரு சீரடி யென்று கூறலின் அது ஆராயத்தக்கது . 
பாப்பொருந்தின - பாவாகப்பொருந்தின . பா - ஓசை . 
அவை - ஒத்தாழிசையும் , மண்டிலமும் . 


3 . 


447 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


பெறுதுமெனின் , - அவை தம்மை உறழுங்கால் ஓதிய நிலவகை 
யானும் , 

இன்சீர் வகையி னைந்தடிக்கு முரிய . ( தொ . செய் . 54 ) 
என்னுஞ் சீர்வகையானும் பெறுதுமென்பது . இதனது பயம் : 
குறளடி வஞ்சிப்பாப்போலப் பா வேறுபடாவென்பது . ஒட்டி 
என்றதனான் இத்துணைபோகாது சிறுவரவிற்றாய் வரும் வெண் 
பாக்கண்ணு மென்பது கொள்க . 

( 115 ) 
( குட்டம் ஆசிரியத்துள் ஈற்றடிக்கண்ணும் வருமெனல் ) 

428. குட்ட மெருத்தடி யுடைத்து மாகும் . 
இது , குட்டத்திற்கோர் சிறப்பு விதி . 
இ - ள் : குட்டம் எருத்தடியின்கண்ணும் வரும் என்றவாறு. 

மேல் ஆராய்ச்சிப்பட்ட குட்டம் இடை வருதலன்றி ஒரு 
பாட்டின் ஈற்றயலடிக்கண்ணே வந்தொழிதலும் உண்டன்றே ? 
அதுவும் பாவிற்கேற்பக் குறைக்கப்படுமென்பான் , 

குட்ட மெருத்தடி யுடைத்து மாகும் . 
என்றான் , குறைத்தற்குக் கூறினானல்லனென்பது . இதனை இவ் 
வாறு கூறவே மேற்கூறிய குட்டம் ஒத்தாழிசைக்கட்போல இடை 
யிடை வருமென்பது பெற்றாம் . 

உடைதிரைப் பிதிர்விற் பொங்கிமுன் 
கடல்போற் றோன்றல காடிறந் தோரே . 

( அகம் . 2 ) 
என , ஈற்றயலடி முச்சீரான் வந்தது . பிறவும் அன்ன. 

( 116 ) 
( மண்டிலமும் குட்டமும் வருமிட மிதுவெனல்) 
429. மண்டிலங் குட்ட மென்றிவை யிரண்டுஞ் 

செந்தூக் கியல வென்மனார் புலவர் . 
இது , மண்டிலமும் குட்டமும் வருமிட னுணர்த்துதல் 
நுதலிற்று . 


1 . 


2 . 


3 . 


ஓதிய நிலம் - குறளடி முதலிய நிலம் . 
சீர்வகை சீர்வகையடி . சீர்வகையடியும் அளவடிக்குரிய என்று கூறலின் 
அதனானும் அளவடிக்குரிமை கொள்ளப்பட்டது என்பது கருத்து . 
குறளடி வஞ்சிப்பாப்போல வேறுபடா என்றது குட்டம் குறளடியான் 
வரினும் ஓசை வேறுபடா , அவ்வப் பாவோசையே பெற்று வரும் என்றபடி. 
எருத்தடி - ஈற்றயலடி . 
செந்தூக்கு - ஆசிரியம் . 


4. 


5 . 


448 


செய்யுளியல் 


இ - ள் : மேற்கூறிய மூன்றனையும் இன்ன பாவென்பது 
உணர்த்தினான் ; அவற்றுள் , இறுதி நின்ற மண்டிலமுங் குட்ட 
மும் ஆசிரியப்பாவினை உறுப்பாகவுடைய என்றவாறு . 

எனவே , ஒத்தாழிசையாகிற் கலிப்பாவினை உறுப்பாக 
வுடைத்தென்பது பெறுதும் ; என்னை ? 

ஒத்தா ழிசைக்கலி கலிவெண் பாட்டே 

கொச்சக முறழொடு கலிநால் வகைத்தே . ( தொ . செ . 130 ) 
என்பவாதலான் . 

மேற்கூறிய மண்டில்வாசிரியத்தினை, நிலைமண்டில மென 
வும் அடிமறி மண்டிலமெனவும் பெயரிட்டு வழங்குவாரும் 
உளர் ( யா . வி . சூ . 73 - 4 ) ; நின்றவாறு நிற்றலும் , அடிமறித்துக் கொள் 
ளினும் பொருள் திரியாது நிற்றலுமுடைய வென்பது போலும் 
அவர் கருத்து . அடிமறித்தல் பொருள்கோட் பகுதியாகலான் 
அஃதமையும் ; அங்ஙனங் கொள்ளின் நிரனிறை முதலிய பொருள் 
கோட் பகுதியானுஞ் செய்யுள் வேறுபடுமென மறுக்க . இனி , 
குட்டமும் இருவகைத்தென்ப ; இணைக்குறளாசிரியப்பா நேரி 
சையாசிரியப்பாவென: அவை அவ்வாறு கொள்ளின் ( யா . வி . 
சூ . 71 - 2 ) இழுக்கென்னை ? 
குட்ட மெருத்தடி யுடைத்து மாகும் 

( தொ . செ . 116 ) 
என்று இருவகையாற் கூறினமையின் என்றலுமொன்று . இனி 
ஒன்றாக வழங்குதலே வலியுடைத்து . 

குட்ட மெருத்தடி யுடைத்து மாகும் . 
என ஒருமை கூறியவதனான் ஒழிந்தவழி இரட்டித்துக் குறைய 
வேண்டுமென்பது கொள்க . மற்று , 


1 . 


இழுக்கே என்பது இழுக்கென்னை என்று S. கனகசபாபதிப்பிள்ளை பதிப்பிற் 
காணப்படுகின்றது . அதுவே பொருத்தம் . என்றலும் ஒன்று என்று கூறியதை 
நோக்கும்போது முன்சில வரி தவறியதுபோலக் காணப்படுகின்றது . அன்றேல் 
அதுவேண்டியதில்லை . 
இருவகை - குட்டம் இடையிடை வரலும் , எருத்தடி பெற்றுவரலும் 
என்னும் இருவகை . 
ஒழிந்தவழி - எருத்தடி அல்லாவிடத்து. 


2 . 


3 . 


449 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


ஒத்தாழிசையு மண்டிலயாப்பும் . 

( 427 ) 
என்றவழிக் கலிப்பா முற்கூறியதென்னையெனின் , குட்டம் 
ஆண்டுப் பயின்று வருதலின் ஆசிரியத்திற்கும் அதனை முற் 
கூறினான் ; இனி , முறையானே வெண்பாக் கூறுமென்பது . 

குட்டமென்பது வழக்குச் சொல்லாற் செய்யு ளென்பாரு 
முளர் . நாற்சொல்லானுமன்றிச் செய்யுள் செய்யப்படாமையின் 
அது குட்டமென்றல் நிரம்பாது . ஒத்தாழிசையென்பதும் எல் 
லாச் செய்யுள்மேலுஞ் செல்லுமெனவும் உரைப்ப ; பாவும் இனமு 
மெனப் பகுத்துரைப்பார்க்காம் , அது பொருளாவதென் மறுக்க ; 
அல்லதூஉம் , ஒரோவொன்றே வருவது ஒத்தாழிசை யெனப் 
படாவென்பது . செந்தூக்கென்பது ஆசிரியப்பாவென்றவாறு ; 
பாவினைத் தூக்கெனவுஞ் சொல்லுப . இயல என்பது அப்பா 
வானே நடக்குமென்றவாறு . இதுவும் இன்ன செய்யுட்கு உரித் 
தெனப் பாவினை வரையறுத்ததேயாம் . 

( 117) 
( வெண்பா யாப்பான் வருஞ் செய்யுள் இதுவெனல் ) 
430. நெடுவெண் பாடே குறுவெண் பாட்டே 

கைக்கிளை பரிபாட் டங்கதச் செய்யுளோ 

டொத்தவை யெல்லாம் வெண்பா யாப்பின . 
இது , வெண்பாவென்னும் உறுப்பினை இன்னுழிப்பாவா 
மெனப் பொருளுஞ் செய்யுளும்பற்றி வரையறுக்கின்றது . 

-ள் : நெடுவெண்பாட்டும் குறுவெண்பாட்டும் கைக்கிளை 
யும் பரிபாடலும் அங்கதச் செய்யுளுமென ஐந்தும் தம்மின் ஒத்து 
வெண்பாவென்னும் உறுப்பினானே வகுக்கப்படும் என்றவாறு . 

நெடுவெண்பாட்டென்பன: - தாமுடைய பன்னீரடியுயர்பு , 
இழிபு ஏழடியாக வருவனவென்பது ; எனவே , நாற்சீர் அளவடி 
யாயினாற்போல நாலடியான் வருதலே அளவிற்பட்டதாகலான் 
ஐந்தடி முதலாக வருவனவெல்லாம் நெடுவெண்பாட்டென்றலே 


1 . 


வழக்குச் சொல்லாற் செய்யுள் என்பது - வழக்குச் சொல்லாற் செய்த செய்யு 
ளென்றிருத்தல் வேண்டும் . 
ஒரோவொன்று - ஒவ்வொன்று; மூன்று பாட்டு ஒத்துவருவதன்றித் தனித்தனி 
வருவது ஒத்தாழிசையெனப்படாது என்பது கருத்து . 


2 . 


450 


செய்யுளியல் 


வலியுடைத்து . குறுவெண்பாட்டென்பன :- இரண்டடியான் 
மூன்றடியான் வருவன . குறள் வெண்பா சிந்தியல்வெண்பா 
வெனப்படலும் ஒன்று ; எனவே , நான்கடியான் வருவன அள 
வியல் வெண்பாவெனப்படும் . கைக்கிளைப் பொருண்மைத் 
தாகலின் மருட்பாவினையுங் ‘ கைக்கிளை என்றான் . பரிபாட 
லென்பது , பரிந்துவருவது ; அஃதாவது , கலியுறுப்புப்போலாது 
பலவடியும் ஏற்று வருவது . அங்கதமென்பது , - முகவிலக்கு முத 
லாகிய விலக்குறுப்பாகியும் பிறவாற்றானும் அவை பொருளாக 
வருவன. ஒத்து என்பது , இலக்கணத்தில் திரியாதென்றவாறு . 
இதனது பயம் : கைக்கிளை வெண்பாவினான் வரினும் கலிப் 
பாவின்பாற்படுமென்பது . பரிபாடலுஞ் சிற்றுறுப்பு வகையான் 
ஒப்புமையுடையவென்பது கொள்க . அல்லதூஉம் , குறுவெண் 
பாட்டும் நெடுவெண்பாட்டும் பலவாகியும் ஒன்றாய் அடங்கு 
மென்பதூஉமாம் . 


இனி, அல்லாதார் வெண்பாவினை ஐந்தெனவுஞ் சொல்லுப . 
அவை தனிச்சொற் பெற்றும் பெறாதும் வருமெனவும் அவ்வாறு 
வருங்கால் ஈற்றடி ஒழித்து எல்லாந் தனிச்சொற் பெறுதலும் 
அவற்றை ஒன்றொன்னோடு பரிமாற்றித் தனிச்சொற் கொடுத்து 
உறழ்வனவுமாகிப் பலவாமென்பது. 

அங்கதச் செய்யுளென்பது பண்புத்தொகை . உம்மைத் 
தொகையென்பார் செய்யுளென்பதும் வேறென்ப ; அதற்கு விடை 
முன்னர்ச் சொல்லுதும் ; “ எல்லாம் வெண்பா யாப்பின என்ப 


1 . 


2 . 


3 . 


4 . 


முகவிலக்கு முதலாகிய விலக்குறுப்பு என்பன கூத்த நூற்குரியன போலும் . 
அவை என்பது வசை என்றிருத்தல்வேண்டும் . நச்சினார்க்கினியருரை நோக்குக . 
கலிவெண்பாட்டு கைக்கிளைப் பொருளில் வருமென 472 ம் சூத்திரவுரையுட் 
கூறலின் கலிப்பாவின் பாற்படுமெனக் கூறினர்போலும் . ஒப்புமை - கலியோ 
டொப்புமை . 
அல்லாதார் - தொல்காப்பியரல்லாதார் . அவர் யாவர் என்பது புலப்பட 
வில்லை . 
அவ்வாறு - தனிச்சொற் பெற்று . பரிமாறல் - கொடுத்து மாறல் . 
எல்லாம் வெண்பாயாப்பின என்பதனைச் செயற்படுத்து அவற்றுள் எனப் 
பிரிக்க . செயல் - செய்கை . யாப்பு என்பதைப் பாட்டு என்று கொள்ளாது 
யாத்தல் என்று பொருள்கொள்க என்பது கருத்து . செய்கை - தொழில் . 


5 . 


6 . 


451 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


தனை செயற்படுத்தவற்றுள் அங்கதமும் கைக்கிளையும் , மற்றப் 
பாக்களும் உறுப்பாக வருமென்பதுபடும் . 

( 118 ) 


( கைக்கிளைச் செய்யுள் இவ்வாறு வருமெனல் ) 


431 . 


கைக்கிளை தானே வெண்பா வாகி 
யாசிரிய வியலான் முடியவும் பெறுமே . 


இஃது , எய்தியதன்மேற் சிறப்புவிதி யுணர்த்துதல் நுதலிற்று . 

ள் : வெண்பா உறுப்பாகி வருமென்றான் , அற்றன்றி 
வெண்பாவினோடு ஆசிரியப்பாவும் உறுப்பாகக் கைக்கிளை 
வரும் என்றவாறு . 

அங்ஙனம் வருவது மருட்பாவாகலாற் கைக்கிளைப் 
பொருளே மருட்பாவிற்குரித்தென்பது பெற்றாம் ; பெறவே , 


கலிநிலை வகையும் வஞ்சியும் பெறா . 


( தொ . செ . 110 ) 


என்புழி , விலக்கப்படாத ஆசிரியப்பாவும் வெண்பாவும் உறுப் 
பாக வருதலின் , வாழ்த்தியல்வகையும் புறநிலை வாழ்த்து முதலா 
யினவும் கைக்கிளைப் பொருளாக வரும் மருட்பாவென்பது பெற் 
றாம் . கைக்கிளையதிகாரப்பட்டது கண்டு அதனை ஈண்டுக் கூறி 
னான் . ஒழிந்த புறநிலை வாயுறை செவியறிவுறூஊக்களும் பொரு 
ளாக மருட்பா வருமென்பது முன்னர் அளவியலுள் ( 472 ) சொல் 
லும் . இவற்றுக்கெல்லாஞ் செய்யுளும் ஆண்டுக் காட்டுதும் . ( 119 )) 


( பரிபாடல் இவ்வாறு வருமெனல் ) 


432. பரிபா டல்லே தொகைநிலை விரியி 

னிதுபா வென்னு மியனெறி யின்றிப் 

பொதுவாய் நிற்றற்கு முரித்தென மொழிப . 
இது , பரிபாடற்காவதோர் புறனடை யுணர்த்துதல் நுதலிற்று . 


1 . 


2 . 


வாழ்த்தியல்வகையும் என்பது வாழ்த்தியல் வகையுள் என்றிருத்தல் நலம் . 
கைக்கிளைப் பொருளாக கைக்கிளையும் பொருளாக என்றிருத்தல் 
வேண்டும் . பின்வரும் வாக்கியத்தாலறியப்படும் . 


452 


செய்யுளியல் 


இ - ள் : பரிபாடல் வெண்பாவுறுப்பாக இன்னபாவென்ப 
துணராமைப் பொதுப்பட நிற்றற்கும் உரித்து என்றவாறு . 

மண்ணார்ந் திசைத்த முழவொடு கொண்டதோள் 
கண்ணா துடன்விழூஉங் காரிகை கண்டார்க்குத் 
தம்மோடு நிற்குமோ நெஞ்சு, 

( களவுள் வாழ்த்து ) 
எனப் பரிபாடல் வெண்பா உறுப்பாக வந்தது . 

ஆயிரம் விரித்த வணங்குடை யருந்தலைத் 
தீயுமிழ் திறலொடு முடிமிசை யணவர் . 

( பரி . 1) 
என்பது வெண்டளையும் ஆசிரியத்தளையும் விராய்வந்து துள்ள 
லோசைப்படச் சொல்லவும்படுதலின் , 

‘ இதுபா வென்னு மியனெறி யின்றிப் பொதுவாய் நின்றது 
எனப்படும் . உம்மை இறந்தது தழீ இயிற்று . மற்றிது கலிப்பாட் 
டிற்கும் ஒக்கும் பிறவெனின் , - ஒவ்வாதாகாதே ? ஆசிரியன் இவ் 
வாறு கூறினமையினென்பது ; அல்லதூஉங் கலிக்கு ஓதிய இலக் 
கணமின்மையானும் பரிபாடலெனவேபடும் பெரும்பான்மையு 
மென்பது . தொகுத்து விரித்தபா நான்கனுள்ளும் வேறாங்கால் 
அது வெண்பாவினான் யாக்கப்படாது பொதுவகையான் யாக்கப் 
படுமென்றவாறு . 


( பரிபாடற்குரிய உறுப்பும் பொருளுமுணர்த்தல் ) 
433. கொச்சக மராகஞ் சுரிதக மெருத்தொடு 

செப்பிய நான்குந் தனக்குறுப் பாகக் 

காமங் கண்ணிய நிலைமைத் தாகும் . 
இது , மேற் கூறியவகையாற் பரிபாடற்கேற்ற பாவுறுப் 
பினையெடுத்து விரிகூறி இத்துணை உள்ளுறுப்புடைத் தென்கின் 
றது . உள்ளுறுப்பென்பன முப்பத்துநான் குறுப்பான் எண்ணப் 
படாவோவெனின் , - அவன் எல்லாச்செய்யுட்கும் பொதுவாகலான் 


1 . 


2 . 


3 . 


வெண்பா உறுப்பாக என்பது - வெண்பா உறுப்பாக வருதலேயன்றி 
என்றிருத்தல் வேண்டும் . நச்சினார்க்கினியர் உரை நோக்குக . 
கண்ணோடுடன் விழூஉம் எனவும் பாடம் . 
ஒவ்வாதாகாதே என்றது ஒவ்வாதல்லவா என்றபடி . ஆகாதே என்ற 
இடைச்சொல் அல்லவா என்னும் பொருளில் வந்து வழங்குவதை இறைய 
னாரகப் பொருளுரையிற் பரக்கக் காணலாம் . 
உறுப்பான் - உறுப்போடு . 


4 . 


453 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


அவற்றோடெண்ணாது இவற்றை இப்பாவிற்குறுப்பாகக் கூறி 
னானென்பது. மேல் வருகின்ற கலியுறுப்பிற்கும் இஃதொக்கும். 

ள் : செப்பிய நான்குறுப்புங் கலிக்குறுப்பாகச் சொல் 
லப்பட்டவகையானே வரும் அவை ஈண்டும் என்றவாறு . 

தனக்கு என்றதனான் அவையல்லா உறுப்புளவென்பது 
முன்னர்ச் சொல்லும் . 
சொற்சீரடியும் , 

( தொ . செ . 122 ) 
என்புழிக் காண்க , 

கொச்சகமென்பது , ஒப்பினாகிய பெயர் ; ஓராடையுள் 
ஒரு வழியடுக்கியது கொச்சகமெனப்படும் ; அதுபோல ஒரு செய் 
யுளுட் பல குறள் அடுக்கப்படுவது கொச்சகமெனப்பட்டது . 
குறிலிணை பயின்ற அடி அராகமெனப்படும் . சுரிதகமென்பது , 
அடக்கியலெனப்படும் . எருத்தென்பது , தரவு . இவை நான்குறுப் 
பாக வருவது பரிபாடலென்றவாறு . பெரும்பான்மையுங் கொச் 
சகவுறுப்புப் பயின்று வருதலின் அதனை முன் வைத்தான் . அராகம் 
எழுவாயாகாமையின் அதனை இடை வைத்தான் . சுரிதகமென்பது , 
எஞ்ஞான்றும் ஈற்றதாகலான் அதனை அதன்பின் வைத்தான் . 
எருத்தினை ஈற்றுக்கண் வைத்தான் , அதனை யின்றியும் வரும் 
பரிபாடலென்றற்கும் இஃது இடைவரு மென்றற்குமென்பது . 
உதாரணம் : 
வானா ரெழிலி மழைவள நந்தத் 
தேனார் சிமைய மலையி னிழிதந்து 
நான்மாடக் கூட லெதிர்கொள்ள வானா 
மருந்தாகுந் தீநீர் மலிதுறை மேய 
விருந்தையூ ரமர்ந்த செல்வநின் 
றிருந்தடி தலையுறப் பரவுதுந் தொழுதே . 

( இது தரவு . ) 
ஒருசார் , அணிமலர் வேங்கை மராஅ மகிழம் 
பிணிநெகிழ் பிண்டி நிவந்துசேர் போங்கி 
மணிநிறங் கொண்ட மலை . 
ஒருசார் , தண்ணறுந் தாமரைப் பூவி னிடையிடை 
வண்ண மரையிதழ்ப் போதின்வாய் வண்டார்ப்ப 
விண்வீற் றிருக்குங் கயமீன் விரிதகையிற் 
கண்வீற் றிருக்குங் கயல் . 


1 . 


எழுவாய் - முதல் வருவது . 
அஃது என்றும் , இடையும் வரும் என்றும் இருத்தல் வேண்டும் . 


2 . 


454 


செய்யுளியல் 


ஒருசார் , சாறுகொ ளோதத் திசையொடு மாறுற் 
றுழவி னோதை பயின்றறி விழந்து 
திரிநரு மார்த்து நடுநரு மீண்டித் 
திருநயத் தக்க வயல் . 
ஒருசார் , அறத்தொடு வேதம் புணர்தவ முற்றி 
விறற்புகழ் நிற்ப விளங்கிய கேள்வித் 
திறத்திற் றிரிவில்லா வந்தண ரீண்டி 
யறத்திற் றிரியா பதி . 

(இவை நான்கும் கொச்சகம் .) 
ஆங்கொருசார் , உண்ணுவ பூசுவ பூண்ப வுடுப்பவை 
மண்ணுவ மணிபொன் மலைய கடல் 
பண்ணிய மாசறு பயந்தரு காருகப் 
புண்ணிய வணிகர் புனைமறு கொருசார் . 
விளைவதை வினையெவன் மென்புல வன்புலக் 
களம ருழவர் கடிமறுகு பிறசார் 
ஆங்க , அனையவை நல்ல நனிகூடு மின்ப 
மியல் கொள் நண்ணி யவை . 

( இது கொண்டு நிலை ) 
வண்டு பொரேரென வெழ 
வண்டு பொரேரென வெழுங் 
கடிப்புகு வேரிக் கதவமிற் றோட்டிக் 
கடிப்பிகு காதிற் கனங்குழை தொடா 
மிளிரிமின் வாய்த்த விளங்கொளி நுதலா 
ருர்களிற் றன்ன செம்ம லோரும் 
வாயிருள் பனிச்சை வரிசிலைப் புருவத் 
தொளியிழை யோங்கிய வொண்ணுத லோரும் 
புலத்தோ டளை இப் புகழணிந் தோரு 
நலத்தோ டளவிய நாண்ணிந் தோரும் 
விடையோ டிகலிய விறனடை யோரு 
நடைமட மேவிய நாணணிந் தோருங் 
கடனிரை திரையிற் கருநரை யோருஞ் 
சுடர்மதிக் கதிரெனத் தூநரை யோரு 
மடையர் குடையர் புகையர்பூ வேந்தி 
யிடையொழி வின்றி யடியுறையா ரீண்டி 
விளைந்தார் விளைவின் விழுப்பயன் றுய்க்குந் 
துளங்கா விழுச்சீர்த் துறக்கம் புரையு 
மிருகே ழுத்தி யணிந்த வெருத்தின் 
நனைகெழு செல்வ னகர் . 
வண்டொடு தும்பியும் வண்டொடையா ழார்ப்ப 
விண்ட கடகரி மேகமொ டதிரத் 
தண்டா வருவியோ டிருமுழ வார்ப்ப 
வரியுண்ட கண்ணாரோ டாடவர் கூடிப் 
புரிவுண்ட பாடலோ டாடலுந் தோன்றக் 
கூடு நறவொடு காமமகிழ் விரியக் 
கூடா நறவொடு காமம் விரும்ப 
வினைய பிறவு மிவைபோல் வனவு 
மனையவை யெல்லா மியையும் புனையிழைப் 
பூமுடி நாகர் நகர் . 

(இவையும் கொச்சகம் . ) 


455 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


மணிமரு டகைவகை நெறிசெறி யொலிபொலி 

யவிர்நிமிர் புகழ்கூந்தற் 
பிணிநெகிழ் துணையிணை தெளியொளி திகழ்ஞெகிழ் 

தெரியரி மதுமகிழ் பரிமலர் மகிழுண்கண் வாணுதலோர் 
மணிமயிற் றொழிலெழி லிகன்மலி திகழ்பிறி 

திகழ்கடுங் கடாக்களிற் றண்ண லவரோ 
டணிமிக வந்திறைஞ்ச வல்லலிகப்பப் பிணிநீங்க 
நல்லவை யெல்லா மியைதருந் தொல்சீர் 
வரைவாய் தழுவிய கல்சேர் கிடக்கைக் 
குளவா யமர்ந்தா னகர் . 

( இது முடுகியல். ) 
திகழொளி முந்நீர் கடைந்தக்கால் வெற்புத் 
திகழ்பெழ வாங்கித்தஞ் சீர்ச்சிரத் தேற்றி 
மகர மறிகடல் வைத்து நிறுத்துப் 
புகழ்சால் சிறப்பி னிருதிறத் தோர்க்கு 
மமிழ்ந்து கடைய விருவயி னாணாகி 
மிகா அ விருவட மாழியான் வாங்க 
வுகாஅ வலியி னொரு தோழங் கால 
மறாஅ தணிந்தாருந் தாம் . 
மிகா அ மறலிய மேவலி யெல்லாம் 
புகாஅ வெதிர் பூண்டாருந் தாம் . 
மணிபுரை மாமலை ஞாறிய ஞால 
மணிபோற் பொறுத்தாருந் தாம் 
பணிவில்சீர்ச் செல்விடைப் பாகன் றிரிபுரஞ் செற்றுழிக் 
கல்லுயர் சென்னி யிமயவி னாணாகித் 
தொல்புகழ் தந்தாருந் தாம் . 

( இவையும் கொச்சகம் .) 
அணங்குடை யருந்தலை யாயிரம் விரித்த 
கணங்கொள் சுற்றத் தண்ணலை வணங்கி 
நல்லடி யேத்திநிற் பரவுது 
மெல்லேம் பிரியற்கெஞ் சுற்றமொ டொருங்கே . 

( என்பது ஆசிரியச் சுரிதகம் .) 
அறவோ ருள்ளா ரருமறை காப்ப . 
என்னும் பரிபாடலுள் 

செறுநகர் விழையாச் செறிந்தநங் கேண்மை 
மறுமுறை யானு மியைக நெறிமாண்ட 
தண்வரல் வையை யெமக்கு . 
து , வெள்ளைச் சரிதகத்தான் இற்றது . 

காமங் கண்ணிய நிலைமைத் தாகும் . 
என்பது , காமப்பொருள் குறித்து வருமென்றவாறு . கண்ணிய 
என்றதனானே , முப்பொருளுமன்றிக் கடவுள் வாழ்த்தினும் 
மலை விளையாட்டினும் புனல் விளையாட்டினும் பிறவுமெல் 
லாங் காமங்கண்ணியே வருமென்பது . என்னை ? 

முப்பொருள் - அறம் பொருள் இன்பம் . 


1 . 


456 


செய்யுளியல் 


எல்லேம் பிரியற்கெஞ் சுற்றமொ டொருங்கே . 
எனத் துணைபிரியாமை காரணமாகத் தொழுதேமென்றலின் . 

காமரு சுற்றமொ டொருங்குநின் னடியுறை 
யாமியைந் தொன்றுபு வைகலும் பொலிகென 
வேமுறு நெஞ்சத்தேம் பரவுதும் 

வாய்மொழி முதல்வநின் றாணிழ றொழுதே . ( பரி - 1 : 62 - 5 ) 
என்பதும் அது, 
இனிச் செப்பிய நான்கு என்றது , எண்ணப்பட்ட நான் 

என் 
கனையுமன்று ; அன்னவற்றோடு மேற்கூறிய நான்கு பாவும் இடை 
வந்து விரவுமென்பது . அதுவும் நோக்கிப்போலும் பரிபாடல் 
என்றது, 

எரிமலர் சினை இய கண்ணை பூவை 
விரிமலர் புரையு மேனியை மேனித் 
திருஞெமிர்ந் தமர்ந்த மார்பினை மார்பிற் 
றெரிமணி விளங்கும் பூணினை மால்வரை 
யெரிதிரிந் தன்ன பொன்புனை யுடுக்கையை 


... 


.... 


.......... 


நாவ லந்தண ரருமறைப் பொருளே . 

( பரி - 1 : 6 - 13 ) 
என ஆசிரியம் வந்தது . 
நின்னொக்கும் புகழ்நிழலவை . 

( பரி - 1 : 55 ) 
என்பது வஞ்சித்தூக்கு . பிறவும் அன்ன காட்டுப . அது பொது 
வாய் நிற்றலும் உரித்தென்றதனான் அடங்கும் . 

இனி, செப்பிய நான்கு என்றதனான் அராகமின்றி வருதலும் 
கொச்சகம் ஈற்றடி குறைந்து வருதலும் , அவ்வழி அசை சீராகி 
இறுதலும் , மேற் கலிப்பாவிற்குச் செப்பிய சுரிதகமாதலுங் 
கொள்க . 

( 121 ) 
( சொற்சீரடியும் முடுகியலடியும் பரிபாடற்குறுப்பாமெனல் ) 
434. சொற்சீரடியு முடுகிய லடியு 

மப்பா நிலைமைக் குரிய வாகும் . 
துவும் பரிபாடலுறுப்பு உணர்த்துகின்றது . 


1 . 


2 . 


பிரியற்க என்றது காமங்கண்ணிற்று . 
எண்ணப்பட்ட நான்கனையுமன்று - கொச்சகம் அராகஞ் சுரிதகம் எருத்து 
என்று எண்ணப்பட்ட நான்கனையு மாத்திரமன்று . 


457 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


ள் : எண்ணப்பட்ட இரண்டும் பரிபாடற்குள்ள உறுப் 
பாய் வரும் என்றவாறு . 

சொற்சீரும் முடுகியலுமென்னாது அடியென்றதனான் மேற் 
கூறிய அடியொடு தொடர்ந்தல்லது வாராவென்பதாம் . சொற் 
சீரடியாமாறு முன்னர்ச் சொல்லும் . முடுகியலடியென்பது முடு 
கியலொடு விராய்த் தொடர்ந்தொன்றாகிய வெண்பாவடி அராக 
மென்பது , தாமே வேறுசில அடியாகி வருவன . இவையன்றிக் 
குறிலிணை பயில்வன முடுகியலெனவும் , குறிலிணை விரவி வரு 
வன அராகமெனவுஞ் சொல்லுவாரும் உளர் . 

முடுகுவண்ண , 
மடியிறந் தோடி யதனோ ரற்றே . 

( தொ . செ . 234 ) 
என்பவாகலின் மேலதேயுரை. 

உரிய என்றதனான் , இத்துணை பயின்றுவாரா இவ்விரண் 
டுங் கலிப்பாவினுளென்பது கொள்க . எனவே , அராகவுறுப்புத் 
தேவபாணிக்கல்லது அக் கலிக்கண் யாண்டும் வாராதாயிற்று . (122 ) 

( சொற்சீரடியாமாறும் அதன் வகையும் ) 
435. கட்டுரை வகையா னெண்ணொடு புணர்ந்து 

முட்டடி யின்றிக் குறைவுசீர்த் தாகியு 
மொழியசை யாகியும் வழியசை புணர்ந்துஞ் 

சொற்சீர்த் திறுதல் சொற்சீர்க் கியல்பே . 
மேலெண்ணப்பட்ட சொற்சீரடியாமா றுணர்த்துதல் 
நுதலிற்று . 

ள் : சொற்சீரடி இக்கூறிய நான்குவகையாலும் வந்து 
பயிலும் என்றவாறு . 


1 . 


2 . 


3 . 


4 . 


மேற்கூறிய அடி - வெண்பாவடி . 
தொடர்ந்ததொன்றாகிய என்பது முற்பதிப்பும் பாடம் . அது , தொடர்ந் 
தொன்றாகிய என்று S. கனகசபாபதிப்பிள்ளை பதிப்பிற் காணப்படுகின்றது . 
அது , பொருத்தமே . முடுகு வண்ணச் - சூத்திரம் நோக்குக. ( தொல் . செய் . 233 ) 
உளர் என்றது - இளம்பூரணரை . 
தேவபாணி - கடவுள் வாழ்த்துச் செய்யுள் . 
கட்டுரை - பாட்டன்றி அதுபோலத் தொடுத்துச் சொல்லும் வாக்கியம் . இது 
பேச்சு எனப்படும் . எண்ணொடு புணர்தல் - எண்ணுதலோடு பொருந்தல் . 
வடவேங்கடந் தென்குமரி என்பது , வடவேங்கடமும் தென்குமரியும் என 
எண்ணுதற்கண் வந்தது . அ இ உ எ ஒ என்பனவும் அகரமும் இகரமும் 
உகரமும் எகரமும் ஒகரமும் என எண்ணுதல் குறித்து வந்தன. 


5 . 


458) 


செய்யுளியல் 


கட்டுரைவகையான் எண்ணொடு புணர்ந்தது : 
வடவேங்கடந் தென்குமரி 
யாயிடை. 

( பாயிரம் ) 
எனவும் , 

அஇஉ , 
எஓ என்னு மப்பா லைந்தும் . 

( தொ . எழு . 3 ) 
எனவும் இவை கட்டுரைக்கட் சொல்லுமாறுபோல எண்ணின 
மையிற் கட்டுரைவகையான் எண்ணொடு புணர்ந்தன ; இனி , 
‘ முட்டடியின்றிக் குறைவுசீர்த்தாகும் இயல்பாய் வருமாறு: 
நின்னொக்கும் புகழ்நிழலவை . 

( பரி - 1 : 55 ) 
எனவும் , 

கறையணி மிடற்றினவை 
கண்ணணி நுதலினவை 
பிறையணி சடையினவை . 


எனவும் வரும் . 

‘ முட்டடியின்றி என்ற இவை தூக்குப்பட்டு முடியுமடி 
யல்ல என்றவாறு . 

மேற்காட்டிய பரிபாடற் செய்யுளுள் ‘ ஒருசார் என்பது ஒழி 
யசை ; என்னை ? அது சீராகலின் அதனொடு சில அசை கூடி 
ய றி அசையெனப்படாமையின் . ஆங்கு என வருந்தனிச்சொல் 
+ வழியசையெனப்பட்டது , என்னை ? அஃது , அசையாய் நின்று 


1. 


2 . 


3 . 


முட்டுதல் - நிறைதல் . முட்டடி - நிறைந்த அடி . இது முற்றடி எனவும் 
பாடம் , எனினும் , குறைவு என்பதற்கு முட்டு என்பது முரணாய் நிற்றலின் 
அப்பாடமே சிறப்புடையது . காட்டிய உதாரணங்களில் சீர் குறைந்து அடி 
நிறைவுபெறாமை காண்க . 
தூக்குப்படுதல் - அவ்வப் பாவுக்குரிய ஓசையைக் காட்டற்கு அடி முட்டத் 
துணிக்கப்பட்டு நிற்றல் . 
ஒழியசை - தன்னை யசையென்று பகுத்துச் சொல்லற் கேற்ற சீர்கள் 
வாராமையால் அசைத்தன்மை ஒழிந்து நிற்பது . ஒருசார் என்பதனோடு 
வேறுஞ் சீர்கள் வந்து அடி நிரம்பிற்றான் அது அசையெனப் பிரிக்கப்படும் . 
அவ்வாறின்மையின் ஒழியசையென்றாயிற்று . 
வழியசை - தன்னொடு பின்னும் அசை வந்து சேர்தற்குரியதாய் நிற்பது . 
ஒழியசை போலத் தனியசையாய் நில்லாதது பின்னும் சில அசையொடு 
புணர்ந்து வருவது வழியசை என்பர் நச்சினார்க்கினியர் . 


4 . 


459 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


சொற்சீரடியாகலின் . மற்றுச் சொற்சீரடியினை அசையென்ற 
தென்னையெனின் , இயலசை தானேயும் ஒழியசையாய் நிற்கு 
மென்றற்கென்பது . 

ஒரூஉக் , கொடியிய னல்லார் குரனாற்றத் துற்ற 
முடியுதிர் பூந்தாது மொய்ம்பின வாகத் 
தொடிய வெமக்கு நீ யாரை பெரியார்க் 
கடியரோ வாற்றா தவர் . 

( கலி . 88 ) 
என்புழி , ஒரூஉ என நின்ற இயலசைதானே ஒழியசையாய் நின்றது . 

உகுவது போலுமென் னெஞ்சு; எள்ளித் 
தொகுபுட னாடுவ போலு மயில் . 

( கலி . 33 ) 
என்பது , வழியசைபுணர்ந்த சொற்சீரடி : என்னை ? ‘ எள்ளி என 
நின்ற சீரின்வழித் ‘ தொகுபு என வந்தவசை , உகுவதுபோலும் 
என்னுந் தொடையொடு பொருந்தி , 

உகுவது போலுமென் னெஞ்செள்ளித் 

தொகுபுடன் . 
எனப் புணர்ந்து நின்றாற்போல்வதோர் சுவைமை செய்து நின்ற 
மையின் . கொச்சகம் இடைநிலைப் பாட்டெனப்படாமையின் . 

தொகுபுட னாடுவ போலு மயில் , 
என நாற்சீரடியாலும் வருவதாயிற்று , வரையறையின்மையின் . 
இங்ஙனம் வந்தமையின் சொற்சீரடி மேல் எண்ணவும்படும் . 
இவை கலிக்கண் வருங்கால் ஒத்தாழிசைக்கண் முடுகியலடி வாரா 
தென்பதூஉம் , சொற்சீரடி வருஞான்றுத் தனிச்சொல்லாகி 
யன்றி வாராதென்பதூஉம் , உறழ்கலிக்கண்ணும் முடுகியலடி 
உரித்தன்றென்பதூஉங் கொள்க 


1 . 


2. 


சொற்சீரடியினை அசையென்ற தென்னையெனின் என்னும் வினா ஒழியசை 
வழியசை என்னும் இரண்டனையும் சேர்த்து வினாவி நின்றது ; சீரன்றித் 
தனியசையும் ஓழியசையாய் நிற்கும் என்றற்கு என்பது அதற்கு விடை . 
ஒரூஉ என்னும் இயலசையாகிய தனியசை ஒழியசையாக வந்தமை காண்க . 
எள்ளி என்னும் சீரை சொற்சீரடியாக்காது மேனின்ற முச்சீர் அடியோடு 
கூட்டி நாற்சீரடியாக்க , உகுவது என்பதற்குத் தொகுபு என்பது எதுகை 
யாயமைந்து சுவை செய்து நிற்குமென்றபடி . வழி - பின் . 
இடைநிலைப் பாட்டு - தாழம்பட்ட ஓசையின்றி வரும் தாழிசைப் பாட்டு . 
எண்ணவும்படும் என்றது அளவியலிற்படுத்து என்னவும்படும் என்றபடி . 
வை - சொற்சீரடி . 


3 . 


4 . 


5 . 


460 


செய்யுளியல் 


சொற்சீர்த்திறுதலென்பது :- ஓரெழுத்தொருமொழி முதலிய 
சொற்களெல்லாம் தாமே சீராய் அடியிறுதிக்கண் அடிப்பட 
முடிந்து அடியாதலிலக்கணத்த அவையென்றவாறு . 

இனி , ஒழியசையினையும் வழியசையினையுங் கூ ( றினா ) 
னென்னாமோவெனின் , - 
சீர்கூ னாத னேரடிக் குரித்து . 

( தொ . செ . 49 ) 
என்றமையின் ஈண்டு அசை கூனாகாது ; அல்லதூஉம் , ஆண்டுக் 
கூனெனப்பட்டதும் ஈண்டுச் சொற்சீரடியெனப்பட்டு அடங்கு 
2மென்பதனானு முடைத்தென்பது . இவையெல்லாம் பரிபாடற் 
கண்ணதே கூறினானாயினும் ஒழிந்த பாவினுட் சொற்சீரடி வரு 
மென விதந்தவழி , அதுவே இலக்கணமாக வரும் ஆண்டு மென் 
பது . இயல்பு என்றதனானே யாண்டு வரினும் அஃதிலக்கண 
மென்பது பெற்றாம் ; அல்லதூஉம் , 
தொகைநிலை விரி . 

( தொ . செ . 120 ) 
என்ற மிகையாற் பரிபாடற்கு உரியவாகக் கண்டு கொள்க . அவை 
யாவையோவெனின் , - முடுகியலடி மேற்காட்டிய பரிபாடலுள் , 
மணிமருடகை . 

( ப . 1140 ) 
என்பது முதலாகக் 

குளவா யமர்ந்தா னகர் . 
என்பதீறாகக் கண்டு கொள்க . 

(123 ) 


( அங்கதச் செய்யுளின் வகை ) 
436. அங்கதந் தானே யரிறபத் தெரியிற் 

செம்பொருள் கரந்த தெனவிரு வகைத்தே . 
இது , முறையானே அங்கதச்செய்யுளுணர்த்துதல் நுதலிற்று . 


1 . 


2 . 


கூறினானென்னாமோ எனின் என்பது கூனென்னாமோ எனின் என்றிருத் 
தல் வேண்டும் . மூன்று பதிப்பிலும் பிழையாய் உள்ளது . 
என்பதனானுமுடைத்து என்பது - என்பது என்றவரையிலிருந்தாலமைவும் 
மேலுள்ளன வேண்டியதின்று. இதில் யாதோ பிழையுளது . 
அதுவே என்பது இதுவே என்றிருப்பது நலம் இது - இங்கே சொல்லிய 
சொற்சீர்க்குரிய இலக்கணம் . 
அடிக்கு என்பது முற்பதிப்பிலுள்ள பாடம் . இஃது அடிக்கு உதாரணம் 
என்றிருக்கிற் பொருந்தும் . 


3 . 


4 . 


461 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


இ ள் : அது செம்பொருள் கரந்தது என்று இருவகைத் 
தாம் என்றவாறு . 

அங்கதமென்பது வசை ; அதனை இருவாற்றாற் கூறுக 
வென்பான் இது கூறினான் . அவையாமாறு முன்னர்ச் சொல்லும் . 
அரிறப் என்றதென்னையெனின் , - அவை புகழ்போன்று வசையா 
தலும் பட்டுத் தோன்றும் மயக்கமுடையவாகலின் மயக்க மறத் 
தெரியினென்றவாறு . 
நூற்றுவர் தலைவனைக் குறங்கறுத் திடுவான் 

( கலி . 52 ) 
என்பது , புகழ்போன்று வசையாயிற்று ; என்னை ? கொன்றானா 
யினுங் குறங்கினகத்துத் தண்டு கொண்டு ஏற்றுதல் குற்றமாதலின் 
என்பதறிக . கொடைமடங் கூறுதல் , வசைபோன்று புகழெனப் 
படும். அஃது அங்கதமாகாதென்பான் அரிறப் என்றானென்பது ; 
பிறவும் அன்ன. 

( 124 ) 


- 


( செம்பொருளங்கதம் இதுவெனல் ) 
437. செம்பொரு ளாயின வசையெனப் படுமே . 
இது , முறையானே செம்பொரு ளங்கதமுணர்த்துதல் 
நுதலிற்று . 

ள் : வாய் காவாது சொல்லப்பட்ட வசையே செம் 
பொருளங்கதமெனப்படும் என்றவாறு ; அஃது , 

இருடீர் மணிவிளக்கத் தேழிலார் கோவே 
குருடேயு மன்று நின் குற்ற - மருடீர்ந்த 
பாட்டு முரையும் பயிலா தனவிரண் 

டோட்டைச் செவியு முள . 
என்பது ஏழிற்கோவை அவ்வை முனிந்து பாடியது . 

எம்மிகழ் வோரவர் தம்மிகழ் வோரே 
யெம்மிக ழாதவர் தம்மிக ழாரே 
தம்புக ழிகழ்வோ ரெம்புக ழிகழ்வோர் 
பாரி யோரி நள்ளி யெழினி 
யாஅய் பேகன் பெருந்தோன் மலையனென் 
றெழுவரு ளொருவனு மல்லை யதனா 


1 . 


2 . 


குறங்கினைக் கதத்தண்டு கொண்டு எற்றல் எனவும் பாடம் . 
ஏழிற்கோவை என்று S. கனகசபாபதிப்பிள்ளை பதிப்பிலுமுள்ளது . அதுவே 
பொருத்தம் . நச்சினார்க்கினியருரை நோக்குக . 


462 


செய்யுளியல் 


னின்னை நோவ தெவனோ 
யட்டார்க் குதவாக் கட்டி போல 
நீயு முளையே நின்னன் னோர்க்கே 
யானு முளனே தீம்பா லோர்க்கே 
குருகினும் வெளியோய் தேஎத்துப் 

பருகுபா லன்னவென் சொல்லுகுத் தேனே . 
எனவும் வரும் . 
கலிப்பாட்டினான் வருவன வசைக்கூத்தினுட் கண்டு கொள்க . 

அறச்சுவையிலன் வையெயிற்றினன் 
மயிர்மெய்யினன் மாசுடையினன் 
பொய்வாயாற் புகழ்மேவலன் 
மைகூர்ந்த மயலறிவினன் 
மேவருஞ் சிறப்பி னஞ்சி 

யாவரும் வெரூஉ மாவிக் கோவே . 
என்பது , வஞ்சிப்பாட்டு . இது வெண்பாவினான் வருதலே 
பெரும்பான்மை . 

( 125 ) 
( பழிகரப்பங்கதம் இதுவெனல் ) 
438. மொழிகரந்து சொல்லினது பழிகரப் பாகும் . 
து , பழிகரப்பங்கதம் உணர்த்துகின்றது . 

ள் : வசைப்பொருளினைச் செம்பொருள் படாம 
4 லிசைப்பது பழிகரப்பங்கதம் என்றவாறு . 

மாற்றரசனையும் அவளிளங்கோவினையும் வசை கூறு 
மாறு போலாது தங்கோனையும் அவனிளங்கோனையும் வசை 
கூறுங்கால் தாங்கியுரைப்பர் ; அவைபோலப் பழிப்பன வென்ற 
வாறு , அது , 

நன்றாய்ந்த செங்கோலாய் நாடிய நின்னிளங்கோக் 
குன்றெறிந்த சேந்த னெனமதியா - வன்றிறத்து 
நின்றொலிக்குந் தானையோ டெல்லா நிகர்த்தார்மேல் 
வென்றெறியும் வேலே விடும் . 


-- 


1 . 


2 . 


3 . 


கட்டி - ஒரு சேனைத்தலைவன் . 
தேஎம் - இடம் . 
வசைக்கூத்து - ஒரு நாடக நூல் போலும் . 
இசைத்தல் - சொல்லுதல் . 
தாங்கி- பாதுகாத்து . 
அவை - தாங்கியுரைப்பன. 


5 . 


6 . 


463 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


என வந்த வெண்பொடைச் செய்யுளுட் கண்டுகொள்க . இதனுள் , 

வென்றெறியும் வேலே விடும் . 
என்பது , முனையகத்துப் படையோடும் என வசை கூறுவான் 
3 குன்றெறிந்த சேந்தனை ப்போல எறிந்தானெனப் புகழ்ந்தான் 
போலக் கூறினானென்பது . 

இன்றுள னாயி னன்றும் னென்றநின் 
னாடு கொள் வரிசைக் கேற்பப் 
பாடுவன் மன்னால் பகைவரைக் கடப்பே . 

( புற . 53 ) 


என்பதும் அது . 


( 126 ) 


- 


( அங்கதச் செய்யுள் இவ்வகையானும் வகுக்கப்படுமெனல் ) 

439. செய்யுட் டாமே யிரண்டென மொழிப. 
மேற்கூறிய இரண்டனையும் இவ்வகையானும் வகுக்கப் 
படுமென்கின்றது . 

ள் : செம்பொருட் செவியுறை , செம்பொருளங்கதம் , 
பழிகரப்புச் செவியுறை , பழிகரப்பங்கதமென நான்கு கூறுபடும் 
மேற்கூறிய அங்கதமிரண்டும் என்றவாறு . 

" பாய்த்துள் , விக்குள் " என்றாற்போலச் செய்யுள் என்ப 
தூஉந் தொழிற்பெயர் . அவையாமாறும் அவற்றது வேறுபாடும் 
முன்னர்ச் சொல்லும் . 
இனி , ஒருவனுரை : இவற்றுள் தொகைச்சூத்திரத்துட் , 

கைக்கிளை பரிபாட் டங்கதஞ் செய்யுள் . ( தொ . செ . 118 ) 
என்று ஓதிச் செம்பொருளங்கதமுஞ் செய்யுளுமென இரண் 
டாக நிறுத்தான் ; நிறுத்தமுறையானே அங்கதமுணர்த்திச் செய் 
யுளுணர்த்தியவிதந்தானென்பது ; அற்றன்று , எல்லாப் பாட்டுஞ் 
செய்யுளெனப்படுதலின் ஒன்றனையே செய்யுளெனலாகாது ; 
அல்லதூஉம் , 


1 . 


2 


வெண்டொடைச் செய்யுள் - வெண்பா . 
முனையகத்துப் படையோடும் விடும் என முடித்தல் வேண்டும் . தான் 
தனித்து நின்றுவிடாது படையொடும் விட்டதே வசைபோலும் . 
குன்றெறிந்த சேந்தன் - குமரன் . 


3 . 


464 


செய்யுளியல் 


அங்கதச் செய்யு ளென்மனார் புலவர் . ( தொ . செ . 129 ) 
என வருகின்ற சூத்திரத்து ஓதுமாதலான் இவையும் அங்கதச் 
செய்யுளே . மேலைச் சூத்திரத்துள்ளும் அங்கதச் செய்யுளென் 
பதே பாடமென்பதூஉம் அதனாற் பெறுதுமென்பது. அல்லாத 
பாடம் ஓதினும் அங்கதச் செய்யுள் செய்கை மேலென அத 
னைத் தாய்க்கொலை என்றதுபோல இரண்டாவதன் பொருண் 
மைப்படுத்துக்கொள்க . 

(127 ) 


3 . 


( செவியுறையங்கதம் இதுவெனல்) 
440. துகளொடும் பொருளொடும் புணர்ந்தன் றாயிற் 

செவியுறைச் செய்யு ளதுவென மொழிப. 
இது , மேற்கூறிய அங்கதச் செய்யுட்பகுதி இரண்டனுள் 
ஒன்று கூறுகின்றது . 

ள் : மேற் செம்பொருளும் பழிகரப்பு மெனப்பட்ட 
இரண்டும் அங்கதச் செய்யுளெனப்படுதலேயன்றி , அதனானே 
அரசர்க்குப் பொருள்வருவாயாகச் செய்தானேயெனினும் அது 
செவியுறையங்கதமெனவும்படும் என்றவாறு . 

துகளாவது : படை குடி கூழ் அமைச்சு நட்பு அரண் என் 
னும் இவற்றைப் பாதுகாவாதிருத்தல் . 4 அரசியல் என்பனவற் 
றானே , தங்கோன் அறியாமல் வகுத்தவை வருமாயின் அவற்றை 
உள்ளவாறுரைத்தலுமொன்று . மாற்றரசன் நமரது ஊரடுகின்ற 
நாட்டவர் யாதிவை நுதலியனவேதுவாகப் போய்ச் சார்ந்தவற்கு 
நாட்டழிவு கூறுதலுமொன்று . அன்ன பிறவும் அவற்கு உறுவகை 
யாகலான் அவற்றை உள்ளவாறு உணர்த்திப் பொருள் செய 
அவற்குப் பொருள் செயல்வகை கூறினமையின் அது செவியுறைப் 
பாற்படுமென்பது ; அது : 


1 


மேலைச் சூத்திரம் என்றது நெடுவெண் பாட்டே அங்கதச் செய்யுள் ” என்ற 
சூத்திரம் . 


2 . 


அல்லாத பாடம் அங்கதஞ் செய்யுள் என்பது . அதனை அங்கதச் செய்யு 
ளைச் செய்தல் எனப் பொருள் கொள்க என்ற படி . செய்யுள் - செய்தல் . 
தாய்க்கொலை - தாயைக் கொல்லல் . 
இவ்வாக்கியங்கள் சரியான பிரதி கிடையாமையால் திருத்த முடியவில்லை . 


3 . 


4 . 


465 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


அறவை யாயி னினதெனத் திறத்தன் 
மறவை யாயிற் போரொடு திறத்த 
லறவையு மறவையு மல்லை யாகத் 
திறவரி தடைத்த திண்ணிலைக் கதவி 
னீண்மதி லொருசிறை யொடுங்குத் 
னாணுத்தக வுடைத்திது காணுங் காலே . 

( புற - 44 ) 
என இது செம்பொருட் செவியுறை ; பிறவும் அன்ன. இவை முக 
விலக்கினுட் பயின்று வருமென்பது . இனி , மொழிகரந்து சொல் 
லினும் இஃதொக்கும் ; இனி, 

புகழொடும் பொருளொடும் . 
என்பதூஉம் பாடமாக உரைப்ப . புகழும் பொருளும் புணர்ப் 
பது அங்கதமாயின் அஃதமையும் ; அற் றன்றாயின் ஈண்டாராய்ச் 
சியின்றென்பது ; என்னை ? 

வசையொடு நசையொடும் புணர்ந்தன் றாயி 
னங்கதச் செய்யுள் . 

( தொ . செ . 129 ) 
என மேலோதுமாதலின் இவனென்பது. 

( 128 ) 
( ஏனை அங்கதம் இதுவெனல் ) 
441. வசையொடு நசையொடும் புணர்ந்தன் றாயி 

னங்கதச் செய்யு ளென்மனார் புலவர் . 
இஃது , ஒழிந்த அங்கதச் செய்யுளுணர்த்துதல் நுதலிற்று . 

ள் : மேற்கூறிய அக்கதச் செய்யுள் வசையேயன்றி அவ் 
வசையானே ( நசை தோன்றச்செய்வது செவியறிவுறையெனப் 
படாது அங்கதச் செய்யுளெனவேபடும் என்றவாறு . 

எனவே , இல்லாதன சொல்லி நகைப்பொருட்டாகச் செய் 
யினும் அங்கதச் செய்யுளெனப்படும் என்றவாறு . அவை , விலக் 


1 . 


2 . 


3 . 


முகவிலக்கு - ஒரு நாடக நூல் போலும் . 
இங்ஙன முரைப்பவர் இளம்பூரணர் . 
அன்றாயின் - பயவாதாயின் . அங்கதம் பயவாதாயின் அதனைக் குறித்து 
நமக்காராய்ச்சியில்லை என்பது கருத்து . அங்கதம் புகழும் பொருளும் பயவா 
தென்பதே கருத்து . 
நசையென்றது விருப்பத்தாற்றாங்கியுரைத்தலிற் போலும் . பின் , இல்லாதன 
சொல்லி நகைப்பொருட்டாக என்றும் , வெகுளியும் பொருளும் நகையும் 
என்றும் வருதலின் இது நகையென்று மிருக்குமோ என்பது ஆராயத்தக்கது. 
ஏனையுரைகளிலும் நசையென்றே காணப்படலின் திருத்தாதொழிந்தனம் . 
நசை என்பதே பாடமாயின் நகை என வருவன நசை என்றிருத்தல் வேண்டும் . 


466 


செய்யுளியல் 


கியற் செய்யுளுட் கண்டுகொள்க . இதுவுஞ் செம்பொருளா 
கியும் பழிகரப்பாகியும் வருமெனவுணர்க ; எனவே , கூறப்பட்டன 
வெல்லாம் வெகுளியும் பொருளும் நகையும் பயப்பனவாயின . ( 129 ) 

கலிப்பாவின் வகை ) 
442. இத்தா ழிசைக்கலி கலிவெண் பாட்டே 

கொச்சக முறழொடு கலிநால் வகைத்தே . 
இது , கலிப்பாவெனப்பட்ட உறுப்பினை இத்துணைப் 
பகுதியான் வருமென அது வருஞ் செய்யுள் 

பற்றி விரி கூறுகின்றது . 
இ - ள் : ஒத்தாழிசை - ஒத்தாழிசை யென்னும் உறுப்புடைச் 
செய்யுள் : ஒத்து ஆழ் இசையை ஒத்தாழிசையென்றான் ; அது , 
வினைத்தொகையாகலின் மருவியவகையான் முடியுமென்பது . 
தாழிசையென்பது , தானுடைய துள்ளலோசைத்தாம் ; இது 
+ முறைமையிற் பெற்ற பெயர் ; எனவே , தரவு வேறுபடினும் 
வேர்றுபடாதென்பதூஉம் , கொச்சகக் கலிபோல்வனவற்றுள் 
வரும் இடைநிலைப் பாட்டுக்கள் அவ்வாறு தாழமுடைய 
வன்றியும் வருமென்பதூஉங் கொள்க . இது பன்மை பற்றிப் 
பெற்ற பெயர் ; தாழிசையின்றியும் ஒத்தாழிசை சிறுபான்மை 
வருதலின் . இனி, ஒழிந்த உறுப்பு நோக்கத் தாழிசை சிறந்தமை 
யின் தலைமையாற் பெற்ற பெயரெனவும் அமையும் . 

வலிமுன்பின் வல்லென்ற யாக்கைப் புலிநோக்கிற் 
சுற்றமை வில்லர் சுரிவளர் பித்தைய 
ரற்றம் பார்த் தல்குங் கடுங்கண் மறவர்தாங் 
கொள்ளும் பொருளில் ராயினும் வம்பலர் 
துள்ளுநர்க் காண்மார் தொடர்ந்துயிர் வவ்வலிற் 
புள்ளும் வழங்காப் புலம்புகொ ளாரிடை 
வெள்வேல் வலத்திர் பொருடரல் வேட்கையி 
னுள்ளினி ரென்ப தறிந்தன ளொன்றோழி . 

( கலி . 4 ) 


1 . 


2 . 


ஒத்து ஆழிசை - ஆழிசை - வினைத்தொகை . ஆழ்தல் - தாழ்தல் . அது பற்றித் 
தாழிசை என்றுங் கூறுப . “ தந்துமுன்னிற்றவிற் றரவே தாழிசை - ஒத்தாழ்ந் 
திறுதலின் ஒத்தாழிசையே ” என்பது யாப்பருங்கல விருத்திப் பிரமாணச் 
சூத்திரம் . 
மருவியவகை - தொன்றுதொட்டு வந்தமுறை . 
தாழிசை - துள்ளலோசை - தாழம்பட வருவது . 
முறைமை - இயல்பு. துள்ளிச் செல்லும் இயல்புபற்றி வருதலின் தாழிசை என்று 
கருத்தாம் . தாழ்தல் - துள்ளல் . தாழம்பட்ட வோசை என்பதும் இக்கருத்தாம் . 


3 . 


4. 


467 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


என்பது தாழ்ந்த ஓசைத்தன்றி ஒத்தாழிசைக் கலியுள் தரவு 
வந்தது ; எனவே , இவ்வேறுபாடு , கட்டளைக்கலி அல்லாதவழி 
யென்பது பெற்றாம் . அதுவன்றே , இதன்றாழிசையுள்ளும் 
நேரீற்றியற்சீரும் வந்ததென்பது ; என்னை ? 

காழ்விரி கவையார மீவரு மிளமுலை 
போழ்திடைப் படா அமன் முயங்கியு மமையாரென் 
றாழ்கதுப் பணிகுவர் காதலர் மற்றவர் 
சூழ்வதை யெவன்கொ லறியே னென்னும் . 

( கலி . 4 ) 
என்புழி " அறியே னென்னும் ” என ஆண்டைத் தாழிசைதோறும் 
இரண்டு நேரீற்றியற்சீரும் வந்தன . பிறவும் அன்ன . 

நீயே , 
வினைமாண் காழகம் வீங்கக் கட்டிப் 
புனைமாண் மரீஇய வம்பு தெரிதியே; 
இவட்கே , சுனைமா ணீலங் காரெதிர் பவைபோ 
லினை நோக் குண்க ணீர்நில் லாவே . 

( கலி . 7 ) 
எனக் கொச்சகக் கலியுள் இடைநிலைப் பாட்டுத் தாழிசையின்றி 
வந்தது ; பிறவும் அன்ன . 

இனிக் , கலிவெண்பாட்டு - கலிப்பாவாகிய வெண்பாட்டு ; 
இது பண்புத்தொகையானே முன்மொழிப் பொருட்டாயிற்று . 
கொச்சகமென்பதும் உறுப்பினாற் பெற்றபெயர். உறழ்கலி 
யென்பது , பொருள்பற்றி வந்த பெயர் . ஒத்தாழிசையென்பது 
தம்மினொத்து வருதற் கட்டளையுடைமையானுங் கலிப்பாவிற் 
குச் சிறந்து வருமாகலானும் முன்வைத்தான் ; என்னை இது 
கலிப்பாவிற்குச்சிறந்தவாறெனின் , - நூற்றைம்பது கலியுள்ளும் 
ஒத்தாழிசை அறுபத்தெட்டு வந்தனவாகலின் அது பெருவர 
வின எனப்பட்டுச் சிறப்புடைத்தாயிற்று . அது நோக்கி முன் வைத் 


1. 


2 . 


3 . 


அதுவன்றே - கட்டளைக்கலியல்லாமையினன்றே. வருமுதாரணச் செய்யு 
ளுள் அறியேன் , என்னும் என்பன நேரீற்றியற்சீர் . 
முன்மொழிப் பொருட்டு என்பது முன்மொழியாகிய கலி என்ற மொழிக்கண் 
பொருள் சிறந்து வந்தது என்பது கருத்து . 
உறுப்பு - கொச்சகம் என்னும் உடைஉறுப்புப்போறளினாற் கொச்சகம் 
எனப்பட்டதாகலின் உறுப்பினாற் பெற்ற பெயர் என்றாார். ( 433 ) 
ஒன்றோடொன்று மாறுபட்ட பொருளையுடைமையான் உறழ்கலி என்று 
பெயராயிற்று என்றபடி . 
கட்டளை - நியமம் . 


5 . 


468 


செய்யுளியல் 


தான் . இது , பாவென்னும் உறுப்பிலக்கணங் கூறுகின்ற இட 
மாகலின் கலிவெண்பாட்டினை ஒத்தாழிசைக்குங் கொச்சகத் 
திற்கும் இடை வைத்தான் ; அதுபோல உறுப்புடைத்தாகியும் 
வருமென்றற்கு . அதன்பின் கொச்சகப்பா வைத்தான் ; அது 
தரவும் போக்குஞ் சிறுபான்மையின்றியும் வருதலின் . எல்லாவற் 
றுப் பின்னும் உறழ்கலி வைத்தான் ; அவைபோலாது சுரிதக 
மின்றி வருதலே பெரும்பான்மையாகலானென்பது . அஃதேல் , 
உறழ்கலியுங் கொச்சகக் கலியுள் அடங்காதே ? அதுவும் அடக் 
கியலின்றியும் யாப்பினும் பொருளினும் வேற்றுமை உடைத் 
தாய் வருமாலெனின் , - அற்றன்று ; அடக்கியலின்றி வரின் அடி 
நிமிர்தலும் ஒழுகிசைத்தாகலும்வேண்டும் ; உறழ்கலியாயின் 
அடி நிமிராதும் ஒழுகிசையின்றியும் வருமென்பது . அத்துணை 
யான் இதனை வேறென்பதென்னை ? ஒன்றாகவோதுகவெனின் , 
அற்றன்று . மேற் கூறிவருகின்ற செய்யுளெல்லாஞ் சீரும் அடி 
யும் பாவும் பொருளுமெனச் சிலவுறுப்புவகையான் வேறுபடு 
கின்றதன்றிப் பிறிதின்மையின் அவற்றின் வேறுபாடுஞ் சிலவாக 
நோக்கி ஒன்றென்னாமாகலின் அது கடாவன்றென்பது ; அல்ல 
தூஉம் , நூல் செய்யுங்கான் மரபென்பது வேண்டும் ; என்னை ? 

மரபுநிலை திரியா மாட்சிய வாகி 
யுரைபடு நூறா மிருவகை யியல . 

( தொ . மர . 93 ) 
என்பதனான் , முதனூற்காயினும் மரபு வேண்டுதலின் . “ அதுவன் 
றே நிலம் நீர் தீ வளி விசும்பென்னும் ஐம்பெரும் பூதங்களும் , 
அவற்றதியைபாகிய பொருள்களும் , அஃறிணையான் வழங் 
கினும் பொருளின் இயைபாகிய மக்களுந் தேவரும் முதலாயி 
னாரை உயர்திணை வாய்பாட்டான் வேறுபடுத்து வழங்குகின்ற 
தென்பது . மற்று உறழ்கலியென்னும் வழக்குண்டாயினன்றே 
மரபொடு மாறுபடுவதெனின் , - மரபென ஆசிரியர் வழக்கும் 
அடங்குமாகலின் அது கூறினான் ; அல்லாக்கால் , ஒழிந்த செய் 
யுளும் வேறுபாடிலவாமன்றோவென்பது . 


1 . 


2 


3 . 


பா - செய்யுட்குரிய முப்பத்து நான்கு உறுப்பினுள் ஒன்று . 
அது - ஒத்தாழிசை. 
ஒன்றென்னாகலின் ஒன்றென்னானாகலின் என்றிருத்தல்வேண்டும் . 
பதிப்புக்கள் மூன்றும் பிழை . 
அதுவன்றே - மரபு வேண்டுதலினன்றே . 
ஆசிரியர் வழக்கு - செய்யுள் வழக்கு . 


4. 


5 . 


469 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


இனி, பரிபாடலுங் கலிப்பாவினுள் அடங்குமென்பாரும் 
உளர் . கலியும் பரிபாடலுமென வெட்டுத்தொகையுள் இரண்டு 
தொகை தம்மின் வேறாகலின் அவ்வாறு கூறுவார் செய்யுள் அறி 
யாதாரென்பது ; அல்லதூஉம் , அராகவுறுப்பில்லாத முடுகியல 
டியும் , கொச்சகக்கலியல்லாத கலிப்பாவினுள் உண்டாவதா 
கலும் , கொச்சகக் கலியுறழ்ந்து வருதலும் , உடையவாம் , அவ் 
வாறு கூறினால் என மறுக்க . 

( 130 ) 


( ஒத்தாழிசைக்கலியின் வகை ) 
443. அவற்றுள் , 

ஒத்தாழிசைக்கலி யிருவகைத் தாகும் 


இது , முறையானே ஒத்தாழிசைக்கலி யுணர்த்துதல் நுதலிற்று . 


- ள் : ஒத்தாழிசைக்கலி இரண்டு கூற்றதாம் என்றவாறு . 
இதனது பயம் : - அவை இரண்டுந் தம்முட் பகுதியுடைய 
வென்பது ; அவையாமாறு முன்னர்ச் சொல்லும். 

(131 ) 


( அகநிலை ஒத்தாழிசைக் கலியினுறுப்புக்கள் இவை எனல்) 
444. இடைநிலைப் பாட்டொடு தரவுபோக் கடையென 

நடைநவின் றொழுகு மொன்றென மொழிப. 


ள் : மேற்கூறிய ஒத்தாழிசை இரண்டனுள் ஒன்று தாழி 
சையுந் தரவுஞ் சுரிதகமுந் தனிச்சொலுமென நான்கு உறுப்பாகப் 
பயின்றுவரும் என்றவாறு . 

பயின்றுவரும் எனவே இவ்வாறன்றிப் பயிலாது வருவன 
வும் இதன் பகுதியா யடங்குவனவும் உளவென்பது . அவை தாழி 
சைப்பின்னர் எண்ணுறுப்பு வருங்கால் ஐந்துறுப்புப் பெறு 


1 . 


2 . 


அராகவுறுப்பில்லாத முடுகியலடி - பரிபாடற்குரியது . “ சொற்சீரடியு 
முடுகியலடியும் ” என்னும் 434 ம் சூத்திரம் நோக்குக . 
உண்டாவதாகல் - வருதல் . 
நடை பயின்றெனவும் பாடம் . 
அடங்குனவும் என்பதிலும்மை இல்லாதிருப்பது நலம் . 
எண்ணுறுப்பு - அம்போதரங்கம் . 


3 . 


4. 


5 . 


470 


செய்யுளியல் 


டை 


தலும் , அவற்றிடை அராகம் பெறின் ஆறுறுப்பு வருதலுமென 
இவை யென்ப அற்றன்று , நூற்றைம்பது கலியுள்ளும் ஒத் 
தாழிசைக் கலியின் அராகவுறுப்பும் அம்போதரங்கவுறுப்பும் 
பெற்று வருவன இன்மையின் அவை பொருளன்றென்பது . 

மற்று , நடைநவின் றொழுகும் என்றதென்னையெனின் , - 
இத்துணை பயின்றுவாராது ஏனையொன்றும் என்றற்கென் 
பது . தாழிசையினை இடைநிலைப் பாட்டென்பவோவெனின் , 
அவ்வாறுஞ் சொல்லும்; அச்செய்யுள் இடை நிற்றலா னென்பது . 
இனி இடைநிலைப் பாட்டென்பது தாழிசையினை நோக் 
காது ; என்னை ? தாழம்பட்டவோசையல்லாதனவும் 
நிலைப் பாட்டாய் வருமாதலினென்பது . அது : 

காணாமை யிருள்பரப்பிக் கையற்ற கங்குலான் 
மாணாநோய் செய்தான் கட் சென்றாய்மற் றவனை நீ 

காணவும் பெற்றாயோ காணாயோ மடநெஞ்சே ( கலி . 123 ) 
என்பது, தாழிசையெனவும் இடைநிலைப் பாட்டெனவும்படும் . 

இன்மணிச் சிலம்பிற் சின்மொழி யைம்பாற் 
பின்னொடு கெழீஇய தடவர லல்கு 
லுண்வரி வாட வாராது விடுவாய் 
தண்ணந் துறைவ தகாஅய் காணீ . 

( கலி . 125 ) 
என்றாற்போல்வன தாழிசையல்லாத இடைநிலைப் பாட்டு . இவ் 
விரு பகுதியுங் கூட்டித் தாழிசையென்னாது இடைநிலைப் 
பாட்டென்பது , இங்ஙனந் தம்முட் பகுதியுடைமையானுமா 
யிற்று . ஒத்தாழிசைக்கலி இருவகைத் தென்றற்குப் பயனாந் 
தோற்றுவாய் செய்து போந்ததென்பது . 


1 . 


2 


3 . 


என்ப என்றார் ; பிறர் கூற்றென்பது அறிவித்தற்கு . 
ஏனையொன்று - இச்சூத்திரத்தாற் கூறிய ஒத்தாழிசையல்லாத ஒத்தாழிசை; 
அது 450 ம் சூத்திரத்தாற் கூறப்படும் . 
இங்ஙனந் தம்முட் பகுதியுடைமையானும் இடைநிலை என்று பெயராயிற்று 
என்றது தாழிசையும் ஏனைப் பாட்டு மாகாது இரண்டற்கும் இடைநிலை 
யாய் நிற்பதானும் ஆயிற்று என்றபடி 
என்றற்கு என்றதற்கு என்றிருப்பது நலம் . 
பயனாந் தோற்றுவாய் - பயனாகிய தொடக்கம் . 
போந்தது - இது என்க . இவ்வெழுவாய் சிதைந்திருத்தல் வேண்டும் . இன்றேல் 
இது என்பது வெளிப்படாது நின்றதாகக் கொள்ளல் வேண்டும் . 


5. 


6 . 


471 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


தரவு என்ற பொருண்மை என்னையெனின் , - முகத்துத் தரப் 
படுவதென்ப ; அதனை எருத்தெனவுஞ் சொல்லுப ; என்னை ? 
உடம்புந் தலையுமென வேறுபடுத்து வழங்கும் வழக்குவகை 
யான் உடம்பிற்கு முதல் எருத்தென்பதாகலின் . இனி, இசைநூலா 
ரும் இத்தரவு முதலாயினவற்றை முகம் நிலை கொச்சகம் 
முரியென வேண்டுப . கூத்தநூலார் கொச்சகமுள்வழி அதனை 
நிலையென அடக்கி முகம் நிலை முரியென மூன்றாக வேண்டும் . 
அவரும் இக்கருத்திற்கேற்ப முகத்திற்படுந் தரவினை முகமென 
வும் , இடை நிற்பனவற்றை இடைநிலையெனவும் , இறுதிக்கண் 
முரிந்துமாறுஞ் சுரிதகத்தினை முரியெனவுங் கூறினாரென்பது . 
செந்துறைச் செய்யுள் அடைநிலை பயப்பதின்மையின் அது 
சிறந்ததின்றென்று அடக்கி மொழிப. உள்ளுறுப்பின் பொரு 
ளெல்லாம் ஒருவகையான் அடக்குமியல்பிற்றாகலின் அடக் 
கியலெனவும் , குறித்த பொருளை முடித்துப் போக்குதலிற் போக் 
கெனவும் , அவையெல்லாம் போதந்து வைத்தலின் வைப்பென 
வும் , கூறிய பகுதியைப் பின்னும் பற்றிக் கூறுதலின் . வாரமென 
வும் எல்லாம் ஒன்றொன்றனை ஒத்தே பெயராயின. அடை 
நிலையென்பது , முன்னும் பின்னும் பிறவுறுப்புக்களை அடைந் 
தன்றி வாராது ; அது , தனிநின்று சீராதலின் தனிச்சொல்லென 
வும்படும் . இடைநிலை யுறுப்பென்னாது பாட்டு என்ற 
தென்னையெனின் , அவை தாமே பாட்டாயும் வருமிடனு 
டைய ; வருங்கால் அவை ஒன்றும் இரண்டும் பலவுமாய் வரு 
மென்பது . இடைநிலைப் பாட்டினைத் தரவிற்கு முற்கூறினான் , 
அது பெயர் பெறுதலின் ; எனவே , தரவு முன்வைத்தலே மரபா 


- 


1 . 


2 . 


3 . 


4. 


அடைநிலை - தனிச்சொல் . பயத்தல் - பயன்படல் . 
அடக்கியல் என்றது சுரிதகத்தை அடக்கியல் போக்கு வைப்பு வாரம் என்பன 
சுரிதகத்தையே குறித்து வந்தன . பொருளால் சிறிது சிறிது பேதமுள்ளன . 
வாரம் - ஒரு பகுதியைச் சார்ந்து வருவது . வாரம் பட்டுழித் தீயவும் 
நல்லவாம் என்பது சீவகசிந்தாமணி. 
இவை நிலை எனவும் பாடம் . அது பொருத்தமின்று . 
பாட்டு - தாழம்பட்ட ஓசையின்றி வருவது . 
பலவாய் எனவும் பாடம் . 
அது பெயர்பெறுதலின் என்றது இடைநிலைப் பாட்டு என்று அவ்வுறுப்புப் 
பெயர் பெறுதலின் என்றபடி . இடைநிலைப் பாட்டு என்ற பெயரானேவே 
இடைவருதல் பெறலின் முன் வைப்பினுமமையுமென்றபடி . 


5 . 


6 . 


7. 


472 


செய்யுளியல் 


யிற்று . ஒத்தாழிசை கூறியமுறையானே தரவு தாழிசை போக் 
கென்னும் மூன்றுறுப்பானுஞ் சிறுபான்மை வந்து தனிச்சொ 
லின்றி வருதலின் தனிச்சொல்லினை இறுதிக்கண் வைத்தா 
னென்பது . இவையெல்லாம் போக்கிச் சொல்லும் . ( 132) 

( தரவின் அடியளவு கூறல் ) 
445. தரவே தானு நாலடி யிழிபா 

யாறிரண் டுயர்பென் றேறவும் பெறுமே . 
து , தரவின் அடியளவுணர்த்துதல் நுதலிற்று . 

ள் : மேற் கூறப்பட்ட தரவுதானும் நான்கடி முதலாய்ப் 
பன்னிரண்டடிகாறும் வரப்பெறும் என்றவாறு . 
எனவே , ஒன்பது நிலம்பெறுந் தரவென்றவாறாயிற்று . 

உயர்பென் றேறவும் பெறும் . 
என்றதனாற் பன்னிரண்டடியின் இகந்துவரவும் பெறும் சிறு 
பான்மையெனக் கொள்க . இதனை எடுத்தோதாது இலேசினாற் 
கொண்டான் , பன்னிரண்ட்டியின் இகந்தன துள்ளலோசையான் 
வாராமையின் , அது , 

நீரார் செறுவி னெய்தலொடு நீடிய 
நேரித ழாம்ப னிரையிதழ் கொண்மார் . 

( கலி . 75 ) 
என்னும் மருதத்திணைக் கலிப்பாட்டினுட் கண்டுகொள்க . ( 133 ) 

( தாழிசையின் அடியளவு கூறல் ) 
446. இடைநிலைப் பாட்டே 

தரவகப் பட்ட மரபின தென்ப . 
இது , தரவிற்குச் சுருங்கியன்றித் தாழிசை வாராதென்ப 
துணர்த்துதல் நுதலிற்று . 

இ - ள் : தரவின் அகப்பட்டது தாழிசை என்றவாறு . 

2 அகப்படுதல் என்பது , அகம்புறமென் றிருகூறு செய்த 
வழி முற்கூற்றினுட் படுதல் . முன்னென இடவகையுங் கால வகை 


1 . 


அறையவும் பெறுமே எனவும் பாடம் . 
அகப்படுதல் - முற்கூறாகிய அகத்துட்படுதல் . அகம் - உள் . 


2 


473 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


யும்பற்றிய இரு கூற்றின் யாதானுமொன்று கொள்க . எனவே , பதி 
னோரடிமுதல் இரண்டடிகாறும் இழிந்து வரப்பெறும் என்ற 
வாறாயிற்று ; அது , 

கருங்கோட்டு நறும்புன்னை மலர்சினை மிசைதொறும் 
சுரும்பார்க்குங் குரலினோ டிருந்தும்பி யியைபூத 
வொருங்குட னிம்மென விமிர்தலிற் பாடலோ 
டரும்பொருண் மரபின்மால் யாழ்கேளாக் கிடந்தான்போற் 
பெருங்கட றுயில் கொள்ளும் வண்டிமிர் நறுங்கானல் ; 
காணாமை யிருள்பரப்பிக் கையற்ற கங்குலான் 
மாணாநோய் செய்தான் கட் சென்றாய்மற் றவனை நீ 
காணவும் பெற்றாயோ காணாயோ மடநெஞ்சே; 
கொல்லேற்றுச் சுறவினங் கடிகொண்ட மருண்மாலை 
யல்லனோய் செய்தான் கட் சென்றாய்மற் றவனை நீ 
புல்லவும் பெற்றாயோ புல்லாயோ மடநெஞ்சே; 
பொறிகொண்ட புள்ளினம் வதி சேரும் பொழுதினாற் 
செறிவளை நெகிழ்த்தான் கட் சென்றாய்மற் றவனை நீ 
யறியவும் பெற்றாயோ வறியாயோ மடநெஞ்சே; 
எனவாங்கு ; 
எல்லையு மிரவுந் துயிறுறந்து பல்லூ 
மரும்பட ரவலநோய் செய்தான் கட் பெறனசைஇ 
யிருங்கழி யோதம்போற் றடுமாறி 

வருந்திணை யளியவென் மடங்கெழு நெஞ்சே. ( கலி . 123 ) 
என இது தரவகப்பட்ட மரபிற்றாகித் தாழிசை வந்தது . 

தரவிற் சுருங்குமென்னாது அகப்படும் என்றான் . தரவோடு 
ஒத்துவருந் தாழிசையென்பதுங் கோடற்கு ; என்னை ? 2 ‘ மக்கள 
கத்துப் பிறந்தான் என்ற வழி , அச்சாதியோ டொக்கப் பிறந்தா 
னென்பது படுமாகலினென்பது . 

ஞாலமூன் றடித்தாய முதல்வற்கு முதுமுறைப் 
பாலன்ன மேனியா னணிபெறத் தை இய 
நீலநீ ருடைபோலத் தகைபெற்ற வெண்டிரை 
வாலெக்கர் வாய்சூழும் வயங்கு நீர்த் தண்சேர்ப்ப ; 


1 . 


யா 


தானும் என்றதனால் இடமுன்னுங் கொள்ளலாம் , காலமுன்னும் 
கொள்ளலாம் என்றபடி . நான்கையும் பன்னிரண்டையும் இடமுன்னாக 
வைக்குங்கால் இரண்டு முதல் நான்கு வரையும் ஐந்து முதல் பன்னிரண்டு 
வரையும் கொள்ளப்படும் . இங்கே இரண்டற்கு நான்கு இடமுன்னாதலும் 
ஐந்தற்குப்பன்னிரண்டடி இடமுன்னதலுங் காண்க . இனிக் காலமுன்னாகக் 
கொள்ளுங்கால் , நான் கற்கு முன் எண்ணப்படும் இரண்டும் , பன்னிரண் 
டற்கு முன் எண்ணப்படும் ஐந்தும் காலமுன்னாதல் காண்க . இருமுன்னாக 
வைத்துப் பார்ப்பினும் பொருள் ஒன்றாமென்றபடி . 
மக்கள் என்றது மானுட சாதியை . 


2 . 


474 


செய்யுளியல் 


ஊரல ரெடுத்தரற்ற வுள்ளாய்நீ துறத்தலிற் 
கூருந்தன் னெவ்வநோ யென்னையு மறைத்தாண்மற் 
காரிகை பெற்றதன் கவின் வாடக் கலுழ்பாங்கே 
பீரல ரணிகொண்ட பிறைநுத லல்லாக்கால் ; 
இணைபிவ்வூ ரலர்தூற்ற வெய்யாய்நீ துறத்தலிற் 
புணையில்லா வெவ்வநோ யென்னையு மறைத்தாண்மற் 
றுணையாருட் டகைபெற்ற தொன்னல மிழந்தினி 
யணிவனப் பிழந்ததன் னணைமென்றோ ளல்லாக்கால் , 
இன்றிவ்வூரலர் தூற்ற வெய்யாய் நீ துறத்தலி 
னின்றதன் னெவ்வநோ யென்னையு மறைத்தாண்மன் 
வென்றவே னுதியேய்க்கும் விறனல மிழந்தினி 
நின்று நீ ருகக்கலுழு நெடும் பெருங்க ணல்லாக்கால் ; 
அதனால் , 
பிரிவில்லாய் போல நீ தெய்வத்திற் றெளித்தக்கா 
லரிதென்னா டுணிந்தவ ளாய் நலம் பெயர்தரப் 
புரியுளைக் கலிமான்றேர் கடவுபு 

விரிதண்டார் வியன்மார்ப விரைகநின் செலவே . ( கலி . 124 ) 
என வரும் . 

பன்னிரண்டடியின் இகந்த தரவிற்கும் இவ்வாறே தாழிசை 
கொள்ளப்படும் . மற்று மேற்கூறிய வரையறையில் தாழிசை 
கூறுகவெனின் , - ஆண்டு முறைபிறழ வைத்ததற்குக் காரணங் 
கூறிப்போந்தாமென விடுக்க . இனிவருஞ் சூத்திரத்திற்கும் 

விடை . மரபின என்றதனான் மேலைக்கொண்டும் 
அடிபட வந்த மரபினாற் சுருங்குமென்பது ; எனவே , நான்கடி 
யின் உயர வாராவென்பது கொள்க ; இன்னும் , மரபின என்ற 
தனான் சிறுபான்மை ஐந்தடியானும் வருவனவும்உள. 

அரிதே தோழி நாணிறுப்பா மென்றுணர்தல் ( கலி . 137 ) 
என்னும் நெய்தற்றிணைக் கலிப்பாட்டினுள் , 

நகைமூத லாக நட்பினு ளெழுந்த 
தகைமையி னலிவ தல்லதவர் நம்மை 
வகைமையி னெழுந்த தோண்முத லாகப் 
பகைமையி னலிதலோ விலனா மாயிழை 

பகைமையிற் கடிதவர் தகையி னலியுநோய் 
என ஐந்தடியால் தாழிசை வந்தது . 


துவே 


1 . 


மேற்கூறிய வரையறை என்றது இடைநிலைப் பாட்டுத்தரவு போக்கு 
அடை என வைத்தமுறை வரையறையை . 
444 ம் சூத்திர உரை இறுதி நோக்குக , 
ஆன்றோர்களால் பரம்பரையாகக் கொள்ளப்பட்டுவந்த மரபு . 


2 . 


3 . 


475 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


ஆறடியான் வருவன வந்தவழிக் கண்டுகொள்க. மற்று நான் 
கடியின் 2 இழிந்ததோரடியானுந் தாழிசை வருமாலெனின் , 
வாராதன்றே, இடைநிலைப் பாட்டே என்றாராகலின் ; என்னை ? 
பாட்டெனப்படுவன ஓரடியான் வாராமையின் . 

( 134 ) 
( தனிச்சொல்லாவது இதுவெனல் ) 
447. அடைநிலைக் கிளவி தாழிசைப் பின்னர் 

நடைநவின் றொழுகு மாங்கென் கிளவி . 
இஃது , ஆங்கென்னுஞ் சொல் தனிச் சொல்லெனப்படு 
மென்பது உணர்த்துதல் நுதலிற்று . 


- 


ள் : தாழிசைப்பின்னர் ஆங்கு , தனிச்சொல்லாய் நின்று 
பயிலும் என்றவாறு . 

ஆங்கென்னுஞ் சொல்லினை எடுத்தோதினான் , அது நடை 
நவின்றொழுகும் ஆகலின் . ஆங்கென்னஞ் சொல் பயின்று வரு 
மெனவே அல்லாதனவும் உள , இத்துணைப் பயிலாதன 
வென்பது கொள்க . ஆங்கு என்பது ஏழாம் வேற்றுமை இடப் 
பொருளுணர நின்ற சொல்லாகலின் அஃது எல்லாச் செய்யுட் 
கண்ணுந் தன் பொருண்மைக்கேற்பச் செய்யல்வேண்டும் பிற 
வெனின் , - அற்றன்று : அதனை அசைநிலையாகக் கொள்க ; 
அல்லதூஉம் , எல்லாச் செய்யுளும் இதன் பொருண்மைக்கேற்பச் 
செய்யல்வேண்டு மென்றான் மிகை கூறிப் பயந்ததின்மை 
யானென்பது . அசைநிலை பெய்து செய்யுள் செய்தன் மரபாக 
லின் அஃதமையுமென்பது . நடைநவிலாதன பொருள்பெற வரு 
மென்பது ; அவை முன்னர்க் காட்டுதும் . 

( 135 ) 


1 . 


ஆறடியான் வருவன வந்தவழிக் கண்டு கொள்க . என்றதனால் முன் ஐந்தடி 
யானும் ஆறடியானும் என்று கூறியிருத்தல் வேண்டும் . அது தப்பிற்றுப் 


போலும் . 


2 . 


3 . 


4 . 


இழிந்தது ஓரடியானும் எனக் கண்ணழிக்க . 
நடை நவின்றொழுகல் - செய்யுள் வழக்கினுட் பயன்றுறெழுகல் . 
பயிலாதன - எனவிவள் ( பாலைக்கலி - 1 ) எனவும் , எனநின் ( பாலை - 7 ) எனவும் 
வருவன போல்வன . 
தன் என்றது ஆங்கென் கிளவியை. 
நிற்றல் வேண்டும் எனவும் பாடம் . 
என்றானை எனவும் பாடம் . இவ்வாக்கியத்தில் யாதோபிழையுளது . 


5 . 


6 . 


7 . 


476 


செய்யுளியல் 


( சுரிதகமாவது இதுவெனல் ) 


448. போக்கியல் வகையே வைப்பெனப் படுமே . 


இஃது , ஒழிந்த சுரிதகம் உணர்த்துதல் நுதலிற்று , 

ள் : போக்கினதிலக்கணப் பகுதி வைப்பென்று சொல் 
லப்படும் என்றவாறு . 


- 


இங்ஙனங் கூறப்பட்ட உறுப்பினை அடக்கியலெனவும் 
வாரமெனவுஞ் சொல்லுப அடக்கியல் வாரந் தரவோடு ஒக்கச் 
சொல்லப்படுமென்றவாறு . என்றதென்னோக்கியெனின் , - போக் 
குதலும் வைத்தலுமென்னும் இரண்டிலக்கணமுடைத்து ; வார 
மெனச் சொல்லின் முடியுமிலக்கணமே கூறுவான் போலப் போக்கி 
னிலக்கணப்பகுதி வைப்பென்றதனைச் சுட்டிக் கூறப்படுமாகலின் . 


( என்றதென்னோக்கியெனின் , போக்குதலும் வைத்தலு 
மென்னும் இரண்டிலக்கணமுடைத்து எனச் சொல்லின் முடியு 
மிலக்கணமே கூறுவான் போலப் போக்கினிலக்கணப்பகுதி வைப் 
பென்று அதனைச் சுட்டிக் கூறியவாறு . இங்ஙனங் கூறப்பட்ட 
உறுப்பினை அடக்கியலெனவும் வாரமெனவுஞ் சொல்லுப. 
“ அடக்கியல் வாரந் தரவோ டொக்கும் ” என்பவாகலின் . ) ( 136 ) 


( சுரிதகத்தின் அடியளவும் அதன் பொருள்வைப்பு முணர்த்தல் ) 
449. தரவிய லொத்து மதனகப் படுமே 

புரைதீரிறுதி நிலையுரைத் தன்றே . 


இதுவுஞ் சுரிதக முணர்த்துகின்றது . 


1 . 


இங்ஙனங் கூறப்பட்ட என்பதை முதலாகக் கொண்ட வாக்கியம் என்றவாறு 
என்ற உரைப்பின்னே காணப்படுவது பொருத்தமில்லை. ஒரு பிரதியில், பின் 
பகரக்கோட்டுள் வருமாறு காணப்படுகிறது . அதுவே பொருத்தமாகும் . 
இரண்டிலக்கணமுடைத்தென்று கூறுவான் போலச் சுட்டிக்கூறியவாறு 
என்று அவ்வாக்கியம் முடிக்கப்படும் . போக்கு வைப்பு என்னுஞ் சொற்களின் 
கண்ணேயே அவற்றின் இலக்கணமு மமைந்து கிடக்கின்றனவென்பார் 
சொல்லின் முடியு மிலக்கண மென்றார் என்க . அதனை என்றது வைப்பை . 
சுட்டுதல் - குறித்தல் . 


477 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


இ - ள் : தரவியலொத்தும் அதனகப்படும் - சிறுபான்மை 
தரவுகளோடொத்தும் உம்மையான் ஏறி வருமாயினும் பெரும் 
பான்மை தரவின் பாகம் பெறுதலை இலக்கணமாகவுடைத்து 
மேற்கூறிய சுரிதகம் . புரைதீர் இறுதிநிலை உரைத்தன்றே - இடை 
நிலைப் பாட்டுப் பொருளினை முடிபு காட்டி நிற்கும் அது தான் 
என்றவாறு . 

2அகப்படும் என்று அதற்கும் உம்மை கொடுத்தமையின் 
அஃது இலக்கணமாயிற்று ; ஆகவே , அவ்விலக்கணத்திற்கேற்ற 
தரவின் கண்ணே ஒத்தலும் உயர்தலும் கொள்க . சுருங்கிய 
வெல்லை , ஆசிரியத்திற்கு இழிந்தவெல்லையாகிய மூன்றடிச் 
சிறுமையிற் கூறாமையிற் ( அதிற் ) சுருங்காது வருவதாயிற்று . 
ஈண்டும் அகப்படும் எனவே பன்னீரடித்தரவின் பாகமாகிய 
ஆறடியே சுரிதகத்திற்கு உயர்விற் கெல்லையென்பதூஉம் , இழிந்த 
வெல்லை கூறாமையிற் பன்னிரண்டடித் தரவிற்காய் ஈற்று 
மூன்றடிச் சுரிதகம் வருதலும் ஒழிந்த கலி நாலிற்கும் அவ்வாறே 
வருதலுங் கூறினானென்பது . இனி , வெள்ளைச் சுரிதகத்திற்கும் 
இஃதெல்லாமொக்கும் . 


புரைதீர் இறுதிநிலை உரைத்தன்றே என்பது , இடை 
நிலைப் பாட்டுப் பொருளினை முடிபுகாட்டியே நிற்கும் அது 
தான் என்றவாறு . 


1 . 


2 . 


தரவியலொத்தும் என்பதன் உரை S. கனகசபாபதிப்பிள்ளை பதிப்பிற் 
காணப்படுகிறபடி ஒரு ஏட்டுப் பிரதியிலுங்காணப்படுகிறது . அதுவே 
பொருத்தம் . நச்சினார்க்கினியர் உரையினும் அவ்வாறே காணப்படுகின்றது . 
அகப்படுமென்று அதற்கும் உம்மை கொடுத்தமையின் என்றது செய்யும் 
என்னு முற்றுச்சொல் வாய்பாட்டாற் கூறினமையைக் கருதிப்போலும் . 
அகப்பட்டும் என்று அதற்கும் உம்மை கொடுத்தமையின் என்றும் பாடங் 
காணப்படுகிறது . தரவின்கண்ணே ஒத்தலுமுயர்தலுமென்றது நாலடித் 
தரவிற்கு நாலடிச் சுரிதகம் வரலும் அதின் ஏறி ஐந்தடி வருதலுமாம் . 
சுருங்கிய எல்லை கூறாமையின் என்பதில் , கூறாமையின் என்பது 
சிறுமையின் என்பதனோடு மாறி எழுதப்பட்டது . 
தரவிற்காய் - தரவிற்காயின் என்றிருத்தல் வேண்டும் . 
ஒழிந்த கலி நான்கு - இவ்வகநிலை ஒத்தாழிசையல்லாத ஏனை ஒன்றெனப் 
பட்ட ஒத்தாழிசையும் கலிவெண்பாட்டும் கொச்சகமும் உறழ்கலியும் . 
இவ்வாக்கியம் முன்னும் வருதலின் வேண்டியதில்லை . 


3 . 


4 . 


5 . 


6 . 


478 


செய்யுளியல் 


இனித் தரவியலொத்தல் ஈற்றயலடி முச்சீராகாது மண்டி 
லமாகி வருதலுஞ் சிறுபான்மையெனக் கொள்க . இறுதிநிலை என் 
பதனை நுனிவிரல் என்றாற்போலக் கொள்க . நிலையெனப் 
பட்டது , இடைநிலைப் பாட்டு அதனிறுதியைக் கூறுமெனவே 
அவற்றுப் பொருளினை முடித்து விடுக்குமென்பதாம் . 


போக்கியல் வகையே வைப்பெனப் படும் . 


( 448 ) 


என்றவழி , உள்ளுறுப்பின் பொருளினைத் தன்கண் வைக்கப் 
படுவது சுரிதகமென்றதன்றி இன்ன உறுப்பின் பொருள் வைக் 
கப்படுமென்றிலாதான் முற்கூறியது பொதுவிதி மாத்திரையே 
யன்றி இடைநிலைப் பாட்டின் பொருளே பெரும்பான்மையும் 
வைக்கப்படுமென்பதூஉம் , பொதுவிதியாற் சிறுபான்மை தரவின் 
பொருன்மை வைத்தலுமுடைத்தென்பதூஉங் கூறினான் . ‘தரவி 
யல் என்றதனால் தரவோடொத்த பொருட்கேற்றனவுங் கொள்க . 


நச்சல் கூடாது பெரும் விச்செல 
வொழிதல் வேண்டுவல் . 

( கலி . 8 ) 
என்பது , தாழிசைப் பொருண்முடிவு தன்பால் வைக்கப்படு 
தலின் இறுதி யுரைத்தது . புரைதீ ரிறுதி என்றதனான் அத்தாழி 
சைப் பொருளேயன்றி அவற்றொடு போக்கியற் பொருள் 
வந்தக்கால் அவ்விரண்டினையும் புரைபடாமற் பொருந்தச் 
செய்க வென்பது ; அது , 
தன்னகர் விழையக் கூடின் . 

( கலி . 8 ) 
எனப் போக்கியற் பொருளோடு புரைதீர்ந்திற்றது ; பிறவும் அன்ன . 


1 . 


2 . 


3 . 


தரவியலொத்தல் என்பது தரவியல் ஒத்தல் என்றதனால் என்று இருக்க 
வேண்டும் . மண்டிலம் - ஈற்றயலடியும் நாற்சீராய் வரல் . 
இறுதிநிலை - நிலை இறுதி . என்றது இடைநிலைப்பாட்டின் முடிபு என்றபடி . 
முற் கூறியதென்றது அடக்கியல்வாரம் தரவோடொக்கும் என்பதை , 
அவற்றோடு என்றது - தாழிசைப் பொருளோடு என்றபடி . தாழிசைப் 
பொருளும் போக்கியற் பொருளும் வந்தால் இவ்விரண்டினையும் மாறு 
படாது பொருந்தச் செய்க என்பதாம் . புரை - மாறுபாடு . போக்கியற் பொருள் - 
தான் முடித்துப் போக்குதற்குரிய பொருள் . போக்குதல் - விடுத்தல் . 


4. 


479 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


இமையவில் வாங்கிய வீர்ஞ்சடை யந்தணன் . 

( கலி . 38 ) 
என்னுங் குறிஞ்சித்திணைப் பாட்டினுள் , 

கோடுபுய்க் கல்லா துழக்கு நாடன் . 
என்று உள்ளுறையுவமத்தால் தலைவியது விழுமங் கூறினமை 
யின் அதனையு முட் கொண்டு போந்து , சுரிதகத்து . 

நின்னுறு விழுமங் கூறக் கேட்டு 

வருமே தோழி நன்மலை நாடன் . 
என வைத்தமையின் அது தரவியலொத்ததாயிற்று ; இனி, 
ஞாலமூன் றடித்தாய 

( கலி . 124 ) 
என்னும் நெய்தற்றிணைக் கலிப்பாட்டு அளவியலாற் சுரிதக 
மொத்தது . 
கருங்கோட்டுநறும்புன்னை . 

( கலி . 123 ) 
என்பது, தரவிற்கு அடி ஐந்தாகச் சுரிதகம் நான்கடியாய்ச் சுருங்கி 
வந்தது ; அஃதேல் தரவகப்பட்டதெனச் சுருங்குதலன்றி ஒத்தற் 
பொருளும் படுமாயின் தரவகப்படும் போக்கென்னாது தரவிய 
லொத்தும் என்றதென்னையெனின் , - தரவுமென்ற உம்மையாற் 
சிறுபான்மை மிக்கு வரவும் பெரும் போக்கென்பது கொள்க . 

பாடின்றிப் பசந்தகன் பைதல பனிமல்க 
வாடுபு வனப்போடி வணங்கிறை வளையூர 
வாடெழி லழிவஞ்சா தகன்றவர் திறத்தினி 

நாடுங்கா னினைப்பதொன் றுடையேன்மன் னதுவுந்தான் (கலி . 16 ) 
என்னும் பாலைப்பாட்டுத் தரவுந் தாழிசையும் நான்கடியாகி 
யோத்தவழிச். 

சொய்பொருட் சிறப்பெண்ணிச் செல்வார்மாட் டினையன 
தெய்வத்துத் திற நோக்கித் தெருமர றேமொழி 
வறனோடின் வையகத்து வான்றருங் கற்பினா 
ணிறனோடிப் பசப்பூர்த லுண்டெண 

வறனோடி விலங்கின்றவ ராள்வினைத் திறத்தே . ( கலி , 16 ) 
எனச் சுரிதகம் ஐந்தடியாயிற்று . 

( 137 ) 


1. 


2 . 


அளவியல் - அளவின் இயல்பு. இங்கே தரவினளவை ஒத்தது அளவியல் என்க . 
இவ்வாக்கியத்தில் யாதோ பிழையுளது , 
தரவியலொத்தும் என்றிருத்தல் வேண்டும் . 


3 . 


480 


செய்யுளியல் 


( ஏனை ஒத்தாழிசைக்கலி இப்பொருட்கண் வருமெனல் ) 
450. ஏனையொன்றே 

தேவர்ப் பராஅய முன்னிலைக் கண்ணே . 
இஃது , ஒழிந்த ஒத்தாழிசையுணர்த்துதல் நுதலிற்று . 

ள் : அது முன்னிலையிடமாகத் தேவரைப் பராவும் 
பொருண்மைத்து என்றவாறு . 

எனவே , இஃது அகநிலைச் செய்யுளாகாதென்றான் : இத 
னானே முன்னையது அகநிலை யொத்தாழிசையெனப்படும் . 
மற்றிது , 

வாழ்த்தியல் வகையே நாற்பாற்கு முரித்து ( தொ . செ . 109 ) 
என்றவழிச் சொல்லப்பட்டதாமெனின் , அஃது உறழ்கலிக்கும் 
வெண்கலிக்கும் சொச்சகக் கலிக்கும் பொதுவாகலின் அவற் 
றுக்குத் தேவபாணி விலக்கினானென்பது . 

மற்று முன்னிலைக்கணென்ற தென்னையெனின் , தெய் 
வத்தினை முன்னிலையாகச் சொல்லப்பட்டனவன்றி அல்லன 
தேவபாணி யெனத்தகாவென்பது ; என்னை ? யான் இன்ன பெருஞ் 
சிறப்பின் இன்ன தெய்வமென்று தன்னைத்தான் புகழ்ந்து கூறி 
நின்னைக் காப்பேன் ; நீ வாழிய எனத் தெய்வஞ் சொல்லிற்றாகச் 
செய்யுள் செய்தலும் ஆகாது . வாழ்த்தினுள் அவ்வாறுண்டாயி 
னென்பது . இதனானே படர்க்கையும் விலக்கினானாம் ; ஆகவே , 
தெய்வம் படர்க்கையாயவழிப் புறநிலை வாழ்த்தாவதன்றித் 
தேவர்ப்பராயிற்றாகாது பாட்டுடைத் தலைவனொடு கூட்டிச் 
சொல்லினுமென்றானாம் . இங்ஙனங் கூறவே , பாட்டுடைத் 
தலைவனைக் கூட்டினுங் கூட்டாக்காலுந் தேவர்ப்பராயிற்றே 
யாம் , முன்னிலையாயினென்பது பெற்றாம் . மற்றிவை பாடல் 
சான்ற புலனெறி வழக்கிற்கன்றித் தேவர்ப்பராயதற்கும் உரிய 


1 . 


2 . 


வழக்கினுள் என்றும் பாடம் . அதுவே பொருத்தம் . 
இவை ஒத்தாழிசை . இவை எனப் பன்மை கூறியது ஒத்தாழிசையின் 
பன்மை நோக்கிப்போலும் . 454 - ஞ் சூத்திரம் நோக்குக . 
புலனெறி வழக்கு - செய்யுள் வழக்கு . என்றது அகப் பொருட்குரிமையாய் 
வரும் வழக்கை . அகத்திணை - 53 ம் சூத்திரம் நோக்குக . 


3 . 


| 


481 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


வேவெனின் , - ஆண்டு அகப்பொருட் குரிமையுடையன கலியும் 
பரிபாடலுமென்றதனானே அத்துணையன்றிக் கடவுள் வாழ்த் 
துப் பொருள்படவும் வருமென்பது ஈண்டுக் கூறினானாமென்பது. 
அதுவன்றே ஏனையது எனச் சிறுமை தோன்றப் பிற்கூறிய 
தென்பது . 

( 138 ) 
( ஏனையொத்தாழிசை இருவகைப்படுமெனல் ) 
451. அதுவே , 

வண்ணக மொருபோ கெனவிரு வகைத்தே . 
இஃது , அதன் வகையுணர்த்துதல் நுதலிற்று . 

ள் : ஏனையொன்று எனப்பட்ட ஒத்தாழிசை, வண் 
ணக வொத்தாழிசையெனவும் ஒருபோகெனவும் இரண்டாம் 
என்றவாறு . 

இதன் பயன்:- ஒத்தாழிசை யெனப்படாது இவற்றுளொன் 
றென்பது அறிவித்தவாறாயிற்று ; அஃதென்னை பெறுமாறெ 
னின் , - மேல் ஒத்தாழிசைக்கலி இருவகைத்தாகுமென்றான் ; 
பின்னர் அவ்விரண்டனுள் ஒன்றற்கு வண்ணகம் ஒருபோகென 
வேறுபெயர் கூறவே முன்னரதே ஒருதலையாக ஒத்தாழிசைக் 
கலியெனப்படுவதென உய்த்துணர வைத்தமையானும் , ஏனை 
யொன்று என வேறுபடுத்தமையானும் அப்பெயரும் உடன் 
கூறாது போத்தந்து வைத்தமையானும் , அதனோடு ஓரினத்த 
வல்லவென்பது பலவாற்றானுங் கொள்ள வைத்தானென் 
பது ; அஃதேல் , வண்ணகமும் ஒத்தாழிசையெனப்படாதாம் 
பிற வெனின் , அது மாற்றுதற்கன்றே வண்ணகம் முற்கூறி 


- 


1 . 


2 . 


3 . 


ஆண்டு - அகத்திணை இயலுள் . 
உரிமை உடைமையின் , உரிமையுடையன பயன் என்ற பாடங்கள் பொருத்த 
மில்லை . 
அத்துணையன்றி - கலிக்கும் பரிபாடலுக்குமுரிய அத்துணையன்றி . 
ஏனையொன்று என என்றிருத்தல் வேண்டும் . 
முன்னரது - முன் கூறிய அகநிலையொத்தாழிசை. 
பெயரும் உடன் கூறாமை - ஏனையொன்று என்னுஞ் சூத்திரத்திலேயே , 
பெயரையும் உடன் கூறாமை . 
போத்தந்து - போகத்தந்து . அங்கே சொல்லாது இங்கே கொண்டுவந்து . 


5 . 


6 . 


7 . 


482 


செய்யுளியல் 


அதிகாரம்பட வைப்பானாயிற்றென்பது . இக்காலத்தார் ஒரு 
போகினையும் ஒத்தாழிசையென்று தாழிசை பெய்து காட்டுப . 

எருத்தே கொச்சக மராகஞ் சிற்றெண் 

ணடக்கியல் வாரமோ டந்நிலைக் குரித்தே . ( தொ . செ . 153 ) 
என்புழித் தாழிசையுறுப்பு ஓதாமையின் அது பொருந்தாது .. ( 139 ) 


(வண்ணக ஒத்தாழிசையின் உறுப்புக்கள் ) 
452. வண்ணகந் தானே 

தரவே தாழிசை யெண்ணே வாரமென் 

றந்நால் வகையிற் றோன்று மென்ப . 
இது , முறையானே வண்ணகவொத்தாழிசை யுணர்த்து 
கின்றது . 

இ ள் : தரவும் தாழிசையும் எண்ணும் வாரமுமென்னும் 
உறுப்புமுறையானே வருவது வண்ணகவொத்தாழிசையாம் 
என்றவாறு . 


அது , 


முதற்றொடை பெருகிச் சுருங்குமன் னெண்ணே . ( தொ . செ . 145 ) 
என்றவழிக் காட்டுதும் . வண்ணித்துப் புகழ்தலின் வண்ணக 
மெனப்படும் . என்னை ? தரவினானே தெய்வத்தினை முன்னிலை 
யாகத் தந்து நிறீஇப் பின்ன ரத்தெய்வத்தினைத் தாழிசையானே 
வண்ணித்துப் புகழ்தலின் , அப்பெயர் பெற்றதாகலின் . ஒழிந்த 
உறுப்பான் வண்ணிப்பினுஞ் சிறந்த உறுப்பு இதுவென்க; எனவே 
அகநிலைச்செய்யுட்டாழிசை, வண்ணித்து வராவென்பதாம் . 
எண்ணுறுப்பாமாறு முன்னர்ச் சொல்லும் . அவ்வெண்ணுறுப்புத் 
தான் நீர்த்திரைபோல வரவரச் சுருங்கி வருதலின் அம்போத 


1 . 


2 . 


அதிகாரம்பட வைத்தல் - முற்கூறியதிகரித்து நின்ற அகநிலையொத்தாழி 
சையோடு சேரவைத்தல் . 
அது என்றது வண்ணக ஒத்தாழிசை இவ்வுறுப்புக்களையுடையதாய் வரு 
வதை. வண்ணக ஒத்தாழிசைக்குரிய உதாரணம் தொ . செ . 146 ல் காட்டப் 
படுகிறது . அது என்றது உதாரணம் என்றுமிருக்கலாம் . 
வண்ணித்தல் - வருணித்தல் , புகழ்தல் . 
அகநிலைச் செய்யுள் - அகநிலை ஒத்தாழிசைச் செய்யுள். 


3 . 


4. 


483 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


ரங்கமெனவும் அமையுமாகலின் அதனை அம்போதரங்க வொத் 
தாழிசைக் கலிப்பாவெனவுஞ் சொல்லுப . 

இனி வண்ணகமென்பது , அராகமென உரைத்து அவ்வுறுப் 
புடையன வண்ணகவொத்தாழிசையெனவுஞ் சொல்லுவாரும் 
உளர் . எல்லா ஆசிரியருஞ் செய்த வழிநூற்கு இது முன்னூலாத 
லின் இவரோடு மாறுபடுதல் மரபன்றென மறுக்க . இசை 
நூலுள்ளும் மாறுபடின் அஃது அவர்க்கும் மரபன்றென்பது . 
மற்றிதற்குத் தனிச்சொல்லில்லையாவெனின் அதனை அதிகாரத் 
தாற் கொள்க . 

( 140 ) 


(வண்ணக ஒத்தாழிசைத் தரவுக்கு அடியளவு கூறல் ) 
453. தரவே தானு 

நான்கு மாறு மெட்டு மென்ற 

நேரடி பற்றிய நிலைமைத் தாகும் . 
இஃது , ஒத்தாழிசையுள் ஏனையொன்றற்குத் தரவு வேறு 
பட்ட இலக்கணத்திற்றாகலான் அது கூறுகின்றது . 

ள் : இது நான்கு முதல் பன்னிரண்டடியீறாக வாராது ; 
தேவபாணிக்காயின் எட்டும் ஆறும் நான்குந் தரவடியாம் 
என்றவாறு . 

இதனானே தலையளவும் இடையளவுங் கடையளவுமென் 
பன கூறினானாம் இங்ஙனங் கூறவே ஒழிந்தவுறுப்பிற்குந் தலை 
யிடை கடை யென்பது கொள்ளப்படும் . 

நேரடி பற்றிய நிலைமைத்தாகும் என்பதனை அளவடி 
யான் வருமென்றற்குக் கூறினானாமென்பாருமுளர் ; அற்றன்று ; 
பிறவடி மயங்குவனவும் அளவடியுரியவென்பதும் முன்னர்க் 
கூறப்பட்டமையின் ; மற்றென்னை கருதியதெனின் , - சமநிலை 
யின்றி வியநிலை வாராவென்பது . 


1 . 


2 . 


3 . 


அம்போதரங்கம் - நீரின்கணுண்டாகும் திரை . 
இது - இந்நூல் . 
அவர்க்கும் - இசைநூலார்க்கும் . 
அளவடி - நாற்சீரடி . கூறினானாம் என்பதில் ஆம் வேண்டியதில்லை . 
சமநிலை - நான்கு ஆறு எட்டு என்று எண்கள் சமமாய் வருவது . வியம் - 
சமமின்றி வருவது ; மூன்று ஐந்து ஏழு என்பனபோல் வருவன . நேரடி - சம அடி . 


4 . 


5. 


484 


செய்யுளியல் 


இனிப் பற்றிய என்ற மிகையானே , முற்கூறிய தரவுந் தாழி 
சையும் அளவடியான் வருதலில்லையென்பது கொள்க . வரு 
கின்ற ஒத்தாழிசைக்கும் பேரெண்ணிற்குஞ் சிற்றெண்ணிற்கும் 
2இஃதொக்கும் . 

(141) 
( வண்ணகத்திற்கு ஒத்தாழிசை இவ்வாறு வருமெனல் ) 

454. ஒத்துமூன் றாகு மொத்தா ழிசையே . 
இது , முறையானே ஒத்தாழிசை உணர்த்துகின்றது . 

இ - ள் : தம்மின் ஒத்த அளவினவாகலும் ஒத்த பொருள 
வாகலு முடைய தேவபாணிக்கண் மூன்றாக வரும் ஒத்தாழிசை 
என்றவாறு . 

இவை பொருள் ஒக்குமெனவே , முன்னை அகநிலையொத் 
தாழிசைக்கண் வரும் இடைநிலைப்பாட்டிற் பொருள் ஒவ்வாது 
வருதலுஞ் சிறுபான்மையுண்டெனவறிக ; அவை , 

கல்லெனக் கவின்பெற்ற விழவாற்றுப் படுத்தபிற் 

புல்லென்ற களம்போலப் புலம்புகொண் டமைவாளோ . ( கலி . 5 ) 
என இடத்தியல் பொருளொழிய இடப்பொருளோடு உவமங் 
+ கூறினான் . 

ஓரிரா வைகலுட் டாமரைப் பொய்கையு 
ணீர்நீத்த மலர்போல நீநீப்பின் வாழ்வாளோ. 

( கலி . 5 ) 
என இடப்பொருளொழிய இடத்தியல்பொருளோடு உவமங் 
கூறியமையின் வேறுபட்டன. ஒத்துவருவன முன்னர்க் காட்டி 
னாம் . 

(142 ) 


1. 


2 . 


3 . 


4 . 


அளவடியான் என்பது - நேரடியான் என்றிருத்தல் வேண்டும் . நேரடி - 
சமநிலை அடி . 
இஃது என்றது - வருதலின்மையை . 
உடையவாய் என்றிருப்பது நலம் . 
கூறினான் . வினையாலணையும் பெயர் . இதிற் தொடரிசையிருத்தல் 
வேண்டும் . 
இடம் - பொய்கை . இடத்து நிகழ்பொருள் - மலர் . 
உவமிக்குங்கால் ஒருதரம் இடமும் ஒரு தரம் இடத்து நிகழ் பொருளுங் 
கூறினமையின் இடைநிலைப் பாட்டின் பொருள் ஒவ்வாதாயிற்று . 


5. 


6 . 


485 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


- 


( வண்ணகத்திற்குரிய ஒத்தாழிசையின் அடியளவுகூறல் ) 

455. தரவிற் சுருங்கித் தோன்று மென்ப . 
இஃது ஐயம் அறுத்தது; அகநிலை யொத்தாழிசைகட்குப் 
போலத் தரவோடொத்து வருங்கொலென்றையுறாமைத் தரவிற் 
சுருங்கித் தோன்றுமென்றமையின் . 

ள் : மூவகை வண்ணகத்தின் தழிசையுஞ் சமநிலைத் 
தரவிற் சுருங்கித் தோன்றும் என்றவாறு . 

வாளாதே தரவென்றமையின் இடையளவின்மேற் செல் 
லும் அடியென்றவழி , அளவடி மேற்றாயது போலவென்பது . 
தோன்றும் என்பதனான் இடைநிலையாகிய நான்கடியானும் 
மூன்றடியானுமன்றி ஐந்தடியானாகாதென்பது கொள்க . எண் 
ணோடு தொடர்தலின் இரண்டடியானாகாதென்பது பெற் 
றாம் . இடையளவு தரவிற் சுருங்குமெனவே , கடையளவு தரவி 
னுந் தாழிசை சுருங்குமென்பது உய்த்துணரப்படும் . இங்ஙனங் 
கூறாக்கால் ஓரடிமுதலாகத் தாழிசை கோடல்வேண்டு மஃதன் 
றோவென்பது . தோன்றும் என்றதனாற் கடையளவினை ஒழித்து 
மற்றைத் தரவு இரண்டளவாகக் கொள்வாமெனக்கொள்க . ( 143 ) 


( வண்ணகத்திற்குரிய சுரிதகம் இவ்வாறு வருமெனல் ) 

456. அடக்கியல் வாரந் தரவோ டொக்கும் . 
இது , சுரிதகவிலக்கணங் கூறுகின்றது . 
இ - ள்: தரவோடு ஒத்துவரும் அடக்கியல் வாரம் என்றவாறு . 


1 . 


2 . 


3 . 


ஒத்தாழிசைகட்கு இவைபோலத் தரவோடொத்து என்பது , ஒத்தாழிசை 
கட்குப்போல இவை தரவோடொத்து என்றிருக்க வேண்டும் . 
மூவகை வண்ணம் - முதனிலையளவுடையது , இடைநிலை யளவுடையது . 
கடைநிலையளவுடையது என்னு மூன்றுவகை வண்ணம் . 
இடைநிலை - தரவு அளவுள் , எட்டும் ஆறுமாகிய இவற்றின் இடையான நிலை . 
எண் - அம்போதரங்கம் . எண் இரண்டடியான் வரலின் இதுவும் இரண்டடி 
யான் வரின் வேறுபாடு தெரியாது மயங்குமாதலின் வாராது என்றபடி . 
இவ்வாக்கியம் கொள்க என்பதன்பின் வரல்வேண்டும் . நச்சினார்க்கினி 
யருரை நோக்குக . 
தரவிரண்டு - முதலனவும் இடையனவும் . 


4 . 


5 . 


6 . 


486 


செய்யுளியல் 


அடக்கியல் வாரமென்பது , அடக்கும் இயல்பிற்றாகிய 
வாரமென்றவாறு . நிறுத்தமுறையானே எண்ணுறுப்புணர்த்தாது 
மயங்கக்கூறியவதனானே தனிச்சொல் வருஞான்று எண்ணீற் 
றினுஞ் சுரிதகத்து முன்னும் புணர்க்க . அடக்கியலென்றான் 
முன்னர்ப் பலவகையாற் புகழப்பட்ட தெய்வத்தினை ஒரு பெயர் 
கொடுத்தடக்கி நிற்றலின் . வாரமென்றான் தெய்வக் கூற்றின் 
மக்களைப் புகழ்ந்த அடி மிகுமாகலினென்பது . 

( 144 ) 


( அம்போதரங்கம் இவ்வாறு வருமெனல் ) 
457. முதற்றொடை பெருகிச் சுருங்குமன் னெண்ணே . 


இஃது , எண்ணுறுப்பாமா றுணர்த்துகின்றது . 


- 


ள் : முதல் பெருகியவழி முதலெண் என்றவாறு. 


தொடை என்றதனால் தலையெண் இரண்டு அளவடியான் 
ஒரு தொடையாகி வருமெனவும் , பெருகி என்றதனான் இரண் 
டடியான் இரண்டனை நாட்ட அதுவேபற்றி முதல் பெருகிய 
வென்றதனான் ஒழிந்த எண்ணுத்தொடை பெறுதலும் நேர்ந்தா 
னாம் இதனை முதல் எனவே , வழிமுறைவருவனவும் எண்ணள 
வென்பது பெற்றாம் . அவை இத்துணையென்பது அறியுமா 
4 றென்பதென்னை ? முதற்றொடை பெருகி என்றதனான் , இரண் 
டடியான் இரண்டனை நாட்டி , அதுவேபற்றிச் சுருங்கும் என்ற 
மையின் ஈரடியிற் சுருங்கி ஓரடியாதலும் , ஓரடியிற் சுருங்கி இரு 
சீராதலும் , இருசீரிற் சுருங்கி ஒருசீராதலும் கொள்ளப்படும் . 
முதலடி இன்னதென்றிலனாயினும் அளவடியே கொள்ளப்படும் . 


1 . 


2. 


வருஞான்று - வரும்பொழுது . 
வாரம் என்ற சொல்லின் பொருள் , ஒருபகுதியைச் சார்ந்து வரல் என்பது . 
வாரம் பட்டுழித் தீயவு நல்லவாம் என்பதனானுமறிக . வாரம் - ஒருபக்கஞ் 
சார்ந்த அன்பு . 
எண் - அம்போதரங்கம் . 
என்பது என்பது வேண்டியதில்லை. என்னை எனின் என்றிருப்பது நலம் . 


3 . 


4 . 


487 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


நாற்சீர் கொண்ட தடியெனப் படுமே 

( தொ . செ . 32 ) 
என்றானாகலின் . ஆகவே இருசீரெனப்பட்டது குறளடியாயினும் 
இவை இரண்டு தொடர்ந்தன்றி எதுகையாய் அமையாமையிற் 
குறளடி யென்னானாயினானென்பது . ஒருசீர்க்கும் அளவடிப் 
படுத்துத் தொடை கோடலொக்கும் ; என்னை ? 

போரவுணர்க் கடந்தோய்நீ ; 
புணர்மருதம் பிளந்தோய்நீ; 
நீரகல மளந்தோய்நீ ; 

நிழறிகழும் படையோய்நீ . 
எனவும் , 

ஊழிநீ ; உலகுநீ ; உருவுநீ ; அருவுநீ ; 

ஆழிநீ ; அருளுநீ ; அறமுநீ ; மறமுநீ ; 
எனவும் , அளவடிப்படுத்தே தொடை கொள்பவாகலின் . 

அஃதேல் , ஒரு சீரினுஞ் சுருங்கப்பெறாதோவெனின் , - கந் 
தருவ நூலின்கண்ணும் ஒரு சீரிற் சுருங்கின வாராவாகலின் இவரும் , 
பிறநூன் முடிந்தது தானுடம் படுதல் . 

( 665 ) 
என்னும் உத்திவகையான் ஒரு சீரிற் சுருங்குதல் நேராரென்பது . 
மற்று , வழிமுறையாற் பாகஞ் சுருங்குதல் பெறுமாறென்னை 
யெனின் , - 
வகார மிசையு மகாரங் குறுகும் . 

( தொ . எழு . புள் . 35 ) 
என்றாற் போல மேலைக்கொண்டும் வருகின்றவாற்றாற் பாகமே 
சுருங்குதல் பெறலாமென்பது . மன்னென்பது , ஆக்கத்தின்கண் 
ணும் வந்ததாகலிற் சுருங்கிப் பலவாமென்பது கொள்க . எனவே , 
இரண்டடி யிரண்டும் , ஓரடி நான்கும் , இருசீரெட்டும் , ஒருசீர் 
பதினாறுமாகி எண் பல்குமென்பது . இருசீர் குறளடியுமாகலின் 
ஒருசீரான் வருவன சிற்றெண்ணெனவேபடும் ; ஆகவே ஒழிந்த 
எண் மூன்றும் தலையெண்ணும் இடையெண்ணும் கடை யெண் 
ணுமென மூன்றுங் கூடியே எண்ணென்றற்குரியவாயின. இது 
நோக்கிப்போலும் எண்ணென்று அடக்காது , 


1 . 


2 . 


3 . 


கந்தருவநூல் - இசைநூல் . 
இவரும் என்பது இவனும் என்றும் , 
நேரார் என்பது நேரான் என்றும் S. கனகசபாபதிப்பிள்ளை பதிப்பில் 
இருப்பது பொருத்தம் . 
பாகம் - சரிபாதி ; குறுகும் என்றால் அரையிற்பாதி கொள்ளல் போல . 


4 . 


488 


செய்யுளியல் 


சின்ன மல்லாக் காலை . 

( தொ . செ .146 ) 
என ஒரு சீரினை வேறுபடுத்து மேற் கூறுகின்றதென்பது . 

இனி , அளவடியினை நாட்டியே முதற்றொடை பெருகிச் 
சுருங்குமென்றமையின் அளவடியிற் சுருங்கின இரு சீரும் 
ஒரோவழிச் சின்னமெனப்படும் . இனி, அல்லாதார் ஈரடியிரண் 
டினைப் பேரெண்ணெனவும் , ஓரடி நான்கினைச் சிற்றெண் 
ணெனவும் , கடையெண்ணினை இடையெண்ணெனவும் , ஒரு 
சீரான் வருவனவற்றை அளவெண்ணெனவுஞ் சொல்லுப . அள 
வடியாக நோக்கிப் பேரெண் சிற்றெண்ணென்றலும் , சின்னம் 
பட்டவழி இடை நின்றது இடையெண்ணாதலும் , எல்லையள 
வைத்தாகிய சின்னம் அளவெண்ணாதலும் அமையும் . அவற்றுள் 
இருசீரினை முச்சீராகவும் , ஒருசீரினை இருசீராகவும் அலகு 
வைப்பினும் அதனை , 
அசையுஞ் சீரு மிசையொடு சேர்த்தி . 

( தொ . செ . 11 ) 
என்பதனான் மறுக்க, இதற்குச் செய்யுள் முன்னர்க் காட்டுதும் . (145 ) 

( அம்போதரங்க உறுப்பிற்குப் புறனடை ) 
458. எண்ணிடை யொழித லேத மின்றே 

சின்ன மல்லாக் காலை யான . 
இது , மேலதற்கோர் புறனடை 

ள் : முற்கூறிய எண்களின்றி வருதல் செய்யுட்கு 
ஏதமின்று ; சின்னவெண்ணொன்று மொழிந்து நில்லாவிடத்து 
என்றவாறு . 

எனவே , சின்னவெண்ணொழியாது மூவகையெண்ணும் 
ஒழிதலும் சின்னவெண்ணொழிய மூவகையெண்ணும் பெறு 
தல் பெரிதும் சுவைமையுடைத்தென்றவாறாயிற்று . இதனானே 


1 . 


2 . 


3 . 


அல்லாதார் - தொல்காப்பியரல்லாதார் . 
முன்னின்ற சீர் எனவும் பாடம் . 
ஏதம் - குற்றம் . 
சின்னவெண் - ஒரு சீரடி . 
ஒழிதலினும் என்றிருப்பது நலம் . அன்றேல் உம்மைக்கு முடிவின்று . 


4 . 


5 . 


489 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


எண்ணொழிதல் என்னாது இடை என்றதனால் தலையெண் 
ணும் இடையெண்ணுமல்லன எட்டு நான்காகியும் , பதினாறு எட் 
டாகியும் குறைந்து வருமென்பதுங் கொள்க . மூவகையெண் 
ணுஞ் சின்னமும் பெற்று வருதல் சிறப்புடைமை ஏதமின்று என்ற 
தனாற் பெறுதும் . அவை வருமாறு : 

மணிவிளங்கு திருமார்பின் மாமலராள் வீற்றிருப்பப் 
பணிதயங்கு நேமியும் பானிறத்த சுரிசங்கு 
மிருகடர்போ லிருகரத்தி லேந்தியமர் மாயோனும் 
பங்கயத்தி லுறைவோனும் பாகத்தோர் பசுங்கொடிசேர் 
செந்தழற்கண் ணுதலோனுந் தேருங்கா னீயென்பார்க் 
கவரவர்த முள்ளத்து ளவ்வுருவா யல்லாத 
பிறவுருவு நீயென்னிற் பிறவுருவு நீயேயா 
யளப்பரிய நான்மறையா னுணர்த்துதற் கரியோனே . ( எட்டடித் தரவு) 
எவ்வுயிர்க்கு முயிரேயா யியங்குதனின் றொழிலாகி 
யவ்வுயிரிக்க ணடங்கியே யருளாது நிற்றலினால் 
வெவ்வினை செய்தவையிழந்து வெம்பிறவிக் கடலழுந்த 
வவ்வினையை யகற்றாம னிற்பதுநின் னருளன்றே; 
பல்லுயிரும் படைப்பதுநின் பண்பன்றே பகலினால் 
வல்வினையின் வலைப்பட்டு வருத்தங்கூ ருயிர்தம்மை 
நல்வினையே பயில்வித்து நடுக்கஞ்செய் தவை நீக்கி 
யல்லல்வா யழுந்தாம லகற்றுவது மருளன்றே ; 
அழிப்பதுநின் றொழிலன்றே யறைந்தாலு முயிரெல்லா 
மொழித்தவற்றுள் ளுணர்வுகளை யொருவாம லுடனிருத்தி 
பழிப்பின்றிப் பலகாலு மிப்பரிசே பயிற்றுதலி 
னழிப்பதுவு மில்லையா லாங்கதுவு மருளன்றே . ( தாழிசை) 
வேள்வி யாற்றி விதிவழி யொழுகிய 
தாழ்வி லந்தணர் தம்வினை யாயினை ; 
வினையி னீங்கி விழுத்தவஞ் செய்யு 
முனைவர் தமக்கு முத்தி யாயினை . 

( ஈரடியிரண்டு ) 
இலனென விகழ்ந்தோர்க் கிலையு மாயினை ; 
உளனென வுணர்ந்தோர்க் குளையு மாயினை ; 
யருவுரு வென்போர்க் கவையு மாயினை ; 
பொருவற விளங்கிய போத மாயினை . 

( ஓரடி நான்கு ) 
பானிற வண்ணனீ; பனிமதிக் கடவுணீ ; 
நீனிற வுருவுநீ ; நிறமிகு கனலி நீ ; 
அறுமுக வொருவனி; ஆனிழற் கடவுணீ ; 
பெறுதிரு வுருவு நீ ; பெட்பன வுருவு நீ . 

(இருசீரெட்டு ) 
மண்ணுநீ ; விண்ணுநீ; மலையு நீ ; கடலுநீ ; 
எண்ணுநீ; எழுத்து நீ ; இரவு நீ ; பகலுநீ ; 
பண்ணுநீ ; பாவுநீ; பாட்டுநீ; தொடருநீ; 
அண்ணநீ; அமலனி ; அருளுநீ பொருளுநீ . ( ஒருசீர் பதினாறு ) 


490 


செய்யுளியல் 


ஆங்க 

(தனிச்சொல் .) 
இனியை யாகிய விறைவநின் னடியிணை 
சென்னியின் வாங்கிப் பன்னாள் பரவுது 
மலர்தலை யுலகின் மன்னுயிர்க் கெல்லா 
நிலவிய பிறவியை நீத்தல் வேண்டி 
முற்றிய பற்றொடு செற்ற நீக்கி 
முனிமை யாக்கிய மூவா முத்தியை 
மயலற வளித்தநின் மலரடி 
யரிய வென்னா யுரிதினிற் பெறவே . 

( சுரிதகம் . ) 
இஃது , எட்டடித் தரவும் , தரவின் பாகம்பற்றிய நான்கடித் 
தாழிசை மூன்றும் , ஈரடியிரண்டும் , ஓரடி நான்கும் , இரு சீரெட் 
டும் , ஒருசீர் பதினாறுமாகிய நால்வகையெண்ணும் , தனிச் 
சொல்லும் , எட்டடிச் சுரிதகமும் பெற்ற தலையளவு வண்ணகப் 
பெருந் தேவபாணி . - 

பலியுருவிற் கேலாத படைமழுவாள் வலனேந்திப் 
புலியுரிமேற் பைத்தலைதாழ் பூங்கச்சை விரித்தமைத்துக் 
கண்கவருந் திருமேனி வெண்ணூலின் கவின் பகைப்பத் 
தண்கமழ்பூந் தாரிதழி தலைமலைந்து பிறைதயங்க 
மொழிவலத்தான் மயங்காதே முறுவலாற் றோலாதே 
விழிவலத்தா னுருவழிந்தோன் வேடங்கண் டுணர்வழியக் 
கலிகெழு கடற்கச்சிக் கமழிளந் தேமாவி 
னொலிதளிரு முலைச்சுவடு முடன்சிறப்ப வுலவுங்கால் . ( தரவு ) 
நீரேறுந் திருமேனி நெடும்பகலே நிலாவெறிப்ப 
வேறேறிக் கடைதோறு மிடுபலிக்கு வருதிரால் 
ஏறேறி யிடுபலிக்கு வரும்பொழுது மிடைபிரியாக் 
கூறேறும் பசும்பாகங் கொள்ளுமோ கொள்ளாதோ; 
நாணாக மடந்தையர்பாற் பலிக்கென்று நடந்தக்காற் 
பூணாகந் தழீஇக்கொளினும் பொங்காது போலுமாற் 
பூணாகந் தழீ இக்கொளினும் புகையுயிர்த்துப் பொங்காத 
கோணாகம் யாந்தருபால் குடிக்குமோ குடியாதோ . 
பல்லேற்ற பரிகலத்துப் பலியேற்றன் மேலிட்டு 
வல்லேற்ற முலைமகளிர் மனமேற்ப வருதிரால் 
வல்லேற்ற முலைமகளிர் மனமறுக நீர்வருங்காற் 
கொல்லேற்றுக் கறுகிடினுங் கொள்ளுமோ கொள்ளாதோ . 

( தாழிசை மூன்று ) 
எரிகல னிமைக்கு மிடவயிற் றொடிக்கை 
பரிகல மேந்தும் பரிசிறந் ததுகொல் , 
மையவள் விலக்கவு மொலிகட னஞ்சு 
மிமையவர் தம்மை யிரந்து கொண் டதுகொல் . ( ஈரடி இரண்டு ) 


1 . 


தலையளவு என்றது தரவு எட்டடி பெற்று வருவதை . 
தேவபாணி - கடவுள் வாழ்த்துச் செய்யுள் . 


2 . 


491 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


இடையெழு பொழில் கட்கு மிமைப்பளவிற் கொல்லேறே ; 
கடைதொறு மதுநிற்பக் கற்பித்த வாறெவன்கொல் 
இரப்புநீர் வேட்டதுகேட் டிமையவரென் பட்டனரே ; 
பரப்புநீர்க் கங்கையே படர்சடையிற் கரந்ததோ . ( ஓரடி நான்கு ) 
பூண்டன வென்பு; புனைவது தும்பை ; 
ஆண்டன பூதம் ; அறைவன வேதம் ; 
இசைப்பன பல்பேய் ; எழீ இயது வீணை ; 
அசைப்பன வேணி ; அதிர்வன பொற்கழல் . (இருசீரெட்டு ) 
எனவாங்கு 

(தனிச்சொல் ) 
எல்வளை மகளி ரிடுபலி நசைஇப் 
பல்கடை திரிதரூஉஞ் செல்வநிற் பரவுதுங் 
கொடியணி யேனம் பொடியணிந்து கிடப்ப 
வடதிசை வாகை சூடித் தென்றிசை 
வென்றி வாய்த்த வன்றாள் வளவ 
னிமிழிசை வேங்கடம் போலத் தமிழகத்து 
நாவலொடு பெயரிய ஞாலங் 
காவல் போற்றி வாழிய நெடிதே . 

( சுரிதகம் ) 
இஃது , எட்டடித்தரவும் , தரவிற் சுருங்கிய வொத்தாழிசை 
மூன்றும் , சின்னமல்லா மூவகை எண்ணும் , தனிச் சொல்லும் , 
தரவோடொத்த அடக்கியல் வாரமும் பெற்று வந்தது . 

ஆயிரங் கதிராழி வொருபுறந்தோன் றகலத்தான் 
மாயிருந் திசை சூழ வருகின்ற வரவுணர்த்த 
மனக்கமல மலரினையு மலர்த்துவான் றானாத 
லினக்கமல முணர்ந்துவன் போன் றெவ்வாயும் வாய்திறப்பக் 
குடதிசையின் மறைவதூஉ மறையென்று கொள்ளாமைக் 
கடவுளர்த முறங்காத கண்மலரே கரிபோக 
வாரிருளும் புலப்படுப்பா னவனேயென் றுலகறியப் 
பாரகலத் திருள்பருகும் பருதியஞ் செல்வகேள் . 

( தரவு ) 
மண்டலத்தி னிடைநின்றும் வாங்குவார் வைப்பாராய் 
விண்டலத்திற் கடவுளரை வெவ்வேறு வழிபடுவா 
ராங்குலக முழுதுபோர்த் திருவுருவி னொன்றாக்கி 
யாங்கவரை வேறுவே றளித்தியென் றறியாரால் ; 
மின்னுருவத் தாரகைநீ வெளிப்பட்ட விடியல்வாய் 
நின்னுருவத் தொடுங்குதலா னெடுவிசும்பிற் காணாதா 
ரெம்மீனுங் காலைவா யிடைகரந்து மாலைவா 
யம்மீனை வெளிப்படுப்பாய் நீயேயென் றறியாரால் ; 
தவாமதியந் தொறுநிறைந்த தண்கலைக டலைத்தேய்ந் 
துவாமதிய நின்னொடுவந் தொன்றாகு மென்றுணரார் 
தண்மதியி னின்னொளிபுக் கிருளகற்றாத் தவற்றாற்கொ 
லம்மதியம் படைத்தாயு நீயேயென் றறியாரால் ( தாழிசை) 


492 


செய்யுளியல் 


நீராகி நிலம்படைத்தனை ; நெருப்பாகி நீர்பயந்தனை; 
ஊழியிற் காற்றெழுவினை ; ஒளிகாட்டி வெளிகாட்டினை . 

( இருசீர்நான்கு ) 
கருவாயினை; விடராயினை ; கதியாயினை ; விதியாயினை ; 
உருவாயினை ; அருவாயினை ; ஒன்றாயினை ; பலவாயினை 

( ஒருசீரெட்டு ) 
எனவாங்கு 

(தனிச்சொல் ) 
விரிதிரைப் பெருங்கட லமிழ்தத் தன்ன 
வொருமுதற் கடவுணிற் பரவுதுந் திருவொடு 
சுற்றந் தழீ இக் குற்ற நீக்கித் 
துன்பந் தொடரா வின்ப மெய்திக் 
கூற்றுத்தலை பனிக்கு மாற்றல் சான்று 
கழிபெருஞ் சிறப்பின் வழிவழி பெருகி 
நன்றறி புலவர் நாப்பண் 

வென்றியொடு விளங்கி மிகுகம்யா மெனவே . ( சுரிதகம் ) 
என்பது , எட்டடித்தரவும் , தாழிசையும் , இருவகைச் சின்னமும் , 
தனிச்சொல்லும் , தரவோடொத்த சுரிதகமும் பெற்று வந்த தளை 
யளவு வண்ணகப் பெருந் தேவபாணி . 

சின்னமெனவே , இருசீரெட்டும் , ஒருசீர் பதினாறும் அடங்கு 
மென்றாராகலின் , இது சின்னமல்லாக்கால் எண்ணிடையிட்டு 
வந்த வண்ணகவொத்தாழிசையாயிற்று . 

இனி , இருசீருமன்றி ஒருசீர்பதினாறாகிய சின்னவெண் 
பெற்றும் வரும் அது வருமாறு : 

உறைபதியி னுடனயனை யுந்தியாற் படைத்தோயு 
மறைகடல்சூழ் நிலமுதலா யனைத்துலகும் புரப்போயுந் 
திருநிறமே கரிபோகத் திருமேகம் பயந்தோயு 
மொருநிறமே நிறமாக வொள்ளெரியை யுயிர்த்தோயு 
மறுவத்து மார்பென்ன மலர்மகளை வைத்தோயு 
நிறத்தோடு நெஞ்சத்த நிலமடந்தை கணவனுநீ . ( தரவு ) 
பின்னமா யொன்றாகும் பெருமாயை யியற்றுவா 
யின்னமா யந்தெளிய வெமக்கருளி யிமையவர்க்கு 
மன்னமாய் முன்னொருகா லறம்பயந்த வானுநீ . 
குறியாதும் பிழையாத குலமறைய மதன் மயக்கி 
வெறியாதி மலரோற்கு வெளிப்படுத்து வேறுபடுத் 
தறியாத மறையெமக்கு மறிவித்த வறிவனி . 


1 . 


2 . 


இருவகைச்சின்னம் - இருசீரெண்ணும் ஒருசீர் எண்ணும் . 
சின்னமல்லாக்கால் எண்ணிடையிட்டு வந்தது என்றது சின்ன எண் ஒழியாது 
நிற்ப ஏனை எண் ஒழிந்து வந்ததென்றபடி . சூத்திர நோக்குக . சின்னம் 
என்பதில் ஒருசீரன்றி இருசீரும் சிறுபான்மையடங்கும் . 


4931 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


மாணாத மதிகொடுத்து வானவரை மயக்கியுங் 
கோணாத மதிவாங்கிக் கொடுத்தருளி யடியவர்க்குக் 
காணாத மதிகாட்டுங் கருணைகூர் காட்சியை நீ . ( தாழிசை) 
வானுநீ ; நிலனுநீ ; மதியு நீ ; விதியுநீ ; 
தேனுநீ ; அமிழ்து நீ ; திருவுநீ ; அருவு நீ ; 
அன்புநீ ; அருளுநீ ; ஆதிநீ; அந்தநீ; 
இன்பநீ ; துன்பநீ; இன்மை நீ ; உண்மை நீ . ( ஒருசீர்ச் சின்னம் ) 
எனவாங்கு . 

(தனிச்சொல் . ) 
நால்வகை யுருவிற் பால்வே றாகிய 
கால முதல்வநிற் பரவுது ஞாலத்து 
நல்லவை யல்லவை யெல்லா நினா அது 
செல்வ நோக்கி னெய்தி வல்லிதிற் 
றுயரொடு தொல்வினை நீங்கிப் 
பெயராச் சுற்றம் பெறுகம்யா மெனவே . 

( சுரிதகம் ) 
எனவரும் . 

இதனுள் தரவுந் தாழிசையும் ஒருசீர்ச்சின்னமும் தனிச் 
சொல்லும் சுரிதகமும் வந்தவாறு கண்டுகொள்க . 

கெடலரு மாமுனிவர் கிளர்ந்துடன் றொழுதேத்தக் 
கடல்கெழு கனைசுடரிற் கலந்தொளிரும்வாலுளைய 
வழல்வளை சுழல்செங்கண் ணரிமாவாய் மலைந்தானைத் 
தாரொடு முடிபிதிரத் தமனியப் பொடிபொங்க 
வார்புன லிழிகுருதி யகலிட முடனனைப்பக் 
கூருகிரான் மார்பிடந்த கொலைமலி தடக்கையோய் . ( தரவு ) 
முரசதிர வியன்மதுலர முழுவதூஉந் தலைபனிப்பப் 
புரைதொடித் திரடிண்டோட் போர்மலைந்த மறமல்ல 
ரடியொடு முடியிறுப்புண் டயர்ந்தவ ணிலஞ்சேரப் 
பொடியெழ வெங்களத்துப் புடைத்ததுநின் புகழாமோ; 
கலியொலி வியனுலகங் கலந்துட னனிநடுங்க 
வலியிய லவிராழி மாறெதிர்ந்த மருட்சோவு 
மாணாதா ருடம்போடு மறம்பிதிர வெதிர்கலக்கச் 
சேணுய ரிருவிசும்பிற் செகுத்ததுநின் சினமாமோ ; 
படுமணி யினநிரைகள் பரந்துட னிரிந்தோடக் 
கடுமுர ணெதிர்மலைந்த காரொலி யெழிலேறு 
வெரிநொடு மருப்படர வீழ்த்து நிறம் வேறாக 
வெருமலி பெருந்தொழுவி னிறுத்ததுநின் னிகலாமோ . ( தாழிசை) 
இலங்கொளி மரகத மெழின்மிகு வியன்கடல் 
வலம்புரித் தடக்கை மாஅ னின்னிறம் ; 
விரியிணர்க் கோங்கமும் வெந்தெரி பசும்பொனும் 
பொருகளி றட்டோய் புரையு நின்னுடை. ( ஈரடியிரண்டு ) 


494 


செய்யுளியல் 


கண்கவர் கதிர்முடி கனலுஞ் சென்னியை ; 
தண்சுட ருறுபகை தவிர்த்த வாழியை; 
யொலியிய லுவண மோங்கிய கொடியினை 
வலிமிகு சகட மாற்றிய வடியினை . 

( ஓரடிநான்கு ) 
போரவுணர்க் கடந்தோய்நீ ; புணர்மருதம் பிளந்தோய்நீ; 
நீரகல மளந்தோய்நீ; நிழறிகழும் படையோய்நீ . ( இருசீர் நான்கு ) 
ஊழிநீ ; உலகுநீ ; உருவு நீ ; அருவுநீ ; 
ஆழிநீ ; அருளுநீ ; அறமுநீ ; மறமுநீ . 

( ஒருசீரெட்டு ) 
எனவாங்கு . 

(தனிச்சொல் ) 
அடுதிற லொருவநிற் பரவுது மெங்கோன் 
றொடு கழற் கொடும்பூட் பகட்டெழின் மார்பிற் 
கயலொடு கலந்த சிலையுடைக் கொடுவரிப் 
புயலுறழ் தடக்கைச் செவ்வே லச்சுதன் 
றொன்று முதிர்கட லுலக முழுதும் 
னொன்றுபுரி திகிரி யுருட்டுவோ னெனவே . 

( சுரிதகம் - விளக்கத்தனார் பாடல் ) 
இது நால்வகை எண்ணினுள் இறுதிநின்ற எண்ணிரண்டுஞ் 
சுருங்கி வந்தது , பிறவும் அன்ன. 

( 146 ) 
( ஒருபோகின்வகை ) 
459. ஒருபோ கியற்கையு மிருவகைத் தாகும் . 
இஃது , ஒத்தாழிசை இரண்டனுள் ஏனையொன்றனை 
வண்ணகவொத்தாழிசை ஒருபோகென இருவகைத்தென்றான் ; 
அவற்றுள் ஒருபோகின்வகை யுணர்த்துதல் நுதலிற்று . 

ள் : ஒருபோகும் இருவகைத்தாகும் என்றவாறு . 
உம்மை , இறந்தது தழீஇய வெச்சவும்மை . இதனதுபயம் : 
ஒருறுப்பு இழத்தலின் ஒருபோகாதல் ஒக்குமாயினும் நிகழ் 
கின்ற உறுப்புத் தம்மின்வேறாதல் அறிவித்தலென்பது ; அது 
முன்னர்ச் சொல்லும் . 

( 147 ) 


1 . 


2 . 


இறுதி நின்ற எண் இருசீரெட்டும் ஒருசீர் பதினாறும் . இவை நான்கும் 
எட்டுமாகச் சுருங்கி வந்தன . 
ஒருபோகு - வண்ணக ஒத்தாழிசைக்கு ஓதிய உறுப்புள் யாதானும் ஒன்று 
இல்லாமல் வருவது . இது பெரும்பான்மை . 
தம்மின்வேறாதல் - இரண்டு பிரிவாதல் . 


3 . 


495 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


( ஒருபோகின் வகைக்குப் பெயரும் முறையு முணர்த்தல் ) 
460. கொச்சக வொருபோ கம்போ தரங்கவென் 

றொப்ப நாடி யுணர்தல் வேண்டும் . 
து , மேல்வகுக்கப்பட்ட இரண்டற்கும் பெயரும் முறை 
யும் உணர்த்துகின்றது . 

- ள் : கொச்சக வொருபோகும் அம்போதரங்க வொரு 
போகுமென இரண்டாக உணரப்படும் அவை என்றவாறு . 

கொச்சகம் இழத்தலிற் கொச்சகவொருபோகாயிற்று . 
‘வண்ணகமொருபோகு என்றவழி ஒன்றேயாகி , நின்ற கொச் 
சகம் ஒருவழி வாராமையின் அது கொச்சகவொரு போகாம் . 
இனி, ஏனையொன்றெனப்பட்ட ஒன்றனுள் வண்ணகப் 
பகுதிக்குரிய எண்ணுறுப்பு ஒருவழியின்றியெனப் பிறந்த அன் 
மொழித்தொகை. அம்போதரங்கவொருபோகு என்பதுமது ; 
ஒருபோகென்பது , பண்புத்தொகை . இடையீடில்லாத நிலத் 
தினை ஒருபோகென்பவாகலின் அஃது ஒப்பினாகிய பெயர் . 
ஒருபோகென்பதனைத் திரிகோட்டவேணி என்றது போலக் 
கொள்க. 

( இனி ஏனையொன்றெனப்பட்ட ஒன்றனுள் வண்ணகப் 
பகுதிக்குரிய எண்ணுறுப்பு ஒருவழியின்றி வருவது , அம்போ 
தரங்க வொருபோகு . ஒருபோகென்பது பண்புத்தொகைப் புறத் 
துப் பிறந்த அன்மொழித்தொகை . இடையீடில்லாத நிலத் 
தினை ஒருபோகென்பவாகலின் அஃது ஒப்பினாகிய பெயர் . 
ஒரு போகென்பதனைத் திரிகோட்டவேணி என்பது போலக் 
கொள்க .) 

(148) 


1 . 


2 . 


3 . 


4. 


கொச்சகம் ஒரோவிடத்து வாராமையின் கொச்சக ஒரு போகாயிற்று 
என்றபடி , கொச்சகம் இன்னதென்பதை 464 ம் சூத்திர நோக்குக . 
இவ்வாக்கியம் பின் பகரக்கோட்டில் அடைத்தவாறிருத்தல் வேண்டும் . 
இதுவே பொருத்தமாதல் நச்சினார்க்கினியருரை நோக்கியறிக . 
ஒன்று - வண்ணகமொரு போகெனப்பட்டவொன்று . 
வருவது என்னுஞ்சொல் சிதைந்து போயிற்று . எண்ணுறுப்பு - அம்போதரங்கம் . 
அது இழந்து வருதலின் அம்போதரங்க வொருபோகு என்று பெயராயிற்று , 
ஒரு போகு - பண்புத்தொகைப் புறத்துப் பிறந்த அன்மொழித் தொகை. 
என்றமையின் ஒன்றாகிய போகியதையுடையது என விரியும் . எனவே 
போகிய ஒன்றையுடையது என்பது கருத்தாம் . 
திரிகோட்டவேணி - இதன் பொருள் நன்கு புலப்பட வில்லை . ஆயினும் , 


5 . 


496 


செய்யுளியல் 


( கொச்சக ஒருபோகு இவ்வாறு வருமெனல் ) 
461. தரவின் றாகித் தாழிசை பெற்றுந் 

தாழிசை யின்றித் தரவுடைத் தாகியு 
மெண்ணிடை யிட்டுச் சின்னங் குன்றியு 
மடக்கிய லின்றி யடி நிமிர்ந் தொழுகியும் 
யாப்பினும் பொருளினும் வேற்றுமை யுடையது 
கொச்சக வொருபோ காகு மென்ப . 


இது , முறையானே கொச்சகவொருபோகுணர்த்துதல் 
நுதலிற்று . 


இ 


- ள் எண்ணிய இந்நாற்பகுதியான் வந்தும் அமையாது 
பின்னரும் யாப்பினும் பொருளினும் வேற்றுமையுடைத்தாகி 
வருவது சொச்சகவொருபோகாம் என்றவாறு . 


ன 


தரவின் றாகித் தாழிசை பெற்றும் என்பது , தனக்கு இ 
மாகிய வண்ணகத்திற்கு ஓதிய தரவின்றித் தாழிசை பெற்று 
மென்றவாறு . அவை பரணிப்பாட்டாகிய தேவபாணி முதலா 
யினவெனக் கொள்க . என்றார்க்கு , அவை தாழிசையாயன்றி 
வாராமையின் தாழிசையாயுமென்றெழுஞ் சூத்திரமெனின் , - 
அங்ஙனங்கூறில் தரவொடுவருந் தாழிசையிலக்கணத்தவாம் 
இவையுமென்றஞ்சித் தரவொடுபட்ட தாழிசையன்றிப் புறத் 
துள்ளனவென்றற்கு அது விலக்கினானென்பது ; எனவே , இவை 
ஒத்து மூன்றாதலும் ஒருபொருண்மேல் வருதலுந் தாழம்பட்ட 
ஓசையவேயாதலும் பயிலுமென்பதூஉஞ் சொல்லினானாயிற்று . 
அங்ஙனஞ் சொல்லியவதனானே பரணியுளெல்லாம் இரண்ட 
டியானே வருதலும் தாழம்பட்ட ஓசை விராய் வருதலும் முடுகி 
வருதலும் பெறுதும் . 


கோடுபோலத் திரிந்ததாகிய வேணியையுடையவன் என்றும் பொருள் 
கொள்ளலாம் . கோடு - கொம்பு . வேணி வேணியையுடையவனை உணர்த் 
தியது போலப் , போகு - போகியதையுடையதை உணர்த்தியதற்கும் சொன் 
மாறியதற்கும் காட்டப்பட்டதுபோலும் . வேறு கருத்துளவேனுங் கொள்க . 
திரிகோட்ட வெளி என்றும் திரிதோட்ட வெளி என்றும் பாடம் . வெளி என்பது 
வெளிநிலத்தையுணர்த்தும் . 


497 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


இனி , தாழிசை மூன்றாகியவழி , மூன்றடியானும் நான் 
கடியானும் வரும் . இனி, பத்தும் பன்னிரண்டுமாகி ஒரு 
பொருண்மேல் வரும் பதினொன்று மகப்பட்டு நான்கடியின் 
ஏறாது வருதலும் , அங்ஙனம் வருங்கால் தாழ்ந்த ஓசைபெற்றும் 
பெறாதும் வருதலும் , அவையும் இருசீர்முதலாக எண் சீரளவும் 
வருதலுமென் றின்னோரன்ன பகுதியெல்லாம் அவ்வரையறை 
யின்றித் தழுவப்பட்டன ; அஃதேல் , அவற்றைத் தாழிசை யென்ற 
தென்னையெனின் , - பெரும்பாலுந் தாழம்பட்ட ஓசைய வாகலி 
னென்பது ; என்றார்க்குத் தரவு விலக்கியதனான் எண்ணுஞ் 
சுரிதகமும் விலக்குண்ணாவாம் பிறவெனின் , - அற்றன்று ; தாழி 
சைப்பேறு விதந்தோதவே ஒழிந்தன விலக்குண்ணுமென்பது . 
மற்றுத் தாழிசை பெறுவதியாதோ வெனின் , - கொச்சகவொரு 
போகெனப் பொதுவகையாற் செய்யுளெனக் கொள்க . அது 
நோக்கிப்போலும் பலவுமெண்ணி , 


யாப்பினும் பொருளினும் வேற்றுமை யுடையது 
என்று ஒருமை கூறுவானாயிற்றென்றுணர்க ; அஃதேல் , இரண் 
ட்டியான் வருந் தாழிசை பேரெண்ணாகாவோவெனின் , 
வன்றே , முதற்றொடை பெருகினன்றி யெண்ணெனலாகாமை 
யின் என்பது . இவை வருமாறு : 


- 


1 . 


2 


பத்தும் பதினொன்றும் பன்னிரண்டுமாகி வருவன பதிகம் என்றும் , அவை 
திருவாசகம் , திருப்பாட்டு , திருவாய்மொழி முதலியவற்றிற் காண்க என்றுங் 
கூறுவர் நச்சினார்க்கினியர் . 
நான்கடியின் ஏறாது என்பது நான்கடியின் ஒன்றாது எனவும் பாடம் . அது 
சிறப்பின்று . நச்சினார்க்கினியரும் நான்கடியின் ஏறாது என்றே கூறுதல் 
காண்க . பதினான்கடியின் ஏறாது வருதலும் என்பது S. கனகசபாபதிப் 
பிள்ளை பதிப்புப் பாடம் . இதில் நான்கடியின் ஏறாது என்பதற்கு முன்னுள்ள 
பதினொன்று மகப்பட்டு என்பதில் பதினொழிய ஏனைய சிதலரிக்க அப் 
பதினென்பதையும் நான்கையும் எழுதுவோர் சேர்த்து எழுதியிருத்தல் 
வேண்டும் . அன்றேல் , எழுதுவோரால் விடப்பட்டிருத்தல் வேண்டும் . 
கொச்சகவொருபோகெனப் பொதுவகையாற் செய்யுள் என்பது கொச்சக 
வொருபோகெனப் பொதுவகையாநின்ற செய்யுள் என்றிருத்தல் வேண்டும் . 
நச்சினார்க்கினியரும் இவ்வாறே கூறுவர் . பெறுவது செய்யுள் என முடிக்க . 
அதுவன்றே என்றது ஆகாதன்றே என்றிருத்தல் வேண்டும் . முதற்றொடை 
எண்ணுள்வரு முதற்றொடை ( பேரெண் ) . இத்தாழிசை தனிவருதலின் 
எண்ணுறுப்பாகாதென்றபடி . 


3 . 


4 . 


498 


செய்யுளியல் 


உளையாழி யோரேழு மொருசெலுவி னொடுங்குதலான் 

விளையாட நீர்பெறா மீனுருவம் பரவுதுமே . 
என்றாற்போலப் பரணிச் செய்யுளுட் பயின்றுவருமென்பது . 

இவ்வாறு பல தாழிசை தொடர்பொருளவாகலின் அவற் 
றைப் பல அடுக்கிவரினுந் தாழிசையாமெனவே , இதற்கு வாரா 
வெனப்பட்ட கொச்சகந் தாழிசையின்றி வெண்பாவாகி வரு 
மென்பது உய்த்துணரப்படும் ; என்னை ? வெண்பாவினான் வஞ்சி 
பரிபாடலுட் கொச்சகம் வருமென்றமையின் . பல அடுக்கி வரு 
வதைப் பஃறாழிசைக் கொச்சகமெனவும் அமையும் . அவை சில 
வருவன சிஃறாழிசைக் கொச்சகமெனப்படும் ; பிறவும் அன்ன. 

மற்றுப் பரணியுட் புறத்திணை பலவும் விராய்வருதலின் 
அது தேவபாணியாமென்றதென்னையெனின் , - அவையெல் 
லாங் காடுகெழு செல்விக்குப் பரணிநாட் கூழுந்துணங்கையுங் 
கொடுத்து வழிபடுவதோர் வழக்குப்பற்றி யதனுட் பாட்டுடைத் 
தலைவனைப் பெய்து சொல்லப்படுவனவாதலான் , அவையெல் 
லாவற்றானுந் தேவபாணியேயாமென்பது ; என்றார்க்கு , ஒரு 
தாழிசையோ பல தொடர்ந்தவழியோ கொச்சகவொருபோகா 
வதெனின் வரையறையின்மையின் இருவாற்றானுமாமென்பது . 
இனித் தாழிசை மூன்றடுக்கிய வழி மூன்றடியான் வருமாறு : 

கன்று குனிலாக் கனியுதிர்த்த மாயவ 
யின்றுநம் மானுள் வருமே லவன்வாயிற் 
கொன்றையந் தீங்குழல் கேளாமே தோழீ ; 
பாம்பு கயிறாக் கடல்கடைந்த மாயவ 
னீங்குநம் மானுள் வருமே லவன்வாயி 
லாம்பலந் தீங்குழல் கேளாமோ தோழீ ; 
கொல்லையஞ் சாரற் குருந்தொசித்த மாயவ 
னெல்லிநம் மானுள் வருமே லவன்வாயின் 

முல்லையந் தீங்குழல் கேளாமோ தோழீ . (சிலப் . ஆய்ச்சியர் குரவை ) 
என வரும் . 


1 . 


2 . 


தாழிசையின்றி - தாழம்பட்ட வோசையின்றி 
வஞ்சி - கலி என்றிருத்தல் வேண்டும் . வெண்பாவினாலே கொச்சகம் கலியில் 
வருமென்பது கலிவெண்பாவுக்குக் கொச்சகமும் உறுப்பாக வருமென்று 
கோடலானும் , கொச்சகக்கலி கலிவெண்பாவின் உறப்புவகையான் வரும் 
என்று கோடலானும் பிறவாற்றானும் பெறப்படும் . 
பல அடுக்கிவருவதை என்னுந் தொடர் முற்பதிப்பில் விடுபட்டது . 


3 . 


499 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


இனி, நான்கடியான் வருதல் சிறுபான்மை ; அவைவந்த வழிக் 
கண்டுகொள்க . 

தாழிசை யின்றித் தரவுடைத் தாயும் என்பது மேற்கூறிய 
தாழிசையின்றித் தரவேபெற்று வருதலுமென்றவாறு . பொது 
வகையானின்ற கொச்சகவொருபோகு இரண்டு தரவுடைத் 
தெனப்பட்டது . மேல் தரவின்றாகி என்றதுபோல ஈண்டுந் தாழி 
சையின்றி யென்றதனால் ; தாழிசையொடுபட்ட தரவிலக்கணத் தில் 
திரிந்து வரும் இத்தரவெனக் கொள்க . அது தரவு கொச்சகமுந் 
தரவினைக் கொச்சகமுமென இரண்டாய் வருதலும் நான்கும் 
ஆறும் எட்டுமாய் வருதல் கடப்பாடின்றென்பதூஉங் கொள்க . 

உடைத்து எனப்பட்டது , தரவெனவே ஒழிந்த உறுப்பு 
விலக்குண்டன. ஆகியும் என்றமிகையான் , இரண்டு வருதலே 
பெரும்பான்மையெனவும் , தரவோடொக்குமெனப்பட்ட 
சுரிதகம் பெரும்பான்மையும் பெறுஞான்று பெறுவது அதுவே 
யெனவுங்கொள்க . சுரிதகம் பெறுவன சுரிதகத்தரவிணை யென்று 
வழங்கும் . மேல் தனிச் சொற்கு வறையரையின்மையின் அது 
பெற்றும் பெறாதும் வருமென்பது . மற்றுத் தரவிலக்கணம் 
இழந்த தாயின் அதனைத் தரவென்று பயந்ததென்னையெனின் , 
தாழப்பட்ட ஓசையின்றி அது வருதல் பெரும்பான்மையென்றற் 
கென்பது ; எனவே , யாண்டுந் தரவென்பது தாழம் பட்ட ஓசைக்கு 
ஒரு தலைமையின்றி வருமென்பது நேர்ந்த வறாயிற்று ; அது , 

நீறணிந்த திருமேனி நெருப்புருவங் கிளைத்ததுபோற் 
கூறணிந்த குங்குமங்கொண் டொருமுலையோ குறிசெய்ய 
வேறணிந்த சுவடெறிப்ப வேனிலாற் கெரிவிழித்த 

வேறணிந்த வெல்கொடியோ யெவ்வுயிர்நிற் றவிர்ந்தனவே . 
என்பது தரவு கொச்சகம் . 


1 . 


2 . 


3 . 


திரிதல் - வேறுபடல் . 
வருதலும் , என்பதூஉம் கொள்க என இயையும் . 
கடப்பாடு - முறைமை , நிச்சயம் . 
தலைமை - முதன்மை . இன்றிவருமெனவே தாழம்பட்டவோசைபெற்று 
வருதலை முதன்மையாகக் கொள்ளாதென்றபடி . ஒரு தலைமையின்றி 
என்பது ஒருதலையின்றி என்றிருப்பினும் பொருந்தும் . ஒருதலை - நிச்சயம் . 


4 . 


500 


செய்யுளியல் 


பூணாக வென்பணிந்தான் பூதத்தான் வேதத்தான் 
கோணாகக் கச்சையான் கோடேந்து கொல்லேற்றான் 
மாணாக வெண்ணூலான் வாணுதலாள் பாகத்தா 
னூணாரும் பிச்சையா னுன்ணாத நஞ்சுண்டான் 
வானாறு தோய்ந்த சடையான் மழுவலத்தான் 
யானார்வஞ் செய்யு மிறை; 
எனவாங்குப் பாடி யிறைஞ்சுவோர்க் கெல்லாம் 
வினைமாசு தீரும் விளக்காகுந் தோற்றத் 
தனையோய் மறலிக்கு மச்சம் பயந்த 
புனைபூங் கழற்கான்மேற் பூவொடு நீர்தூஉ 
மனைமாண்ட பாக முளப்பட வாழ்த்தி 
யெனைநாளு மேத்துது மெந்தையே நின்னை 

நினையா தொழியற்க நெஞ்சு . 
என்பது , தரவிணைக் கொச்சகம் . இது சுரிதகம் பெற்று வருவன 
வும் , தனிச் சொற்பெற்று வருவனவும் வந்தவழிக் கண்டுகொள்க . 

மற்றுத் தேவபாணியல்லாத தொடர்பொருட் செய்யுட் 
கண் தரவின்றித் தாழிசை வந்ததென்றுமோ தாழிசையின்றித் 
தரவுடைத்தாயதென்றுமோவெனின் , - அவை , 

யாப்பினும் பொருளினும் வேற்றுமை யுடையது 
என்றதனானே ஒன்றற்கொன்று தரவெனப்பட்டுத் தரவு கொச்ச 
கமாமென்பது ; என்னை ? ஆறும் எட்டுமெனப்பட்டு வாரா 
மையானும் , மூன்றடித் தாழிசையாய் வாராமையானுந் தாழி 
சையெனப்படாமையின் . அவை தம் பொருளொடு தாம் 
முடியாமையின் தரவுகொச்சகமாயின. 

இனி , அத்தொடர்நிலையின் முதற்கண்நின்ற தேவபாணி 
தன்பொருளொடு தான் முடிதலின் அதுவிதந்தோதிய தரவு 
கொச்சகமாம் ; என்னை ? எருத்தென்பது உடம்பிற்கு முதலா 
கலினென்பது . 


1 . 


2 . 


தொடர் பொருட் செய்யுள் - சூளாமணி, சிந்தாமணி முதலியன . 
ஒன்றற்கொன்று - தரவுந் தாழிசையும் ஒன்றற்கொன்று. தரவை நோக்கத் 
தாழிசை தரவாயும் , தாழிசையை நோக்கத் தரவு தாழிசையாயும் வரும் 


என்றபடி . 


3 . 


4 . 


பொருள் தொடர்ந்து வருதல் பற்றித் தம்பொருளொடு தாம் முடியாமையின் 
என்றார் . 
தொடர்நிலை - தொடர்நிலைச் செய்யுள். சூளாமணி , சிந்தாமணி முதலியன . 
தேவபாணி - கடவுள் வாழ்த்து . 
எருத்து - தரவு . 


5 . 


6 . 


501 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


‘ எண் இடையிட்டுச் சின்னங் குன்றியும் என்பது , வண்ண 
கத்திற்கு ஓதிய எண்ணுஞ்சின்னமுமின்றி ஒழிந்ததாம் . தரவு 
தாழிசை தனிச் சொற் கரிதகமென்னும் நான்கு உறுப்புடைய 
துங் கொச்சகவொரு போகா மென்றவாறு . இதற்கு இல்லாத 
உறுப்பே கூறி உள்ளது கூறிலன் , அல்லாத உறுப்பினை யெல் 
லாம் அவற்றானே நிற்றலை வேண்டியென்பது . உதாரணம் : 

ஆறறி யந்தணர்க் கருமறை பலபகர்ந்து 
தேறுநீர் சடைக்கரந்து திரிபுரந் தீமடுத்துக் 
கூறாமற் குறித்ததன்மேற் செல்லுங் கடுங்கூளி 
மாறாப்போர் மணிமிடற் றெண்கையாய் கேளினி ; 
படுபறை பலவியம்பப் பல்லுருவம் பெயர்த்து நீ 
கொடுகொட்டி யாடுங்காற் கோடுய ரகலல்குல் 
கொடிபுரை நுசுப்பினாள் கொண்டசீர் தருவாளோ 
மண்டமர் பலகடத்து மதுகையா னீறணிந்து 
பண்டரங்க மாடுங்காற் பணையெழி லணைமென்றோள் 
வண்டரற்றுங் கூந்தலாள் வளர் தூக்குத் தருவாளோ 
கொலையுழுவைத் தோலசைஇக் கொன்றைத்தார் சுவற்புரளத் 
தலையங்கை கொண்டு நீ காபால மாடுங்கான் 
முலையணிந்த முறுவலாண் முற்பாணி தருவாளோ 
எனவாங்கு 
பாணியுந் தூக்குஞ் சீரு மென்றிவை 
மாணிழை யரிவை காப்ப 

வாணமில் பொருளெமக் கமர்ந்தனை யாடி ( கலி . கடவுள் ) 
எனவரும் . 

இது ஏனையொன்று எனப்பட்ட தேவபாணி ஒத்தாழிசை 
யாகலான் உறுப்பொன்றியும் முதனிலையொத்தாழிசையாகாது . 
ஏனை ஒத்தாழிசையின் உறுப்பிழத்தல்பற்றி , 
ஒப்ப நாடி யுணர்தல் வேண்டும் 

( தொ . 460 ) 
என்பதனாற் , சின்ன எண் நிற்பவும் எண் இழந்ததெனப்பட்ட 
அம்போதரங்க வொருபோகுபோலக் கொச்சகமேயன்றி 


1 . 


இது என்பது புத்தகப் பிரதிகளில் இல்லை . தவறிற்றுப் போலும் . இது 
என்றது , எண் இடையிட்டுச் சின்னங் குன்றியதை . உறுப்பொன்றல் 
அகநிலைக்குரிய நான்கு உறுப்பும் பெறல் . 
முதனிலை யொத்தாழிசை என்றது அகநிலை யொத்தாழிசையை ( 444 ஞ்சூத் . ) 
ஏனை ஒத்தாழிசையின் - வண்ணக ஒத்தாழிசையினது . நச்சர் உரை நோக்குக . 


2 . 


3 . 


502 


செய்யுளியல் 


எண்ணுறுப்பு இழந்ததூஉங் கொச்சக வொருபோகெனப் 
பட்டஒரு போகாமென்றானென்பது . 

அடக்கிய லின்றி யடிநிமிர்ந் தொழுகியும் என்பது , அடக் 
கும் இயல்பிற்றல்லாத ஈற்றதாகி ஒருதொடையான் அடிநிமிர்ந் 
தொழுகியு மென்றவாறு . ஒழுகும் எனவே அற்றுவாராது ஒன் 
றேயாகி வருமென்பது . அடிநிமிரும் என்றதனான் , மேல் அடி 
வரையறுத்துச் சொல்லப்பட்ட தரவுதாழிசை முதலிய உறுப்பு 
இதற்கில்லையென்றவாறாம். அடக்கியல் வாரத்தினை அடக்கும் 
இயல்பின்றெனவே இதற்கு வாரம் நேர்ந்தானாமாகலின் , ஒழுகு 
மென்றதனோடு மாறுகொள்ளும் பிறவெனின் , - அங்ஙனம் படு 
மாயினும் ஒருகாரணம் நோக்கி அவ்வாறு நேர்ந்தானென்பது ; 
என்னை ? அடிநிமிர்ந்தொழுகுங்கால் , 

எழுசீ ரிறுதி யாசிரியங் கலியே . 
எனவும் , 

வெண்பா வியலினும் பண்புற முடியும் . 
எனவும் ஓதியவாற்றானே இறுதிநிற்ப , ஏனையடி 
கலியடியாகி ஒழுகி வாரம்பட்டு நிற்குமென்று கொடற்கென் 
பது ; ஈதறியாதார் , வெண்பாவியலாற் பண்புறமுடிந்த கலியடி 
யுடையதனை வெண்கலியென்ப ; வெண்கலியாமாறு முன்னர்ச் 
சொல்லும் . 

மழைதுளைத்துப் புறப்பட்ட மதியமு ஞாயிறும்போ 
லுழைமுழங்கு வலம்புரியுந் திகிரியு மொளிசிறப்பப் 
பச்சென்ன வானிட்ட வில்லேபோற் பசுந்துழாய் 
கச்சென்னக் கனல்கின்ற கதிர்முலைமேற் கவின்செய்ய 
வம்மேகத் திடைப்பிறந்த நரையுருமே றதிசயிப்ப 
மைம்மேனி மருங்கதிர நகத்தரியே வால்புடைப்ப 
விண்டோயு மணிநீல வெற்பினிடை வேய்மிடைந்தாங் 
கெண்டோளு மிடுநீழ லிளங்கிளிகள் களிகூரக் 


1 . 


2 . 


எண்ணுறுப்பு - அம்போதரங்க உறுப்பு . 
அடக்குமியல்பற்றல்லாத எனவே , தரவு தாழிசைப் பொருள்களை அடக்கு 
மியல்பிற்றல்லாத சுரிதகம் வருமென்பதாம் . 
ஒருதொடையான் - ஒரு தொடையாக . 
அற்று - முடிந்து . 
இறுதி - முடிவு . இற்று நிற்ப என்று பாடங்கொள்ளினுமமையும் . 


3 . 


5. 


503 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


கொதியாது கொதிக்தெறிந்த கோடெருமைத் தலையின்மிசை 
மிதியாத சீறடி மிதித்தன போற்றோன்றத் 
தாங்கிய புகர்வாளுங் கேடகமுந் தனித்தனி 
வாங்கிய கோளரவு மதியமும் போன்றிலங்க 
மைதொடுத்த கடற்புறஞ்சூழ் மலையென்ன மணியல்குல் 
கொய்துடுத்த பொற்றுகிலின் கொழுஞ்சோதி கொழுந்தோட்ட 
நீனின்ற படிவத்தா னெடியோனை முதற்பயந்த 
தாயென்று முதுமறை பரவினும் 

யாயென் றல்ல தியாந்துணி யலமே . 
எனவரும் . வெண்பாவினான் முடியுங் கொச்சக வொருபோகு 
தேவபாணியாய் வந்தன கண்டுகொள்க. 

யாப்பினும் பொருளினும் வேற்றுமை யுடையது . 
எனவே யாப்பின் வேறுபடுவனவும் பொருளின் வேறுபடுவனவு 
மென இரண்டாம் . 

அவற்றுள் , யாப்பின் வேறுபடுதலென்பது மேற்சொல் 
லினவாறும் , இனி வருகின்றவாறுமின்றி யாப்பிலக்கணத்தின் 
வேறுபடுதல் . அவை இருசீர்முதலாக எண்சீர்காறும் வந்த அடி 
மேற் கூறியவாறன்றி நந்நான்கே பெற்றுவருதலும், அவற்றுட் பிற 
வடி விராய்வருதலும் , பா மயங்கி வருதலும் , இரண்டும் மூன் 
றும் நான்கும் ஆகிய அடியுள் ஈற்றடி குறைதலும் , குறையாத 
வழி இயலசைச்சீர் வருதலும் , மூன்றடியாயிற் குறையாது வரு 
தலும் , நான்கடிச்செய்யுண் முடியவும் அடியிரண்டு மிகுதலும் 
இனவியலின் வேறுபடுதலும் , கடவுட் டொடர்நிலைகள் பல 
தரவுந் தாழிசையுமாகி இடையிடைச் செய்வனவும் , அடக்கிய 
லின்றி அடிப்பட நிமிர்ந்தொழுகுமெனப் பட்ட அடக்கியலு 
டைத்தாகலும் என்றின்னோரன்ன பல பகுதியுங் கொள்ளப் 
படும் . இப்பகுதியெல்லாம் பொருள் வேறுபட்ட வழியும் நிகழு 
மென்பது , இரண்டனையும் உடன்வைத்தோதியதனாற் கொள் 
ளப்படும் ; என்றார்க்கு , வரையறையின்மையிற் களம்பாடு 
பொருநர் கட்டுரையும் , தச்சுவினைமாக்கள் சொற்றொடரும் 
ஏற்று இக்காலத்து உரைநிகழ்ந்தனவும் , ஓலைப் பாயிரமும் 
முதலாயினவெல்லாங் கொச்சகமாகற்கு இழுக்கென்னையெனின் 


1 . 


இனவியல் - இன்னவியல்பு . 
அடிப்பட - அடி என்றிருப்பது நலம் . 


2 . 


3 . 


பட்ட - பட்டன . 


பாயிரம் - பாசுரம் என்றிருப்பது நலம் . 


504 


செய்யுளியல் 


அவையே அடிவரையறையில்லன ஆறென்றவழி உரையெனப் 
பகுத்தோதார்க்கன்றே அது கடாவாவதென மறுக்க. 


இவ்வாறு வந்த கொச்சகங்களை ஒரு வரையறைப்படுத் 
துப் பாத்தோறும் இனஞ் சேர்த்தலும் , பண்ணிற்குத் திறம் 
போலப் பன்னிருபகுதியவாமென்பார் உரைக்குமாறு : விருத்தந் 
துறை தாழிசையென மூன்றனையும் நான்கு செய்யுளோடும் 
உறழ்ந்துரைப்பப் பன்னிரண்டாமென்பது . மருட்பாவும் பரி 
பாடலுமோவெனின் , அவற்றுக்கு அஃது ஆராய்ச்சியன்றெனவும், 
அவற்றை ஒப்பனவெல்லாம் ஒப்பெனமொழிய அடங்கு மென்ப 
தூஉம் அவர் கருத்து . இனி நூற்றைம்பது கலியும் எழுபது 
பரிபாடலுமெனச் சங்கத்தார் தொகுத்தவற்றுள் ஒன்றனை 
யில்லையென்றார் ; அஃது இக்காலத்தினும் வீழ்ந்ததின்மையின் 
அவரிலக்கணத்தினை வழுப்படுத்ததென்பது . இனி, விருத்தமுந் 
துறையுந் தாழிசையுமன்றி ஒப்புந் திறனு மென்றாற் போல்வன 
சிலகூட்டி அறுவகைச் செய்யுளோடுறழ முப்பதாம் ; இனி, 
அவற்றை விகற்பித்துநோக்க எண்ணிறந்த பகுதியவாம் ; என்னை ? 
சீரும் அடியுந் தொடையும் பாவும் முதலாயவற்றோடு குறளடி 
முதலாயவற்றை வைத்துறழவும் அவ்வடிதம்மொடு தம்மைப் 
பரிமாற்றவுந் தம்மொடு பிறவற்றை மயக்கவும் பல்குமாகலின் , 


கொன்றை வேய்ந்த செல்வ னடியிணை 
யென்று மேத்தித் தொழுவோம் யாமே . ( கொன்றைவேந்தன் ) 


1 . 


2 . 


3 . 


அடிவரையறையில்லன ஆறு - நூல் , உரை , வாய்மொழி , பிசி , அங்கதம் , 
முதுசொல் . கடா - வினா . ஓலைப்பாசுர முதலியன உரையுளடங்கு மென்றபடி . 
சேர்த்தலும் - சேர்த்தி என்றிருப்பது நலம் . உம்மையால் வேறு தொடர் 
சிதைந்திருத்தல்வேண்டும் , என்றும் கருதத்தக்கது . 
திறம் போல என்றதனோடு சேர்ந்த வாக்கியம் விடப்பட்டிருப்பதாகத் 
தெரிகிறது . 
அவற்றை ஒப்பன - அந்நான்கு பாவையு மொப்பன. பரிபாடலும் கலிப்பாவும் 
ஒப்புளடங்குமென்பது அவர் கருத்து 
ஒன்றனை என்றது - பரிபாடலைப்போலும் . 441 - ஞ் சூத்திரவுரையுள் 
பரிபாடலும் கலிப்பாவினுள் அடங்குமென்பாருமுளர் என வருதல் நோக்குக. 
கொடுத்துமாறல். 


4. 


5 . 


6 . 


505 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


என்பது , இரண்டடியாகலின் வெண்பாவினுள் ஒரு சாரன 
வற்றுக்கும் கலியுள் ஒருசாரனவற்றுக்கும் இனமெனப்படும் .. 
இனி, சீரும் தளையும் நோக்க ஆசிரியத்திற்கு இனமெனப்படும் . 
இங்ஙனம் பலவற்றுக்கு இனமாயினும் இரண்டடியானே ஒரு 
செய்யுள் வருவது வெண்பாவென்பது நோக்கி அதற்கினமாக்கி 
வெண்செந்துறையென்ப . இரண்டடியும் ஒத்து வருதலானும் , 
ஒழிந்த காரணங்களான் நேர்ந்த பாக்கட்கு இனமாகலை 
விலக்குதல் அரிதாகலானும் , அங்ஙனம் இனஞ் சேர்த்துதற்கு 
வரையறையின்றென்பது . இனி , சந்தஞ் சிதைந்தனவும் புன் 
பொருளவாய் வருவனவுஞ் செய்யுளென்பார் , அவற்றைத் 
தாழிசை யென்ப ; அதற்குக் காரணமின்றென்பது ; அல்லதூஉந் 
தாழ்ந்த ஓசையல்லாவொன்றைத் தாழிசையெனின் தரவு தாழி 
சைகளுள் தாழிசையுஞ் சந்தம் அழியல் வேண்டுமென்பது . இனி, 
விழுமிய பொருளல்லனவற்றைத் தாழிசையென்றற்கு என்னை 
காரணமெனவும் மறுக்க ; அல்லதூஉம் , 

கன்று குணிலாக் கனியுதிர்த்த மாயவ 
னின்று நம் மானுள் வருமே லவன் வாயிற் 

கொன்றையந் தீங்குழல் கேளாமோ தோழீ . (சிலப்.ஆய்ச்சி ) 
என மூன்றும் மூன்றடியான் முடிந்ததனை ஆசிரியத்தாழிசை 
யெனின் , அதனுட் கிடந்த வெண்டளை அதற்கொன்றா தென்னு 
மென்பது ; இனி, இதுவே நான்காகிவரிற் கலிவிருத்த மென்ப ; அது , 

நெருப்புக் கிழித்து விழித்ததோர் நெற்றி 
யுருப்பிற் பொடிபட் டுருவிழந்த மார 
னருப்புக் கணையா னடப்பட்டார் மாதர் 

விருப்புச் செயநின்னை விரும்புகின் றாரே . 
என்றவழி , இது நான்கடியாசிரியத்திற்குத் தாழிசையாங்கால் 
இழுக்கென்னையெனவும் , வெண்டளை தட்டது வெண்டாழிசை 


1 . 


2 . 


3 . 


ஒருசாரன் - குறள் வெண்பா . 
ஒழிந்த காரணம் - சீருந் தளையு முதலான காரணம் . 
நேர்ந்த - இயைந்த . இது ஒழிந்த என்று பாடமிருப்பது நலம் . 
அந்தடி குறைநவுஞ் செந்துறைச் சிதைவும் - சந்தழி குறளுந் தாழிசைக் 
குறளே ” என்பது யாப்பருங்கலம் . ( செய்யுளி. 64 ) 
என்னும் என்பது என்றுமென்றிருப்பது நலம் . இல்லாமலிருப்பதும் நலம் . 


66 


4 . 


5 . 


506 


செய்யுளியல் 


யாதற்கு இழுக்கென்னையெனவும் , கலித்தளையில்லது கலிப்பா 
விற்கு இனமாயவாறு என்னையெனவுங் கூறி மறுக்க . 

இனி , குறளடியானுஞ் சிந்தடியானும் வருவனவற்றை 
வஞ்சிப்பாவிற்கு இனமாமென்ப . சீரளவொப்பினும் அடி நான் 
காதலானும் , வருஞ்சீர் இயற்சீராதலானும் , பா வேறுபடுதலா 
னும் அதற்கு இவை இனமாகாவென்பது . இனி, குறளடிச் செய் 
யுண் மூன்றுவரில் தாழிசையெனவும் , சிந்தடிச்செய்யுண் மூன்று 
வாராவெனவும் கூறின் அதற்கும் ஓர் காரணங்கூறல் அரிதென்க, 
ஒழிந்தனவும் இவ்வாறே இனஞ்சேர்த்திற் பிறிதொருகாரணத் 
தாற் பிறபாவிற்கும் அவையே இனமாதல் கூட்டி மறுக்க ; என் 
றார்க்கு , இங்ஙனம் ஒன்றற்கு இனஞ்சேர்த்தல் அரியனவற்றைக் 
கலிப்பாவென்றதென்னையெனின் , - பெரும்பான்மையுங் கலிப்பா 
விற்கேற்ற ஓசையவாகலின் அவையெல்லாவற்றுக்கும் ஒரு பரி 
காரங் கொடுத்துச் சூத்திரத்தினுள் அடக்கினான் இவ்வாசிரியன் , 
முந்துநூல் கண்டு முறைப்பட வெண்ணி . 

( பாயிரம் ) 
என்பது . இது மேலைக்கொண்டு அடிப்படவந்த மரபு . இவை 
யெல்லாம் நான்கடியான் வருதலே பெரும்பான்மையெனக் 
கொள்க . எனவே , சிறுபான்மை பாவைப்பாட்டும் அம்மனைப் 
பாட்டு முதலாயின நான்கடியின் இகந்து வருவனவாயின . 

இனி , அடக்கியலின்றி அடிநிமிர்ந்தொழுகியது ஒழித்து , 
ஒழிந்த கொச்சகவொருபோகு முப்பகுதியுந் தம்முறுப்புவகை 
யானே அளவை கொள்ளப்படும் . இப்பகுதி பலவாயினும் மரபு 
பட்டு வந்தவகையானே செய்யுள் செய்யப்படும் ; இனி யவற்றுட் 
சில வருமாறு : 

நெய்யொடு தீயொக்கச் 
செய்யானைச் சேர்வார்க்குப் 
பொய்யாத வுள்ளமே 
மெய்யாகல் வேண்டுமே . 


1. 


2 . 


கூட்டி - காட்டி என்றிருப்பது நலம் . 
பரிகாரம் என்றது - பெரும்பான்மையுங் கலியோசை பெற்று வருதலின் . 
யாப்பின் வேற்றுமை யுடையதென்று பரிகாரங் கொடுத்தமையை பரிகாரம் - 
பாதுகாப்பு . 
பாவை திருவெம்பாவை . அம்மனை - திருவம்மானை இவையிரண்டும் 
திருவாசகத்திலுள்ளன. 


3 . 


507 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


எனக் குறளடி நான்காக வந்தது . இது குட்டம்பட்டு வாரா 
தென்பது மேற்கூறப்பட்டது . 

மையணி கண்டனை வானோ 
ரையனை யாயிரம் பேழ்வாய்ப் 
பையர வம்பல பூணு 

மெய்யனை மேயது ளீடே . 
என்பது , முச்சீரடியான் வந்த கொச்சகம் ; இஃது , இயலசைச் 
சீராகி வந்த வழியுங் கண்டுகொள்க. 

பூண்ட பறையறையப் பூத மருள 
நீண்ட சடையா னாடு மென்ப 

மாண்ட சாயன் மலைமகள் காணவே காணவே . ( யா . வி . ப . 331 ) 
என்பது , சிறுபான்மை மூன்றடியான்வந்து இடையடி குட்டம் 
பட்டது . இது கந்திருவமார்க்கத்தான் இடைமடக்கி நான்கடி 
யாதலும் ஈற்றடி ஒருசீர் மிகுதலுமுடைத்தென்பது . 

ஒரு வான்யா றொடுச டாடவிப் 
பெரு நாகமே பூணும் பெருமா 
னரு வாயினா னாயினு மன்பர்க் 

குரு வாயினா னுள்ளத்தி னுள்ளே . 
என்பது , நிரையசைச்சீர் முதற்கண் வந்த அளவடி நான்கான் 
வந்தது; அசைச்சீரின்றி அளவடி நான்கான் வருவதும் , 

தாழிசை யின்றித் தரவுடைத் தாகியும் . 
என்றவழி , தரவு கொச்சகமா யடங்குமென்பது . 

வண்டணி கொண்ட மதுமலர்க் கொன்றை யினமாலை 
கொண்டணி செஞ்சடைக் கோட்டிளந் திங்கள் போற் 
பண்டணி யாகப் பலர்தொழுங் கங்கைநீர் வைத்தா 

னுண்டணி கொண்டநஞ் சுண்பார்க் கமிழ்தாமே . 
என நாற்சீரடியிரண்டும் ஐஞ்சீரடியிரண்டுமாய் வந்தது . இனி , 

அறுசீ ரடியே யாசிரியத் தளையொடு 

நெறிபெற்று வரூஉ நேரடி முன்னே . 
என்றதுபோல இலக்கணங்கள் கொச்சக வொருபோகிற்கே 
உரித்தாகவும் இன்னும் வேறுபட்டதாகவும் வரும்; அது, 


1 . 


2 . 


வந்தவழியும் என்பது வந்தவாறும் எனக் காணப்படுகின்றது . அதுவே 
பொருத்தமாதல் மேற்காட்டிய செய்யுள் நோக்கி உணர்க . 
கந்தருவமார்க்கம் - இசை நூன்மார்க்கம் . 
என்றதுபோல இலக்கணங்கள் - என்றதுபோல வரும் இலக்கணங்கள் 
என்றிருந்திருத்தல் வேண்டும் . 


3 . 


508 


செய்யுளியல் 


கல்லாலந் தண்ணிழற்கீழ்க் கல்வித் துறைபயந்த காமர் காட்சி 
நல்லானை நல்லா ளொருபாக மாகிய ஞானத்தானை 
யெல்லாரு மேத்தத் தகுவானை யெஞ்ஞான்றுஞ் 

சொல்லாதார்க் கெல்லாந் துயரல்ல தில்லை தொழுமின்கண்டீர் . 
என வரும் . இவ்வாறே ஒழிந்தனவெல்லாம் பரிமாற்றுப்படுப்பப் 
பல்வாகி வரும் ; அவை வந்தவழிக் கண்டுகொள்க . 
இனி, நான்கடியும் ஒத்தவழி மயங்கி வருமாறு : 
தடந்தாட் கொத்த தமனியச் சிலம்பு 
படந்தாழ் கச்சைப் பாம்பொடு தழீஇ 
வென்றாடு திருத்தாதை வியந்துகை துடிகொட்ட 

நின்றாடு மழகளிற்றை நினைவாரே வினையிலரே . 
என வரும் . 

புனைமலர்க் கடம்பின் பூந்தார்ச் சேந்த 

னிணையடி பரவுதும் யாம் . 
என்பது இரண்டடியான் ஈற்றடி குறைந்து வந்தது . 

கொன்றை வேய்ந்த செல்வ னடியிணை 

யென்று மேத்தித் தொழுவோம் யாமே . 
என்பது , இரண்டடியுள் ஈற்றடி குறையாது அடிதோறும் மயங் 
கச் சீர் இயலசையான் வந்தது . ஒழிந்த மூன்றடியும் நான்கடியும் 
ஈற்றடியும் குறைதலுங் குறையாதவழி இயலசைச் சீராதலுங் 
கண்டுகொள்க. 

வானுற நிமிர்ந்தனை வையக மளந்தனை 
பான்மதி விடுத்தனை பல்லுயி ரோம்பினை 

நீனிற வண்ணநின் னிறைகழ றொழுதனம் . ( யா . வி . ப . 264 ) 
என்பது , மூன்றடியால் தரவு வாராமையின் யாப்பு வேறுபட்ட 
கொச்சகமாயிற்று . 

கடாமுங் குருதியுங் கால் வீழ்ந்த பச்சைப் 
படாமும் புலித்தோலுஞ் சாத்தும் பரம் 
னிடாமுண்ட நெற்றியா னெஞ்ஞான்றுங் கங்கை 
விடாமுண்ட வார்சடையான் வெண்ணீ றணிந்தோன் 
மெய்யுறு நோயில்லை வேறோர் பிறப்பில்லை 
யையுறு நெஞ்சில்லை யாகாத தொன்றில்லை. 


1 . 


பரிமாறல் - ஒரு அடியோடு வேறடியைக் கொடுத்து மாறிச்சொல்லல் . 
நான்கோடு ஐந்து சீரடியையும் ஐந்து சீரடியோடு ஆறுசீரடியையுங் கொடுத்து 
மாறல் . 
உம்மை வேண்டியதில்லை . 
வந்தவழிக் கண்டுகொள்க என்றிருப்பது நலம் . 


3 . 


509 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


என நான்கடியும் முடிந்தவழி இரண்டடி வேறுவந்த கொச்சகம் ; 
ஒழிந்தனவும் பிற வேறுபாட்டான் வருவனவுமெல்லாம் வந்த 
வழிக் கண்டு கொள்க . இச் சொல்லப்பட்டனவெல்லாந் தரவு 
கொச்சகத்தின்பாற் சார்த்திக் கொள்ளப்படுவனவென்ப ; வேறும் 
உள ; அவையும் அவ்வாறாத லறிந்துகொள்க . 

மற்றங்ஙனங்கூறின் இரண்டடியான் வருவன தாழிசை 
யாகலின் , 


கொன்றை வேய்ந்த செல்வ னடியிணை 

யென்று மேத்தித் தொழுவோம் யாமே . 
எனவும் , 

ஆர்கலி யுலகத்து மக்கட் கெல்லாம் 
ஓதலிற் சிறந்தன் றொழுக்க முடைமை . 

( முதுமொழி ) 
எனவும் வருவன தாழிசையாம் பிறவெனின் , - தாழிசை இலக் 
கணஞ் சிதையவரினுந் தாழிசைக் கொச்சகமெனவேபடுமன்றே ? 
தரவிலக்கணம் அழிந்து தரவிரட்டித்துச் சுரிதகம் பெற்றதூஉந் 
தரவு கொச்சகமாயிற்றுப்போலவென்பது ; அல்லதூஉம் , 

ஓதலிற் சிறந்தன் றொழுக்க முடைமை . 
என்பது , இரண்டடியின்றி முதுமொழியாகலானும் , 

ஆர்கலி யுலகத்து மக்கட் கெல்லாம் . 
என்பது , பலவற்றுக்கும் பொதுவாகலானும் அஃது இரண்டடி 
வரையறையுடைய பாட்டெனப்படாது . 

கொன்றை வேய்ந்த செல்வ னடி . 
என்பது , கந்திருவ மார்க்கமாதலின் ஈண்டையிலக்கண மெல்லாம் 
பெறுதல் சிறுபான்மையெனக் கொள்க . 

இனி , பொருளினும் வேற்றுமையென்பது , முற் கூறிய 
வகையானும் , மரபு வேற்றுமையானும் ஏற்றவகையான் வந்து 
பொருள் வேறுபடுதல் ; அஃதாவது , - தேவரை முன்னிலையாக்கி 


1 . 


பலவற்றிற்கும் என்றது அந்நூலின் பின்வரும் முதுமொழிகள் பலவற்றிற்கும் 


என்றபடி . 


2 


முற்கூறியவகையென்றது தரவின்றாகித் தாழிசைபெறுதன் முதலிய 
நான்கு வகையானும் என்றபடி . மரபு வேற்றுமையானும் என்பது யாப்பு 
வேற்றுமையானு மென்றிருத்தல் வேண்டும் . அதுவே பொருத்தமாதல் பின் 
எடுத்தோதிய நான்கற்கும் யாப்பு வேறுபட்டவற்றுக்கும் என வருதலானறிக . 


510 


செய்யுளியல் 


நிறீஇச் சொல்லாது படர்க்கையாகச் சொல்லுதலும் மக்களை 
நாட்டி வெட்சிமுதற் பாடாண்டிணையிறுதியாகிய புறப்பொரு 
ளான் வந்து அதனுக்குரித்தென்று கூறப்பட்ட பொருளின் 
வேறுபடுதலுமெனக் கொள்க . 

ஏற்றவகையாற் பொருள் வேறுபாடு கொள்கவெனவே , 
முன்னிலை படர்க்கையான் வரும் பொருள் வேறுபாடே இஃது 
ஓதிய நான்குமாமாறு . வேறுபட்டவற்றுக்கு மெல்லாம் பொது 
வொழிந்த வெட்சிமுதற் பாடாண்டிணை யிறுதியாகிய பொருள் 
வேறுபாடு வரையறையுடையவென்பது ; என்னை ? எடுத்தோதிய 
நான்கனுள் , 

எண்ணிடை யிட்டுச் சின்னங் குன்றியும் 

அடக்கிய லின்றி யடிநிமிர்ந் தொழுகியும் . 
வரும் பகுதியொழிந்து வருமாகலின் ; இப்பொருள் வேறுபாடு 
பரணிச் செய்யுளுள் இடையிடை விரவி வரினல்லது வேறு 
வாராதெனக் கொள்க . இவ்வாற்றாற் கொச்சகக் கலிப்பாவினை 
வரைந்தோதவே ஆசிரியப்பாவும் வெண்பாவும் ஒரு பொருண் 
மேற் பல தொடர்ந்தவழி மூன்றும் ஐந்தும் ஏழும் ஒன்பதுமாகி 
வருதலும் , பிறவாற்றான் வருதலும் வரையறையிலவாயின. 
தேவபாணியல்லாத தொடர்நிலைச் செய்யுளெல்லாம் யாப்பு 


1 . 


2 . 


3 . 


படர்க்கையெனச் சொல்லுதலும் என்பது முற்பாடம் . அப்பாடத்தினும் 
படர்க்கையாகச் சொல்லுதலும் என்ற பாடமே பொருத்தமாதல் காண்க . 
பொருளின் வேறுபடுதலினாலும் என்னும் பாடம் பொருத்தமில்லை . பொரு 
ளின் வேறுபடுதலும் என்றிருத்தலே பொருத்தம் . அவ்வாறு பவானந்தம் 
பிள்ளை பதிப்பிலும் காணப்படுகின்றது . அதனுக்கு - கலிக்கு . காமப்பொரு 
ளின் எனவும் பாடம் . 
முன்னிலை ... என்பது . என்பது , முன்னிலை படர்க்கையான்வரும் பொருள் 
வேறுபாடே எடுத்தோதிய நான்கற்கும் யாப்பு வேறுபட்டவற்றுக்கு 
மெல்லாம் பொது . இஃதொழிந்தவெட்சிமுதற் பாடாண்டிணை இறுதியாகிய 
பொருள் வேறுபாடு வரையறையுடையதென்பது என்று இருக்கவேண்டும் . 
பொருள் வேறுபாடு எழுவாய் . உடையது - பயனிலை . நச்சினார்க்கினியம் 
நோக்குக. 
வருமாகலின் வரையறையுடையதென்பது என முடிக்க . 
இவற்றை ஐங்குறுநூறு , முத்தொள்ளாயிரம் கீழ்க்கணக்கு முதலியவற்றிற் 
காண்க என்பர் நச்சினார்க்கினியர் , 
தேவபாணி - கடவுள் வாழ்த்து . 


4 . 


5 . 


6 . 


511 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


வேறுபாட்டோடு பொருள் வேறுபாடு முடையவெனக் கொள்க . 
அவையெல்லாம் அவ்வச் செய்யுளுட் காணப்படும் . 

புகலிரும் பனிச்சோலைப் பொன்மலைபோற் பொலிந்திலங்கி 
யகல்விசும்பிற் சுடர்மாட்டி யைம்பூத மகத்தடக்கி 
மண்ணக மிருணீங்க மன்னுயிர் படைத்தக்கா 
லண்ணலேற் றெழிலூர்தி யருமறை முதல்வனுந் 
தண்ணறுங் கமழ்துழாய்த் தாமரைக் கண்ணனும் 

வண்ணம்வே றுடம்பொன்றாய் வானவில் லனையரே . 
எனப் படர்க்கையதாய்த் தெய்வம் பாரா அதலிற் பொருள் 
வேறுபட்டது . 

வெண்பலிச் சாந்த முழுமெய்யு மேற்பூசி 
யுண்பலிக் கூரூர் திரிவது மேலிட்டுக் 
கண்பலிக் கென்று புகுந்த கபாலிமுன் 

னெண்பலித் தாளிவள் யாதுவாய் வாளே . 
என்பது , 

காமப் பகுதி கடவுளும் வரையார் : 
எனப்பட்ட பாடாண்டிணையாகலிற் பொருள் வேறுபட்டது . 

கன்று குணிலாக் கனியுதிர்த்த மாயவன் . 
என்பதோவெனின் , அது முல்லை நிலத்துக்குத் தெய்வமாக 
லானும் , முல்லை நிலத்தார் தம் தெய்வத்தினை அவ்வாறு அன்பு 
செய்து முன்னிலைப் புறமொழியாகக் கூறுதலானும் , அது 
கைக்கிளையெனப்படாதென்பது ; ஒழிந்தனவும் இவ்வாறு 
வருவன வந்தவழிக் கண்டுகொள்க. 

மற்றிவற்றையெல்லாங் கொச்சகவொருபோகென்ற 
தென்னை ? மற்றையுறுப்புப் பலவிழந்தனவாலெனின் , - அங்ஙன 
மாயினுங் கொச்சகவொருபோகென்னும் பொதுவிதி விலக்குண் 
ணாமையின் இது பொதுவகையானெய்திய பெயரெல்லாம் 
அவற்றுக்கு மாகுமென்று எய்துவித்தானென்பது . இனி, கொச்சக 
வொரு போகென்னாது ‘ ஆகும் என்றதனான் , ஒருபோகென் 
னாது கொச்சகமென்றே வழங்கினும் அமையுஞ் சிறுபான்மை 
யென்பது கொள்க . 

( 169 ) 


1 . 


2 


அவ்வச்செய்யுள் - அவ்வத் தொடர்நிலைச் செய்யுள் . 
எல்லாம் அவற்றுக்கு என்பது எல்லாவற்றுக்கும் என்றிருத்தல் வேண்டும் . 
• நச்சினார்க்கினியருரை நோக்குக . பெயர் எல்லாவற்றுக்கும் எனப் பிரிக்க . 


512 


செய்யுளியல் 


( கொச்சகவொரு போகின் அளவு இவையெனல் ) 
462. ஒருபான் சிறுமை யிரட்டியத னுயர்பே . 
இஃது , அதிகாரத்தான் மேல்நின்ற நான்கனுள் இறுதி நின்ற 
கொச்சகவொருபோகிற்கு அளவுணர்த்துகின்றது ; ஒழிந்த வற்றுக் 
கெல்லாம் உள்ளுறுப்புப்பற்றி இரண்டளவை கூறி அங்ஙனங் 
கூறப்படாததற்கும் அவற்றோடு இனம்பற்றி ஈண்டை அளவு 
கூறினமையின் . 

- ள் : பத்தடியிற் சுருங்காது , இருபதடியினேறாது வரும் 
அடக்கியலின்றி அடிநிமிர்ந்தொழுகுமெனப்பட்ட கொச்சக 
வொருபோகு என்றவாறு . 

முன்னர் நால்வகையாற் பகுத்து நிறீஇ , அதற்கிடையின்றி 
அது என்று ஒருமையாற் சுட்டிக் கூறினமையானும் , மேல் நிமிர்ந் 
தொழுகும் என்றக்கால் அடி எத்துணையும் பலவா மென்று ஐயு 
றுதலை விலக்கல்வேண்டுவதாகலானும் ஏற்புழிக்கோடல் என்ப 
தனானுமெல்லாம் அதுவே கொள்ளப்பட்டது . அவற்றுக்குச் 
செய்யுள் ; 

தடங்கடற் பூத்த தாமரை மலராகி 
யடங்காத முரற்சியா னருமறை வண்டிசைப்ப 
வாயிர வாராழி யவிரிதழின் வெளிப்பட்ட 
சேயித ழெனத்தோன்றுஞ் செழும்பகலி னிரவகற்றிப் 
படுபனிப் பகைநீங்கப் பருவத்து மழையானே 
விடுமழை மறுத்திடினு மென்மலரின் மதுமழையா 
னெடுநிலங் குளிர்கூர நீர்மைசா னிழனாறி 
யண்டங்கள் பலபயந்த வயன்முதலா மிமையோரைக் 
கொண்டங்கு வெளிப்படுத்த கொள்கையை யாகலி 


5 


10 னோங்குயர் பருதியஞ் செல்வநின் 

னீங்கா வுள்ள நீங்கன்மா ரெமக்கே . 
என்பது , பத்தடியிற் சுருங்காது இருபதடியி னேறாது வரும் . 

அடக்கிய லின்றி யடி நிமிர்ந் தொழுகும் . ( தொ . செ . 149 ) 
எனப்பட்ட கொச்சகவொருபோகென்றவாறு . இருபதடியான் 
வருவது வந்தவழிக் கண்டுகொள்க. 

( 150 ) 


1 . 


இரண்டு - உயர்பும் இழிபும் . ஈண்டளவை கூறி என்றுமிருக்கலாம் . 


513 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


( அம்போதரங்க வொருபோகின் அளவு இவையெனல் ) 


463. அம்போ தரங்க மறுபதிற் றடித்தே 

செம்பால் வாரஞ் சிறுமைக் கெல்லை . 
மேனின்ற அதிகாரத்தான் இதுவுங் கடவுள் வாழ்த்துப் 
பொருட்டாகிய அம்போதரங்கவொருபோகிற்கு அடிவரையறை 
கூறுகின்றது . 

ள் : அம்போதரங்கவொருபோகுந் தன் உறுப்பெல் 
லாங் கூடி அறுபதடித்தாகியும் , அதன் செம்பாலாகிய முப்பதடித் 
தாகியும் , அதன் வாரமாகிய பதினைந்தடியாகியுஞ் சிற்றெல்லை 
பெறும் என்றவாறு . 

எனவே , இது தலையளவம் போதரங்கவொரு போகும் , 
இடையளவம் போதரங்கவொருபோகும் , கடையளவம் போதர 
ங்கவொரு போகுமென மூன்றற்குஞ் சிற்றெல்லை கூறியவாறாயிற்று . 

அவற்றுக்குப் பேரெல்லை கூறுமாறென்னையெனின் , - அறு 
பதிற்றடித்தெனத் தலையளவிற்கு வேறு கூறி , அவ்வளவைப் பற்றி 
அதன் செம்பாலும் அதன் வாரமுமெனப் பாகஞ்செய்து வந்தா 
னாகலாற் கடையளவம்போதரங்கத்திற்குச் சிற்றெல்லை பதி 
னைந்தாகியவழிப் பேரெல்லை முப்பதின்காறும் உயருமெனவும் , 
இடையளவிற்குச் சிற்றெல்லை முப்பதாகியவழிப் பேரெல்லை 
அறுபதின்காறும் உயருமேனவும் , தலையளவிற்குச் சிற்றெல்லை 
அறுபதாகியவழி அதனையும் இவ்வாறே இரட்டிப்ப அதன் 
பேரெல்லை நூற்றிருபதாமெனவும் கொள்ளவைத்தானென் 
பது . அங்ஙனம் நூற்றிருபதாங்கான் மேனின்ற அதிகாரத்தால் 
தரவிற்கெல்லை இருபஃதாகவும் , அதனோடொப்பவருதலிலக் 
கணத்ததாகிய அடக்கியல் இருபதடியாகவும் நாற்பதடி பெறப் 
படும் . இனி சிற்றெண் பதினாறும் , அராகவடி நான்குமாக இரு 
பதடி பெறப்படும் . கொச்சகம் இருமூன்றாகிய பத்தடியின் இக 


1 . 


2 . 


3 . 


செம்பால்வாரம் - உம்மைத்தொகை . 
செம்பாகம் - சரிபாதி 
அதன்வாரம் - அதன்பாகம் 
அடக்கியல் - சுரிதகம் . 
இருமூன்று - ஆறு . இருமூன்றாகிய பத்து - அறுபது . 


4 . 


5. 


514 


செய்யுளியல் 


வாது அறுபது அடி பெறுமென்றவாறாயிற்று . இனி, பதினைந் 
தாங்கால் தரவு இரண்டடியும் , கொச்சகம் மூன்றாகி ஆறடியும், 
அராகவடி ஒன்றும் , சிற்றெண் நான்கும் , அடக்கியல் இரண்டு 
மெனப் பதினைந்தடியாம் . ஒழிந்த இடையளவிற்குந் தலையள 
விற்கும் இவ்வாறே வருமென்றறிந்து கொள்க. இவ்வுறுப்புக்கண் 
மேற் கூறுகின்றானாகலின் ஈண்டு அளவை கூறினானென்பது . கலிப் 
பாவின் உள்ளுறுப்பிற்கெல்லாம் ஈண்டே வேறுவேறு அளவை 
கூறி வருகின்றானாகலின் இவற்றுக்கும் அவ்வாறே ஈண்டு அளவை 
கூறினான் அளவியலுட் கூறாதென்பது . 

சூத்திரத் துப்பொரு ளன்றியும் யாப்புற 
வின்றி யமையா தியைபவை யெல்லா 

மொன்ற வுரைப்ப துரையெனப் படுமே . ( தொ . மர . 103 ) 
என்பதனான் இதனுள்ளுறுப்பிற்கு அடி வரையறை உய்த் 
துணர்ந்து காட்டினாமென்பது . 

( 151 ) 
( அம்போதரங்க வொருபோகின் உறுப்புக்கள் இவை எனல் ) 
464. எருத்தே கொச்சக மராகஞ் சிற்றெ 

ணடக்கியல் வாரமொ டந்நிலைக் குரித்தே . 
இது , முன்னர்க் கூறிய அம்போதரங்கவுறுப்பு இவை ஐந்து 
மெனக் கூறியவாறு . 

இ - ள் : தரவும் , கொச்சகமும், அராகமும் , சிற்றெண்ணும் 
அடக்கியல் வாரமுமென ஐந்துறுப்புடையது அம்போதரங்க 
வொருபோகு என்றவாறு . 

தரவெனினும் எருத்தெனினு மொக்கும் . 

இனி , கொச்சகமென்பது , ஒப்பினாகிய பெயர் ; என்னை ? 
பல கோடுபட வடுக்கியுடுக்கும் உடையினைக் கொச்சக மென்ப ; 


1 . 


2 . 


பதினைந்து சிற்றெல்லையளவு . இதுமுதலாகச் சிற்றெல்லைக்கு அளவு 
கூறுகின்றாரென்க . இனிச் சிற்றெல்லை என்றிருத்தல் வேண்டும் . 
இடையளவிற்குந் தலையளவிற்கும் இவ்வாறே வரும் என்பது அவற்றின் 
சிற்றெல்லையைக் குறித்தது . அவை முப்பதும் அறுபதும் , அவற்றிற்கும் 
இவ்வளவைப்படி ஏற்றிக் கொடுக்கப்படும் என்றபடி . 
அளவியல் - அளவிலக்கணம் . 
காட்டினானாமென்பது , முற்பாடம் . அது பிழை ; ஆசிரியன் மேற்றாகுமாத 
லின் . காட்டினாம் நாம் எனவும் பாடம் . 
கோடு - வளைவு . இவ்வுடை ஆடவர்க்குரியது . முன் ஆடவர் முற்பக்கத்திற் 
கோடுபடக் கொய்து உடுப்பது வழக்கு. இக்காலத்தும் அஃது அருகி வழங்கு 


3 . 


4. 


5. 


கின்றது . 


515 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


அதுபோலச் சிறியவும் பெரியவும் விராயடுக்கியும் தம்முளொப்ப 
வடுக்கியும் செய்யப்படும் பாட்டுக்களைக் கொச்சக மென்றா 
னாகலினென்பது . இக்காலத்தார் அதனைப் பெண்டிர்க்குரிய 
உடையுறுப்பாக்கியுங் கொச்சகமென்று சிதைத்தும் வழங்குப . 
இவை வெண்பாவாகல் பெரும்பான்மை ; வழிமுறை சுருங்கியும் 
வரையறையெண்ணுப்பெறும் எண்போலாது பாவினுந் தளை 
யினும் வேறுபட்டுப் பலவாகியும் வருங் கொச்சகமென்பது . 

அராகமென்பது அறாது கடுகிச் சேறல் ; பிறிதொன்று 
பெய்து ஆற்றவேண்டுந்துணைச் செய்வதாகிய பொன்னினை 
அராகித்ததென்பவாகலின் , அதுவும் ஒப்பினாகிய பெயராயிற்று ; 
என்னை ? மாத்திரை நீண்டும் துணிந்தும் வாராது குற்றெழுத் 
துப் பயின்று வந்து நடைபெறுதலின் . 

சிற்றெண் என்பது , நால்வகையெண்ணினும் இறுதி யெண் 
ணானமையின் அப்பெயர்த்தாயிற்று . 

அவ்வுறுப்புக்களிற் கூறிய பொருளை அடக்குமியல்பிற்று 
வாரமாகலின் அதனை அடக்கியல் வாரமென்றான் ; அதற்குச் 
செய்யுள் : 

செஞ்சுடர் வடமேரு விருமருங்குந் திரிகின்ற 
வெஞ்சுடரு மதியமும்போல் வேலொடுகே டகஞ்சுழல 
மாயிரு மணிப்பீலி மயிலெருத்திற் றோன்றுங்காற் 

சேயொளி கடற்பீறத்த செந்தீயிற் சிறந்தெறிப்ப 
5 மறுவருந்தம் மனத்துவகைக் கலுழ்ச்சியான் வளர்த்தெடுத்த 

வறுவருந்தம் முலைசுரந் தகடிருந்தூ றமுதூட்ட 
வாருருவத் தெயின்மூன்று மொருங்கவித்தோன் வியப்பெய்த 
வீருருவத் தொருபெருஞ்சூர் மருங்கறுத்த விகல்வெய்யோய் 

( தரவு ) 
ஆங்க , வினையொழி காலத்து வெவ்வெயிற் கோலத் 
10 தனைவருந் தத்த மறம்புரிந் தாங்கு 

முனையடு கொற்றத்து முந்நான் குருவிற் 
கனைகடல் சுட்டன கண் ; 


1 . 


2. | 


3 . 


உம்மை வேண்டியதில்லை. 
எண் - அம்போதரங்கம் . 
பிறிதொன்று - பொடி , 
செய்வது - உருக்குவது . 
அராகித்தது என்றது பொடியிட்டு ஆற்றத்தக்கதாயுருகியது என்றபடி . 


4 . 


5 . 


516 


செய்யுளியல் 


ஆடினர்பலர் 


தேவரு மக்களுஞ் சீற்றத்தா னஞ்சாமைக் 

காவல் புரியுங் கதிர்மதி போலுமே 
15 மூவிரு தோன்றன் முகம் ; 

மடமகள் வள்ளி மணிக்கம் பலம்போல 
விடையிடை சுற்றுத லின்றுந் தவிரா 
தொடையமை தார்க்கடம்பன் றோள் ; 

அவ்வழி , அடியிணை சேரா தவுணர் நுங்கிப் 
20 பொடிபொடி யாகிய போர்ப்பொடு மாய 

விடியுமிழ் வானத் திடைநின்றுங் கூஉங் 
கொடியணி கோழிக் குரல் ; 
விழுச்சீ ரமரர் விசும்பிடைத் தோன்றிப் 
பழிச்சிநின் றார்த்தார் பலர் ; 

( தாழிசை) 
25 உருகெழு முருகிய முருமென வதிர்தொறு 

மருகெழு சிறகொடு மணவரு மணிமயில் ; 
பெருகள் வருமறை பெறுநெடு மொழியொடு 
பொருகள வழியிசை புகல்வன சிலகுறள் ; 

( அராகம் ) 
சிவந்தனதிசை 

ஆர்த்தனமறை 
30 சிலம்பினமலை 

நிவந்தனதலை 35 போர்த்தன துகள் 
நிரம்பின குறை பொழிந்தனமலர்; ( சிற்றெண் ) 
ஆங்கனந் தோற்றிய வடுபோர் வென்றியின் 
வீங்கிருந் தொடித்தோள் விடலை நினக்கே 

யாமறி யளவையிற் றமிழ்புனைந் தேத்துக 
40 நின்னீ தக்க தாயினு நின்னெதிர் 

நாணில மாகல் வேண்டும் யாணர்க் 
கடம்புங் களிமயிற் பீலியுந் தடஞ்சுனை 
நீரொடு நின்வயி னமர்ந்த 
வாராப் புலமை வருகமா ரெமக்கே . 

( அடக்கியல் ) 
என்பது இடையளவம்போதரங்க வொருபோகு . 

இவ்வுறுப்புக்களின் அளவு வேறுவேறு கூறானாயினும் 
அவற்றுக்கு ஏற்றவாறு அறிந்து செய்யப்படும் . இது , நாற்பத்து 
நான்கடியான் வந்தது . ஒழிந்தனவும் இவ்வாறே வரும் . இவை 
யெல்லாம் இக்காலத்து வீழ்ந்தனபோலும் . 

மற்றுக் கொச்சகவொருபோகினை முற்கூறி அதற்கு அள 
வைபிற் கூறினான் , இதற்காயின் அளவை முற் கூறியதென்னை 
யெனின் , - அங்ஙனம் அளவைபெற்ற அம்போதரங்கவொரு 
போகின் அளவை , இனிக் கூறாதுநின்ற கலிப்பா மூன்றற்கும் 


1. 


கூறாது நின்ற - கூறாநின்ற என்றிருத்தல் வேண்டும் . 
மூன்று என்றது கலிவெண்பாட்டு , கொச்சகக்கலி , உறழ்கலி என்னு மூன்றையும் . 


2 . 


517 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


அளவென்பதறிவித்தற்கென்பது ; அஃதேல் இதனையும் அம் 
போதரங்கத்திற்களவென வரைந்தோதியதென்னையெனின் , 
அது தலை இடை கடையென மூன்றளவுபெறுமென்றற் கென் 
பது . இவ்வதிகாரத்தானே வருகின்றவற்றோடு இதற்கு வேற்று 
மையிலக்கணம் ஒப்பன அறிந்துகொள்க . வருகின்ற கலிவெண் 
பாட்டிற்கு , 


வெள்ளடி யியலாற் றிரிபின்றி வரும் . 
என்றமையின் அதற்கு இவ்வளவை ஒவ்வாதென்பது . 


( 152 ) 


- 


( கலிவெண் பாட்டாவது இதுவெனல் ) 
465. ஒருபொரு ணுதலிய வெள்ளடி யியலாற் 

றிரிபின்றி வருவது கலிவெண் பாட்டே . 
இது , நிறுத்தமுறையானே கலிவெண்பாவாமா றுணர்த் 
துதல் நுதலிற்று . 
இ ள் : 

ஒரு பொருளைக் கருதி மற்றொரு பொருள்படவுஞ் 
சொற்றொடர்ந்து கிடப்பத் தொடுக்கப்பட்ட வெள்ளையடி 
யால் திரிபின்றி வருவது கலிவெண்பாட்டாம் என்றவாறு . 

இயல் என்றதனான் , வெண்பாவிலக்கணஞ் சிதையாத 
வற்றுக்கே ஒரு பொருள் நுதலவேண்டுவதெனவும் , அவ்வாறன் 
றித் திரிந்து வருவனவெல்லாம் ஒரு பொருள் நுதலாவென்னுங் 
கலிவெண்பாவா மெனவுங் கூறியவாறு . வெண்பாவிலக்கண 
மென்பது , கட்டளையாகி வருதலும் தளைவகையொன்றி வரு 
தலும் , பன்னிரண்டடியின் இகந்துவாராமையுமென இவை 
யென்பது மேற்கூறினாம் . அவ்வாறன்றித் திரிந்து வருங்கால் 
வாளாதே அசையுஞ் சீரு மிசையொடு சேரா தன பாவகை 
சிதைந்து கலித்தளையோசை எனப்படும் ; அற்றன்றியுந் தனக் 
கோதிய சீருந்தளையுஞ் சிதைந்தவழியும் , பன்னிரண்டடியின் 


1 . 


2 . 


இதனை - இவ்வளவினை . 
வருகின்ற கலிவெண்பாட்டென்றது - ஒரு பொருணுதலிய கலிவெண்பாட் 
டினை . எனவே ஏனை ஒருபொருணுதலாது வரும் உறுப்புடைக் கலிவெண் 
பாட்டே கொச்சகக்கலி, உறழ்கலியோடு ஒருங்களவை பெறுமென்றது . 
ஒரு பொருள் - வேறும் ஒரு பொருள் . இது பேராசிரியர் கருத்து . 


3 . 


518 


செய்யுளியல் 


இகந்தவழியும் , கலிவெண்பாவாதற்கு வரைந்து கூறல் வேண்டு 
வதன்றென்பதூஉம், அவை ஒரு பொருள் நுதலாது வரினுங் 
கலிவெண் பாட்டாமெனவுங் கூறினானாம் ; என்னை ? ஒரு 
பொருள் நுதலியதனைத் திரிபின்றி முடிந்த கலிவெண் பாட் 
டெனவே ஒரு பொருணுதலியும் நுதலாதும் ஈண்டுக் கூறிய 
வேறுபாட்டான் வருவனவெல்லாம் திரிபின்றி முடியாதா 
கலின் வெண்பாட்டென்பது கொள்ளவைத்தமையினென்பது . 

இன்னும் திரிபின்றி முடியும் என்றதனானே ஒரு பொரு 
ளன்றிப் பலவுறுப்புடைத்தாகித் திரிபுடைய தூஉங் கலிவெண் 
பாட்டுளதென்று கொள்ளவைத்தானாம் ; அது முன்னர்ச் சொல் 
லும் . உதாரணம் : 

அரும்பொருள் வேட்கையி னுள்ளந் துரப்பப் 
பிரிந்துறை சூழாதி யைய விரும்பி நீ 
யென்றோ ளெழுதிய தொய்யிலும் யாழநின் 
மைந்துடை மார்பிற் சுணங்கு நினைத்துக்காண் 
சென்றோர் முகப்பப் பொருளுங் கிடவா 
தொழிந்தவ ரெல்லாரு முண்ணாதுஞ் செல்லா 
ரிளமையுங் காமமு மோராங்குப் பெற்றார். 
வளமை விழைதக்க துண்டோ வுளநா 

ளொரோஒகை தம்முட் டழீ இ யொரோாகை 
10 யொன்றன் கூ றாடை யுடுப்பவரே யாயினு 

மொன்றினார் வாழ்க்கையே வாழ்க்கை யரிதரோ 
சென்ற விளமை தாற்கு . 

( கலி . 18 ) 
என்பது , பன்னிரண்டடியான் வந்து பல பொருணுதலிவந்த 
மைதலிற் கலிவெண்பாட்டாயிற்று . ஒரு பொருள் நுதலிய 
எனவே , சொல்லப்படும் பொருளின் வேறாகிக் கருதியுணரப் 
படும் பொருளுடைத்தென்பதும் பெற்றாம் ; என்னை ? இப் பாட்டி 
னுட்பெண்டன்மைக்கேலாது நுண்பொருளினைத் தலைமகனெதிர் 


5 


1 . 


2 . 


+ 


3 . 


ஒரு பொருணுதலாது வருவது என்று நச்சினார்க்கினியருங் கூறலின் நுதலியும் 
என்பது வேண்டியதில்லை . 
ஈண்டுக் கூறிய வேறுபாடென்றது , இசையொடு சேராமையும் , சீருந் 
தளையுங் சிதைதலும் , பன்னீரடியி னிகத்தலும் . 
திரிபின்றி முடியாதாகலின் வெண்பாட்டென்பது திரிபின்றி முடியாத 
கலிவெண்பாட்டென்பது என்றிருத்தல் வேண்டும் . 
முன்னர் என்றது வருஞ் சூத்திரத்தை . 
பல என்பது ஒரு என்றிருத்தல் வேண்டும் . நச்சினார்க்கினியரும் அவ்வாறே 
கூறுவர் . ஒன்றல்லாதது பற்றிப் பல என்றா ரெனினுமாம் . வந்தமையின் 
என்றுமிருக்கலாம் . 


4 . 


5. 


519 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


நின்று உணர்த்துவாள் செவ்வனஞ் சொல்லாது தலைமகன் பண்டு 
கூறியன சிலவற்றை வாங்கிக்கொண்டு சொல்லி , அவன் மறந்தா 
னென்பது உணர்த்துகின்ற பொருண்மை கருதி உணர வைத்தமை 
யின் அவ்வாறாயிற்று . ஒழிந்த பாக்களும் அவ்வாறு ஒரு பொரு 
ணுதலுமாயினும் அங்ஙனம் நுதலிய பொருள் பற்றிச் செய்யுள் 
வேறுபடாமையின் ஆண்டா ராய்ச்சியின்றென்பது. வெண்பாவிற் 
குறித்த பொருளினை மறைத்துச் சொல்லாது செப்பிக் கூறல் 
வேண்டுமாகலானும் ; இஃது , அன்னதன்றி ஒரு பொருணுதலித் 
துள்ளினமையானுங் கலிவெண்பாட்டெனப்பட்டதென்பது . 

மரையா மரல்கவர மாரி வறப்ப 
வரையோங் கருஞ்சுரத் தாரிடைச் செல்வோர் 
சுரையம்பு மூழ்கச் சுருங்கிப் புரையோர்த 

முண்ணீர் வறப்பப் புலர்வாடு நாவிற்குத் 
5 தண்ணீர் பெறாஅத் தடுமாற் றருந்துயரங் 

கண்ணீர் நனைக்குங் கடுமைய காடென்றா 
லென்னீ ரறியாதீர் போல விவைகூறி 
னின்னீர வல்ல நெடுந்தகா யெம்மையு 

மன்பறச் சூழாதே யாற்றிடை நும்மொடு 
10 

துன்பந் துணையாக நாடி னதுவல்ல 
தின்பமு முண்டோ வெமக்கு . 

( கலி . 6 ) 
என்பது , பதினோரடியான் ஒருபொருணுதலிவந்த கலிவெண் 
பாட்டு . நூற்றைம்பது கலியுள்ளுங் கலிவெண்பாட்டு எட்டா 
கலின் அவற்றுள் ஒருபொருணுதலி வருவன பிறவும் உள . அவை 
வல்லார்வாய்க் கேட்டுணர்க . 

இனி , பன்னிரண்டடியின் இகந்து ஒருபொருணுதலாது 
வருமாறு : 

தீம்பால் கறந்த கலமாற்றிக் கன்றெல்லாந் 
தாம்பிற் பிணித்து மனைநிறீஇ யாய்தந்த 
பூங்கரை நீலம் புடைதாழ மெய்யசைஇப் பாங்கரு 
முல்லையுந் தாய பாட்டாங்காற் றோழிநம் 
புல்லினத் தாயர் மகளிரொ டெல்லா 


5 


1 . 


2 . 


3 . 


செவ்வனம் - நேர்மை . சொல்லி உணரவைத்தமையின் என முடிக்க . 
மறந்தது என்றது தலைவன் தான் பண்டு கூறியதை . 
ஒழிந்த பா - கலிவெண்பாட்டல்லாத வெண்பா. 
நுதலிய - கருதிய . 
செப்பி - வெளிப்படச் சொல்லி . செப்பு உத்தரமாதலின் வெளிப்படக் கூறல் 
வேண்டுமென்க . 


4. 


5. 


520 


செய்யுளியல் 


மொருங்கு விளையாட வவ்வழி வந்த 
குருந்தம்பூங் கண்ணிப் பொதுவன்மற் றென்னை 
முற்றிழை யேஎர் மடநல்லாய் நீயாடுஞ் 

சிற்றில் புனைகோ சிறிதென்றா னெல்லாநீ 
10 பெற்றேம்யா மென்று பிறர் செய்த வில்லிருப்பாய் 

கற்றதிலை மற்ற காணென்றேன் முற்றிழாய் 
தாதுசூழ் கூந்தற் றகை பெறத் தை இய 
கோதை புனைகோ நினைகென்றா னெல்லாநீ 

யேதிலார் தந்தபூக் கொள்வாய் நனிமிகப் 
15 பேதையை மன்ற பெரிதென்றேன் மாதரா 

யைய பிதிர்ந்த சுணங்கணி மென்முலைமேற் 
றொய்யி லெழுதுகோ மற்றென்றான் யாம்பிறர் 
செய்யுற நோக்கி யிருத்துமோ நீபெரிது 
மையலை மாதோ விடுகென்றேன் றையலாய் 
சொல்லிய வாறெல்லா மாறுமா றியான்பெயர்ப்ப 
வல்லாந்தான் போலப் பெயர்ந்தா னவனைநீ 
யாயர் மகளி ரியல்புரைத் தெந்தையும் 
யாயு மறிய வுரைத்தீயின் யானுற்ற 
நோயுங் களைகுவை மன் . 

( கலி . 111 ) 
என வரும் . பிறவும் அன்ன. 

இனி , பாவகை சிதைந்தனவும் தளைவகை சிதைந்தனவும் 
வந்தவழிக் கண்டு கொள்க . இவையெல்லாங் காமப்பொருண் 
மேலவாம் . எனவே , கட்டளைவகையானும் , தளைவகை யொன் 
றியும் வரும் வெண்பாவாயிற் காமத்திற்கே உரியவெனப்படா 
வாயின; பிறவும் அன்ன . 

இனி , அம்போதரங்கவொருபோகிற்கு இடையின்றிக் கலி 
வெண்பாட்டு வைத்தமையான் , 

வானூர் மதியம் . 
போலும் ஒருசார்த் தேவபாணியுங் கலிவெண்பாட்டேயாம் . 
ஒரு பொருணுதலி வரினென்பது . இதனுள் , 

ஆட்சிய னாக வென்கோ . 
என்பது வியங்கோளாயினும் , அரசன் வாழ்க்கையும் அரங்கிற் 
கும் ஆடற்கும் இடையூறின்மையுஞ் சொல்லுவாயாகென்று 
தெய்வத்தினை வினாஅய் வாய்ப்புள் வேண்டி நின்றமையின் 


1 . 


2 . 


வரினென்பது வருதலின் என்பது என்றிருத்தல் வேண்டும் . 
இதனுள் - வானூர்மதியம் என்னுமிச் செய்யுளுள் , 
வாய்ப்புள் - சொல் நிமித்தம் . 
கந்திருவம் - இசைநூல். 


3 . 


4. 


521 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


அது குறித்துணரப்பட்டு ஒருபொருணுதலியதாயிற்று . * கந்திருவ 
மார்க்கத்து வரியுஞ் சிற்றிசையும் பேரிசையும் முதலாயின 
போலச் செந்துறைப் பகுதிக்கே உரியவாகி வருவனவும் , கூத்த 
நூலுள் வெண்டுறையும் அராகத்திற்கே யுரியவாகி வருவனவும் , 
ஈண்டுக் கூறிய செய்யுள்போல வேறு பாடப்பெறும் வழக்கிய 
லவென்பது கருத்து . இக்கருத்தானே அவற்றை இப் பொழுதும் 
இசைப்பாவென வேறு பெயர்கொடுத்து வழங்கும் . 

இனி, யாப்பிலக்கணத்திற்கு ஒப்பவே இசைநூலுட் சொல் 
லப்பட்ட செய்யுளும் உள ; என்னை ? 

வெண்பா வியலான் விரவுறுப் பின்றித் 
தன்பா வகையொடு பொருந்திய பொருளே 

யொன்றுவிளைந் திற்ற விறுதித் தாகும் . 
என்றவழி , விரவுறுப்பின்றியென வேண்டா கூறி விரவுறுப்புடை 
யது பொருளொன்று விளையாதெனவும் ), விரவுறுப்பில்லது 
பொருளொன்று விளைந்து இற்ற இறுதித்தாகுமெனவுங் கூறி 
னமையின் . எனவே , ஈண்டு ஒருபொருணுதலி வருமெனப்பட்ட 
கலிவெண்பாட்டுப் பொருள் வெளிப்படாதெனவும் , விரவுறுப் 
புடையது ‘ வெண்பா வியலான் வெளிப்படத் தோன்றும் பொருட் 
டெனவும் நேர்ந்தானாம் . அது நோக்கியன்றே வருகின்ற சூத்தி 
ரத்து வெண்பா வியலான் வெளிப்படத் தோன்றும் எனக் 
கலிவெண்பாட்டினையே கருதி ஓதுவானாயிற்று மென்பது . (153 ) 
( விரவுறுப்புடைய கலிவெண்பாட்டு இவ்வாறு வருமெனல் ) 
466. தரவும் போக்கும் பாட்டிடை மிடைந்து 

மைஞ்சீ ரடுக்கியு மாறுமெய் பெற்றும் 

வெண்பா வியலான் வெளிப்படத் தோன்றும் . 
இது , மேல் வெளிப்படு பொருட்டு எனப்பட்ட வெண் 
கலி விரவுறுப்புடைமையின் அதனை வேறு கூறுகின்றது . 


1 . 


2 . 


32 


வரி முதலியன இசைப் பாட்டின் வகைகள் . போல உரியனவாகி 

வருவனவு 
மென இயைக்க . 
செந்துறை இசைநூற்குரிய பாட்டு . 

“ செந்துறை என்பது ஒலி குறித்தன்றே 

வெண்டுறை என்பது கூத்தின் மேற்றே . 
என்பது ஒரு சாரார் கூற்று . நாற்பெரும்பண்ணும் இருபத்தொரு திறனும் 
ஆகிய இவையெல்லாஞ் செந்துறை . மேற்புறம் பதினொரு ஆடலும் என்றிவை 
யெல்லாம் வெண்டுறை என்பது வாய்ப்பியம் என்பர் யாப்பருங்கல விருத்தி 
நூலார் . 
வேறுபடப் பெறூஉம் என்றிருக்கலாம் போலும். விரவுறுப்புடையது , இல்லது 
என இசைநூலுள் வருவதாகப் பிற்கூறப்படுதல் நோக்குக . ஈண்டுக் கூறிய 
செய்யுள் கலிவெண்பாட்டு . 


3 . 


522 


செய்யுளியல் 


இ - ள் : தரவும் போக்கும் பாட்டிடை மிடைந்தும் என் 
பது , தரவிற்கும் போக்கிற்கும் இடையின்றிப் பாட்டாகிப் 
பயின்றுவருதலும் என்றவாறு ; எனவே , தரவும் போக்கும் முன் 
னர் ஓதியவகையானே முன்னும் பின்னும் நிற்குமென்பதூஉம் , 
சுரிதகமாயின் வெள்ளையும் அகவலுமாய்ப் பாவோடு வந்து 
ழிப்போலத் தனிச்சொற் பெற்றும் பெறாதும் வருமென்பது 
உங் கொள்க . தரவும் போக்கும் எனப் பாட்டிறுதி நின்ற போக் 
கினை முன்வைத்தான் அவை ஓரினத்தவாகலின் ; என்னை ? தர 
விறுதி , சீரான் இறுமாறுபோல் வெள்ளைச் சுரிதகவிறுதியும் 
ஒரோவழிச் சீரானே இறுதலின் . அது , 

தாதுதேர் வண்டின் கிளைபாடத் தை இய 
கோதை பரிபாடக் காண்கும் . 

( கலி . 80 ) 


என நான்கசையானுமின்றித் தேமாவானிற்றது . 

இனி , பாட்டினைப் போக்கின்பின் வைத்ததனாற் போக்குப் 
போல நாற்சீரான் இறுவனவும் அப்பாட்டுள் சிறுபான்மை 
யென்பது ; அது , 

காந்தாங்கே யின்னாநோய் செய்யுமற் றிஃதோ 
பரந்த சுணங்கிற் பணைத்தோளாள் பண்பு . 

( கலி . 141 ) 


என்றாற்போலவரும் . இங்ஙனம் வைப்பவே , வருகின்ற ஐஞ் 
சீரடுக்கலும் ஆறுமெய் பெறுதலும் அவற்றுக்கன்றி ஏலாவா 
யின; அல்லதூஉம் , இதனை இறுதிவைத்தான் இதனோடொக்கு 
மென முற்கூறப்படுங் கொச்சகம் , தரவும் போக்குமின்றிப் பாட்டு 
மிடைந்தேவருமென்பது இவ்வதிகாரத்தாற் கோடற் கென்பது . 
அது முன்னர்க் காட்டுதும் . 

ஐஞ்சீரடுக்கியுமென்பது , வேறு நின்றதொரு சீரினை அள 
வடியுடன் அடுக்கிச் சொல்ல ஐஞ்சீராகியும் என்றவாறு , ஆறு 
மெய்பெற்றும் என்பது , அவ்வாறே இருசீரடுக்க ஆறுசீர் பெற் 
றும் என்றவாறு ; மெய் என்றதனான் அடுக்குஞ்சீர் முதலும் 
இறுதியும் வருமென்பது கொள்க . 


1 . 


இடையின்றி என்பது இடையன என்று ஏட்டுப்பிரதியிற் காணப்படு 
கின்றது . அதுவே பொருத்தமாகும் . நச்சினார்க்கினியரும் இடையன என்றே 
கூறுதல் காண்க . 


523 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


வெண்பா இயலான் வெளிப்படத் தோன்றுமென்பது 
வெண்பாவென்னும் உறுப்பினியற்கை சிதையாமற் பொருள் 
புலப்படத் தோன்றும் என்றவாறு . 

இயற்கை சிதையாமல் தோன்றுமெனவே கட்டளையும் 
கட்டளையல்லதும் எனப்பட்ட வெண்பாவிலக்கணம் இரண் 
டுஞ் சிதையாமை வருமென்றானாம் ; தரவும் போக்குமென 
நின்ற உம்மை , எண்ணும்மை . பாட்டிடை மிடைந்து என்பது 
முதலாக வந்த உம்மை மூன்றும் இறந்தது தழீஇய எச்சவும்மை . 
என்னை ? மேற்கூறிய தனிநிலை வெண்பாட்டேயன்றித் தரவுறுப் 
பாகவும் என்றமையின் . இவ்வாறன்றி , அவ்வனைத்தும் எண் 
ணும்மை கொள்ளின் உறுப்பினையே எண்ணல் வேண்டும் ; 
அல்லாக்கால் , வினையொடு பெயரெண்ணின் அதன் உறுப் 
பினையே எண்ணினானாகலானென்பது ; அல்லதூஉம் , தரவும் 
போக்கும் முதல் வந்தும் இறுதிவந்துமென அவையும் தம் 
வினையான் எண்ணவும் படுமன்றோவென மறுக்க. அவற்றுக்குச் 
செய்யுள் கூறுங்கால் , தரவும் போக்கும் பாட்டிடை மிடைந்து 
தோன்றும் ; அதுவே ஐஞ்சீரடுக்குப் பெற்ற தொன்றும் , அறு 
சீரடுக்குப் பெற்றதொன்றும் , அவையிரண்டும் உடன் பெற்ற 
தொன்று மென்றும் இங்ஙனம் விகற்பித்துக் கூறப்படுமென்பது . 


1. 


தரவுறுப்பாகப் பாட்டிடைமிடைந்தும் என்றிருப்பது நலம் . தரவுறுப்பாக 
வென்றுமிருக்கலாம் . அல்லது இறந்தது தழீஇய எச்ச உம்மைக்கு விளக்க 


மின்றாம் . 


2 . 


3 . 


4 . 


அவ்வனைத்தும் என்றது தரவும் போக்கும் என்பவற்றிலுள்ள உம்மை 
களையுஞ் சேர்த்து எண்ணும்மை கொள்ளின் என்றபடி . 
எண்ணினானாகலான் என்பது எண்ணினானல்லனாகலான் என்று இருத்தல் 
வேண்டும் . என்னை ? மறுத்துக் கூறலின் . பெயரும் பெயரு மெண்ணினன்றிப் 
பெயரும் வினையு மெண்ணின் அப்பாவின் உறுப்பினை எண்ணினானல்ல 
னாய் முடியுமென்றபடி . 
தரவு முதல் வந்தும் போக்கு இறுதி வந்தும் பாட்டு இடைமிடைந்தும் என்று 
வினைகொடுத்து ஆசிரியர் சூத்திரிக்கலாம் என்றபடி . 
மிடைந்து தோன்றும் என்பது மிடைந்ததென்றும் என்றிருப்பதுவே பொருத்தம் . 
மேல் உதாரணம் நோக்கித் தெளிக . 
தோன்றுமென்றும் என்பது தொன்றும் என்று என்றிருத்தல் வேண்டும் . 
முன்னுள்ள ஒன்றும் என்பன என்றும் என்று மிருக்கலாம் . பவானந்தம் பிள்ளை 
பதிப்பில் ஒன்றும் என்பன என்றும் என்றும் , தோன்றும் என்பது தோன்று 
வதென்றுங் காணப்படுகின்றது . அப்படியுமிருக்கலாம் . 


5 . 


6 . 


524 


செய்யுளியல் 


அவை கட்டளை வெண்பாவான் வருதலும் ஒழிந்த வெண்பாவான் 
வருதலுமென விகற்பிக்கப்படாவோவெனின், - அவ்விகற்பம் அடிக் 
கல்லது பாவிற்கின்மையானும் ஈண்டுப் பா வேறுபடாமையானும் 
அங்ஙனம் பகுத்ததனாற் பயந்த தென்னையென மறுக்க ; வரலாறு ; 

சான்றவிர் வாழியோ சான்றவி ரென்றும் 
பிறர் நோயுந் தந்நோய்போற் போற்றி யறனறிதல் 
சான்றவர்க் கெல்லாங் கடனானா லிவ்விருந்த 

சான்றீ ருமக்கொன் றறிவுறுப்பேன் மான்ற 
5 துளியிடை மின்னுப்போற் றோன்றி யொருத்தி 

யொளியோ டுருவென்னைக் காட்டி யளியளென் 
னெஞ்சாறு கொண்டா ளதற்கொண்டுந் துஞ்சே 
னணியலங் காவிரைப் பூவோ டெருக்கின் 

பிணையலங் கண்ணி மிலைந்து மணியார்ப்ப 
101 வோங்கிரும் பெண்ணை மடலூர்ந்தென் னெவ்வநோய் 

தாங்குத் றேற்றா விடும்பைக் குயிர்ப்பாக 
வீங்கிழை மாதர் திறத்தொன்று நீங்காது 
பாடுவேன் பாய்மா நிறுத்து ; 

யாமத்து மெல்லையு மெவ்வத் திரையலைப்ப 
15 

மாமேலே னென்று மடல்புணையா நீந்துவேன் 
றேமொழி மாத ருறா அ துறீஇய 
காமக் கடலகப் பட்டு ; 
உய்யா வருநோய்க் குயலாகு மைய 

லுறீ இயா ளீத்தவிம் மா ; 
20 காணுந ரெள்ளக் கலங்கித் தலைவந்தெ 

னாணெழின் முற்றி யுடைத்துள் ளழித்தரு 
மாணிழை மாதரா ளேஎரெனக் காமன 
தானையால் வந்த படை ; 

காமக் கடும்பகையிற் றோன்றினேற் கேம 
25 மெழினுத லீத்தவிம் மா ; 

அகையெரி யானாதென் னாருயி ரெஞ்சும் 
வகையினா லுள்ளஞ் சுடுதரு மன்னோ 
முகையே ரிலங்கெயிற் றின்னகை மாதர் 

தகையாற் றலைக்கொண்ட நெஞ்சு; 
30 அழன் மன்ற காம வருநோய் நிழன்மன்ற 

நேரிழை யீத்தவிம் மா ; 
ஆங்கதை; 
அறிந்தனி ராயிற் சான்றவிர் தான்றவ 

மொரீஇத் துறக்கத்தின் வழீஇ யான்றோ 
35 ருள்ளிடப் பட்ட வரசனைப் பெயர்த்தவ 

ருயர்நிலை யுலக முறீஇ யாங்கென் 

றுயர்நிலை தீர்த்த னுந்தலைக் கடனே . ( கலி . 139 ) 
என்பது , தரவும் போக்கும் பாட்டிடை மிடைந்த கலிவெண் 
பாட்டு ஆசிரியச் சுரிதகத்தான் வந்தது . 


1 . 


அவை என்றது மேற்கூறிய உறுப்பான் வருவன நான்கையும் . 


525 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


இனி, வெள்ளைச் சுரிதகத்தான் வந்தனவும் கண்டு கொள்க . 

கண்டவி ரெல்லாங் கதுமென வந்தாங்கே 
பண்டறியா தீர்போல நோக்குவிர் கொண்டது 
மாவென் றுணர்மின் மடலன்று மற்றிவை 

பூவல்ல பூளை வுழிஞையோ டியாத்த 
5 புனவரை யிட்ட வயங்குதார்ப் பீலி 

பிடியமை நூலொடு பெய்ம்மணி கட்டி 
யடர்பொன் னவிரேய்க்கு மாவிரங் கண்ணி 
நெடியோன் மகனயந்து தந்தாங் கனைய 

வடிய வடிந்த வனப்பினென் னெஞ்ச 
10 மிடிய விடைக்கொள்ளுஞ் சாய லொருத்திக் 

கடியுறை காட்டிய செல்வேன் மடியன்மி 
ளன்னே னொருவனேன் யான் : 
என்னானும் பாடெனிற் பாடவும் வல்லேன் சிறிதாங்கே 

யாடெனி லாடலு மாற்றுகேன் - பாடுகோ 
15 வென்னு ளிடும்பை தணிக்கு மருந்தாக 

நன்னுத லீத்தவிம் மா ; 
திங்க ளரவுறிற் றீர்க்கலா ராயினுந் 
தங்காதல் காட்டுவர் சான்றவ - ரின்சாய 

லொண்டொடி நோய்நோக்கிற் பட்டவென் னெஞ்சநோய் 
20 கண்டுங்கண் ணோடாதிவ் வூர்: 

தாங்காச் சினத்தொடு காட்டி யுயிர்செகுக்கும் 
பாம்பு மவைப்படி லுய்யுமாம் - பூங்கண் 
வணர்ந்தொலி யைம்பாலாள் செய்தவிக் காம 

முணர்ந்து முணராதிவ் வூர் ; 
25 வெஞ்சுழிப் பட்ட மகற்குக் கரைநின்றா 

ரஞ்சலென் றாலு முயிர்ப்புண்டா - மஞ்சீர்ச் 
செறிந்தேர் முறுவலாள் செய்தவிக் காம 
மறிந்து மறியாதிவ் வூர் ; 

ஆங்க , 
30 என்க ணிடும்பை யறீ இயினெ னுங்கட் 

டெருளுற நோக்கித் தெரியுங்கா லின்ன 
மருளுறு நோயொடு மம்ம ரகல 
விருளுறு கூந்தலா ளென்னை 

யருளுறச் செயினுமக் கறனுமா ரதுவே . ( கலி . 140 ) 
என்பது , தரவும் போக்கும் பாட்டிடை மிடைந்த கலிவெண் 
பாட்டு ஆசிரியச் சுரிதகத்தாலிற்றதாகலின் , இதனுள் , 

என்னானும் பாடெனிற் பாடவும் வல்லேன் சிறிதாங்கே 
என்னும் அடி ஐஞ்சீரடுக்கியும் வந்தது ; என்னை ? 

பாடெனிற் பாடவும் வல்லேன் சிறிதாங்கே 

யாடெனி லாடலு மாற்றுகேன் பாடுகோ. 
என்னும் அளவடியிரண்டும் எதுகையாய் அமைந்தவழி என் 
னானும் என வேறுநின்ற சீரொடுங் கூடி ஐஞ்சீரடுக்கினமை 
யின் , இதனுள் ஆங்க எனத் தனிச்சொல் வந்தது . 


526 


செய்யுளியல் 


5 


காராரப் பெய்த 

( கலி . 109 ) 
என்னும் முல்லைப்பாட்டு ஐஞ்சீரடுக்கி வெள்ளைச் சுரிதகத்தா 
னிற்றது . 

அரிதினிற் றோன்றிய யாக்கை புரிபுதாம் 
வேட்டவை செய்தாங்குக் காட்டிமற் றாங்கே 
யறம்பொருளின்பமென் றம்மூன்றி னொன்றன் 
றிறஞ்சேரார் செய்யுந் தொழில்க ளறைந்தன் 
றணிநிலைப் பெண்ணை மடலூர்ந் தொருத்தி 
யணிநலம் பாடி வரற்கு ; 
ஒரொருகா லுள்வழிய ளாகி நிறைமதி 
நீருணிழற்போற் கொளற்கரியள் - போரு 

ளடன்மாமே லாற்றுவே னென்னை மடன்மாமேன் 
10 மன்றம் படர்வித் தவள் ; 

வாழி சான்றீர் , பொய்தீ ருலக மெடுத்த கொடிமிசை 
மையறு மண்டிலம் வேட்டனள் - வையம் 
புரவூக்கு முள்ளத்தே னென்னை யிரவூக்கு 

மின்னா விடும்பை செய் தாள் ; 
15 அம்ம சான்றீர் , கரந்தாங்கே யின்னாநோய் செய்யுமற்றிஃதோ 

பரந்த சுணங்கிற் பணைத்தோளாள் பண்பு; 
இடியுமிழ் வானத் திரவிருள் போழுங் 
கொடிமின்னுக் கொள்வேனென் றன்னள் - வடிநாவின் 

வல்லார்முற் சொல்வல்லே னென்னைப் பிறர் முன்னர்க் 
20 கல்லாமை காட்டி யவள் ; வாழி சான்றீர் ; என்றாங்கே ; 

வருந்தமா வூர்ந்து மறுகின்கட் பாடத் 
திருந்திழைக் கொத்த கிளவிகேட் டாங்கே 

பொருந்தாதார் போர்வல் வழுதிக் கருந்திறை 
25 போலக் கொடுத்தார் தமர் . 

( கலி . 141 ) 
என்பதனுள் , வாழி சான்றீர் , அம்ம சான்றீர் , என ஐஞ்சீரடுக் 
கியாங்கு அடுக்கிச்சொல்ல அறுசீராயின. இதற்கும் ஐஞ்சீர் அடுக் 
கியும் என்றதுபோல , அறுசீரடுக்கியுமென்று அடுக்குதற்றொழில் 
கொள்ளப்படும் , ஈண்டு இரண்டளவடி தொடைப்படச் செய் 
தமையினென்க . இதனுள்ளும் என்றாங்கே என்பது தனிச்சொல் . 

புரிவுண்ட புணர்ச்சியுட் புல்லாரா மாத்திரை 
யருகுவித் தொருவரை யகற்றலிற் றெரிவார்கட் 

செயநின்ற பண்ணினுட் செவிசுவை கொள்ளாது . ( கலி . 142 ) 
என்பதனுள் , 

இனைந்துநொந் தழுதன ணினைந்துநீ டுயிர்த்தனள் . 


1 . 


அடுக்கல் - நாற்சீரோடு அடுக்குதல் . அடுக்குதல் என்றதனால் அது வேறாய் 
நிற்கும் என்பது வெறாய் நிற்கும் என்பது பெறப்படும் . 


527 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


எனவும் , இயற்சீர் நிறையொன்றியும் பா வேறுபடாமையின் 
இதுவும் கலிவெண்பாட்டாயிற்றென்பது கொள்க . 
இங்ஙனம் பா வேறுபடாமையினன்றே , 
உறாஅர்க் குறுநோ யுரைப்பாய் கடலைச் 
செறாஅய் வாழிய நெஞ்சு . 

( குறள் . 1200 ) 
என்பதனை வெண்பா என்பாமாயிற்றென்பது ; இனி , 

எல்லிரா நல்கிய கேள்வ னிவன்மன்ற மெல்ல . ( கலி . 142 ) 
என வெள்ளைச் சுரிதகத்துள் ஐஞ்சீரடியும் வந்தது . வெண்பா 
விற்கு முன்னர் , 

வெண்டளை விரவியு மாசிரியம் விரவியு 
மைஞ்சீ ரடியு முள . 

( 375 ) 
என்றானாகலின் , மேற்கூனெனவும் சொற்சீரெனவுங் கூறப் 
பட்டனவே ஈண்டு ஐஞ்சீரடுக்கியும் ஆறுமெய் பெற்றுங் கூறப் 
பட்டன என வுணர்க . இதற்கு ஐஞ்சீரும் அறுசீறும் விதந்தோ 
தவே , மேற் சிறுபான்மை பொதுவகையாற் கலிக்கு நேரப்பட்ட 
சொற் சீரடி ஒத்தாழிசைக்கும் முற்கூறிய கலிவெண்பாட்டிற்கு 
மாயின் எஞ்ஞான்றும் வாராதென்பதூஉம் , அது தானும் இதற்கு 
வருங்கால் இருசீரின் இகந்து வாராதென்பதூஉங் கூறினானாம் . 
இங்ஙனஞ் சொற்சீரடி விலக்கவே அதற்கினமாகிய முடுகிய 
லடியும் ஒத்தாழிசைக்கு வாராதென்பதாம் . அது வெண்கலிக்கோ 
வெனின் , 
வெண்பா வியலான் வெளிப்படத் தோன்றும் . 

( 466 ) 
எனவே விலக்குண்டதன்றோவென்க. 

இனி, தரவிற்கும் போக்கிற்கும் பாட்டிற்கும் இவ்வளவைத் 
தென்பது அம்போதரங்கத்திற்கு ஓதியவகையாற் கோடுமென்ற 
மையின் அதற்கேற்றவகையான் வருவதன்றி வேறுவேறு வரை 
யறையில் வென்க. பாட்டிடை மிடையின் என்றமையின், ஈண்டுப் 
பாட்டென்றது , கொச்சகத்திற்கேயுரித்தென்பது ; மற்று , 

வெண்டளை தன்றளை யியற்றளை விரவியும் 
வெண்பா வுடையது வெண்கலி யாகும் . 


1 . 


செறா அ அய் என இருமாத்திரை நீண்ட வளபெடையாகக் கொள்வர் 
நச்சினார்க்கினியர் . அங்ஙனங் கொள்ளின் வழுப்படாது . ஆதலின் பேராசிரியர் 
கூற்று ஆராயத்தக்கது . வாழியென் னெஞ்சு எனவும் பாடம் . 
தன்றளை - கலித்தளை . 


2. 


528 


செய்யுளியல் 


எனத் தளை விரவியும் வெண்பாச் சிதையாதவழிக் கலிவெண் 
பாட்டாமென்று ஒரு சூத்திரஞ் செய்யாரோ பலவுறுப்பு வந்த 
வழியும் இது புறனடையாகவெனி , - அற்றன்று , 
வெண்பா வியலான் வெளிப்படத் தோன்றும் . 

( 466 ) 
எனவே இவையெல்லாம் அடங்குதலின் அது வேறு கூறானென் 
பது . இனி, பலவுறுப்பின்றி அவ்வாறு ஒரு பாட்டேவரின் அதனை 
வெண்கலியென்பாரும் உளர் . நூற்றைம்பது கலியுள்ளும் அன்ன 
தோர் கலிவெண்பாட்டின்மையின் அது சான்றோர் செய்யுளொடு 
மாறுகோளாமென மறுக்க, 

மற்று , பாட்டிடை மிடைந்து என்றவழி , பாட்டேனப் 
பட்டது , இடைநிலைப் பாட்டேன்றுமோ கொச்சகமென்றுமோ 
வெனின் , எஞ்ஞான்றுந் தாழம்பட வாராமையின் இடை 
நிலைப் பாட்டேன்னாம் : துள்ளலுஞ் செப்பலுமென்னும் இரு 
வகைக் கொச்சகமும் ஒருங்கு வாராமையிற் கொச்சகமென் 
னாம் . கொச்சகமென்னும் பொதுப்பெயரான் அது கூறாராயினும் , 

வெண்பா வியலான் வெளிப்படத் தோன்றும் . 
என்றதனான் வெள்ளைக் கொச்சகமெனப்படும் அவையென் 
பது ; அஃதேல் , கொச்சகமென்று ஓதுகவெனின் , - அங்ஙனம் ஓதின் 
இது கொச்சகக் கலியாமென்று கருதினுங் கருதற்கவென்பான் 
வாளாதே பாட்டு என்றான் . இதனாலும் பெற்றாம் இது கொச் 
சகக்கலியல்லாமை . 

( 154 ) 


( கொச்சகக் கலிப்பாவி னிலக்கணம் இதுவெனல் ) 
467. பாநிலை வகையே கொச்சகக் கலியென 

நூனவில் புலவர் நுவன்றறைந் தனரே . 
இது , நிறுத்த முறையானே அகநிலைக் கொச்சகக்கலியு 
ணர்த்துகின்றது . பாநிலைவகை என்பது , உம்மைத்தொகை ; பா 


1 . 


2 . 


ஒரு உத்தரம் என்பது , சி.வை. தாமோதரம்பிள்ளை பாடம் . அது பொருத்த 
மில்லை. ஒரு சூத்திரமென்று இருக்க வேண்டும் . 
அவ்வாறு - தளைவிரவி . 
வருஞ் சூத்திரத்தை வேறு பிரித்தற்காக இங்ஙனங்கூறினார் பேராசிரியர் . 
இளம்பூரணர் வருஞ் சூத்திரத்தையும் இதனையும் ஒன்றாக்குவர் . அதுவே 
பொருத்தமாம் . 


3 . 


529 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


நிலையும் வகையுமென விரியும் . பாநிலை யென்பது ,. ஆறாம் வேற் 
றுமைத்தொகை . 

இ - ள் : மேற் பாவினின்ற வகையானே கொச்சக்கலியா 
மென்று நூலாசிரியர் கூறித்துணித்தனர் என்றவாறு . 

அறைதலெனினும் துணித்தலெனினும் ஒக்கும் ; என்னை ? 
துணித்த கரும்பினை , 
அறைக் கரும்பு . 

( பொருந . 193 ) 
என்பவாகலின் . பாநிலை என்றது, யாதனை நோக்கியெனின் , 
இது கொச்சகமாதலான் அதுவும் மேலே ஒருபோகெனக், கூறப் 
பட்ட கொச்சகப் பாநிலையெனக் கொள்க. அதனைத் துணித் 
தனரென்றதனால் , 
தரவின் றாகித் தாழிசை பெற்று . 

( 461 ) 
வருமென்ற கொச்சகத்தினை இதற்கு இயைபின்றாக முன்வைத் 
துச் சேட்படுத்தமையின் அஃதொன்றனையுந் துனித்து மாற்றி 
அல்லாத கொச்சகப்பாவினின்ற வகையான் இவ்வக நிலைக் 
( கொச்சகம் வரும் . பரணிப் ) பாட்டுப் போல அகநிலைக் 
கொச்சகம் வாராவென்றானாம் . ‘ வகை என்றதனான் , அதிகாரத் 
தானின்ற வெண்கலிப்பாவினது பாநிலையும் கொள்ளப்படும் . 
அஃதேல் , அதனைப் பாநிலையென்னாது வகை என்பது 
எற்றுக்கெனிக் , - வெண்கலிப்பா , 

தரவும் போக்கும் பாட்டிடை மிடைந்து 


..... 


.............. 


வெண்பா வியலான் வெளிப்படத் தோன்றும் . 


1 . 


2 . 


பாவிநின்ற என்ற பாடம் பொருத்தமில்லை . பாவினின்ற என்ற பாடமே 
பொருத்தம் . பாநிலை - ஆறாம் வேற்றுமைத் தொகை என்றலின் . மேற்பா 
என்றது கொச்சக ஒரு போகை . சி .வை . தாமோதரம்பிள்ளை பதிப்புப் 
பொருத்தம் . பாநிலை வகை - உம்மைத் தொகையென்று கூறியதற்கேற்பப் 
பத உரை கூறப்படவில்லை . பாவினின்ற நிலைவகை என்றிருப்பது நலம் 
நச்சினார்க்கினியம் நோக்குக . 
கொச்சகப்பாவினின்ற என்ற பாடமே பொருத்தம் . பவானந்தம்பிள்ளை 
பதிப்பு நோக்குக . 
இவ்வக நிலை என்பது இவ்வக நிலைக் கொச்சகம் வரும் என்றிருத்தல் 
வேண்டும் . 
பாட்டுப்போல என்பது , பரணிப்பாட்டுபோல என்றிருத்தல் வேண்டும் . 
நச்சினார்க்கினியருரை நோக்குக . பரணிதரவின்றாகித் தாழிசையான் 
வருவது . அது துணிக்கப்பட்டது . 


3 . 


4. 


530 


செய்யுளியல் 


என்றதனான் வெண்பாவிற் சிதையாது வருமென்று உறுத்துக் 
கூறினானென்பது ; எனவே , பாவொழிந்த உறுப்பெல்லாம் பொரு 
ணுதலாது வெளிப்படத் தோன்றுங் கலிவெண்பாட்டின் உறுப்பு 
வகையான் வருதலும் உடைத்தென்றவாறு . அங்ஙனம் வருங்கால் 
இடைநின்ற கொச்சகங்களை , 

ஐஞ்சீ ரடுக்கலும் . 
என்ற கலிவெண்பாவிற்கு ஓதியவாறே கொள்க . 

மற்று , நூலறி புலவர் என வேண்டிய தென்னையெனின் , 
தரவு இணைந்து வாராது யாப்பின் வேறுபட்டு ஒரு தரவே 
கொச்சகமாதலும் , தரவிணைந்தவழிச் சுரிதகம் பெறுதலும் , 
அவை தனிச் சொல்லுஞ் சுரிதகமும் உடன் பெறுதலுமெல்லாம் , 
யாப்பின் வேறுபட்டன என்றலும் , ஒத்தாழிசை மூன்றடுக் 
கினும் அவற்றினை வேறுபாடறிந்து கொச்சகமெனக் கோட 
லும் , தேவபாணியாகாதவழிக் காமப்பொருளே பற்றி வாராது , 
அறம்பொருளின்பம் வீடென்னும் நான்கும் பற்றிப் பொருள் 
வேறுபட வருதலும் , பா வேறுபட வருதலும் ( பற்றிக் ) கொச்சகக் 
கலியென்று உணர்வோர் நூலறிபுலவரெனவும் அல்லாதது 
புலனாகாதெனவுமெல்லா மறிவித்தற்கு , - 

நூலறி புலவர் நுவன்றறைந் தனர் . 


என்றானென்பது . எனவே , கொச்சகக்கலியுள் ஒருசாரனவற்றை 
இனமென்று வேண்டுவாருளராயின் " அவை அவ்வப் பாவின் 


1. வெண்பாவியலின் என்றிருப்பது நலம் 
2 . உறுத்தல் - வலியுறுத்தல் . 
3 . பா - கொச்சகப்பா . 
4 . வெளிப்பட - பொருள் வெளிப்பட . 
5. உடைத்து என்பதற் கெழுவாய் கொச்சகக்கலி. 
6 . காமம் - இச்சை. 
7. பற்றி என்பது வேண்டியதில்லை . முன் வந்த பற்றி மீட்டுஞ் சேர்க்கப்பட்டது . 
8. அல்லாதது - அல்லாதார்க்கு அது என்றிருத்தல் வேண்டும் . 
9 . பாவினம் . 
10. அவை - அவர் இனமாகவேண்டுவன . அவ்வப்பா என்பது இனஞ்சார்த்தும் 

வெண்பா முதலிய அவ்வப்பாக்களை . 


531 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


இனங்கட்கு இவ்வகையே கொச்சகமென வேறுபடுமென்றவா 
றாயிற்று . 
உதாரணம் : 
செவ்விய தீவிய சொல்லி யவற்றொடு 


............. 


........ 


( கலி . 19 ) 


மகனல்லை மன்ற வினி . 
எனவும், 

செல்லினிச் சென்று நீ செய்யும் வினைமுற்றி 


......... 


........ 


அவலம் படுதலு முண்டு . 

( கலி . 19 ) 
எனவும் , தரவிரண்டு அடுக்குதலின் தரவிணைக் கொச்சக 
மெனப்படும் . இது நூற்றைம்பது கலியுளொன்றாகலின் வெண் 
பாவாகியுந் தனித்து வரும் . வருங்காற் கலிவெண்பாட்டென்றா 
யிற்று . ஒருபொருணுதலி இவ்வாறு வரினும் இஃதொக்கும் . 
இது தாழிசையோடு கோடாத் தரவாகலின் வெண்பாவாகியும் 
வந்தது . 

மாமலர் முண்டகந் தில்லையோ டொருங்குடன் 


.......... 


......... 


சென்றனை களைமோ பூண்கநின் றேரே . 

( கலி . 133 ) 
என்பது , தனிச்சொல்லின்றி ஆசிரியச் சுரிதகம் பெற்ற தர விணைக் 
கொச்சகம் . 

மின்னொளி ரவீரற லிடைபோழும் பெயலேபோல் 


.... 


........... 


........... 


யேழைத் தன்மையோ வில்லை தோழி . 

( கலி . 55 ) 
இது , தனிசொல்லும் ஆசிரியச் சுரிதகமும் பெற்ற தர விணைக் 
கொச்சகம் . இனி , பல அடுக்கிய பொருடொடராய் வருந்தரவு 
கொச்சகங்களும் , பொருட்டொடர் நிலையுள் அறம் பொரு 
ளின்பம் விராய்வருந் தரவுகொச்சகங்களும் வந்தவழிக் கண்டு 
கொள்க . 


1 . 


2 . 


நச்சினார்க்கினியரும் கொச்சகம் எனல் வேண்டும் . ஆதலின் அது பொருந் 
தாது என்பர் . 
கோடா - கொள்ளாத . 
அடுக்கி என்றிருத்தல் வேண்டும் . 
பொருட்டொடர் நிலையுள் - அப் பொருட்டொடர் நிலையுள் என்றிருத்தல் 
வேண்டும் . அவை சிந்தாமணிபோல்வன. நச்சனார்க்கினியம் நோக்குக. 


3 . 


4. 


532 


செய்யுளியல் 


வெல்புகழ் மன்னவன் விளங்கிய வொழுக்கத்தான் . ( கலி . 118 ) 
இது , தரவுந் தாழிசையும் போக்கும் முறையானே வந்ததா 
யினும் , 

அடைநிலைக் கிளவி தாழிசைப் பின்னர் 

நடைநவின் றொழுகு மாங்கென் கிளவி . 
என்னும் இலக்கணஞ் சிதையத் தாழிசைகடோறுஞ் சொற்சீர் 
பல வருதலான் ஒத்தாழிசையெனப்படாது அதன் வகைத்தாய் 
எண்ணிடையிட்டுச் சின்னங் குன்றிய கொச்சக மென்பதூஉமா 


யிற்று . 


அருடீர்ந்த காட்சியா றைநோக்கா னயஞ்செய்யான் . (கலி . 120 ) 
நயனும் வாய்மையும் நன்னர் நடுவும் . 

( கலி .130 ) 
என அடக்கியலின்றி அடிநிமிர்ந்தொழுகியதுபோலுங் கொச்சகம் 
வருங்கால் ஒத்தாழிசையும் வண்ணகமும்போலத் தனிச்சொற் 
பெற்றும் பெறாதும் வரும் . நெய்தற்றிணைப் பாட்டுக்கும் 
இஃதொக்கும் . அது வருமாறு : 

கொடியவுங் கோட்டவு நீரின்றி நிறம்பெறப் 

பொடியழற் புறந்தந்த பூவாப்பூம் பொலங்கோதை . ( 54 ) 
என்னுங் கலியுள் , அதனான் எனத் தனிச்சொற் பெற்று அடக் 
கியலில்லாச் சுரிதகத்தோடு அடிநிமிர்ந்தொழுகிற்று . 

பான்மருண் மருப்பி னுரல்புரை பாவடி 


.... 


..... 


4 .......... 


III. 


.. 


அமைக்கவின் கொண்ட தோளிணை மறந்தே . ( கலி . 21 ) 
என்னுங் கலிப்பாட்டுத் தனிச்சொல்லும் அடக்கியலுமின்றிச் 
சுரிதகம் பெற்று அடிநிமிர்ந்தொழுகிற்று . 

எஃகிடை தொட்ட கார்க் கவின் பெற்ற வைம்பால் போல் . ( கலி . 32 ) 
என்னும் பாலைப்பாட்டும் , 

அகன்ஞாலம் விளைக்குந்தன் பல்கதிர் வாயாக . ( கலி . 119 ) 
என்னும் நெய்தற்றிணைப்பாட்டும் அங்ஙனமாமாறு கண்டு 
கொள்க . 

இனி, யாப்பின் வேறுபட்ட கொச்சகவொருபோகோடொப் 
பனவற்றுட் சில வருமாறு : 


1 . 


எண் - அம்போதரங்கம் , சின்னம் - ஒருசீராய் வரும் அம்போதரங்க உறுப்பு . 
நெய்தற்றிணைப்பாட்டு என்றது நெய்தற்கலியை . 
யாப்பு - செய்யுள் . 


3 . 


533 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


மன்று பார்த்து , நின்றுதாயைக் 

கன்று பார்க்கு , மின்றும் வாரார் . 
என்பது இருசீர் நான்கடித் தரவு கொச்சகம் . 

தஞ்சொல் வாய்மை தேற்றி 
யஞ்ச லோம்பென் றகன்ற 
வஞ்சர் வாரா ராயி 

னெஞ்ச நில்லா தேதான் . 
என்பது முச்சீர் நான்கடித் தரவு கொச்சகம் . 

நீரலர் தூற்றத் துயிலா நெடுங்கங்குல் 
வாரல ராகி யவரோ வலித்தமைந்தா 
ராரலார் நாரைகா ளன்றில்கா ளன்னங்கா 

ளூரலர் தூற்றயா னுள்ள முகுவேனோ . 
என்பது , நாற்சீர் நான்கடித் தரவு கொச்சகம் . 

* கன்னி ஞாழல் கமழ்பூங் கானல் யான்கண்ட 
பொன்னங் கொடியை யீன்றோ ரில்லை போலுமான் 
மன்னன் காக்கு மண்மேற் கூற்றம் வரவஞ்சி 

யின்ன தொன்று படைத்த தாயி னெவன்செய்கோ . 
இஃது , ஐஞ்சீர் நான்கடித் தரவு கொச்சகம் . 

இனி , கோவையாக்கி எழுத்தெண்ணி அளவியற்படுத்துச் 
செப்பினும் அவையேயாம் . 

" காண்பா னவாவினாற் காதலன் காதலிபின் னடவா நிற்ப 
நாண்பால ளாதலா னன்னுதல் கேள்வன்பின் னடவா நிற்ப 
வாண்பான்மை குன்றா வயிவே லவன்றனக்கு மஞ்சொ லாட்கும் 

பாண்பால வண்டினமும் பாட வருஞ்சுரமும் பதிபோன் றன்றே . 
என்பது, அறுசீர் நாலடித் தரவு கொச்சகம் . பிறவும் அன்ன . 

இலங்கொளி வெண்மருப்பி னிட்டகை தூங்கவோ ரேந்தல் யானை 
கலங்கஞ ரெய்திக் கதூஉங் கவளங் கடைவாய் சோரச் 

சிலம்பொழி குன்றென நின்றது செய்வ தெவன்கொ லன்னாய் . 
இஃது , அறுசீர் மூன்றடித் தரவு கொச்சகம் . 


1 . 


2 . 


3 . 


இருசீர் நான்கடி முதலியவற்றை இனமென்பர் யாப்பருங்கல நூலார் . அவர் 
இதனை வஞ்சித்துறை என்பர் . 
வஞ்சி விருத்தம் என்பர் யாப்பருங்கல நூலார் , 
கலிவிருத்தம் . 
கலித்துறை 
இது கட்டளைக் கலித்துறை . 
ஆசிரியவிருத்தம் . 
ஆசிரியத் தாழிசை. 


4. 


5 . 


6 . 


7 . 


534 


செய்யுளியல் 


தண்ணந் துறைவன் றார்மேற் போன 
வண்ண வண்டு வாரா தற்றே 
வண்ண வண்டு வாரா தாயிற் 

கண்ணீர் நில்லா தேகாண் . 
என்பது , நான்காசிரியவடியுள் இறுதியடி முச்சீரான் வந்து 
யாப்பு வேறுபட்டது . 

நிணங்கொள் புலாலுணங்க னின்றுபுள் ளோப்புத றலைக்கீடாகக் 
கணங்கொள் வண்டார்த் துலாங்கன்னி நறுஞாழல் கையி னேந்தி 
மணங்கமழ் பூங்கானன் மன்னிமற் றாண்டோ 
ரணங்குறையு மென்ப தறியே னறிவேனே லடையேன் மன்னோ . 

( சிலப் . கானல் . 9 ) 
என்பது , இடையடி குறைந்து வந்தது . இஃது , 

அறுசீரடியே யாசிரியத் தளையொடு 
நெறிபெற்று வரூஉ நேரடி முன்னே . 

( 374 ) 
என்றோதப்பட்டதாயினும் பா மயங்கிவரும் பகுதிபற்றி வேறு 
கூறப்பட்டது . 

" புன்னை நீழனின்றார் யார்கொ 

லன்னை காணின் வாழாள் தோழி . 
எனவும் , 

மல்ல லூர விவ்வி லன்றாற் 

பல்பூங் கோதை யில் . 
எனவும் இவை இரண்டடியான் ஈற்றடி குறையாதுங் குறைந்தும் 
வந்தன. இன்னும் மேற்கூறிய கொச்சகவொரு போகின் பகுதியுள் 
ஒழிந்தனவும் இவ்வாற்றான் வருவனவெல்லாம் வந்த வழிக் 
கண்டுகொள்க . 

இனி, வகை என்றதனான் வெண்கலியுறுப்பு நிலையொத் 
துப் பா வேறுபடுங் கொச்சகம் வருமாறு : 

ஒன்று , இரப்பான் போ லெளிவந்துஞ் சொல்லு முலகம் 
புரப்பான் போல்வதோர் மதுகையு முடையன் 


-IIII 


.... 


மற்றவன் மேஎவழி மேவாய் நெஞ்சே. 

( கலி . 47 ) 
என்பது , தரவும் கொச்சகமும் சுரிதகமும் முறையானே வந்து 
ஆசிரியச் சுரிதகத்தான் இற்றது . இதனுள் ஒன்று எனவும் , 


1 . 


2 . 


3 . 


ஆசிரிய இணைக்குறட்டுறை . 
ஆரியத்துறை . 

ஓசை . 
வெண்செந்துறை . 
குறட்டாழிசை. 


4. 
5. 


5351 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


அவனை எனவும் சொற்சீருந் தனிச்சொல்லும் வந்தன. இப் 
பாட்டு மூன்றனுள் ஒன்று ஓரடிமிக்கு மற்றைய நான்கடியாயே 
வருதலின் மூன்றும் ஒருபொருண்மேல் வரினும் நூலறிபுலவ 
ரான் ஒத்தாழிசையெனப்படாக் கொச்சகமாயிற்று . பிறவும் இன் 
னோரன்னவற்றாற் கலியொடு இதனிடை வேறுபாடு தெரிந்து 
உணரப்படும் , அஃதறியாதார்க்கு ஒன்றுபோலக் காட்டினு 
மென்பது . 

வேனி லுழந்த வறிதுயங் கோய்களிறு 


............ 


....... 


............... 


முன்னிய தேஎத்து முயன்றுசெய் பொருளே . 

( கலி . 7 ) 
என்னும் பாட்டு , தரவும் போக்கும் பாட்டிடை மிடைந்து ஐஞ் 
சீரடுக்கி வந்தது . இதனுள் தரவடி நான்கும் வெண்பாவாயினும் 
அச்செய்யுண் முழுதும் வெண்பாவன்மையிற் கொச்சகமா 
யிற்று . இனி, அறுசீரான் வருவனவும் வந்தவழிக் கண்டுகொள்க . 
காமர் கடும்புனல் கலந்தெம்மோ டாடுவாள் . 

( கலி . 39 ) 
என்னுங் கொச்சகக்கலியுள் , 

ஏன லிதணத் தகிற்புகை யுண்டியங்கும் 
வானூர் மதியம் வரைசேரி னவ்வரைத் 
தேனி னிறாலென வேணி யிழைத்திருக்குங் 

கானக நாடன் மகன் . 
என இடைநின்ற கொச்சகம் ஈற்றடி குறைந்தது . 

புனவேங்கைத் தாதுறைக்கும் பொன்னறை முன்றி 
னனவிற் புணர்ச்சி நடக்குமா மன்றோ 
நனவிற் புணர்ச்சி நடக்கலு மாங்கே 

கனவிற் புணர்ச்சி கடிதுமா மன்றோ . 
எனக் கொச்சகம் ஈற்றடி குறையாது வந்தது . இவை இரண்டும் 
வெண்பா . இதனுள் ஒழிந்த பா மயங்கியவாறு கண்டு கொள்க. 

கொடுமிட னாஞ்சிலான் றார்போன் மராத்து . ( கலி . 36 ) 
என்னும் பாட்டினுள் , 

பாஅய்ப் பாஅய் பசந்தன்று நுதல் 

சாஅய்ச் சாஅய் நெகிழ்ந்தன தோள் . 
என முட்டடியின்றிக் குறைவுசீர்த்தாகிய சொற்சீரடி வந்தது . 

மலிதிரை யூர்ந்துதன் மண்கடல் வௌவலின் . ( முல் . 104 ) 
என்னும் முல்லைப்பாட்டினுள் , 


1 . 


ஒழிந்தபா - ஆசிரியம் முதலியன . 


536 


செய்யுளியல் 


இரிபெழு பதிர்பதிர் பிகந்துடன் பலர்நீங்க 
வரிபரி பிறுபிறுபு குடர்சோரக் குத்தித்தன் 
கோடழியக் கொண்டானை யாட்டித் திரிபுழக்கும் 

வாடா வெகுளி யெழிலேறு கண்டை . 
எனவும், 

தாளெழு துணிபிணி யிசைதவிர் பின்றித் தலைசென்று . 
எனவும் முடுகியலடி வந்தது . 

இவற்றுளெல்லாஞ் சொற்சீரடி வந்தன . ஒழிந்த கொச்சகப் 
பகுதியும் இவ்வாறே வந்தவழிக் கண்டு கொள்க. 

னி , தரவும் போக்குமின்றிக் கொச்சகம் பல தொடர்ந் 
திற்றது வருமாறு : 

காலவை , சுடுபொன் வளைஇய வீரமை சுற்றொடு , ( கலி . 85 ) 
என்னும் மருதக்கலி உறழ்பொருட்டன்மையிற் கொச்சகக் கலி 
யாயிற்று . இவையெல்லாம் பாநிலையெனப்பட்ட கொச்சகமா 
மெனின் , - அற்றன்று ; 
அம்போ தரங்க மறுபதிற் றடித்து . 

( 463 ) 
என்றவழி , அளவை முற்கூறிய மயக்கினான் இனியெல்லாந் தன் 
னளவெனப்படுமென்று புகுந்தமையின் . இதற்குக் கொச்சக 
வொருபோகின் அளவை கொள்ளப்படாது , பாநிலைவகைத் 
தென்னாமையின் ; பிறவும் அன்ன. 

இனி , கலிவெண்பாட்டெனக் கூறிய உறுப்புடைக் கலி 
வெண்பாட்டும் , ஈண்டுப் பாநிலையெனப்பட்ட கொச்சகப் 
பகுதியுமென இரண்டுங் கொச்சகவுறுப்புடைமையிற் கொச்சகக் 
கலியென ஒன்றேயாமென மேலைச் சூத்திரத்தோடு இதனை 
ஒன்றாக வகுப்ப ; அற்றன்று ; மேல் ஒருபொருள் கரவாது வெளிப் 
படத் தோன்றின் ஒரு பொருணுதலியதுபோலக் கலிவெண் 
பாட்டாகாமைக்கும் வாளாது கலிப்பாவாதற்கும் காரணமென்னை 


D 


1. 


2 . 


உறழ்பொருட்டு அன்மையின் எனப்பிரிக்க . 
ஒன்றர்கவகுப்பவர் - இளம்பூரணர் . அதுவே பொருத்தம் . 
கலிவெண்பாட்டாதற்கம் வாளாது கலிப்பாவாகாமைக்கும் என்றிருத்தல் 
வேண்டும் . என்னை ? பின்வரும் விடைக்கியையாமையின் . அல்லது சிலவரி 
என்னையெனின் என்பதன்பின் விடுபட்டிருத்தல் வேண்டும் . 


3 . 


537 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


யெனின் , - பிறிது மொருபொருள் கூறுவது கலிவெண் பாட்டென் 
றதற்கு இடையின்றியே , 

வெண்பா வியலான் வெளிப்படத் தோன்றும் . 
கரந்தபொருட்டன்று இது என்றமையின் இதுவும் வெண்கலி 
யாம் ; அல்லதூஉம் , 

வெண்பா வியலான் வெளிப்படத் தோன்றும் . 
என வேறொரு பாவினை உறுப்பாகக் கூறுதன் மற்றொரு 
பாவிற்கு ஏதுவாகக் கூறுதலாமோவென மறுக்க . ஒரு பொரு 
ணுதலிய வெண்பாட் டாயின் , “ ஒத்தாழிசைக்கலி கலிவெண் 
பாட்டென மற்றையவற்றோடு ஒத்த பரப்புடையதுபோல உட 
னோதானாகலின் இதுவும் அவ்வாறு பரப்புடைத்தாகல் 
வேண்டுமாகலானும் அஃதமையாதென்பது . இங்ஙனம் மயங்கு 
வாரை நோக்கியன்றே நூனவின்றோர்க்கே இவ் வேறுபாடு 
ணரலாவதென்று ஆசிரியன் ஓதுவானாயிற்றென்பது . " 

மற்றிதற்கு அளவை கொள்ளுமாறென்னை, மேற் கொச்சக 
வொருபோகின் அளவு இன்னதென்றிலனாலெனின் , - அற்றன்று ; 
வண்ணகத்திற்கு ஓதிய உறுப்பு அமையவராமையின் அது 
கொச்சகமேயாமெனவும் , எண்ணுஞ் சின்னமும் இழந்ததே 
பற்றி அதுவும் ஒருபோகேயாமெனவும் , 


1 . கரந்த - மறைந்த . 
2 . இது - வெளிப்படத் தோன்றும் என்ற இது . 
3 . வேறொருபா - வெண்ா . 
4 . மற்றொருபா - கலிப்பா . 
5. ஆயின் ஓதான் என இயைக்க . 
6. மற்றைய என்றது அச் சூத்திரத்தோதிய ஏனைய கலிகளை . 
7 . இது என்றது கலிவெண்பாடடை . உறுப்புடைக் கலிவெண்பாட்டாயின் 

ஒத்தாழிசைக்கலி முதலிய மற்றையவற்றோடு ஒத்த பரப்புடைத்தாம் 

என்பது கருத்தாகும் . 
8. யாப்பு என்ற முற்பாடம் பொருத்தமில்லை . 
9 . கொச்சகமென்றது - கொச்சகவொரு போகை . அமைய வாராததென்றது 

தரவின்றாகித் தாழிசை பெறுதலும் தாழிசையின்றித் தரவுடைத் தாதலும் 
முதலியன பெற்று அமையவாராமையை . இவை வண்ணகத்துக்குரிய உறுப் 

பிழத்தலின் கொச்சக வொருபோகாயின. 
10. அது - எண்ணுஞ் சின்னமு மிழந்தது . 


538 


செய்யுளியல் 


அடக்கிய லின்றி அடிநிமிர்ந் தோடியது . 
வெண்பாவும் ஆசிரியமுமாகி இறுதலின் அடக்கியலில்லாச் சுரி 
தகம் பெற்றுத் தரவுபோல வருமெனவும் , இவ்வாறன்றி ஒப் 
பழிய வருமெனவும் மேற்கூறினானன்றே ? அங்ஙனங் கூறவே , அவ் 
வுறுப்புக்கள் அவ்வவ்வளவினவென்பதூஉம் , அவற்றிற் சிறிய 
வேறுபட்டு வருமென்பதூஉம் , அங்ஙனம் வேறுபடுங்கால் அடி 
நிமிர்ந்தோடியதன் இழிந்தவெல்லையின் ஒன்றிற்றென்பதூஉம் 
தெரித்தானாம் ; என்னை ? அடி நிமிர்ந்தோடியதற்கு இழிந்த 
எல்லை பத்து அடியென்றமையின் . 

இனி , அடிநிமிர்ந்தோடியது ஒவ்வாமையின் அதற்கு அளவை 
இத்துணையென் 

எறு , 
ஒருபான் சிறுமை யிரட்டியத னுயர்பு. 

( 462 ) 
என விதந்தோதினான் . இங்ஙனம் பல்வேறு வகைப்பட்ட அள 
வின் வேறுபட்டவற்றையும் யாப்பின் வேறுபட்டு வருமென் 
றான் ; எனவே , ஈரடியானே தாழிசைக் கொச்சகம் வருமென 
வும் , அடிநிமிர்ந்தோடியதன் சிற்றெல்லையாகிய பத்தடியளவும் 
பாவைப்பாடலும் அம்மனைப் பாடலும்போலுந் தரவு கொச் 
சகம் வருமெனவும் , அவையும் இரண்டடியின் இழியவெனவும் , 
எண்ணிடை யிட்டுச் சின்னங் குன்றியது . 

( 461 ) 
வேறுபட்டு ஏழடியும் ஐந்தடியுமாகித் தரவு வரினும் வருமென 
வும் , எட்டடிப்பாகமாகிய நான்கடியின் உயரா தாழிசை யெனவும் , 
எல்லாம் ஆண்டே கொள்ளப்படுமாகலின் அவற்றுக்கு அளவை 
கூறியதில்னென்று கடா வருவதென்னையென மறுக்க . அஃதேல் , 
தாழிசைக் கொச்சகமாகிய பரணிச் செய்யுளும் தரவுகொச்சக 
மாகிய தொடர்நிலைச் செய்யுளும் முழுவதும் ஒன்றாக நோக்கியக் 
கால் உயர்ந்த எல்லை கூறாரோவெனின் , - அஃது அடி வரையறை 


1 . 


2 . 


ஒப்பழிய வருவன என்றது , யாப்பினும் பொருளினும் வேற்றுமையுடை 
யனவற்றை . 
அவ்வவ்வளவு - வண்ணகத்திற் கோதிய அந்த அந்த உறுப்பளவு . 
பாவை - திருவெம்பாவை . 
அம்மனை - அம்மானை . 
வரையறையின் - வரையறையின் கண் . வரையறையினால் எனினுமாம் . 


3 . 


4. 


5. 


539 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


யின் ஒரு செய்யுளாக்கியே அளவை கூறினான் , அவை கொச்சக 
மாயினுந் தரவு கொச்சகமெனப் பெயர் பெறுதலாயினமையி 
னென்பது ; அஃதேல் , அகநிலைக் கொச்சகத்திற்கும் அவையே 
அளவாம் பிறவெனின் , - அற்றன்று ; 

அம்போ தரங்க மறுபதிற் றடித்து . 
என்றவழி , அளவை முற்கூறிய மயக்கினான் இனிக் கூறும் 
உறுப்புடைக் கலிப்பாவிற்கெல்லாம் அதனளவெனப்படுமென்று 
புகுந்தமையின் இதற்குக் கொச்சகவொருபோகின் அளவை 
கொள்ளப்படாது ; பாநிலைவகைத்தென்னாமையின் இவற் 
றைத் தொகைநிலையளவின் அடியுடையவென்பது , 
தொகுநிலை யளவி னடியில . 

( 472 ) 
என்புழிச் சொல்லுதும் . அஃதேல் , ‘பாநிலைவகையே கொச்சகக் 
கலி என்றவழி , கொச்சகவொருபோகொடு ஒப்பது அளவொழித் 
தேயென்பதும் வரைந்தோதுகவெனின் , - ஒருவழியொப்பனவும் 
உளவாகலின் அங்ஙனங் கூறினானென்பது . அவை இரண்டடி 
முதலாகப் பத்தடியளவும் வருவன தரவு கொச்சகமென மேற் 
காட்டிய செய்யுளுட் காணப்படும் . 

( 155 ) 


( உறழ்கலியினிலக்கணம் இதுவெனல் ) 
468. கூற்று மாற்றமு மிடையிடை மிடைந்தும் 

போக்கின் றாக லுறழ்கலிக் கியல்பே . 
இது , முறையானே உறழ்கலியுணர்த்துதல் நுதலிற்று . 

-ள் : ஒருவர் ஒன்று கூறுதற்கு மறுமாற்றம் மற்றொரு 
வர் கூறிச்சென்று பின்னர் நின்றது உறழ்கலி என்றவாறு . 


- 


1 . 


2. 


3 . 


ஒரு செய்யுள் ஆக்கி - ஒவ்வொரு செய்யுளாக வைத்தே . ஏனெனின் தரவு 
என்னும் உறுப்புப்பற்றி . தரவுக்குரிய அளவு பற்றி ஒவ்வொரு செய்யுளாகவே 
கூறுவர் என்றபடி . ஒரு என்பது ஒவ்வொரு என்றிருந்திருத்தல் வேண்டும் . 
பெறுதலாயின் என்பது S. கனகசபாபதிப்பிள்ளை பதிப்பிற் பாடம் . அது 
பொருத்தமில்லை. 
அகநிலைக் கொச்சகம் என்றது , இச்சூத்திரத்தாற் சொல்லிய கொச்சகத்தை . 
அதனளவு - அம்போதரங்கத்தினளவு . 
பாநிலைவகைத்து என்று கூறின் , ஒரு போகின் அளவை கொள்ளப்படும் . 
அன்றிப் பாநிலைவகையே என்றமையின் கொள்ளப்படாது என்றபடி . 
தொகுநிலை என்றிருத்தல் நலம் . 


4 . 


5 . 


6 . 


540 


செய்யுளியல் 


போக்கின்று எனவே , தரவுபெறுதலும் பாட்டிடைமிடை 
தலும் , ஐஞ்சீரடுக்கலும் , ஆறுமெய்பெறுதலும் ஒழிந்த சொற் 
சீரடி பெறுதலும் , பா மயங்கிவருதலும் , அம்போதரங்கத்திற் 
கோதிய அளவை பெறுதலுமெல்லாம் வெண்கலிப்பாட்டிற் 
குப்போல மேனின்ற அதிகாரத்தாற் பெறப்படுவதாயிற்று . போக் 
கின்றாக லியல்பு எனவே , இயல்பின்றி விகாரவகையாற் சில 
போக்குடையவுமாமென்றானாம் ; அதுவும் , 
பல்பொருட் கேற்பி னல்லது கோடல் . 

( 665 ) 
என்பதனான் , வெள்ளைச் சுரிதகம் ஒழித்து ஆசிரியச் சுரிதகமே 
கொள்ளப்படும் ; என்னை ? வெள்ளைக் கொச்சகம் பல வந்த 
வழி ஒன்றனைச் சுரிதகமெனலாகாமையானும் , அச்சுரிதகம் 
இரண்டும் , 
போக்கியல் வகையே வைப்பெனப் படும் . 

( 448 ) 
எனக் கூறப்பட்ட இலக்கணத்தவல்லவாயினும் , 
எழுசீ ரிறுதி யாசிரியங் கலியென . 

( 388 ) 
நின்றவழி அப்பாட்டு முடிந்துகாட்டி நிற்றலானும் , அதுவே 
கொண்டாஞ் சிறுபான்மையென்பது . 

மற்றுத் தரவின்றி வருவனவும் உளவாலெனின் , - இதற்குத் 
தரவு முதலாயின உறுப்பு விதந்தோதியதிலனாகலின் அஃது 
ஆராய்ச்சியின்றென்பது ; அற்றன்று ; தரவும் போக்கும் உடன் 
கூறியதனால் , போக்கும் பாட்டிடை மிடைந்தும் என்னும் அதி 
காரம்பற்றி ஈண்டுப் போக்கு விலக்கினமையின் அது பொருந் 
தாது ; மற்றென்னை கருதியதெனின் , - இதற்கு அதிகாரம்பட 
நிறீஇய கலிவெண்பாட்டு ஓதிய சூத்திரத்திற்பாட்டினை இடை 
கூறாது தரவும் போக்கும் உடன் கூறியதனாற் போக்கின் இலக் 
கணத்தனவும் பெறுமென்றானாம் ; அதனானே ஈண்டு விலக் 
குண்ட போக்குப் போலச் சிறுபான்மை தரவின்றியும் வருமென்பது ; 


1 . 


2 . 


இலக்கணத்த அல்ல என்றது இவ்வுறழ்கலிக்கு வரும் போக்கின் வேறுபாடு 
நோக்கி . 
இடை - தரவிற்கும் போக்கிற்குமிடை . 
போக்கின் இலக்கணம் பெறுதல் என்றது தரவும் போக்கினிலக்கணத்தைப் 
பெறலை . எனவே போக்கை விலக்கவே உடனெண்ணிய தரவும் விலக்குண் 
ணும் என்றபடி . 


3 . 


541 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


இக்கருத்தினானன்றே , இதனைப் பாநிலையோடு கூறாது தரவு 
வகைப்படுங் கொச்சகத்தின் பின்னர் வைப்பானா பிற்றென்பது. 

இனி, போக்குடையன தரவின்றி வாரா , அவை ஓரின 
மென்று ஓதப்பட்டமையினென்பது . மற்றிதற்குப் போக்கின் 
மையும் இலக்கணமாகலின் அதுபற்றியும் பெயர் கொள்ளா 
மோவெனின் , - போக்கின்மை சிறுபான்மை கொச்சகத்திற்கும் 
உரிமையின் அவ்வகையுரியதோர் இலக்கணம் பற்றிப் பெயர் 
கூறானென்பது . மற்றிதனையுங் கொச்சகமென்றக்கால் இழுக் 
கென்னையெனின் , - நாடகச் செய்யுட்போல வேறுவேறு துணி 
பொருளவாகியும் பல தொடர்ந்தமையிற் பெரிதும் வேறுபாடு 
டைமை நோக்கியும் இது பொருளதிகாரமாதலாற் பொருள் 
வேறுபாடு பற்றியும் வரலாற்று முறைமைபற்றியும் வேறு செய்யு 
ளென்றானென்பது ; என்னை ? 

மரபுநிலை திரிதல் செய்யுட் கில்லை 

மரபுவழிப் பட்ட சொல்லி னான . 
என , ( 645 ) மரபியலுள் ஓதுகின்றமையினென்பது . அல்லாக்காற் 
கைக்கிளையுஞ் செவியறிவுறூஉவும் வாயுறையும் புறநிலையு 
மென்னும் நான்கும் *மருட்பாவும் ஒன்றேயாகிய செல்லுமன்றோ 
வென மறுக்க . 
அவற்றுக்குச் செய்யுள் : 
அரிநீ ரவிழ்நீல மல்லி யனிச்சம் . 

( கலி . 91 ) 
என்னும் பாட்டினுள் , தரவும் பாட்டும் உடைத்தாகிய பாட்டுத் 
தாம் ஐஞ்சீரடுக்கியும் ஆறுமெய்பெற்றும் வந்து போக்கின்றி 
நின்று முடிந்தது . என்றார்க்கு 

காணி னெகிழுமென் னெஞ்சாயி னென்னுற்றாய் 
பேணாய்நீ பெட்பச் செயல் . 

( கலி . 91 ) 
என்பது , வெள்ளைச் சுரிதகமாகாதோவெனின் , - ஆகாதன்றே ? 


1 . 


2 . 


3 . 


பாநிலை - கொச்சக ஒருபோகு . 
கொச்சகம் - கொச்சகக்கலி . 
அவ்வகை உரியது - வேறொன்றற்கும் உரியது . 
அல்லாக்கால் - பொருள் வேறுபாடும் மரபும் நோக்காக்கால் . 
மருட்பாவென என்றிருத்தல் வேண்டும் . 


4 . 


5 . 


542 


செய்யுளியல் 


போக்கியல் வகையே வைப்பெனப் படும் . 

( 448 ) 
என்ற இலக்கணத்தான் முற்கூறியவற்றையெல்லாந் தொகுத்து 
இதன்கண் வைத்திலாமையினென்பது ; அல்லதூஉம் , அவ்வாறு 
முடிதலேயன்றி இன்னும் ஓர் கொச்சகம் பெய்து சொல்லி உறழ்ந்த 
வழியும் அஃது ஏற்பதாகலான் அஃது ஒருதலையாக அமைந்த 
தெனப்படாது ; என்னை ? 

அன்னதே யாயினு மாகமற் றாயிழாய் 
நின்னகை யுண்க முயங்குவாய் - நின்னெஞ்ச 

மென்னொடு நின்ற தெனின் . 
என்றாற்போலப் பின்னு மொன்று தலைமகன் உரைத்தற்கு 
இடம்பட்டு நின்றமையின் அது போக்கியல்வகைத்தாகிய வைப் 
பெனப்படாது என்க . 

இனி , அவ்வாறன்றி ஆசிரியச் சுரிதகம் வந்தவழி அக்கலிப் 
பாட்டு முடிந்து காட்டுதலின் அதுவும் அடக்கியலன்றாயினும் 
அதனைச் சிறுபான்மை நேர்ந்தான் இது வழிநூலாகலின் முதனூல் 
பற்றியென்பது. 
நலமிக நந்திய நயவரு தடமென்றோள் . 

( கலி . 113 ) 
என்னும் முல்லைக்கலி போக்கிலக்கணமில்லாத ஆசிரியச் சுரி 
தகம்பெற்று வந்த உறழ்கலியாயிற்று . 
வாரி நெறிப்பட் டிரும்புறந் தா அழ்ந்த . 

( கலி . 114 ) 
என்னும் முல்லைப்பாட்டும் , 
சுணங்கணி வனமுலைச் சுடர்கொண்ட . 

( கலி . 60 ) 
என்னும் குறிஞ்சிப்பாட்டும் அது . 

ஒரூஉ நீ யெங்கூந்தல் கொள்ளல்யா நின்னை 
வெரூஉதுங் காணுங் கடை ; 
தெரியிழாய்.................... பரியானாப் 
பாடில்கண் பாயல் கொள் . 

( கலி . 87 ) 
என்பது , தரவும் போக்குமின்றி வந்த உறழ்கலி . இவற்றுள் ஐஞ் 
சீரும் அறுசீரும் வந்தன . ஒழிந்த சொற்சீரடி வந்தனபிறவுங் கண்டு 
கொள்க . 

( 156 ) 


1 . 


2 . 


ஒருதலை - நிச்சயம் . 
அமைந்தது - முடிந்தது . 
ஒன்று - ஒருபாட்டு . 
முடிந்து காட்டலின் நேர்ந்தான் என இயைக்க . 


3 . 


4. 


543 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


( ஆசிரியப்பாவடியின் உயர்ந்த அளவும் இழிந்த அளவும் ) 
469. ஆசிரியப் பாட்டி னளவிற் கெல்லை 

யாயிர மாகு மிழிபுமூன் றடியே . 
இத்துணையும் பாவுறுப்புக் கூறி , இனி அப்பாவினுள்ளு 
றுப்பாகிய அடியளவை கூறுவானெழுந்தான் , முறையானே 
ஆசிரியப்பாவிற்கு அளவு கூறுகின்றானென்பது . 

இ - ள் : ஆசிரியப்பாவின் பெருக்கத்திற்கு எல்லை ஆயிரம் 
அடி ; சுருக்கத்திற்கு எல்லை மூன்று அடி என்றவாறு . 

நீல மேனி வாலிழை பாகத் 
தொருவ னிருதா ணிழற்கீழ் 

மூவகை யுலகு முகிழ்த்தன முறையே . ( ஐங்குறு . கடவுள் ) 
என்னும் ஆசிரியப்பா மூன்றடியால் வந்தது . 

மாயோன் மார்பி னாரம் போல . 
என்பது , நான்கடியான் வந்தது . 

வேரல் வேலி வேர்க்கோட் பலவின் 


......... 


............. 


........ 


( குறுந் . 18 ) 


பெருந்தே னிழைக்கு நாடனொடு நட்பே. 
என்பது , ஐந்தடியான் வந்தது . 

தாமரை புரையும் காமர் சேவடி 


.......... 


... I 


..... 


ஏம வைக லெய்தின்றா லுலகே 

( குறுந் . கடவுள் ) 
என்பது , ஆறடியான் வந்தது . 

மாநிலஞ் சேவடி யாகத் தூநீர் 
வளைநால் பவ்வ முடுக்கை யாக 
விசும்புமெய் யாகத் திசைகை யாகப் 
பசுங்கதிர் மதியமொடு சுடர்கண் ணாக 
வியன்ற வெல்லாம் பயின்றகத் தடக்கிய 
வேத முதல்வ னென்ப 
தீதற விளங்கிய திகிரி யோனே . 

( நற்றிணை . கடவுள் ) 
என்பது , ஏழடியான் வந்தது ; பிறவும் அன்ன . ஆயிரம் அடியான் 
வருவனவும் உளவேற் கண்டுகொள்க. 

ஆசிரியப்பாட்டி னெல்லையென்னாது அளவு என்றத 
னான் , அதனியற்றாகிய வஞ்சிப்பாவிற்கும் இவ்வாறே கொள் 
ளப்படும் . இனி , வெண்பாநெறித்தாகிய கலியளவை அதனின் 
வேறுபடுதலின் அதற்கு வேறு விதந்து கூறுமென்பது . (157 ) 


1 . 


அதனுள் என்னும் முற்பாடஞ் சிறப்பின்று. 
கூறுமென்றது - ஆசிரியனை. 


2 . 


544 


செய்யுளியல் 


( நெடுவெண்பாட்டின் அடிக்கும் குறுவெண்பாட்டின் அடிக்கும் 

உரிய அளவு) 
470. நெடுவெண் பாட்டே முந்நா லடித்தே 

குறுவெண் பாட்டி னளவெழு சீரே . 
இது , முறையானே வெண்பாவின் அடியளவு கூறுகின்றது . 

ள் : வெண்பாவிற்கு இரண்டும் பன்னிரண்டும் இழிபும் 
ஏற்றமுமாம் என்றவாறு . 
மற்றிவற்றையும் , 

ஆசிரியப் பாட்டி னளவிற் கெல்லை . 
என்றாற்போலக் கூறாது , குறுவெண்பாட்டும் நெடுவெண் 
பாட்டுமெனப் பெயர் கொடுத்ததனாற் பயந்ததென்னையெனின் , 
குறுமையும் நெடுமையும் அளவியலோடு படுத்துக் கொள்ளப் 
படுதலின் அளவியல் வெண்பாட்டும் உளவென்பதூஉம் , 
அதுவே சிறப்புடையதென்றற்கும் அங்ஙனங் கூறினானென்பது . 

இனி , அவற்றைத் தத்தம் வகையாற் சுருக்கப் பெருக்கம் 
உணருங்கால் உய்த்துக்கொண்டுணர்தல் ( 665 ) என்பதனான் 
உணரப்படும் ; என்னை ? நெடுவெண்பாட்டிற்கு உயர்ந்த 
அளவை பன்னிரண்டடியெனவே , அதன் பாகமாய ஆறு அள் 
வியல் வெண்பாவிற்கு உயர்ந்த எல்லையெனவும் , நெடுவெண் 
பாட்டிற்கு இழிந்தவெல்லை ஏழடியெனவும் , அளவியல் வெண் 
பாவிற்கு இழிந்தவெல்லை நான்கடியெனவும் கொள்ளவைத் 
தமையினென்பது . இங்ஙனம் அளவியல் வெண்பாச் சிறப்பு 
டைத்தாதனோக்கிப் பதினெண்கீழ்க் கணக்கினுள்ளும் முத் 
தொள்ளாயிரத்துள்ளும் ஆறடியினேறாமற் செய்யுள் செய்தார் 
பிற சான்றோருமெனக் கொள்க ; இக்கருத்தினானே, 
அம்மை தானே யடி நிமிர் பின்று . 

( தொ . செ . 235 ) 


1 . 


2. 


அளவியல் - நெடுவெண்பாட்டின் பாகம் பெறுவது . பாகம் - ஆறடி . 
பதினெண்கீழ்க் கணக்கு இவை என்பதை , “ நாலடி நான்மணி நானாற்ப 
தைந்திணைமுப்- பால்கடுகங் கோவை பழமொழி மாமூலம் - இன்னிலைய 
காஞ்சியோ டேலாதி யென்பவே கைந்நிலையு மாங்கீழ்க் கணக்கு . 
என்பதனாலறிக . இன்னிலைய - மெய்ந்நிலைய எனவும் பாடம் . 
முத்தொள்ளாயிரம் - ஒரு நூல் . 


3 . 


545 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


எனக் கூறிய நெடுவெண்பாட்டு நேர்ந்திலன் ஆசிரியன் அதற் 
கென்பது ; அஃதேல் , அவ்வளவியல் வெண்பாவுள்ளும் ஆறடி 
யானும் ஐந்தடியானும் வருதல் சிறு வரவினவாலெனின் , - அங் 
ஙனமே செப்பிக் கூறிய மரபிற்றாகிய வெண்பாவினைப் பரந்து 
படக் கூறல் இயல்பன்றாகலின் அவற்றுள்ளுஞ் சுருங்கிய நான் 
கடியே சிறந்ததென்று அதனையே பற்றிப் பெரும்பான்மையுஞ் 
செய்யுள் செய்தாரவரென்பது . அஃதேல் , குறள்வெண்பா அத 
னினுஞ் சிறந்ததாம் பிறவெனின் , - அற்றன்று ; செப்பிக் கூறுங்கால் 
" தெரியக் கூறல் வேண்டுமாகலின் அளவியல் வெண்பாவே பயின்ற 
வென்பது . நெடுவெண்பாட்டுப்போலச் சிறப்பின்றாங் குறு 
வெண்பாட்டுமெனின் , - 

சிறப்புடைப் பொருளைப் பிற்படக் கிளத்தல் . 
என்பதனான் , அவ்விரண்டினுள்ளும் அதனைப் பிற் கூறியது 
அச்சிறப்பு நோக்கியன்றோவென்பது ; உதாரணம் : 

அவிசொரிந் தாயிரம் வேட்டலி னொன்றன் 
உயிர்செகுத் துண்ணாமை நன்று . 

( குறள் . 26 - 9 ) 
எனவும் , 

அறிந்தானை யேத்தி யறிவாங் கறிந்து 
செறிந்தார்க்குச் செவ்வ னுரைப்பச் - சிறந்தார் 
செறிந்தமை யாராய்ந்து கொண்டு . 

( யா . வி . ப . 226 ) 
என இவை குறுவெண்பாட்டு . 

துகடீர் பெருஞ்செல்வந் தோன்றியக்காற் றொட்டுப் 
பகடு நடந்த கூழ் பல்லாரோ டுண்க 
வகடுற யார்மாட்டு நில்லாது செல்வஞ் 
சகடக்கால் போல வரும் . 

( நாலடி . 1 - 2 ) 
எனவும் , 

நாண்ஞாயி றுற்ற செருவிற்கு வீழ்ந்தவர் 
வாண்மாய் குருதி களிறுழக்கத் - தாண்மாய்ந்து 


1 . 


2 . 


3 . 


என - என்று . 
கூறிய நெடுவெண்பாட்டு எனப் பிரிக்க . கூறிய - இங்கே கூறிய . கூறியிந் 
நெடுவெண்பாட்டு என்றிருப்பது நலம் . 
அதற்கு - அவ்வம்மைக்கு 
செப்பு - விடையாதலின் சுருங்கச் சொல்லல் என்பது கருத்துப்போலும் . 
அவற்றுள்ளும் - அவ்வெண்பா அடியுள்ளும் . 
தெரிய - புலப்பட பொருள் விளங்க . 


4 . 


5 . 


6 . 


546 


செய்யுளியல் 


முற்பக லெல்லாங் குழம்பாகிப் - பிற்பகற் 
றுப்புத் துகளிற் கெழூஉம் புனனாடன் 
றப்பியா ரட்ட களத்து . 

( களவழி 1 ) 
எனவும் , 

நானாற் றிசையும் பிணம்பிறங்க யானை 
யடுக்குபு வேற்றிக் கிடந்த விடித்துரறி 
யங்கண் விசும்பி னுருமெறிந் தெங்கும் 
பெருமலைத் தூறெறிந் தற்றே யெரிமணிப்பூ 
ணேந்தெழின் மார்பத் தியறிண்டேர்ச் செம்பியன் றெவ் 
வேந்தரை யட்ட களத்து . 

( களவழி . 6 ) 
எனவும் , இவை அளவியல் வெண்பாட்டு . 

பன்மாடக் கூடன் மதுரை நெடுந்தெருவி 
லென்னோடு நின்றா ரிருவ ரவருள்ளும் 
பொன்னோடை நன்றென்றா ணல்லளே - பொன்னோடைக் 
கியானைநன் றென்றாளு மந்நிலையள் - யானை 
யெருத்தத் திருந்த விலங்கிலைவேற் றென்னன் 
றிருத்தார் நன் றென்றேன் றியேன் . 

( யா.வி.ப. 237 ) 
என்பதும் அது . நெடுவெண்பாட்டு வந்தவழிக் கண்டுகொள்க. ( 158 ) 

( அங்கதப்பாட்டடிக்குரிய அளவு ) 
471. அங்கதப் பாட்டவற் றளவோ டொக்கும் . 
அங்கதப் பாட்டிற்கும் வெண்பாவே உறுப்பாகலான் ஈண்டு 
வைத்தான் . இதுவும் மேற்கூறிய இரண்டெல்லையும் பெறு 
மென்றவாறு . 

இருடீர் மணிவிளக்கத் தேழிலார் கோவே 
குருடேயு மன்றுநின் குற்ற - மருடீர்ந்த 
பாட்டு முரையும் பயிலா தனவிரண் 

டோட்டைச் செவியு முள . 
என்பது , நான்கடியான் வந்த அங்கதம் ; பிறவும் அன்ன . 

இது , மந்திரத்தின் வேறுபட்டு அடிவரைத்தாயினமையின் 
இதுவும் வெண்பாட்டுப்போன்று அமைந்து வரல்வேண்டு 


1 . 


டை 


இருவர் என்றது - மகளிரிருவரை . அவர்கள் என்னைப் போலத் தாரை 
விரும்பாமையின் நல்லராயினார் . யான் தாரை விரும்பி அது பெறாமையின் 
தீயேன் 

னாயினேன் என்றாள் என்க . யானையின் முகத்திலணியும் 
படாம் . தியேன் - குறுக்கல் விகாரம் . 
இரண்டெல்லை - நெடுமை , குறுமை 
மந்திரம் - மந்திரச் செய்யுள் . 


2 . 


3 . 


547 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


மென்றற்கும் , இது வேறு பாட்டெனப்படாமையின் அடிவரை 
யின்றுகொலென்னும் ஐயந்தீர்த்தற்கும் இதற்கே ஈண்டு அளவை 
கூறி , அதனொடும் 
கைக்கிளை பரிபாட் டங்கதச் செய்யுள் . 

( 430 ) 
என்று ஓதப்பட்ட கைக்கிளைச் செய்யுள் முத்தொளாயிரத்துப் 
போலப் பலவாயினும் அவற்றுக்கு அளவையும் வெண்பாவின் 
அளவேயென்று அடக்கினானென்பது . நூற்பாவாக அடிவரைப் 
படுவன உளவாயினவற்றுக்கும் இஃதொக்குமென்பது மேற் 
கூறுதும் . 

( 159 ) 
( கலிவெண்பாட்டு முதலிய ஐந்து செய்யுளும் அடியின் 

பெருமைக்கு அளவு கூறப்படா எனல் ) 
472. கலிவெண் பாட்டே கைக்கிளைச் செய்யுள் 

செவியறி வாயுறை புறநிலை யென்றிவை 

தொகுநிலை யளவி னடியில வென்ப . 
இஃது , எய்தாததெய்துவித்தது ; அளவை கூறாதவற்றுக்கு 
அளவை கூறினமையின். 

இ - ள் : இவை ஐந்தும் பெருமைக்கு எல்லை இத்துணை 
யெனத் தொகுத்துக் கூறுந் தன்மையுடைய அளவால் வரும் அடி 
யையுடையவல்ல என்றவாறு . 

கலிவெண்பாட்டென்பது , ஒருபொருணுதலுதலால் 
திரிபின்றி நடப்பதன்றிப் பன்னிரண்டடியின் இகந்துவந்து , 

தரவும் போக்கும் பாட்டிடை மிடைந்து . 
வாராது ஒன்றேயாகி வருவதெனக் கொள்க . 


1 . 


2 . 


இது - அங்கதம் . வேறுபாட்டெனப்படாமையின் என்பது வேறுபாட்டெனப் 
பட்டமையின் என்றிருத்தல் வேண்டும் . வேறுபாட்டாதல் - அங்கதப் 
பாட்டெனப்படுதல் . 
நூற்பா - சூத்திரப்பா , ஈண்டுச் சூத்திர வெண்பா . நேமிநாதம் சூத்திர 
வெண்பாவாலாயது . நாற்பா எனவும் பாடம் . 
இக் கலிவெண்பாட்டு பன்னிரண்டடியின் இகந்து ஒரு பொருணுதலாது 
உறுப்புமின்றி வருவது . இவ்வுரையாசிரியர் கருத்துப்படி இது இரண்டாவது 
பிரிவு . விரவுறுப்புடையது மூன்றாவது பிரிவு . 
பன்னிரண்டடியின் இகவாது ஒருபொருணுதலித் திரிபின்றி வருவதை 
154 ஆம் சூத்திரத்தாலறிக . 


3 . 


4 . 


548 


செய்யுளியல் 


கைக்கிளைச் செய்யுளென்பது , கைக்கிளைப்பொருகு 
உரித்தாய் வரும் மருட்பாவென்றவாறு . அஃதேல், ஈண்டோதிய 
கலிவெண்பாட்டு மொழிந்த கைக்கிளைப் பொருண்மேல் வாரா 
வோவெனின் , - வருமென்பது , 
நாடக வழக்கினு முலகியல் வழக்கினும் . 

( 53 ) 
என்பு 

புழிக் கொண்டாமென்பது . எனவே , வெண்பாட்டல்லாதன 
கலிப்பாட்டுக்கள் கைக்கிளைப் பொருண்மேல் வந்தவழியும் 
அவற்றுக்கு அளவை மேற்கூறியவாற்றானே அடங்குமென்ப 
தாயிற்று . செவியறி வாயுறை புறநிலையென் பனமேற் , 
கலிநிலை வகையும் வஞ்சியும் பெறாஅ . 

( 422 ) 
எனவே , ஒழிந்த பாவான் வருமெனப்பட்ட பொருண்மேல் 
வருஞ்செய்யுள் . ஆண்டோதியவற்றுக்கு ஈண்டு அளவை கூறா 
னோவெனின் , - அஃது ஆசிரியமும் வெண்பாவுமாகி வேறு 
வருதலின் முற்கூறிய வகையானே அடங்குமென்பது . மற்றுக் 
4 கொச்சகவொருபோகாகியுந் தொடர் நிலைச்செய்யுட்கண் 
வருமால் அவையடக்கெனின் , அஃது , 
யாப்பினும் பொருளினும் வேற்றுமை யுடைய . 

( 461 ) 
கொச்சகவொருபோகென்றொழிக. 
தொகுநிலை யளவி னடியில . 

( 472 ) 
என்பது , விரவுறுப்புடை வெண்கலியும் கொச்சகக்கலியும் உறழ் 
கலியுமென்றிவற்றிற்கு மேல் அம்போதரங்கம் பெற்ற அள 
வினை முதலாக நாட்டிக்கொண்ட தொகுநிலையளவு எனப் 
பட்ட அடிமேல் அடியிகந்தோடாவென்றவாறு . தொகுநிலை 
யளவு என்பது , தலையளவு இடையளவு கடையளவெனப் 
பட்ட அம்போதரங்கம் மூன்றற்கும் பெருகியவெல்லையாகி 
அளவின் விரியாது அவற்றுக்குச் சுருங்கியவெல்லையாகி அறு 
பதும் முப்பதும் பதினைந்துமெனத் தொக்குநிற்கும் அளவின 


1 . 


2 . 


3 . 


வெண்பாட்டல்லாதனவாகிய கலிப்பாட்டுக்கள் என்க . 
புறநிலை என்பன செய்யுள் என முடிக்க . 
423 ம் சூத்திரம் நோக்குக. 
கொச்சகவொரு போகால் அவையடக்கு வருதல் தொடர்நிலைச் செய்யு 
ளாகிய சிந்தாமணி முதலியவற்றா லறியப்படும் . 


4. 


549 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


வாகிய அடிமேலேறாவென்றவாறு . தொகுமளவென்னாது தொகு 
நிலை என்றான் மூன்று தொகையினும் முப்பஃதாகிய இடை 
நிலைத் தொகையே கோடற்கென்பது . இன்னென்னும் ஐந்தா 
முருபு நீக்கத்தின்கண் வந்தமையின் முப்பஃதடியின் இகந்து 
வரும் அடி இலவென்றவாறு . இனி, அம்முப்பஃதாகிய தொகு 
நிலை இவ்வைந்தற்கும் நீண்டவடிக்கு எல்லையாதலின் , தொகு 
நிலையென்னாது அளவு என்றானென்பது . " நீண்டதனை 
அளவுடைத்து என்பவாகலின் . மற்றிங்ஙனம் இவை முப்பதடி 
யின் மேல் வாராவென்று பெருக்கத்திற்கெல்லை கூறவே , சுருக் 
கத்திற்கெல்லை வரையறையிலவென்றானாம் ; ஆகவே , இரண் 
டடியானும் வருமென்றானாம் பிறவெனின் , - அற்றன்று ; ஒரு 
பொருணுதலி வருங் கலிவெண்பாட்டாயிற் பன்னீரடி இகவா 
தென்பது , 
திரிபின்றி வருவது கலிவெண் பாட்டு . 

( 465 ) 
என்றவழிப் பெறுதுமாகலின் , ஈண்டு ஓதிய கலிவெண்பாட்டுப் 
பதின்மூன்றடியிற் சுருங்காதென்பது பெற்றாம் . இது கைக் 
கிளைப் பொருண்மேல் வந்ததாயினும் ஒக்கும் . 
ஒழிந்த நான்கும் மருட்பாவாதலான் , 

வெண்பா வாகி யாசிரிய வியலான் முடியவும்பெறும் 
என்றானாகலானும் , 

வெண்பா வியலினு மாசிரிய வியலினும் 
பண்புற முடியும் . 

( 473 ) 
என வருகின்ற சூத்திரத்தானும் , அவ்விரண்டு பாவின் கூட்டம் 
இரண்டடியாகி வாராவாகலானும் அவையும் நான்கடியிற் 
சுருங்காவென்பது உய்த்துக்கொடுணரவைத்தான் என்பது ; 
என்னை ? கைக்கிளைப்படலத்துள் 

போற்றி வெண்பா வாகி மற்றத் 
னிறுதி யைஞ்சீ ராசிரி யம்மே . 


1 . 


2 . 


நீண்டதனையளவுடைத்து என்றது அதிகம் நெடிதல்லாதது என்ற கருத் 
தினாற்போலும் . அளவு என்றது எல்லையை உணர்த்தக் கூறினார் என்றபடி . 
ஒழிந்த நான்கு - கைக்கிளை, செவியறிவுறூஉ , வாயுறை , புறநிலை . 
ஐந்தடியிற் சுருங்கா என்று பின் வருதலின் இங்கு நான்கடி என்றது 
நான்கடியானும் வருதலிற்போலும் . 
ஐஞ்சீர் - அஞ்சீர் என்று இருத்தல்வேண்டும் . 


3 . 


4 . 


550 


செய்யுளியல் 


என்றாராகலின் . மற்று மூன்றடியிற் சுருங்காது ஆசிரியமாத 
லானும் இரண்டடியிற் சுருங்காது வெண்பாவாதலானும் இவ் 
வைந்தடியிற் சுருங்காவென்று கொள்க . இது , 
பண்புற முடியும் பாவின. 

( 473 ) 
என மேற் சொல்லும் . அவற்றுக்குச் செய்யுள் : 

நெஞ்சு நடுக்குறக் கேட்டுங் கடுத்துந்தா 
மஞ்சிய தாங்கே யணங்காகு மென்னுஞ்சொ 
லின்றீங் கிளவியாய் வாய்மன்ற நின்கேள் 

புதுவது பன்னாளும் பாராட்ட யானு 
5 மிதுவொன் றுடைத்தென வெண்ணி யதுதோ 

மாசில்வண் சேக்கை மணந்த புணர்ச்சியுட் 
பாயல் கொண் டென்றோட் கனவுவா ராய்கோற் 
றொடிநிரை முன்கையாள் கையாறு கொள்ளாள் 

கடிமனை காத்தோம்ப வல்லுவள் கொல்லோ 
10 விடுமருப் பியானை யிலங்குதேர்க் கோடு 

நெடுமலை வெஞ்சுரம் போகி நடுநின்று 
செய்பொருண் முற்று மளவென்றா ராயிழாய் 
தாமிடை கொண்ட ததுவாயிற் றம்மின்றி 

யாமுயிர் வாழு மதுகை யிலேமாயிற் 
15 றொய்யி றுறந்தா ரவரெனத் தம்வயி 

னொய்யார் நுவலும் பழிநிற்பத் தம்மொடு 
போயின்று சொல்லென் னுயிர் . 

( கலி . 24 ) 
என்பது , பதினேழடியான் வந்த கலிவெண்பாட்டு . 

சுடர்த்தொடீஇ கேளாய் தெருவினா மாடு 
மணற்சிற்றில் காலிற் சிதையா வடைச்சிய 
கோதை பரிந்து வரிப்பந்து கொண்டோடி 
நோதக்க செய்யுஞ் சிறுபட்டி மேலோர் நா 
ளன்னையும்யானு மிருந்தேமா வில்லிரே 
யுண்ணுநீர் வேட்டை னெனவந்தாற் கன்னை 
யடர்பொற் சிரகத்தால் வாக்கிச் சுடரிழா 
யுண்ணுநீ ரூட்டிவா வென்றா ளெனயானுந் 

தன்னை யறியாது சென்றேன்மற் றென்னை 
10 வளைமுன்கை பற்றி நலியத் தெருமந்திட் 

டன்னா யிவனொருவன் செய்ததுகா ணென்றேனா 
வன்னை யலறிப் படர்தரத் தன்னையா 
னுண்ணுநீர் விக்கினா னென்றேனா வன்னையுந் 

தன்னைப் புறம்பழித்து நீவமற் றென்னைக் 
15 கடைக்கணாற் கொல்வான் போ னோக்கி நகைக்கூட்டஞ் 
செய்தானக் கள்வன் மகன் . 

( கலி . 51 ) 
என்பது , ஒருபொருணுதலிப் பதினாறடியான் வந்தது . 

திருந்திழாய் கேளாய் நம் மூர்க்கெல்லாஞ் சாலும் 
பெருநகை யல்கனிகழ்ந்த தொரு நிலையே 
மன்பதை யெல்லா மடிந்த விருங்கங்கு 
லந்துகிற் போர்வை யணிபெறத் தை இநம் 


5 


551 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


5 மின்சாயன் மார்பன் குறிநின்றேன் யானாகத் 

தீரத் தறைந்த தலையுந்தன் கம்பலுங் 
காரக் குறைந்து கறைப்பட்டு வந்துநஞ் 
சேரியிற் போகா முடமுதிர் பார்ப்பானைத் 

தோழி நீ போற்றுதி யென்றி யவனாங்கே 
10 பாராக் குறழாப் பணியாப் பொழுதன்றி 

யாரிவ ணின்றீ ரெனக்கூறிப் பையென 
வைகாண் முதுபகட்டிற் பக்கத்திற் போகாது 
தையா றம்பலந் தின்றியோ வென்றுதன் 

பக்கழித்துக் கொண்டீ யெனத்தரலும் யாதொன்றும் 
15 

வாய்வாளே னிற்பக் கடிதகன்று கைமாறிக் 
கைப்படுக்கப் பட்டாய் சிறுமிநீ மற்றியா 
னேனைப் பிசாசரு ளென்னை நலிதரி 
னிவ்வூர்ப் பலிநீ பெறா அமற் கொள்வே 

னெனப் பலவுந் தாங்காது வாய்பாடி நிற்ப 
20 

முதுபார்ப்பா , னஞ்சின னாத லறிந்தியா னெஞ்சா 
தொருகை மணற்கொண்டு மேற்றூவக் கண்டே 
கடிதரற்றிப் பூச றொடங்கின னாங்கே 
யொடுங்கா வயத்திற் கொடுங்கேழ்க் கடுங்க 

ணிரும்புலி கொண்மார் நிறுத்த வலையுளோ 
25 ரேதில் குறுநரி பட்டற்றாற் காதலன் 

காட்சி யழுங்க நம்மூர்க் கெலாஅ 
மாகுல மாகி விளைந்ததை யென்றுந்தன் 
வாழ்க்கை யதுவாகக் கொண்ட முதுபார்ப்பான் 
வீழ்க்கைப் பெருங்கருங் கூத்து . 

( கலி . 65 ) 
என்பது , இருபத்தொன்பதடியான் வந்து கலிவெண்பாட்டு . 
ஒழிந்தனவும் அன்ன . நூற்றைம்பது கலியுள்ளுங் கைக்கிளை 
பற்றி இவ்வாறு வருங் கலிவெண்பாட்டுக் காணாமாயினமை 
யிற் காட்டாமாயினாம் . இலக்கணமுண்மையின் இலக்கியம் 
பெற்றவழிக் கண்டுகொள்க . 

கனவினிற் காண்கொடா கண்ணுங் கலந்த 
நனவினுண் முன்விலக்கு நாணு - மினவங்கம் 
பொங்கோதம் போழும் புகாஅர்ப் பெருமானார் 
செங்கோல் வடுப்படுப்பச் சென்று . 

( முத்தொள் . 59 ) 
து , கைக்கிளைபற்றி வந்த கலிவெண்பாட்டென்னாமோ 
வெனின் , என்னாமன்றே ; அது பாடாண்டிணைப் புறப் 
பொருளாகலானும் ஒரு பொருணுதலுதல் ஐந்திணைக்கண்ண 
தேயாகலானும் பன்னிரண்டடியின் இகந்ததன்றாகலானும் வெண் 

கண்ணுங் காண்கொடா ; நாணும் விலக்கும் ; செங்கோல் சென்று வடுப்படுத்த 
லால் என்க . 
அது - இது என்றிருத்தல் வேண்டும் . இது என்றது வெண்பாவை . 


1. 


2 . 


552 


செய்யுளியல் 


பாவே யாமென்பது. இப் பொருட்பகுதி யுணராதாரும் , இது 
மரபென்பதறியாதாரும் , நூற்றைம்பது கலியுள்ளும் -இவை 
கோப்புண்டனவென்பது நினையாதாரும் இவற்றுள் ஒரு 
பொருணுதலியன ஒழிந்தனவெல்லாம் வெண்பாவென்று 
அடிவரை கூறாதொழிப. அங்ஙனம் மரபழியக் கூறின் ஒரு சாத் 
தனை நாட்டி அவனைக் காமுற்று இவன் இன்னவாறாயினா 
னென ஆசிரியத்தானும் வஞ்சியானும் பொருள் வேற்றுமை 
யுடைய ஒருசார்க் கொச்சகமல்லாத கலிப்பாவினானுஞ் செய் 
யுள் செய்தலும் , இனி அதனிலையாகிய ஆண்பாற் கைக்கிளை 
ஆசிரியத்தானும் வஞ்சியானும் வருதலும் , பிறவும் இன்னோ 
ரன்னவெல்லாம் புலனெறி வழக்கினுட் காட்டல் வேண்டுமென 
மறுக்க . என்றார்க்கு வரைவுகடாதற்கண்ணுந் தலைவனை அன் 
பிலனாகச் சொல்லுவன பாடாண்டிணைக் கைக்கிளையாகா 
வோவெனின் , - அவைசுட்டியொருவர் பெயர் கொள்ளாமையின் 
ஆகாவென்பது . அஃதேல் , 
விடியல்வெங் கதிர்காயும் வேயம லகலறை . 

( கலி . 45 ) 
என்னுங் குறிஞ்சிப் பாட்டினுள் , 

கால்பொர நுடங்கல கறங்கிசை யருவிநின் 
மால்வரை மலிசுனை மலரேய்க்கு மென்பதோ 
புல்லாராப் புணர்ச்சியாற் புலம்பிய வென்றோழி 

பல்லிதழ் மலருண்கண் பசப்பநீ சிதைத்ததை . 
எனவும் , 

நறவினை வரைந்தார்க்கும் வரையார்க்கும் . ( கலி . 99 ) 
என்னும் மருதப் பாட்டினுள் , 

அறனிழ லெனக்கொண்டா யாய்புடை யக்குடைப் 
புறநிழற்கீழ்ப் பட்டாளோ விவளிவட் காண்டிகா 

பிறைநுதல் பசப்பூரப் பெருவிதுப் புற்றாளை . 
எனவும் இவைசுட்டியொருவர் பெயர்கொள்ளாக் கைக்கிளை 
வந்தனவாலெனின் , - அற்றன்று ; தலைமகனன்பின்மையே மெய் 
யாயினன்றே அன்னதாவது ; இவை அன்னவன்றி வரைவு கடா 


1 . 


2 . 


3 . 


இப் பொருட்பகுதி என்றது பாடாண்டிணைப் பொருள் இதற்குரியது 
ஐந்திணைப் பொருள் இதற்குரியது , என்னும் பகுதியை . 
இவை - கலிவெண்பாட்டுக்கள் . 
இவன் என்பது இவள் என்றும் , ஆயினான் என்பது ஆயினாள் என்றுமிருத் 
தல் வேண்டும் ; இது பெண்பாற் கைக்கிளை யாகலின் . 
இன்னோரன்ன - இவைபோன்றன. என்றது அகத்திணைக் கைக்கிளையில் 
இவைபோலுஞ் செய்யுள்கள் வருதலை . 


4. 


5531 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


வலும் ஊடலுங் காரணமாக அன்பிலனென்று இல்லது சொல் 
லினமையின் அவை ஒருதலை யன்பாகாவென்பது . மற்று , 


என்னை , 


புற்கை யுண்டும் பெருந்தோ ளன்னே 


.......... 


ப ... 


... 


............. 


உமணர் வெரூஉந் துறையன் னன்னனே . 

( புறம் . 84 ) 
என்னும் புறநானூற்றுப் பாட்டும் பெண்பாற் கைக்கிளையாத 
லின் . அதனை ஆசிரியத்தான் வாராதென்றதென்னையெனின் , - 
ஒத்தவை யெல்லாம் வெண்பா யாப்பின . 

( 430 ) 
என்புழி , சிறுபான்மை தலைவி கூற்றாகியே வருவன அமையு 
மென்று போதந்தாமாகலின் அதுவே பெருவிதியாகாதென்பது . 
இனிக் கைக்கிளை வருமாறு : 
திருநுதல் வேரரும்புந் தேங்கோதை வாடு 
மிருநிலஞ் சேவடியுந் தோயு - மரிபரந்த 
போகித ழுண்கணு மிமைக்கு 
மாகு மற்றிவ ளகலிடத் தணங்கே. 

( பு.வெ. 11 - 3 ) 
இது , நெஞ்சிற்கு உரைத்தது ? ( எனத் ) தலைமகன் சொல் 
லினது . நற்காமமன்றாமாகலின் , இக்கருத்தினானே இதனைப் 
புறத்திணையுட் கொண்டாருங் கைக்கிளைப் படலத்து 

நெஞ்சிற் குரைத்தலுங் கேட்போ ரின்றி 
யந்தர மருங்கிற் கூறலு மல்லது 
சொல்லுங் கேட்டலு மில்லை யாக 
வகத்திணை மருங்கி னைவகை யானு 

மிகத்த லென்ப விவ்வயி னான . 
என்றாரெனக் கொள்க . 

பாடாண்கைக்கிளைக்கும் ஈண்டே அளவு கூறுகவெனின் , 
கலிவெண்பாட்டினைக் கைக்கிளையென்னா மாயினென்றே 


1 . 


2. 


3 . 


4 . 


ஒருதலையன்பு - ஒருபக்கத்தன்பு . என்றது ஒருதலைக் காமமாகிய கைக் 
கிளையை . 
என என்பது சில பிரதிகளிலில்லை . அதுவே பொருத்தம் 
நற்காமம் - அன்புடைக் காமம் . 
இக்கருத்தினானே என்பது வேண்டியதில்லை . 
இப்படலம் பன்னிரு படலத்திலுள்ளதோ வேறு நூலிலுள்ளதோ என்பது 
தெரியவில்லை. 
இவ்வடி சரியோ பிழையோ என்பது ஆராயத்தக்கது . 
பாடாண் கைக்கிளை கலிவெண்பாட்டில் வரின் அதன்ளவே அளவென்றபடி . 


5. 


6 . 


7 . 


554 


செய்யுளியல் 


அது கடாவாவது . மருட்பாவிற்குக் கைக்கிளைப் பகுதி வரைந் 
தோதல்வேண்டுவதின்மையின் அதற்கும் இதுவே அளவா 
மென்பது. ஒழிந்தமருட்பா மூன்றற்கும் உதாரணம் மேற் காட்டு 
தும் . இக்காலத்தார் ‘ ஏறிய மடற்றிறம் என்னும் பெருந்திணைப் 
பொருண்மேலும் . காமஞ்சாலா விளமையோளை ஒழிந்த 
மகளிரொடுங் கூட்டியுரைக்குங் கைக்கிளைப் பொருண்மேலுங் 
கலிவெண்பாட்டெனப் பெயர்கொடுத்துச் செய்யுள் செய்பவால் , 
அவை அவ்வாறு செய்தற்கும் அவை முப்பதிற்றடியின் இகந்து 
எத்துணையடியினும் ஏற்குமென்றற்கும் என்னை ஓத்தெனின் , - 
அவ்வாறு வருமென்பது இந்நூலுட் பெற்றிலமாயினும் இரு 
பதின்சீர்க் கழிநெடிலடியானும் இது பொழுது செய்யுள் செய்யு 
மாறு போலக் காட்டலான் அமையும் . அவை புலனெறி வழக் 
கிற்குச் சிறந்திலவாகலிற் சிறுபான்மை யென்றொலிக . 

( 160 ) 


( புறநிலை வாழ்த்து முதலிய மூன்று செய்யுளும் 

மருட்பாவால் வருமெனல் ) 
473. புறநிலை வாயுறை செவியறி வுறூஉவெனத் 

திறனிலை மூன்றுந் திண்ணிதிற் றெரியின் 
வெண்பா வியலினு மாசிரிய வியலினும் 

பண்புற முடியும் பாவின வென்ப . 
இது , கைக்கிளை மருட்பாவல்லாத மருட்பாவும் அதுவே 
போல வெண்பா முதலாக ஆசிரியம் பின்வந்து முடியுமென்று 
ஈண்டு அவற்றுக்கு இடம்பட்டது கண்டு கூறியவாறு ; என்னை ? 

மருட்பா வேனை யிருசா ரல்லது 
தானிது வென்னுந் தனிநிலை யின்றே. 

( 397 ) 
என்றவழி , ஆசிரியம் முன்னர் நிறீஇப் பின்னர் வெண்பாவினைக் 
கூறி , 


1 . 


2 . 


3 . 


கைக்கிளை மருட்பாவுக்குரிய தென்பது முன் கூறப்பட்டுள்ளது . 
இது - ஒருதலைக்காமக் கைக்கிளை. ( அகப்புறக் கைக்கிளை, ) 
ஒழிந்த மருட்பா மூன்று - செவியறிவுறூஉ , வாயுறை , புறநிலை . 
மடற் செய்யுள் . 
உலாச்செய்யுள் . 
எத்துணையடியாயினும் என்றிருத்தல் வேண்டும் . 


4 . 


5. 


6 . 


555 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


வெண்பா வியலினு மாசிரிய வியலினும் 
பண்புற முடியும் பாவின . 

( 473 ) 
என்றமையின் . இங்ஙனம் எண்ணப்பட்ட மூன்று பொருட்கும் 
இலக்கணம் முன்னர்ப் பாவிரியோத்தினுட் கூறியனவற்றுக்கு 
இன்னவாறு செய்யுள் செய்கவென்றற்கு இது கூறினானென்பது . 

இ - ள் : இம்மூன்றும் வெண்பா முன்னும் ஆசிரியம் பின்னு 
மாய் வரும் என்றவாறு . 

திறநிலை மூன்று என்றான் , முற்கூறியனவெல்லாம் அகத் 
திணையாகலின் , இவை புறத்திணையுளல்லது வாரா வென்றற் 
கென்பது . திண்ணிதிற் றெரியின் என்பது , இவை மூன்றுங் 
கைக்கிளை மருட்பாப்போல ஆண்பாற் கைக்கிளையும் பெண் 
பாற் கைக்கிளையுமாகி அகனும் புறனும்பற்றி வாராது ஒரு 
தலையாகவே புறத்திணையென்று தெரியப்படுவனவென்றவாறு . 
இதன் பயம் : கைக்கிளை மருட்பாப் புறத்திணையானும் 
வருமென்பது . இயல் என இருகாற் சொல்லியவதனான் , இயற் 
சீர் வெள்ளடியான் வெண்பா வருதல் சிறந்ததெனவும் , அதற்கேற்ற 
வகையான் ஆசிரியம் இயற்சீரான் வருதல் சிறந்ததெனவுங் 
கொள்க . பண்புற முடிதல் என்பது , மேற் சிறுமைக்கெல்லை 
கூறாமையின் வெண்பாவிற்கிழி பாகிய எழுசீரன்றி எண்சீரான் 
வரினும் ஆசிரியத்திற்கிழிபாகிய மூன்றடி வரினும் எருத்தடி 
குட்டமாகி வரினும் அங்ஙனம் மூன்றடி வந்தவழி வெண்பா 
நான்குமுதற் பன்னிரண்டளவும் உயர்தலும் என இவையே 
பண்பெனப்படுவனவெனவும் , அல்லன சிறப்பிலவெனவுஞ் சொல் 
லினவாறு . இக்கருத்தினான் வெண்பாவடி வரையிலவாயினும் 
ஆசிரியவடி மூன்றிகவாவென்பது + கைக்கிளைப்படலத்துள் 
ளுஞ் சொல்லப்பட்டது ; என்னை ? 

முச்சீ ரெருத்திற் றாகிமுட் டின்றி 
யெச்சீ ரானு மேகாரத் திறுமே . ( கடியநன்னியார் யா.வி.ப .204 ) 


1. 


2 . 


முன்னர்க் கூறியதை 422 ம் சூத்திரமுதல் 426 ம் சூத்திரவரையு நோக்குக. 
உயரினும் அவையெல்லாம் எனவும் பாடம் . பவானந் தம்பிள்ளை பதிப்பு 
நோக்குக . 
வரையறையிலவாயினும் என்பதே சிறப்பாம் . 
புறப்பொருள் வெண்பாமாலையிற் காணப்படாமையால் வேறு நூல்போலும் . 


3 . 


556 


செய்யுளியல் 


என்றாராகலின் . பாவின என்றதனால் , இவ்விருபகுதியுந் தத்தம் 
பாக்கள் வேறுவேறு பெற நிகழுமென்பது . எனவே , இயற்சீர் 
வெள்ளடி யாசிரியந்தொடுக்குங்கால் , 

எறும்பி யளையிற் குறும்பல் சுனைய 
வுலைக்கல் லன்ன பாறை யேறி . 

( குறுந் . 12 ) 
எனப் பாவினை ஒன்றாகத் தொடுத்தாற்போலத் தொடுத்தல் 
ஈண்டு அமையாதென்றானாம் . இவை மூன்றற்கும் உதாரணங் 
காட்டுங்கால் மேற் காட்டாது நின்ற பாடாண்டிணைக் கைக்கிளை 
மருட்பாவிற்கு உதாரணங் காட்டியே காட்டப்படும் . (161 ) 

( பரிபாட்டின் அடிக்கு உயர்பும் இழிவும் இவையெனல் ) 
474. பரிபாட் டெல்லை 

நாலீ ரைம்ப துயர்படி யாக 

வையைந் தாகு மிழிபடிக் கெல்லை . 
இது , பரிபாட்டின்கண் வரும் வெண்பாவிற்கு அளவு கூறு 
கின்றது. 

இ - ள் : பரிபாடற்கு உறுப்பாகிய வெண்பாவுக்கு நானூறடி 
பெருக்கத்திற்கெல்லையாகவும் பெறும் என்றவாறு . 
அவை பரிபாடலுட் கண்டு கொள்க . 

( 621 ) 
( அளவியலின் வகை மேற் கூறியனவே எனல்) 
475. அளவியல் வகையே யனைவகைப் படுமே . 
து, மேற்கூறிய அளவினை வரையறுக்கின்றது . 
இ - ள் : இத்துணையும் அளவியலான் ஒரு கூறே சொல்லப் 
பட்டது என்றவாறு . 


1 . 


> 


தத்தம் பாக்கள் வேறுபெற நிகழுமென்பது வெண்பா வேறுபெறவும் 
ஆசிரியம் வேறுபெறவுந் நிகழும் என்றபடி . என்றதுபின் “ எறும்பி யளையிற் 
குறும்பல சுனைய எனக் காட்டுமாறு , இரண்டடியுங் கலந்து நிற்கத் 
தொடுக்கப்படாதென்றபடி . " எறும்பி ... சுனைய ” என்பது இயற்சீற் வெள்ளடி 
ஏனையது ஆசிரியவடி . 
ஈண்டு - மருடபாவிற்கு . 
பரிபாடல்லே எனவும் பாடம் . 
ஒருகூறு - அடிவரையறையுடையது அது பாட்டு . 


2 . 


3 . 


4 . 


557 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


எழுநிலத்தெழுந்த செய்யுள் ( 476 ) களுள் அடிவரையறை 
யுடையனவற்றுக்குக் கூறினான் ஆண்டில்லாதன அடி வரையறை 
யின்றிவரும் இலக்கணத்தவென்பதூஉம் இனிக் கூறுது மென்ப 
தூஉம் இதனது பயம் . 

( 163 ) 
( அடி வரையறையில்லாத செய்யுள் ஆறெனல் ) 
476. எழுநிலத் தெழுந்த செய்யுட் டெரியி 

னடிவரை யில்லன வாறென மொழிப . 
மேலைச் சூத்திரத்தான் அளவியல்வகையை வரையறைப் 
படுத்தான் ; அடி வரையறையின்மையும் அளவியலென்பதுங் 
குறிப்புக்கருதா விலக்கணமாகிய செய்யுள் கூறினான் இச்சூத் 
திரத்தானென்பது . 

ள் : அகமும் புறமுமாகிய எழுநிலத்துந் தோன்றிய 
செய்யுளை ஆராயின் அடிவரையின்றி வரும் இலக்கணத்தளவு 
ஆறாம் என்றவாறு . 

இதனானே ஆறென்பதூஉம் ஓரளவியலாயிற்று . ( 164 ) 
( அடி வரையறையில்லாத செய்யுட்கள் ஆறும் இவையெனல் ) 
477. அவைதாம் 

நூலி னான வுரையி னான 
நொடியொடு புணர்ந்த பிசியி னான 
வேது நுதலிய முதுமொழி யான 
மறைமொழி கிளந்த மந்திரத் தான 
கூற்றிடை வைத்த குறிப்பி னான . 


- 


1 . 


2 . 


எழநிலத்தெழுந்த செய்யுள்களுள் ( 476 ) அடிவரையறை உடையவற்றிற்குக் 
கூறினாம் , அல்லாதன அடிவரையறையின்றிவரும் இலக்கணத்தன என்பதூ 
உம் இனிக் கூறுதும் என்பதூஉம் இதனதுபயம் என்றும் பாடங் காணப்படு 
கின்றது . அது சிறப்புடையதாதல் காண்க . 
குறிப்புக்கருதா - குறிப்புக்கருத என்றிருத்தல் வேண்டும் . இவ்வாக்கியத்தில் 
சில சொல் விடப்பட்டிருத்தல் வேண்டும் . 
செய்யுள் கூறினான் - செய்யுளாறெனக்கூறினான் எனவும் பாடம் . 
இலக்கணத்தளவு - இலக்கணத்தன என்றிருத்தல் வேண்டும் . அதுவே 
சூத்திரத்திற்கியைபாம் . நச்சினார்க்கினியருரை நோக்குக . 


3 . 


4 . 


558 


செய்யுளியல் 


இது , மேற்கூறி நிறுத்த ஆறற்கும் பெயரும் முறையுமுணர்த் 
துதல் நுதலிற்று . 


- 


ள் : அவைதாமென்பது , அடிவரையில்லன ஆறெனப் 
பட்டவைதாம் என்றவாறு . நூலின்கண்ணவும் உரையின்கண் 
ணவும் , நொடிதன் மாத்திரையாகிய பிசியின்கண்ணவும் , ஒரு 
மொழிக்கேதுவாகிவரும் முதுமொழிக்கண்ணவும் , மறைத்துச் 
சொல்லுஞ் சொல்லாற் கிளந்த மந்திரத்தின்கண்ணவும் , சொல்லு 
கின்ற பொருளை இடைகரந்து சொல்லுங் குறிப்பின் கண்ணவு 
மென அறுவகைப்படும் என்றவாறு . 


அவற்றுக்கிலக்கணம் போக்கிச் சொல்லுதும் . நூலின் கண் 
ணவு மென்றது சூத்திரச் செய்யுளை நோக்கிக் கூறியவாறு . 
அதனுள்ளும் அடிவரையுடைய ஆசிரியம்போல் அளவை 
பெற்று மேலே அடங்குமென்பது . இனி , அச்சூத்திரப் பொரு 
ளும் உரையின்கண்ணதாகி வருவதூஉம் ஒரு செய்யுளாம் . அத 
னது விகற்பம் முன்னர்க் கூறுதும் . 


நொடியொடு புணர்ந்த பிசியும் , ஏது நுதலிய முதுமொழி 
யும் , மறைமொழி கிளந்த மந்திரமும் , கூற்றிடை வைத்த குறிப்பு 
மென நான்கும் வழக்குமொழியாகியுஞ் செய்யுளாகியும் வருத 
லின் அவற்றுட் செய்யுளையே கோடற்கு அவற்றுக்கு அளவில 
என்றானென்பது . இவை இத்துணையெனவே, இதுவும் மேலைச் 
சூத்திரமும் அளவியலே கூறியவாறாயிற்று . இனி , அவைபடும் 
பகுதி யாவையுங் கூறுகின்றான், நொடியொடு புணர்ந்த என்ற 
மிகையானே இதுவன்றி இதுபோல்வது பண்ணத்தியென்பதும் 
ஒன்று உண்டென்பது கொள்க . அது முன்னர்ச் சொல்லும். ( 165 ) 


1 . 


2 . 


சொல்லும் என்றிருத்தல்வேண்டும் . ஆசிரியனைக்குறித்ததாதலின் . 
என்ற சூத்திரம் செய்யுளை நோக்கிக் கூறியவாறு எனவும் பாடம் . அது 
பொருத்தமில்லை . 
அதனுள் - சூத்திரச்செய்யுளுள் . 
வரையறையின்றி ஒரடியானும் வருதலின் அடிவரையுடையன என்றார் 
போலும் . 


3 . 


4 . 


559 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


( நூலாவது இஃதெனல் ) 
478. அவற்றுள் , 

நூலெனப் படுவது நுவலுங் காலை 
முதலு முடிவு மாறுகோளின்றித் 
தொகையினும் வகையினும் பொருண்மை காட்டி 
யுண்ணின் றகன்ற வுரையொடு பொருந்தி 

நுண்ணிதின் விளக்க லதுவதன் பண்பே . 
இது , நூலினது பொதுவிலக்கணமுணர்த்துதல் நுதலிற்று . 

இ - ள் : நூலென்று சொல்லப்பட்டவற்று முன்னும் பின்னும் 
மாறுபடாது தொகுத்தும் வகுத்தும் பொருள்காட்டி அடங்கி 
நின்ற பொருள் விரித்துச் சொல்லப்பட்டுப் பருப்பொருட்டா 
காது நுண்பொருட்டாகப் பொருள்விளக்கல் . அதற்கிலக்கணம் 
அது என்றவாறு . 
இதன் அகலம் உரையிற் கொள்க . 

( 166 ) 
( நூல் நான்கு பகுதிப்படும் எனல் ) 
479. அதுவே தானு மீரிரு வகைத்தே . 
அதன்வகை உணர்த்துகின்றது . 
இ - ள் : அகந்நூற்குப் பகுதி நான்குவகையாம் என்றவாறு . 

அவை முன்னர்ச் சொல்லும் . இதனது பயம் : - மேல் 
தொகையினும் வகையினும் ( 478 ) என்றதனானே , தொகுத்தல் 
விரித்தல் தொகைவிரி மொழிபெயர்ப்பு ( 652 ) என்னும் நால் 
வகை யாப்பிற்கும் , தொகையினும் வகையினும் பொருண்மை 
காட்டுதல் ஒக்குமென அவையிரண்டும் நான்காதலுமுடைய 
வென்பது . அவை எழுத்து முப்பத்துமூன்றெனத் தொகுத்தவழி , 
குறிலும் நெடிலும் மெய் இனமுஞ் சார்ந்துவரும் மூன்றுமென 
வகுத்தலும் , 

இரண்டு தலையிட்ட முதலா கிருபஃ 
தறுநான் கீறு . 

( தொ . எழு . 103 ) 


1 . 


சொல்லப்பட்டவற்று - சொல்லப்படுவது என்றிருத்தல் வேண்டும் . ( சூத்திரம் 
நோக்குக ) அன்றேல் முடிபு இயைபின்றாம் . விளக்கல் - விளக்கலுடையது . 
உரை - சொல் . அவ்வச் சொல்லாற் கொள்க என்றபடி . 
அவை என்றது தொகையையும் வகையையும் . 


2 . 


3 . 


560 


செய்யுளியல் 


என வகுத்தலுமென்றாற்போல்வன. உயர்திணை அஃறிணையெனத் 
தொகுத்து , ஐம்பாலென வகுத்தலும் அது . ஒழிந்த மூவகை நூலிற் 
கும் இவ்வாறே ஒருவழித் தொகுத்தலும் வகுத்தலுங் கொள்க . (167 ) 

( நூலின் பகுதி நான்கும் இவை எனல்) 
480. ஒருபொரு ணுதலிய சூத்திரத் தானு 

மினமொழி கிளந்த வோத்தி னானும் 
பொதுமொழி கிளந்த படலத் தானு 
மூன்றுறுப் படக்கிய பிண்டத் தானுமென் 

றாங்கனை மரபி னியலு மென்ப . 
இஃது , அந்நான்கினையும் பெயரும் முறையும் உணர்த்து 
தல் நுதலிற்று . 


ள் : நூலுள் ஒரு பெருளையே நுதலிவருவது சூத்திர 
மெனவும் , இனமாகிய பொருளினையே தொகுப்பது ஓத்தென 
வும் , பலபொருட்கும் பொதுவாகிய இலக்கணங் கூறுவது படல 
மெனவும் , மூன்றுறுப்பினையுடையது பிண்டமெனவுங் கூறிய 
மரபினான் இயலும் நூல் என்றவாறு ( 168 ) 

( சூத்திரமாவது இஃதெனல் ) 
481. அவற்றுட் சூத்திரந் தானே 

யாடி நிழலி னறியத் தோன்றி 
நாடுத லின்றிப் பொருணனி விளங்க 

யாப்பினுட் டோன்ற யாத்தமைப் பதுவே . 
இது , முறையான சூத்திரவிலக்கண முணர்த்துதல் நுதலிற்று . 

இ ள் : மேல் ஓதியவற்றுள் ஒருபொருணுதலியவெனப் 
பட்ட சூத்திரம் பொருள் நுதலுங்கால் ஆடி சிறிதாயினும் 
அகன்றுபட்ட பொருளை அறிவித்தாற்போலத் தேர்தல் வேண் 
டாமை அவ்வகன்ற பொருள் அடங்குமாற்றான் அச்செய்யுளுள் 
தோன்றச்செய்து முடிக்கப்படுவது என்றவாறு . 

( 169 ) 


- 


1 . 


ஒழிந்த மூவகை நூல் - தொகை ஒழிந்த வகை முதலியன.நூல் நான்காவன: 
தொகுத்துச் செய்தது , வகுத்துச் செய்தது , தொகுத்தும் வகுத்துச் செய்ததுஞ் 
செய்தது , மொழிபெயர்த்துச் செய்தது என்பன . 
தேர்தல் வேண்டாமை - ஆராய்ந்து பொருள் காணாமல் . 


2 . 


561 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


( ஓத்தாவது இஃதெனல் ) 
482. நேரின மணியை நிரல்பட வைத்தாங் 

கோரினப் பொருளை யொருவழி வைப்ப 

தோத்தென மொழிப வுயர்மொழிப் புலவர் . 
இஃது , ஓத்திலக்கணமுணர்த்துதல் நுதலிற்று . 

ள் : மேல் ‘இனமொழி கிளந்தவோத்து என்றான் , 
அங்ஙனம் இனமொழி கிளக்குங்காற் சிதர்ந்துகிடப்பப் பல 
வோத்தாகச் செய்யாது நேரினமணியை நிரலே வைத்தாற்போல 
ஓரினப்பொருளையெல்லாம் ஒருவழியே தொகுப்பது ஓத்தா 
வது என்றவாறு . 

2 நேரினமணி எனவே ஒரு சாதியாயினும் தம்மின் ஒத் 
தனவே கூறல்வேண்டுமென்பதாம் . வேற்றுமையோத்தும் வேற் 
றுமை மயங்கியலும் விளிமரபும் என மூன்றன்பொருளும் 
வேற்றுமையென ஓரினமென்று ஓரோத்தாக வையாது வேறு 
வேறு வைக்கப்படுமென்பது . உயர்மொழிப் புலவரென்பது , அங் 
ஙனம் நூல்செய்தல் உயர்ந்தோர் கடனென்றவாறு . ( 170 ) 


( படலம் இதுவெனல் ) 
483. ஒருநெறி யின்றி விரவிய பொருளாற் 

4 பொதுமொழி தொடரி னதுபடல மாகும் . 
இது , மேல் பொதுமொழி கிளந்த படலம் எனப்பட்ட 
தற்கு இலக்கணமுணர்த்துதல் நுதலிற்று . 

ள் : ஒருநெறியவன்றிப் பல்வேறு வகைப்பட்ட பொரு 
ளெல்லாவற்றிற்கும் வேறுவேறு இலக்கணங் கூற நுதலின் அவற் 
றுக்குப் பொதுவாகி வருவது படலம் என்றவாறு . 


- 


1. 


2 


3 . 


4 . 


சிதர்ந்து கிடப்ப - சிதறிக்கிடப்ப 
நேர் - ஒப்பு , தம்மின் ஒத்த என்றபடி . 
வேறுவேறு வைத்தது தம்மின் ஒவ்வாமைபற்றி என்றபடி . 
பொதுமொழி தொடரின் - பொதுவான மொழியாய் நின்று தொடர்ந்துவரின் . 
தொடர்தல் - தொடர்புபடுதல் . இவ்வாறு உரைப்பர் இளம்பூரணரும் . 
பொருளதிகார மென்புழிப் பொருள் என்பது அகத்திணை முதலிய ஒன்பதி 
யற்கும் பொதுவாய் அவ்வவ்வியற்பொருள்களுக்கெல்லாந் தொடர்பாய் 
நிற்றல் காண்க . ஏனைய அதிகாரங்களுமனைய . 


562 


செய்யுளியல் 


பொதுமொழி கிளந்த படலம் என்றவழி , ஒருநெறிப் 
பொருட்குப் பொதுவாகப்பட்டதனை விலக்கி ஈண்டு விரவிய 
பொருட்குப் பொதுவாக மொழிவதே படலமென்றானென் 
பது ; அவை அதிகாரங்களாமெனக் கொள்க . 

( 171 ) 


( பிண்டம் இதுவெனல் ) 
484. மூன்றுறுப் படக்கிய தன்மைத் தாயிற் 

றோன்று மொழிப் புலவரது பிண்ட மென்ப . 
இது , பிண்டங் கூறுகின்றது ; வாளாதே மூன்றுறுப் 
படக்கிய பிண்டம் என்றான் மேல் , ஈண்டுச் சூத்திரமும் ஓத்தும் 
படலமுங் கூறிய அதிகாரத்தானே அம் மூன்றனையும் அடக்கி 
நிற்பது பிண்டமென்கின்றானென்பது . 

ள் : அம்மூன்று உறுப்பினையும் அடக்கிவருவது 
பிண்டம் என்றவாறு . 

அம்மூன்றனையும் உறுப்பெனவே , பிண்டமென்பனதாம் 
உறுப்பினவென்பது பெற்றாம் . தொல்காப்பியமென்பது , பின் 
டம் ; அதனுள் , எழுத்ததிகாரஞ் சொல்லதிகாரம் பொருளதிகார 
மென்பன படலமெனப்படும் ; அவற்றுள் ஓத்துஞ் சூத்திரமும் 
ஒழிந்த இருகூறுமெனப்படும் . 

தோன்றுமொழிப் புலவரது பிண்ட மென்ப என்றதனால் , 
பிண்டத்தினையும் அடக்கி நிற்பது வேறு பிண்டமுளதென்பது . 
அது முதனூலாகிய அகத்தியமே போலும் ; என்னை ? அஃது 
இயற்றமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழென்னு மூன்று பிண்டத் 
தினையும் அடக்கிநிற்றலின் . 

( 172) 


1 . 


சூத்திரமென்னும் ஓருறுப்பு அடக்கிய பிண்டம் இறையனார் களவியல் , 
சூத்திரமும் ஓத்தும் என்னும் இரண்டுறுப்பும் அடக்கிய பிண்டம் பன்னிரு 
படலம் , மூன்று உறுப்பும் அடக்கிய பிண்டம் தொல்காப்பியம் என்பர் 
நச்சினார்க்கினியர் , 
உறுப்பின - உறுப்பையுடையன . 
அவற்றுள் - அவ்வதிகாரங்களுள் . 
ஒழிந்த - படல மொழிந்த, ஒத்துஞ் சூத்திரமும் படும் என இயைக்க . 


2 . 


3 . 


4 . 


5631 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


(உரைவகை நான்காம் எனல்) 
485. பாட்டிடை வைத்த குறிப்பி னானும் 

பாவின் றெழுந்த கிளவி யானும் 
பொருண்மர பில்லாப் பொய்ம்மொழி யானும் 
பொருளொடு புணர்ந்த நகைமொழி யானுமென் 

றுரைவகை நடையே நான்கென மொழிப. 
இஃது , உரையாமாறுணர்த்துதல் நுதலிற்று . 

ள் : உரைப்பகுதி வழக்கு இந்நான்காகுமென்று சொல் 
லுவர் புலவர் என்றவாறு . 

பாட்டிடை வைத்த குறிப்பினானும் என்பது , ஒரு பாட் 
டினை இடையிடை கொண்டு நிற்குங் குறிப்பினான் வருவன உரை 
யெனப்படும் ; என்னை ? பாட்டு வருவது சிறுபான்மையாகலின் . 
அவை : தகடூர் யாத்திரை போல்வன . 

மற்று , பிறபாடை விரவியும் வருவனவோவெனின் , - அவற் 
றுள்ளுந் தமிழுரையாயின எல்லாம் பாட்டிடை வைத்த குறிப்பு 
என ஈண்டடங்கும் ; பிறபாடைக்காயின் ஈண்டு ஆராய்ச்சியின் 
றென்பது . 

பாவின் றெழுத்த கிளவி யானும் . 
என்பதும் , பாட்டின்றிச் சூத்திரத்திற்கும் பொருளெழுதுவன 
போல்வன. சூத்திரம் பாட்டெனப்படாவோவெனின் , - படா ; 
பாட்டும் உரையும் நூலுமென ( 391 ) வேறோதினமையின் ; 
அல்லாத சூத்திரத்தாற் சொல்லாத பொருளினை உரையாற் 
சொல்லித் தொடர்புபடுப்பது பாட்டிடை வைத்த குறிப்பாவது ; 
இஃது அன்னதன்று , வேறொருவன் சூத்திரத்தாற் கூறிய பொரு 


1 . 


2 . 


குறிப்பு - நூல் செய்வோனது குறிப்பு. குறிப்பு - எண்ணம் : கருத்து . 
பாவின்றெழுந்த கிளவியானும் என்பதற்கு பாக்களையொழியத் தோற்றிய 
சொல்வகையானும் என்பது இளம்பூரணருரை .இது பொருத்தம் ; முன்னாளி 
லும் தமிழில் வசன நூல்களிருந்தன என்பது இவ்வுரையாலறியக் கிடத்தலின் . 
பின் அவர் கூறும் விரிவுரைகளானே இதனை நன்கு அறியலாம் . மற்றை 
யோருரை பின்னால் எழுந்த நூல்கள் நோக்கிக் கூறப்பட்டனவாதலின் 
அவை பொருந்தா . 
அல்லாத - அல்லதூஉம் என்றிருப்பது நலம் . நச்சினார்க்கினியரும் அன்றியும் 
என்பர் . 


3 . 


564 


செய்யுளியல் 


ளையே மற்றொருவன் கூறுகின்றானாதலானென்பது . ஒழிந்த 
பாட்டிற்கும் இவ்வாறே பொருளெழுதின் அஃதொக்கும் . அவை 
பாரதம் பருப்பதம் முதலியன . 

பொருள்மர பில்லாப் பொய்ம்மொழி யானும் . 


என்பது , ஒரு பொருளின்றிப் பொய்படத் தொடர்ந்து சொல் 
லுவன . அவை : ஓர் யானையும் குரீஇயும் தம்முள் நட்பாடி இன் 
னுழிச் சென்று இன்னவாறு செய்தனவென்று அவற்றுக்கியை 
யாப் பொருள்படத் தொடர்நிலையான் ஒருவனுழை ஒருவன் 
கற்று வரலாற்றுமுறையான் வருகின்றன . 

பொருளொடு புணர்ந்த நகைமொழியானும் என்பது . பொய் 
யெனப்படாது மெய்யெனப்பட்டும் நகுதற்கேதுவாகுந் தொடர் 
நிலை ; அதுவும் உரையெனப்படும் ; அவையாவன; சிறுகுரீஇயு 
ரையும் , தந்திரவாக்கியமும் போல்வனவென்க கொள்க . இவற் 
றுட் சொல்லப்படும் பெருள் பொய்யெனப்படாது உலகியலாகிய 
நகை தோற்றுமென்பது . இவ்வகையான் உரை நான்கெனப்படு 
மென்றவாறு . உரைநடை என்னாது வகை என்றதனான் இவ் 
வுரைப்பகுதி பிறிதும் ஒன்றுண்டு ; அது மரபியலுட் பகுத்துச் 
சொல்லும் . 

( 173 ) 


( அந்நான்கும் இரண்டாம் எனல் ) 
486. அதுவே தானு மோரிரு வகைத்தே . 
இஃது , அவற்றின் தொகை கூறுகின்றது . 

ள் : அந்நான்கனுள் , - முதலன இரண்டும் ஒன்றாகவும் , 
ஏனைய இரண்டும் ஒன்றகாவும் தொகுக்கப்படும் அவ்வாற்றாற் 
பயன் கொள்ளுங்கால் என்றவாறு . அவையாவன கூறுகின் 
றான் . 

(174 ) 


1 . 


2 . 


பொருள் - உண்மை . 
யானையுங் குதிரையும் என்பர் நச்சினார்க்கினியர் . அவற்றுக்கு இயையாப் 
பொருள் என்றது , அஃறிணைப் பொருளாகிய அவைகளுக்குப் பொருந்தாத 
பொருள் . நட்பாடலும் செய்தலும் அவற்றுக்கியையாத பொருள் . 
உலகியலாகிய - உலகியலாகி என்றிருப்பது நலம் . 
பிறிது என்றது அகலவுரையை . 


3 . 


4 . 


565 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


(உரைப்பகுதி இரண்டனுள் ஒரு பகுதி இவர்க்குரித்து ; 

ஒருபகுதி இவர்க்குரித்து எனல் ) 
487. ஒன்றே மற்றுஞ் செவிலிக் குரித்தே 

யொன்றே யார்க்கும் வரைநிலை யின்றே. 
இஃது , அவற்றது இயல்புணர்த்துதல் நுதலிற்று . 

ள் : இதுவும் மேனின்ற அதிகாரத்தான் இறுதிநின்ற 
இரண்டன் தொகுதியாகிய ஒன்று செவிலிக்கே உரித்து எனவும், 
ஒழிந்த இரண்டனானாகிய ஒன்று வரைவின்றி எல்லார்க்கும் 
உரித்து எனவுங் கூறியவாறு . 

தலைமகளை வற்புறுத்துஞ் செவிலியர் புனைந்துரைத்து 
நகுவித்துப் பொழுது போக்குதற்குரியரென்பது இதன் கருத்து 
இக்கருத்தேபற்றிப் பிற சான்றோரும் , 

செம்முது செவிலியர் பொய்ந்நொடி பகர . 
என்றாரென்பது ; பிறவும் அன்ன . 

‘ மற்றும் என்றதனான் , 2 அவையன்றி வருகின்ற பிசியுஞ் 
செவிலியர்க்கு உரித்தென்பது கொள்க . இனி, ‘பாட்டிடை வைத்த 
குறிப்பும் பாவின்றெழுந்த கிளவியும் ( 485 ) யாருக்கும் வரை 
வின்றி வருமாறு அவ்வச் செய்யுளுட் காணப்படும் . ( 175 ) 


(பிசி இரண்டு வகைப்படும் எனல்) 
488. ஒப்பொடு புணர்ந்த வுவமத் தானுந் 

தோன்றுவது கிளந்த துணிவி னானு 

மென்றிரு வகைத்தே பிசிவகை நிலையே 
இது , முறையானே பிசி இரண்டெனப்படுமென்கின்றது . 

ள் : ஒப்பொடு புணர்ந்த வுவமமென்பது , தன்கட் 
கிடந்த ஒப்புமைக் குணத்தோடு பொருந்திவரும் உவமப் பொரு 
ளானும் , மற்று இனி , ஒன்று சொல்ல ஒன்று தோன்றுந் துணி 
விற்றாகச் சொல்லுஞ் சொல்லானுமென்று இவ்விரு கூற்றதாகும் 
பிசி கூறுபடும் நிலைமை என்றவாறு . 


1 . 


மேனின்ற அதிகாரத்தான் என்றது , மேல் நான்கனுள் இறுதி நின்ற இரண் 
டுமே இச்சூத்திரத்தோடு தொடர்புபட்டு அதிகரித்து நின்றமையான் என்றபடி . 
அவையன்றி- பொய்ம்மொழியும் நகைமொழியுமாகிய அவை இரண்டுமன்றி, 


2 . 


566 


செய்யுளியல் 


அவை பிறைகவ்வி மலைநடக்கும் என்பது , ஒப்பொடு 
புணர்ந்த உவமம் ; இஃது யானையென்றாவது . 

முத்துப்போற் பூத்து முதிரிற் களாவண்ண 

நெய்த்தோர் குருதி நிறங்கொண்டு - வித்துதிர்த்து . 
என்பதுமது ; இது கமுகின்மேற்று . 

நீராடான் பார்ப்பா னிறஞ்செய்யா னீராடி 

லூராடு நீரிற்காக் கை 
என்பது , தோன்றுவது கிளந்த துணிவினான் வந்தது . இது 
நெருப்பென்றாவது . ‘வகைநிலை என்ற மிகையான் , இவையுஞ் 
செவிலிக்குரித்தென்பது கொள்க . 

(176 ) 
( முதுமொழி இதுவெனல் ) 
489. நுண்மையுஞ் சுருக்கமு மொளியுடை மையு 

மெண்மையு மென்றிவை விளங்கத் தோன்றிக் 
குறித்த பொருளை முடித்தற்கு வரூஉ 

மேது நுதலிய முதுமொழி யென்ப . 
இது , முதுமொழியுணர்த்துதல் நுதலிற்று . 

ள் : கூரிதாய்ச் சுருங்கி விழுமிதாயெளிதாகி இயற்றப் 
பட்டுக் குறித்த பொருளை முடித்தற்கு வருமாயின் , அங்ஙனம் 
வந்ததனைப் பொருண்முடித்தற்குக் காரணமாகிய பொருளி 
னைக் கருதுவது முதுமொழியென்ப புலவர் என்றவாறு . 


| 


- 


1 . 


2 . 


களா 


- 


3 . 


4 . 


முத்துப்போலப் பூத்துக் காய்முதிரிற் களாவின்காய் நிறத்தையும் கனியாய் 
முதிரின் இரத்தநிறத்தையுங் கொண்டு . முகிழிற் கிளிவண்ணம் எனவும் 
பாடம் . முகிழ் - மூழ் என வழங்கும் . காய் முதிரும் பொழுது மூழ் நீலமும் 
ஏனைப்பகுதி சிவப்புமாய் இருக்கும் என்பது கருத்து . 

களாவின்காய் . 
பார்ப்பான் - பிராமணன் . 
நிறஞ்செய்யான் - நிறஞ்சிவந்தவன் . 
நீராடின் காக்கை போல்வான் என்க . இது நெருப்பு . 
ஒளியு முடைமையு மென்மையும் எனவும் பாடம் . அது பொருளுக்கியை 
புடைத்தன்று . ஆதலிற் பொருந்தாது . 
வந்ததனை முதுமொழியென்ப என இயைக்க. கருதுவது முதுமொழி கருது 
வதாகிய முதுமொழியென்றியையும் . கருதுவதாகிய என்றிருப்பது நலம் . 
நச்சினார்க்கினியரும் இப்பொருள்படக் கூறுமாறறிக . 


5 . 


6 . 


7 . 


567 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


உழுத வுழுத்தஞ்செய் யூர்க்கன்று மேயக் 
கழுதை செவியரிந் தற்றால் - வழுதியைக் 
கண்டன கண்க ளிருப்பப் பெரும்பணைத்தோள் 
கொண்டன மன்னோ பசப்பு . 

( பழமொழி ) 
என்றவழி , மற்று வழுதியைக்கண்ட கண் இருப்பத் தோள் 
பசந்தன என்றக்கால் , ஒன்றன் வினைப்பயன் ஒன்று நுகர்ந்த 
தென்புழிக் குறித்த பொருள் இயைபின்மை கூறுதலாயிற்று . 
அதனைச் சொற்றொடர் இனிது விளக்கிற்றன்றாயினும் முற் 
கூறிய முதுமொழி முடித்ததென்பது ; என்னை ? அதன்கண்ணே 
அது முடித்தற்கேதுவாகிய இயைபின்மை கிடந்தமையினென் 
பது . இது பருப்பொருட்டன்றி நுண்ணிதாகிச் சொற்சுருக்க 
முடைத்தாய் விழுமிதாகி எளிதிற் பொருடோன்றியவாறு கண்டு 
கொள்க . எனவே , இதுவும் இந்நாற்பகுதித்தென்றவாறு . ( 177) 

( மந்திரம் இதுவெனல் ) 
490. நிறைமொழி மாந்த ராணையிற் கிளந்த 

மறைமொழி தானே மந்திர மென்ப . 
இது , மந்திரச்செய்யு ளுணர்த்துதல் நுதலிற்று . 

ள் : நிறைமொழி மாந்தரென்பது . சொல்லிய சொல் 
லின் பொருண்மை யாண்டுங் குறைவின்றிப் பயக்கச்சொல்லும் 
ஆற்றலுடையராவார் ஆணையாற் கிளக்கப்பட்டுப் புறத்தார்க் 
குப் புலனாகாமன் மறைத்துச் சொல்லுஞ் சொற்றொடரெல் 
லாம் மந்திரமெனப்படும் என்றவாறு . 

அவை வல்லார்வாய்க் கேட்டுணர்க. தானே என்று பிரித் 
தான் , இவை தமிழ் மந்திரமென்றற்கும் , பாட்டாகி அங்கத 


- 


1 . 


2 . 


கண்டநங் கருங்கண்ணீ ருகுப்ப எனவும் பாடம் . நச்சினார்க்கினியருரை 
நோக்குக . 
ஒன்று - கண் . ஒன்று = தோள் . கண் அனுபவிக்கவேண்டிய பயனைத் தோள் 
நுகர்ந்தது பொருத்தமில்லாமையாகும் . அப்பொருத்தமில்லாமையை, 
உழுத்தஞ் செய்யைக் கன்று மேய அதன் செவியையரியாமல் கழுதை 
செவியை யரிந்ததுபோலும் என்னும் முதுமொழி விளக்கி முடித்து நிற்றலின் 
முதுமொழி முடித்தது என்றார் . 
பருப்பொருள் - தூலப்பொருள். நுண்ணிதல்லாதது . 
பயக்க - பயன்பட . 


3 . 


4 . 


568 


செய்யுளியல் 


மெனப் படுவனவும் உள, அவை நீக்குதற்குமென உணர்க . அவை : 

ஆரிய நன்று தமிழ்த் தெனவுரைத்த 
காரியத்தாற் காலக்கோட் பட்டானைச் - சீரிய 
வந்தண் பொதியி லகத்தியனா ராணையாற் 

செந்தமிழே தீர்க்க சுவா . 
எனவும் , 

முரணில் பொதியின் முதற்புத்தேள் வாழி 
பரண கபிலரும் வாழி - யரணிய 
லானந்த வேட்கையான் வேட்கோக் குயக்கோட 

னானந்தஞ் சேர்க சுவா . 
எனவும் , இவை தெற்கண் வாயில் திறவாத பட்டிமண்டபத் 
தார் பொருட்டு நக்கீரர் ஒருவன் வாழவும் ( ஒருவன் ) சாவவும் 
பாடிய மந்திரம் அங்கதப்பாட்டாயின . மேல் பாட்டுரை நூல் 
( 391 ) என்புழி அங்கதமென்றோதினான் இன்ன மந்திரத்தை இஃது , 
ஒருவனை இன்னவாற்றாற் பெரும்பான்மையுஞ் சபித்தற் பொருட் 
டாகலின் அப்பெயர்த்தாயிற்று . இக்கருத்தேபற்றிப் பிறரும் , 

நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து 
மறைமொழி காட்டி விடும் . 

( குறள் . 28 ) 
என்றாரென்க . அங்கதப்பாட்டாயவழி அவற்றுக்கு அளவை , 
அங்கதப் பாட்டவற் றளவோ டொக்கும் . 

( 471 ) 
என மேற்கூறினானென்பது . 

( 178 ) 


1 . 


2 . 


3. 


அவை - அவ்வங்கதம் . 
வாயில் திறவாகப்பட்டி மண்டபம் என்றும் பாடம் . அது பொருத்தமில்லை . 
வாயில் திறவாத என்பது நச்சினார்க்கினியருரையினும் உள்ளது. பட்டி 
மண்டபம் - கல்வி பயிலு மண்டபம் . 
ஒருவன் என்பது மீளவும் எழுதப்பட்டது. ஒருவன் கெடவும் வாழவும் என்பது 
நச்சினார்க்கினியருரை . நாடத்துக்குயக்கொண்டானைச் சாகப் பாடிய 
அங்கதவெண்பா என்று முன்னதற்கும் , குயக் கொண்டான் பிழைக்கப் 
பாடிய அங்கத வெண்பா என்று பின்னதற்கும் தலைக் குறிப்புக்களும் , குயக் 
கோடன் குயக் கொண்டான் என மூலபாடமும் தமிழ் நாவலர் சரிதையிற் 
காணப்படுகின்றன . 
சுவாகா எனவும் பாடம் . இது வடமொழி மந்திரங்களிறுதியினும் வருகின்றது . 
இது சத்தகோடி மந்திரக்களுளொன்று. 


4 . 


569 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


( குறிப்புமொழி இதுவெனல் ) 
491. எழுத்தொடுஞ் சொல்லொடும் புணரா தாகிப் 

பொருட்புறத் ததுவே குறிப்புமொழி யென்ப . 
இது , முறையானே கூற்றிடைவைத்த குறிப்புணர்த்துதல் 
நுதலிற்று . 

இ - ள் : எழுத்து முடிந்தவாற்றானும் , சொல் தொடர்ந்த 
வாற்றானும் , சொற்படு பொருளானும் , செவ்வன் பொருளறி 
யலாகாமையின் , எழுத்தொடுஞ் சொல்லொடும் புணராது 
பொருட்குப் புறத்தே பொருளுடைத்தாய் நிற்பது குறிப்பாவது 
என்றவாறு . 

இதனைப் பாட்டுரை நூல் ( 391 ) என்றவழி , " வாய்மொழி 
என்றோதினான் , கவியாற் பொருள் தோன்றாது பின்னர் இன் 
னது இதுவெனச் சொல்லி உணர்த்தப்படுதலின் . 

இனி , அதனை இதன்தொகைச் சூத்திரத்துக் கூற்றிடை 
வைத்த குறிப்பு ( 477 ) என்று ஓதினான் பாட்டிடைப்படுபொருள் 
பிறிதாகி அதனிடையே குறித்துக்கொண்டுணரினல்லது மெய்ப் 
படாதென்றற்கென்பது . பிறர் அவற்றைப் பொருளிசையென்று 
சொல்லுப . 

குடத்தலையர் செவ்வாயிற் கொம்பெழுந்தார் கையி 

னடக்கிய மூக்கின ராம் . 
என வரும் . இதனுட் குடமே தலையாகப் பிறந்தாரெனவும் , 
கொம்பெழுந்த . வாயினரெனவும் , கையுட்கொண்ட மூக்கின 
ரெனவும் கூறியக்கால் எழுத்துஞ் சொல்லும் பொருளும் இயல் 
பிலவாதலுங் குறிப்பினான் அதனைக் குஞ்சரமென்று கொண்ட 
“ வாறுங் கண்டுகொள்க. பிறவும் அன்ன. 


1 . 


2 . 


3 . 


வாய்மொழி - குறித்த பொருள் பாட்டாற்றோன்றாது வாயாற் சொல்லி 
உணர்த்தப்படுவது . 
மெய்ப்படாமை - தோன்றாமை . 
பொருளிசை சொற்பொருளால் வேறொரு பொருள் தோன்றுவது 
போலும் . பிறரென்றது யாரையென்பது புலப்பட வில்லை . 
இயல்பின்மை - பொருந்துதலின்மை . இயல்பு - இயலல் . இயைபின்மை 
என்று மிருந்திருக்கலாம் . 


- 


4 . 


570 


செய்யுளியல் 


மற்றிது பிசியெனப்படாதோவெனின் , - இது பாட்டு வடி 
விற்றாகலின் அற்றன்றென்பது ; அஃதேல் , பாட்டெனப்படா 
தோ வெனின் , - குறித்த பொருண் முடிய நாட்டாமையின் யாப் 
பழிந்து , ‘நாற்சொலியலான் யாப்புவரிப்படாமை ( 392 ) யின் மரபும் 
அழிந்து , பிறவுறுப்புப் பலவுங் கொண்டமையிற் பாட்டெ 
னவும் படாதென்பது . இஃது , எழுத்து முதலாக வீண்டியவடி 
( 390) யெனப்படாமையின் இதனையும் அடிவரையில்லன வற் 
றொடு ஓதினானென்பது . அல்லாதார் குறிப்பிசை வந்த செய்யு 
ளெல்லாங் குறிப்பெனப்படுமென்ப. அங்ஙனங் கூறிற் குறிப்பிசை 
யுடைய பாட்டினுள் வாராவாகிய செல்லுமென மறுக்க . (179 ) 

( பண்ணத்திச் செய்யுள் இதுவெனல் ) 
492. பாட்டிடைக் கலந்த பொருள வாகிப் 

பாட்டி னியல பண்ணத்தி யியல்பே . 


து , பண்ணத்தி கூறுகின்றது . 


- 


இ ள் : பழம் பாட்டினூடு கலந்த பொருளே தனக்குப் 
பொருளாகப் பாட்டும் உரையும்போலச் செய்யப்படுவன பண் 
ணத்தி என்றவாறு . 

மெய்வழக்கல்லாத புறவழக்கினைப் பண்ணத்தியென்ப . 
இஃது எழுதும் பயிற்சியில்லாத புறவுறுப்புப் பொருள்களைப் 


1 . 


2 . 


3 . 


4. 


முடிய நாட்டாமை என்றார் ; பாட்டாற் பொருள் தோன்றாமை பற்றி 
அழிந்து கொண்டமையிற் பாட்டெனப்படாவாயிற்று என இயைக்க . 
பிறவுங் குறைதலின் என்று நச்சினார்க்கினியர் கூறலானே இவ்வாக்கியத்திற் 
பிழையுண்டோ என்பது ஆராயத்தக்கது . 
குறிப்பிசையுடைய - குறிப்பிசையுடைய செய்யுடகள் . 
பாட்டு என்றது “ பாட்டுரை நூலே ” என்ற சூத்திரத்து முதலிற் கூறிய 
பாட்டை . பாட்டிற் குறிப்பிசையும் அருகிவருமென்பதை 314 ம் சூத்திர 
உரையுட் காண்க . பாட்டு அடிவரையறையுடையன ; குறிப்புமொழி 
அடிவரையுட்படாதன . ஆதலிற் குறிப்பிசையுடையன பாட்டினுள் வாரா 
என்றாகும்படி கருத்துச் செல்லும் என்றபடி . 
மெய்வழக்கல்லாதனவற்றைப் பண்ணத்தி என்று வழங்கல்போல இதனையும் 
பண்ணத்தி என்று வழங்குவர் என்பது கருத்து . 


5 . 


571 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


பண்ணத்தியென்பவென்பது . அவையாவன: - நாடகச் செய்யு 
ளாகிய பாட்டுமடையும் வஞ்சிப்பாட்டும் மோதிரப்பாட்டும் 
கடகண்டும் முதலாயின. அவற்றை மேலதேபோலப் பாட்டென் 
னாராயினார் நோக்கு முதலாயின உறுப்பின்மையினென்பது . 
அவை ( 645 ) வல்லார்வாய்க் கேட்டுணர்க . 

( 180 ) 


- 


( பண்ணத்தி பிசியோடொக்கமெனல் ) 
493. அதுவே தானும் பிசியொடு மானும் . 
இதுவும் அது . 

ள் : மேற் கூறப்பட்ட பண்ணத்தி பிசியோடொக்கும் 
என்றவாறு . 

அதனை ஒத்தலென்பது , அதுவுஞ் செவிலிக்குரிதென்ற 
வாறு . ‘பிசியொடும் என்ற உம்மையால் , 

பொருளொடு புணராப் பொய்ம்மொழி யோடும் 
பொருளொடு புணர்ந்த நகையோடும் . 

( 485 ) 
ஒக்குமென்றுணர்க . தானும் என்ற மிகையாற் பாட்டுமடை 
வசைக் கூத்திற்கே உரித்தென்பது கொள்க . 

( 181 ) 
( பண்ணத்தியின் அடியின் உயர்ந்த எல்லை இதுவெனல் ) 

494. அடி நிமிர் கிளவி யீரா றாகும் . 
இதுவும் அது.. 

இ - ள் : அப்பண்ணத்தியின் அடிப் பெருக்கங் கிளக்குங் 
காற் பன்னிரண்டாம் என்றவாறு . 

ஆகும் என்றதனாற் சிறுபான்மை அப்பன்னிரண்ட்டியின் 
ஏறியும் வரப்பெறுமென்பது . ‘ ஈராறாகும் என்றதனான் , இது 
நெடுவெண்பாட்டாகி வருமெனவும் , அதுபோல ஆறடியின் 
இழிந்து வாராதெனவுங் கொள்க . 

( 182 ) 
( அது கூறிய அளவின் மிகுந்தும் வருமெனல் ) 
1495. அடியிகந்து வரினுங் கடிவரை யின்றே 
இதுவும் அது 


1 . 


இச்சூத்திரத்திற்கு இளம்பூரணர் பன்னிரண்டடியின் மிக்கு வரினும் என்பர் . 
அது கொள்ளத்தக்கது இலக்கியங் காணாமற் பேராசிரியர் இவ்வாறு 
பொருளுரைத்தது பொருந்துமோ என்பது ஆராயத்தக்கது . 


572 


செய்யுளியல் 


மென் பது . 


ள் : அது முழுதும் அடியாகி வாராது இடையிடை 
ஒரோவடி பெற்று அல்லுழியெல்லாம் பரந்துபட்டு வரவும் 
பெறும் என்றவாறு . 

அவை , முற்காலத்துள்ளார் செய்யுளுட் காணாமையிற் 
காட்டாமாயினும் . இக்காலத்துள்ளனவேற் கண்டுகொள்க . 
இலக்கணம் உண்மையின் இலக்கியங் காணாமாயினும் அமையு 

( 183 ) 
( அளவியற் பகுதி இரண்டேயாமெனல் ) 
496. கிளிரியல் வகையிற் கிளந்தன தெரியி 

னளவியல் வகையே யனைவகைப் படுமே . 
இதுவும் மேலவற்றுக்கெல்லாம் புறனடை 

இ - ள் : எடுத்தோதிய வகையாற் சொல்லியன ஆராயின் 
அளவியற்பகுதி அக்கூற்றதாம் என்றவாறு . 

எடுத்தோதியவகையா னென்பது , நூலும் உரையும் நந் 
நான்கெனவும் , பிசி இரண்டெனவும் , முதுமொழியும் மந்திர 
மும் கூற்றிடைவைத்த குறிப்பும் ஒரோவொன்றெனவுங் கூறி 
வந்தவகையான் அவற்றை இனைத்தென்றெண்ணி அளந்த 
பகுதியும் அளவியலேயாமாகலின் அவ்வளவியல் அடி வரையறை 
கூறியவாற்றானும் அடி வரையறையிலவற்றுக்குக் கூறியவாற் 
றானும் இருவகைப்படும் அளவியல் என்றவாறு . 

( 184 ) 


(திணையாவது இதுவெனல் ) 
497. கைக்கிளை முதலா வெழுபெருந் திணையு 

முற்கிளந் தனவே முறைநெறி வகையின் . 
இது , பதின்மூன்றாம் முறைமைக்கணின்ற திணையுறுப் 
புணர்த்து ( 313 ) கின்றது . 

ள் : கைக்கிளைமுதல் பெருந்திணையிறுவாய் ஏழும் 
முன்னர்க் கிளக்கப்பட்டன என்றவாறு . 

‘ முறைநெறி வகையின் என்பது , அவற்றுக்கு முறை 
மையாற் புறமெனப்பட்ட வெட்சிமுதல் பாடாண்பகுதியீறா 


- 


1 . 


என்பது , என்றவாறு என முடியும் . 
அளவியல் என்றது வேண்டியதில்லை ; மிகையாதலின் . 


2 . 


573 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


கிய எழு பகுதியோடுமென்றவாறு . எனவே , அவற்றுக்குப் பொது 
வாகிய முறையாற் கரந்தையுள்ளிட்டுப் பதினைந்து திணையுள் 
ஒன்று செய்யுட்குறுப்பாகி வரல்வேண்டுமெனவும் , முன்னோதி 
யவாறே கொள்ளப்படுமெனவுஞ் சொல்லினானாம் ; இது 
சொல்லாக்கால் அவை வரினும் வரும் , வராதொழியவும் பெறு 
மென்பது படுமென்பது . இது மேல் வருகின்ற கைகோண் முதலி 
யனவற்றுக்கும் ஒக்கும் . 

( 185 ) 
( கைகோளுட் களவாவது இதுவெனல் ) 
498. காமப் புணர்ச்சியு மிடந்தலைப் பாடும் 

பாங்கொடு தழா அலுந் தோழியிற் புணர்வுமென் 
றாங்கநால் வகையினு மடைந்த சார்பொடு 

மறையென மொழிதன் மறையோ ராறே . 
2 களவு கற்பென்பன காமத்திணையின் ஒழுகலான் ஆண்டுப் 
பரந்துபட்டனவெல்லாந் தொகுத்துக் கூறுகின்றான் , அவை செய் 
யுட்குறுப்பாயடங்கலின் . அவற்றுள் இது களவென்னும் கை 
கோளுணர்த்துதல் நுதலிற்று . 

ள் : காமப்புணர்ச்சியும் , அது நிகழ்ந்த பின்னர் இடந் 
தலைப்பாடும் , அதற்குப்பின்னர்ப் பாங்கற்குச் சொல்லி அவனாற் 
கூடுதலும் , அதன் பின்னர்த் தோழியைப் பின்னின்று குறை 
முடித்துக் கோடலுமென அந்நாற்பகுதிக்கண்ணும் பொருந்திய 
சார்பினாற் களவொழுக்கம் இதுவென்று கருதுமாற்றாற் செய் 
யுள் செய்தல் கந்திருவவழக்கம் என்றவாறு . 

கந்திருவவழக்கம் மறையோரொழுகிய நெறிய துவாகலான் 
மறையோராறு என்றானென்பது . எனவென்பது, வினையெச்சம் . 
எனவே , பாங்கனுந் தோழியும் உணர்ந்தவழியும் அது மறை 
யோர்வழித்தென்றவாறு . காமப்புணர்ச்சி நிகழ்ந்தன்றி இடந் 


- 


1 . 


அவற்றுக்குப் பொது - அகத்திணைக்கும் புறத்திணைக்கும் கரந்தை பொது 
வாகலிற் பொதுவியற்கரந்தை எனப்படும் . நச்சரும் இவ்வாறு கூறல் காண்க . 
தொல் - புறத்திணையியல் 5 ம் சூத்திரஉரை நோக்குக . 
களவு கற்பென்பனவாகிய காம ஒழுக்கத்தின்கண் ஒழுகலான் என்க . களவு 
கற்பென்பன காமத்திணையின் ஒழுகலாறாகலான் என்றிருத்தல் வேண்டும் . 
இது சிதைத்து எழுதப்பட்டது . 
காமப்புணர்ச்சி - இயற்கைப் புணர்ச்சி . 


3 . 


574 


செய்யுளியல் 


தலைப்பாடு நிகழாதெனவும் , அவ்விடந்தலைப்பாடு பிற் பயத் 
தலரிதென்பது அவள் ஆயத்தொடுங் கூடிய கூட்டத்தான் அறிந்த 
தலைமகன் பாங்கனை உணர்த்தி அவனாற் குறை முடித்துக் 
கோடலும் , தன்வயிற் பாங்கன் அவள்வயிற் பாங்கு செய்யானா 
கலின் அதன்பின்னர்த் தோழியாற் குறை முடித்துக் கோடலு 
மென இந்நான்கும் முறையான் நிகழுங் களவொழுக்க மென்றவாறு 

வேட்கை யொருதலை யுள்ளுதன் மெலித 
லாக்கஞ் செப்ப னாணுவரை யிறத்த 
னோக்குவ வெல்லா மவையே போறன் 
மறத்தன் மயக்கஞ் சாக்கா டென்றச் 

சிறப்புடை மரபினவை . 
என்பனவுங் கைகோளாகாவோவெனின் , - ஆகா ; கைகோளென் 
பது ஒழுகலாறாகலான் . அவை அவற்றுட் பிறந்த உள்ள நிகழ்ச்சி 
ஒன்றொன்றனிற் சிறந்து பெருகியக்கால் அவ்வப் பகுதியா 
மெனக் கொள்க . 


மற்றுக் களவியலுள், 
ஆங்ஙனம் புணர்ந்த கிழவோன் றன்வயிற் 
பாங்கி னோரிற் குறிதலைப் பெயலும் 

பாங்கிலன் றமியோ ளிடந்தலைப் படலும் . ( இறையனார் - 3 ) 
எனப் பாங்கற்கூட்டம் முற்கூறியதாலெனின் , - இது கைகோள் 
கூறிய இடமன்மையின் முற்கூறினும் அமையுமென்பது . 

மற்று ; இயற்கைப்புணர்ச்சி புணர்ந்த தலைமகனைப் பாங் 
கன்கண்டு இவ்வேறுபாடு எற்றினானாயிற்றென்று வினவுமன்றே ? 
அதனாற் பாங்கற்கூட்டம் நிகழ்ந்தபின்னரன்றி இடந்தலைப் 
பாடு நிகழாதாம் பிறவெனின் , - அற்றன்று ; யாழோர் கூட்டம் 
உலகியலாதலான் இல்லதன்றாமாகவே உலகத்தார் நிறையுடை 
யாராகி மறை வெளிப்படாமல் ஒழுகுவாரும் மறைவெளிப் 
படுத்து விளம்பும் பாங்கனையுடையாரும் , இல்லாதாருமெனப் 
பலவகையராதலின் வினாதல் ஒருதலையன்றென்பது ; அல்ல 


1 . 


பிறர் பயத்தல் என்பது முற்பாடம் . அது பிற்பயத்தல் என்று காணப்படு 
கின்றது . அதுவே பொருத்தம் . ஏனெனின் ? ஆயத்தோடுகூடி நிற்றலின் , 
அவளை இடந்தலைப்பட்டுக் கூடல் பின் அரி தென்றுணர்ந்தா னாதலின் . 
S. கனகசபாபதிப்பிள்ளை பதிப்பிலும் அவ்வாறு உள்ளது . 





575 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


தூஉம் , தன் இடந்தலைப்பாடு நிகழுமதானே துணை வேண்டு 
மென்பது ; என்னை ? துணையின்றி நிகழுங் களவு சிறப்புடைத் 
தாகலானும் பாங்கன் கழறுமென்று அஞ்சி அவனை முந்துற 
மறைத்தொழுகுமாகலானுமென்பது . களவொழுக்கமெல்லாம் 
இந் நான்குவகையானும் அடங்கும் . அவற்றுக்குச் செய்யுள் , 

கொங்குதேர் வாழ்க்கை யஞ்சிறைத் தும்பி 
காமஞ் செப்பாது கண்டது மொழிமோ 
பயிலியது கெழீஇய நட்பின் மயிலியற் 
செறியெயிற் றரிவை கூந்தலி 
னறியவு முளவோ நீயறியும் பூவே . 

( குறுந் . 2 ) 
என்னும் பாட்டு , இயற்கைப் புணர்ச்சிக்கண் நிகழ்ந்த செய்யுள். 

சொல்லிற் சொல்லெதிர் கொள்ளா யாழநின் 
றிருமுக மிறைஞ்சி நாணுதி கதுமெனக் 
காமங் கைம்மிகிற் றாங்குத லெளிதோ 
கொடுங்கே ழிரும்புற நடுங்கக் குத்திப் 
புலிவிளை யாடிய புகர்முக வேழத்தின் 
றலைமருப் பேய்ப்பக் கடைமணி சிவந்தநின் 
கண்ணே கதவ வல்ல நண்ணா 
ராண்டலை மதில ராகவு முரசுகொண் 
டோம்பரண் கடந்த வடுபோர்ச் செழியன் 
பெரும்பெயர்க் கூட லன்ன நின் 

கரும்புடைத் தோளு முடையவா லணங்கே . (நற்றிணை - 39 ) 
என்பது , இடந்தலைப்பாடு . 

இடிக்குங் கேளிர் நுங்குறை யாக 
நிறுக்க லாற்றினோ நன்றுமற் றில்ல 
ஞாயிறு காயும் வெவ்வறை மருங்கிற் 
கையி லூமன் கண்ணிற் காக்கும் 
வெண்ணெ யுணங்கல் போலப் 

பரந்தன் றிந்நோய் நொண்டு கொளற் கரிதே . ( குறு . 58 ) 
என்பது , பாங்கற் கூட்டத்துக்கண் வந்தது . 

தலைப்புணைக் கொளினே தலைப்புணைக் கொள்ளும் 
கடைப்புணைக் கொளினே கடைப்புணைக் கொள்ளும் 
புணைகை விட்டுப் புனலோ டொழுகி 
னாண்டும் வருகுவள் போலு மாண்ட 
மாரிப் பித்திகத்து நீர்வார் கொழுமுகை 
செவ்வெரி நுறழுங் கொழுங்கடை மழைக்கட் 
டுளிதலைத் தலைஇய தளிரன் னோளே . 

( குறு . 222 ) 
என்பது , தோழியிற் கூட்டம் . பிறவும் அன்ன . 

( 186 ) 


1 . 


நிகழுமதானே - நிகழாதாயினே என்றிருத்தல் வேண்டும் . என்னை துணை 
வேண்டற்குக் காரணமதுவாதலின் . நச்சினார்க்கினியருரை நோக்குக . 


576 


செய்யுளியல் 


( கற்பாவது இதுவெனல் ) 
499. மறைவெளிப் படுதலுந் தமரிற் பெறுதலு 

மிவைமுத லாகிய வியனெறி திரியாது 
மலிவும் புலவியு மூடலு முணர்வும் 
பிரிவொடு புணர்ந்தது கற்பெனப் படுமே . 


இது , கற்பென்னுங் கைகோளுணர்த்துத னுதலிற்று . 


இ ள் : மறைந்தொழுகும் ஒழுகலாறு வெளிப்படுதலும் 
அதன்பின் தமர்கொடுப்பத் தான் அவ்வகையாற் பெறுதலு 
மென்னும் இவ்விரண்டும் முதலாகிய வழக்குநெறி திரியாது 
மகிழ்ச்சியும் புலத்தலும் ஊடலும் உணர்த்தலுமென்னும் நான் 
குடன் பிரிவுளப்பட்ட ஐந்தும் புணர்ந்தது கற்பென்னுங் கை 
கோளாம் என்றவாறு . 


இவைமுதலாகிய என்றதனால் , 


கொடுப்போ ரின்றியுங் கரண முண்டே 
புணர்ந்துடன் போகிய காலை யான . 


( 143 ) 


என்றவழிக் கூடிய வதுவைபோல்வன கொள்க . அவை தாங்கற் 
பெனப்படுவதல்லது ஒழுகலாறெனப்படா; என்னை ? இவரொழுக் 
கமன்றி வேள்வியாசான் முதலாயினார் செய்விக்கும் ஒழுக்கமா 
கலான் . அங்ஙனமாயினும் அவற்றையுங் கைகோளின்பாற் சார்த்தி 
யுணரப்படுமென்றற்கு ஈண்டுக் கூறினானென்பது . 


1 . 


2 . 


3 . 


4 . 


மறை வெளிப்படுதல் - களவு வெளிப்படுதல் . 
தமரிற் பெறுதல் - வரைவு . 
மலிவு - மகிழ்ச்சி . 
உணர்வு - உணர்தல் . என்றது ஊடறணிதலை . உணர்த்தல் என்று பொருள் 
கூறல் பொருந்துமோ என்பது ஆராயத்தக்கது. இளம்பூரணம் நோக்குக . 
பிரிவு - ஓதற்பிரிவு முதலியன . 
உணர்த்தல் - உணர்தல் என்றிருத்தல் வேண்டும் . விரிவுரை நோக்குக . 
உதாரணமும் நோக்குக . 
கூடிய - நிகழ்ந்த . 


5 . 


6 . 


7 . 


577 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


இனிச் கூறும் ஐந்தும் , தலைவனுந் தலைவியும் ஒழுகும் 
ஒழுகலாறெனவேபடும் . முன்னைய இரண்டும் போலப் பிறர் 
கொடுக்கப்பட்டனவல்லவென்பது . 

மலிதலென்பது , இல்லொழுக்கமும் புணர்ச்சியும் முதலாய 
வற்றான் மகிழ்தல் . 

புலவியென்பது , புணர்ச்சியான் வந்த மகிழ்ச்சி குறைபடா 
மற் காலங்கருதிக் கொண்டுய்ப்பதோர் உள்ள நிகழ்ச்சி . 

ஊடலென்பது , உள்ளத்து நிகழ்ந்ததனைக் குறிப்பு மொழி 
யானன்றிக் கூற்றுமொழியானுரைப்பது . 

அங்ஙனம் ஊடனிகழ்ந்தவழி அதற்கேதுவாகிய பொருளி 
ன்மை யுணர்வித்தல் உணர்வெனப்படும் . இல்லது கடுத்த மயக் 
கந்தீர உணர்த்துதலால் உணர்த்துதலெனவும் , அதனை உணர்த 
லால் உணர்வெனவும்படும் ; புலவிக்காயின் உணர்த்தல் வேண்டா . 
அது குளிர்ப்பக் கூறலுந் தளிர்ப்ப முயங்கலும் முதலாயவற் 
றான் நீங்குதலின் . அம்முறையானே கூறி அவற்றுப்பின் பிரிதல் 
கூறினான் . அஃது இவை நான்கனொடும் வேறுபடுதலின் ; 
அதனை ஊடலோடு வைக்கவே அவ்வூடலிற் பிறந்த துனியும் 
பிரிவின்பாற்படுமென்பது கொள்க . என்னை ? காட்டக் காணாது 
கரந்து மாறுதலின் . இவற்றுக்குச் செய்யுள் : 

எம்மனை முந்துறத் தருமோ 
தம்மனை யுய்க்குமோ யாதவன் குறிப்பே. 

( அகம் . 195 ) 
என்பது , மறை வெளிப்பாடு . 

தமர்தர , 
வோரிற் கூடி யுடன்புணர் கங்குல் . 

( அகம் . 86 ) 
என்பது , தமரிற் பெறுதல் . 


1 . 


2 . 


3 . 


இனி - மேல் ; என்றது மனிதன் முதலாகக் கூறுவனவற்றை . 
முன்னைய இரண்டென்றது - மறை வெளிப்படுதலும் தமரிற் பெறுதலும் . 
உணர்வித்தல் - உணர்தல் என்றிருத்தல் வேண்டும் . அல்லது உணர்வு - 
உணர்த்தல் என்றிருத்தல் வேண்டும் . 
துனி - ஊடலின் மிக்கது . துனியும் புலவியு மில்லாயின் என்னுந் தேவர் 
குறளுரை நோக்குக. 
காட்டக்காணாது - உணர்த்த உணராது . 
கரந்துமாறல் - உள்ளங்கரந்து வேறுபடல் . மாறுதல் - வேறுபடல் , ஒழிதல் . 


4 .. 


5 . 


6 . 


578 


செய்யுளியல் 


கேள்கே டூன்ற . 

( அகம் . 93 ) 
என்னும் அகப்பாட்டினுள் , 

நலங்கே ழாகம் பூண்வடுப் பொறிப்ப 

முயங்குகஞ் சென்மோ நெஞ்சே. 
என்பது மலிதல் . 

நாணுக்கடுங் குரைய ளாகிப் 

புலவி வெய்யள்யா முயங்குங் காலே . 
என்பது , புலவி . 

நோய் சேர்ந்த திறம்பண்ணி நின்பாண னெம்மனை 

நீ சேர்ந்த வில்வினாய் வாராமற் பெறுகற்பின் . ( கலி . 77 ) 
என்பது , ஊடல் . 

விருந்தெதிர் கொள்ளவும் பொய்ச்சூ ளஞ்சவு 
மரும்பெறற் புதல்வனை முயங்கக் காணவு 
மாங்கவிந் தொழியுமென் புலவி . 

( கலி . 75 ) 
என்பது , உணர்தல் . 

திறனல்ல யாங்கழற யாரை நகுமிம் 
மகனல்லான் பெற்ற மகன் . 

( கலி . 86 ) 
என்பது , துனி. துனித்தலென்பது , வெறுத்தல் . அறுவகைப் பிரி 
வும் பிரிவெனவே அடங்கும் . அவை மேற்காட்டப்பட்டன. ( 187 ) 

( கைகோள்வகை இவை எனல் ) 
500. மெய்பெறு வகையே கைகோள் வகையே . 
இது , புறத்திணைக் கைகோளுணர்த்துகின்றது . 

ள்: பொருள்கள் பெற்ற கை கோட்பகுதி அகத்திணைக் 
கைகோளே என்றவாறு . 

கைகோளென்பது , ஒழுக்கங்கோடல் ; எனவே , அகத்திற்குப் 
புறனாயினும் , புறத்திணைக்குக் கைகோள் அவ்வாறு வேறு 
வகைப்படக் கூறப்படா ; பொதுவகையானே மறைந்த ஒழுக்க 
மும் வெளிப்பாடுமென இரண்டாகி அடங்கும் அவையு 
மென்றவாறு . அவை வெட்சியுள்ளும் ஒழிந்த திணையுள்ளுங் 
காட்டப்பட்டன . 

( 188) 


- 


1 . 


2 . 


மேற்காட்டப்பட்டன என்பதை , தொல் - அகத்திணையியல் 25 - ம் சூத்திர 
முதலியன நோக்கி அறிக . 
மறைந்த ஒழுக்கம் - வெட்சிக்கண் நிரைகாவலர் அறியாமற் சென்று கவர்தல் . 
வெளிப்பாடு - கவர்ந்தமை பின் வெளிப்படல் . ஒழிந்த திணை - வஞ்சி 
முதலியன. 


579 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


( களவினிற் கூற்றுக்குரியார் இவர் எனல் ) 
501. பார்ப்பான் பாங்கன் றோழி செவிலி 

சீர்த்தகு சிறப்பிற் கிழவன் கிழத்தியோ 
டளவியன் மரபி னறுவகை யோருங் 

களவினிற் கிளவிக் குரிய ரென்ப . 
இது , கூற்றென்னும் உறுப்புணர்த்துகின்றது . 

இ - ள் : எண்ணப்பட்ட அறுவருங் களவொழுக்கினுள் ( 177) 
நிகழ்ந்தன கூறினாராகவல்லது ஒழிந்தோர் , கூறினாராகச் செய் 
யுள் செய்யப்பெறாரென்றவாறு . 

பார்ப்பானென்பான் , நன்றுந் தீதும் ஆராய்ந்து உறுதி 
கூறுவானெனப்படும் . பாங்கனென்பான் , அவ்வாறன்றித் தலை 
மகன் வழிநின்றொழுகி வருமாகலின் அவனை அவன்பின் வைத் 
தான் . தோழி , அவன்போன்றும் பெண்பாலாகலின் அவளைப் 
பின்வைத்தான் . செவிலி மாற்றஞ் சிறுவரவிற்றாதலின் அவளை 
அவளின்பின் வைத்தான் . அவரிற் சிறந்தமையிற் சீர்த்தகு சிறப் 
பிற் கிழவனையுங் கிழத்தியையும் அவர்பின் வைத்தான் . அவ்விரு 
வருள்ளுந் தலைமகளது கூற்றே பெருவரவினதாகலின் அவளை 
ஈற்றுக்கண் வைத்தானென்பது . உதாரணம் : 

சீர்கெழு வெண்முத்த மணிபவர்க் கல்லதை 


..... 


........... 


.... 


.... ..... 


( கலி . 9 ) 


தேருங்கா னும்மக ணுமக்குமாங் கனையளே . 
என்பது , பார்ப்பான் கூற்று . 

காமங் காம மென்ப காம 
மணங்கும் பிணியு மன்றே நினைப்பின் 
முதைச்சுவற் கலித்த முற்றா விளம்புன் 
மூதா தைவந் தாங்கு 

விருந்தே காமம் பெருந்தோ ளோயே . 
என்பது , பாங்கன் கூற்று . 

ஏனல் காவ லிவளு மல்லள் 


( குறுந் . 204 ) 


............. 


.......... 


1 .......... 


..... 


சொல்லு மாடுப கண்ணி னானே . 
என்பது , தோழி கூற்று . 


1 . 


முதைச்சுவல் கலித்த - பழங் கொல்லையாகிய மேட்டு நிலத்தே தழைத்த . 
மூதா - முதிய பசு . 


2 . 


580 


செய்யுளியல் 


பெயர்த்தனென் முயங்கயான் வியர்த்தன னென்றனள் 


........... 


...... ... 


............ 


( குறு . 84 ) 


ஆம்பன் மலரினுந் தான்றண் ணியளே . 
என்பது , செவிலி கூற்று . 

பாலு முண்ணாள் பழங்கண் கொண்டு 

நனிபசந் தனளென வினவுதி . 
என்பதும் அது . 

கேளிர் வாழியோ கேளிர் நாளுமென் 


( அகம் . 48 ) 


... 


.. 


அரைநாள் வாழ்க்கையும் வேண்டலென் யானே . ( குறு . 280 ) 
என்பது , கிழவன் கூற்று . 

விளங்குதொடி முன்கை வளைந்துபுறஞ் சுற்ற 
நின்மார் படைதலி னினிதா கின்றே 

( அகம் . 58 ) 
என்பது , கிழத்தி கூற்று . பிறவும் அன்ன . 

( 189 ) 
( கற்பினிற் கூற்றுக்குரியார் இவர் எனல் ) 
502. பாணன் கூத்தன் விறலி பரத்தை 

யாணஞ்சான்ற வறிவர் கண்டோர் 
பேணுதகு சிறப்பிற் பார்ப்பான் முதலா 
முன்னுறக் கிளந்த கிளவியொடு தொகை இத் 

தொன்னெறி மரபிற் கற்பிற் குரியர் . 
இதுவுமது . 

ள் : இவ்வெண்ணப்பட்ட எல்லாருஞ் சொல்லிய 
சொல்லாகச் செய்யுள் செய்யப்பெறுங் கற்பினுள் என்றவாறு . 

‘ முன்னுறக் கிளந்த கிளவி என்பது , பொருணோக்கிற்று . 
இசையின் பின்னரது நாடகமாகலிற் பாணன்பின் கூத்தனை 
வைத்தும் , வெண்பாலாகலான் விறல்பட ஆடும் விறலியைக் 
கூத்தன்பின் வைத்தும் அவ்வினத்துப் பரத்தையரை அதன்பின் 
வைத்தும் , பொருட்குச் சிறந்தாராகலின் நற்பொருள் உணரும் 


1 . 


2 . 


3 . 


ஆணம் - அன்பு. 
கிளவி -ஈண்டுப் பொருள் நோக்கிற்று என்றபடி . 
பொருடகுச் சிறந்தார் என்றது , பொருள் பெறுதற்குச் சிறந்தவர் பரத்தைய 
ரென்றபடி . அறிவரும் பொருட்குச் சிறந்தாரகலின் அப்பொருட்குச் சிறந்த 
பரத்தையர்க்குப்பின் அவரை வைத்தாரென்பது கருத்து . அறிவரை நற்பொரு 
ளுணரும் அறிவர் என்றமையின் பரத்தையர் தீப்பொருளுணர்வோ ரென்பது 
பெறப்படும் . எனினும் இருவரும் பொருள் என்ற அளவில் இயைபுடையார் 
என்றபடி . 


581 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


அறிவரை அவர்பின் வைத்தும் , ஏதிலராகிய கண்டோரை 
அவர்க்குப்பின் வைத்துங் கூறினானென்பது . இவ்வாற்றான் இவ 
ரோடு முன்னர்க் களவொழுக்கத்திற் கூறிய அறுவருங் கூறப் 
பெறுவரென்வாறு . தொன்னெறி மரபின் என்றதனாற் பாகனுந் 
தூதனுங் கூறவும் அமையும்; அவை புறப்பொருட்குச் சிறந்து 
வரும் ; அவற்றுக்குச் செய்யுள் : 

செவ்வழி நல்யாழிசையினென் பையெனக் 
கடவுள் வாழ்த்திப் பையுண் மெய்நிறுத் 

தவர்திறஞ் செல்வேன் கண்டனென் யானே . ( அகம் . 14 ) 
என்பது , பாணன் கூற்று . 

ஆடலிற் பயின்றனை யென்னா தென்னுரை 

யூடலிற் றெளிதல் வேண்டும் . 
என்பது , கூத்தன் கூற்று . 

மரந்தலை மணந்த நனந்தலைக் கானத்து 


...... 


நறுங்கண்ணியன் கொ னோகோ யானே . 
என்னும் நற்றிணைப் ( 394 ) பாட்டு , கண்டோர் கூற்று . 

விதையர் கொன்ற முதையற் பூமி 


...... 


.......... 


மெல்லிறைப் பணைத்தோட் டுயிலமர் போயே . 
என்னும் நற்றிணைப் ( 121 ) பாட்டுப் பாகன் கூற்று . 
ஒழிந்தனவுங் கற்பியலுட் கூறியவாற்றான் அறிக . ( 190 ) 

( கூற்றுக்குரியரல்லாதார் இவர் எனல் ) 
503. ஊரு மயலுஞ் சேரி யோரு 

நோய் மருங் கறிநருந் தந்தையுந் தன்னையுங் 
கொண்டெடுத்து மொழியப் படுத லல்லது 

கூற்றவ ணின்மை யாப்புறத் தோன்றும் . 
இ - ள் : இவ்வெண்ணப்பட்ட அறுவகையோருஞ் சொல் 
லிய சொல்லாகச் செய்யுள் செய்யப்பெறார் என்றவாறு . 

இவை , களவிற்கும் கற்பிக்கும் பொது . கொண்டெடுத்து 
மொழியப்படுத்தல்லது என்பது , இவர் கூற்றாகப் பிறர் சொல்லி 
னல்லது இவர்தாங் கூறாரென்றவாறு ; அவை , 

ஊஉ ரலரெழச் சேரி கல்லென 
வானா தலைக்கு மறனி லன்னை . 

( குறுந் . 262 ) 
எனவும் , 


1 . 


பையுள் - துன்பம் . 


582 


செய்யுளியல் 


.......... 


தெரிகணை நோக்கிச் சிலைநோக்கி 
சாய்த்தார் தலை . 

( கலி . 39 ) 
எனவும் வருவனபோல்வன. 

யாப்புறத் தோன்றும் என்றதனான் அகத்திணைக்கண் 
இவ்வாறு நிலைபெற்றதென்பது ; எனவே , புறத்திணைக்கண் 
அவர் கூறவும் பெறுமென்பது . இது நோக்கிப்போலுங் கூறா 
தாரையுங் கூறுவாராயிற்றென்பது . நோய்மருங்கறிநரை இடை 
வைத்தான் , முன்னைய மூன்றும் பெண்பாலெனவும் , ஒழிந்தன 
ஆண்பாலெனவும் அறிவித்தற்கென்பது . எனவே , நோய்மருங் 
கறிநர் பெண்பாலும் ஆண்பாலுமாயினாரென்பது . ( 191) 


( நற்றாய் தலைவனொடுந் தலைவியொடுங் கூறாள் எனல் ) 
504. கிழவன் றன்னொடுங் கிழத்தி தன்னொடு 

நற்றாய் கூறன் முற்றத் தோன்றாது . 
இஃது , எய்தாததெய்துவித்தது ; விலக்கியல்வகையால் விதித் 
தெனவும் அமையும் . 

ள் : கிழவனோடுங் கிழத்தியோடும் இடையிட்டு நற் 
றாய் கூறுதல் நிரம்பத் தோன்றாது என்றவாறு . 

நற்றாய் என்று ஒருமை கூறியவதனால் , தலைமகள் 
தாயையே கொள்ளப்படும் . இதனானே தந்தை தன்னையரென் 
பன போல்வனவற்றுக்கும் இஃதொக்கும் . ‘ முற்ற என்றதனால் 
தானே தலைவனாதலால் தலைவன் தமர் யாவருங் கூறார் ; முற் 
கூறப்பட்டார் அல்லரென்பது கொள்க . முற்றாதென்னாது 
தோன்றாது என்றதனால் , புறத்திணைக்கண் இவை வரைவின்றி 
வழக்கினொடு பொருந்துமாற்றாற் கொள்ளப்படுமென்பது . 
கிழவன்றன்னொடுங் கிழத்திதன்னொடும் கூறாள் எனவே , அல் 
லுழிச் சொல்லப்பெறும் நற்றாயென்பதாம் ; அஃது , 


1 . 


2 . 


3. 


இது - புறத்திணைக்கட கூறல் . 
கூறாதார் - கூற்று நிகழ்ந்தப் பெறாதார் . அவர் இச்சூத்திரத்தாற் கூறியவர் . 
கூறுவானாயிற்று என்றிருப்பது நலம் ஆசிரியனை ஆதலின் . 
நோய்மருங்கறிநர் - தலைவியின் நோயின் பகுதியைக் குறிப்பாலறிபவர் . 
இளம்பூரணம் நோக்குக. 
தலைவிதாய் முதலியோர் . 
அல்லரென்பது அல்லதென்பது என்று இருத்தல் வேண்டும் . 


4 . 


5 . 


583 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


எம்வெங் காம மியைவ தாயின் 


............ ! 


....... 


......... 


... 


செறிந்த சேரிச் செம்மன் மூதூ 
ரறிந்த மாக்கட் டாகுக தில்ல 


... 


...... 


I.III.... 


............ 


- 


மென்றோ ளஞ்ஞை சென்ற வாறே . 

( அகம் . 15 ) 
என வரும் . 

(192 ) 
( இடைச்சுரத்துத் தலைவன் தலைவியொடு கண்டார் 

கூறுவர் எனல் ) 
505. ஒண்டொடி மாதர் கிழவன் கிழத்தியொடு 

கண்டோர் மொழிதல் கண்ட தென்ப . 

ள் : தலைமகனோடும் தலைமகளோடும் இடைச் 
சுரத்துக் கண்டோர் மொழிதல் அறியப்பட்டது என்றவாறு . 

" ஒண்டொடி மாதர் கிழவன் எனவே, அவ்விருவர் கூட்டத் 
துக்கண்ணுமன்றி அவ்விருவரோடுந் தனித்துழிக் கூற்றில்லை 
என்றவாறு . கண்டது என்றமிகையான் , இடைச்சுரத்துக் கண் 
டோர் செவிலிக்குரைப்பனவுங் கொள்க ; அவை , 

இளையன் மெல்லியண் மடந்தை 
யரிய சேய பெருங்காண் யாறே . 

(சிற்றட்டகம் ) 
எனவும் , 

அணித்தாத் தோன்றுவ தெம்மூர் 

மணித்தார் மார்ப சேர்ந்தனை சென்மே . 
எனவும் வரும் . 

இதனுள் , ஒண்டொடி மாதர் கிழவன் எனச் செவ்வனந் 
தோன்றக் கூறியது தலைமகனையாதலின் , 

வில்லோன் காலன கழலே கொடியோன் 
மெல்லடி மேலன சிலம்பே . 

( குறுந் . 7 ) 
என்பது , செவிலிக்குக் கண்டோர் கூறியது . 

( 193 ) 


1 . 


- 


மாதர்க்குக் கிழவன் என்பது இவர் கருத்து . கிழவன் - உரியோன் , மாதர் 
என்பது கிழவனை விசேடித்து நின்றதென்பது இவர் கருத்து . மாதர் 
கிழத்தி . மாதர் என்பதற்குச் செவிலி என்று பொருள் கொள்வர் நச்சினார்க் 
கினியர் . நற்றாய் - தோழி செவிலி என்பர் இளம்பூரணர் . 
தலைமகனையாதலின் என்பதன்பின் சில வாக்கியம் இருந்திருத்தல் வேண்டும் . 
என்னை ? தொடர்பின்றியிருத்தலின் . 


2 . 


584 


செய்யுளியல் 


- 


( இடைச்சுரத்துத் தலைவன் நீதிநூல் விதிப்படி தலைவியொடு 

கூறற்குமுரியன் எனல் ) 
506. இடைச்சுர மருங்கிற் கிழவன் கிழத்தியொடு 

வழக்கிய லாணையிற் கிளத்தற்கு முரியன் . 
இதுவும் , கூற்று விகற்பமே கூறுகின்றது . 

ள் : இடைச்சுரத்து உடன்போகிய கிழத்தியொடும் 
கிழவன் நீதிநூல்வகையாற் கிளத்தற்குமுரியன் என்றவாறு . 

நீதிநூல்வகையாற் கிளத்தலென்பது , கிழத்தி தன்தமர் இடைச் 
சுரத்துக்கண்ணுறின் அவர் கேட்பத் தலைவிக்குச் சொல்லு 
வானாய் வழக்கியல் கூறுதலுமுரியனென்பது . ‘ வழக்கியலாணை 
என்றதனான் நீதி நூல் விதி பிறழக் கூறின் அஃது இராக்கதம் 
போன்று காட்டுமென்பது . உம்மையாற் கிழத்தியொடு வழக்கிய 
லாணையானன்றி மருட்டிக் கூறவும் பெறுமென்பது . 

அழிவிலர் முயலு மார்வ மாக்கள் 
வழிபடு தெய்வங் கட்கண் டாஅங் 
கலமரல் வருத்தந் தீர யாழநின் 

னலமென் பணைத்தோ ளெய்தின மாகலிற் 
5 பொரிப்பூம் புன்கி னெழிற்றகை யொண்முறி 

சுணங்கணி வனமுலை யணங்குகொளத் திமிரி 
நிழல் காண் டோறு நெடிய வைகி 
மணல்காண் டோறும் வண்ட றைஇ 

வருந்தா தேகுமதி வாலெயிற் றோயே 
10 மாநனை கொழுதி மகிழ்குயி லாலு 

நறுந்தண் பொழில கானங் 
குறும்பல் லூரயாஞ் செல்லு மாறே . 

( நற்றி . 9 ) 
என்பதனுள் , ‘ வருந்தாதேகுமதி எனவே , ‘ வழிபடு தெய்வங்கட் 
கண்டால் விடுவார் இல்லாதது போல நின்னை விடுதல் எனக்கு 
அறனன்றெனக் கூறி மெல்லெனச் செல்கவென மருட்டிக் கூறிய 
வாறு காண்க. 

( 194 ) 


1 . 


11 


வழக்கியலாற் கூறல் - நின் தமர்வரின் அவரைக் கொல்லேன் என்றல் . 
உதாரணம் வினையமையாவையினியலி 

என்னுந் , நற்றிணை 362 - ஞ் 
செய்யுளில் , “ நுமர் வரின் மறைகுவன் மாஅயோளே ” என்னுமடியானும் , 
“ நுமர்வரி னோர்ப்பினல்ல தமர்வரின் - முந்நீர் மண்டில முழுவது மாற்றா - 
தெரிகணை விடுதலோ விலனே - யரிதமர் மழைக்கண் கலுழ்வகை யெவனே. 
என்னுஞ் செய்யுளானுமறிக . 
பிறழக் கூறின் என்றது அவரைக் கொல்வேன் எனக் கூறலை . கொன்று 
கோடலும் இராக்கதமாதலின் கொல்வேனென்றலு மிராக்கதமாயிற்று . 


2 . 


585 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


( கண்டோரும் வழக்கியலாணையிற் கிளப்பரெனல் ) 
1507. ஒழிந்தோர் கிளவி கிழவன் கிழத்தியொடு 

மொழிந்தாங் குரியர் முன்னத்தி னெடுத்தே 
இதுவுங் கண்டோர் கூற்று . 

ள் : மேலைச் சூத்திரத்துக் கூறிய தலைமகனையும் 
தலைமகளையும் ஒழித்து, ஒழிந்தோரெனப்படுவார் கண்டோ 
ரெனப்படுப . அவர் கூற்றுங் கிழவன் கிழத்தியொடு மொழிந் 
தாங்கு வழக்கியலாணையிற் கிளத்தற்கும் உரியரென்பான் முன் 
னத்தி னெடுத்துக் கூறுபவென்றானென்பது . 

முன்னத்தினெடுத்தலென்பது , அதிகாரத்தான் அற நூற் 
கருத்தினானெடுத்துரைப்பவென்றவாறு ; அவை , 

பலவுறு நறுஞ்சாந்தம் படுப்பவர்க் கல்லதை 
மலையுளே பிறப்பினு மலைக்கவைதா மென்செய்யு 

நினையுங்கா னும்மக ணுமக்குமாங் கனையளே . ( கலி . 9 ) 
என்றாற்போல்வன. 

இவ்வாறு வழக்கியலாணையாற் கிளவாது வாளாதே 
அவரைக் கண்டேமெனவும் அவர் இன்னுழிப் புகுவரெனவுஞ் 
சொல்லுவன : 
கண்டோர் மொழிதல் கண்ட தென்ப. 

( 505 ) 
என்புழிக் கூறினாம் என்பது . 

( 195 ) 


( கேட்போர் இவரெனல் ) 
508. மனையோள் கிளவியுங் கிழவன் கிழவியு 

நினையுங் காலைக் கேட்குந ரவரே . 
இது , கேட்போரென்னும் உறுப்புணர்த்துகின்றது . 


1 . 


இளம்பூரணருரையே பொருத்தம் ; வருஞ் சூத்திரத்து அவர் என்பது ஒழிந் 
தோரையே சுட்டலின் . இளம்பூரணருரை வருமாறு : - தலைவனையும் தலைவி 
யையும் ஒழிந்த பதின்மரும் அத்தலைவனோடும் தலைவியோடும் சொல்லிப் 
போந்த மரபாற் சொல்லப்பெறுவர் , இடமுங் காலமுங் குறித்து என்றவாறு . 
சொல்லிப்போந்த மரபாவது : இவ்வாறு சொல்லுவரெனக் கற்பியலிற் 
சொல்லிப் போந்த மரபு . கண்டோர் கூற்று முன் வந்துள்ளது . அன்றியும் 
கண்டோர் எனச் சூத்திரியாமையானும் கண்டோர் கூற்றாகப் பொருள் 
கூறல் பொருந்தாதென்க. 


586 


செய்யுளியல் 


- ள் : முன்னர்க் கூற்றிற்குரியரெனப்பட்ட பன்னிருவருட் 
கேட்டற்குரியார் தலைமகனும் தலைமகளும் ஒழித்து ஒழிந்த 
பதின்மரும் என்றவாறு . 

அவர் கேட்பனவும் அவ்விருவர் கிளவியுமேயெனவும் தத் 
தங் கிளவி கேளாரெனவுங் கூறியவாறு . மனையோள் கிளவி 
யுங் கிழவன் கிழவியும் என்பதனை , மேற்போயின கூற்றிற்குங் 
கூட்டியுரைக்க. உரைக்கவே கூறுவனவுங் கேட்பனவுமெல்லாம் 
அவ்விருவர் கிளவியுமேயெனவும் , தத்தங் கிளவி கூறவுங் கேட்க 
வும்பெறாரெனவுங் கூறியவாறாயிற்று . இங்ஙனம் விலக்கப்பட்ட 
னவற்றுள் வேறுபட வருவனவும் மேற் கூறுகின்றாம் . மற்றுக் 
கூற்றுக்கு உரியரெனப்படுவார் அவ்வயின் தலைவியுந் தலை 
வனுங் கூறக் கேளாரோவெனின் , - அவை தங்கிளவியாகலின் 
தாங்கேட்டல் விதந்தோதவேண்டுவதன்றென்பது . 

‘ நினையுங்காலை என்றதனால் , தலைமகள் சொல்லக் 
கேட்போரும் , தலைமகன் சொல்லக் கேட்போரும் , தலைவனுந் 
தலைவியுந் தம்முட் கேட்டனவற்றுக்குரியனவும் , ஆராய்ந்து 
கொள்ளப்படும் மேற் கூறியவகையானென்பது ; எனவே , தலை 
மகன் கூறப் பரத்தை கேட்டலும் , தலைமகள் கூறப் பரத்தை கேட் 
டலும் முதலாயின புலனெறி வழக்கிற்கேலாதன விலக்கப்பட்டன. 
ஒழிந்தனவற்றுட் சில வருமாறு : 


1. 


2. 


3 . 


4 . 


அவர் அப்பதின்மரும் . 
தத்தங் கிளவி - தமது தமது கிளவி . என்றது அவ்வவர்க்குரிய கிளவியை . 
மேற் கூறுகின்றார் என்றிருத்தல் வேண்டும் . நச்சினார்க்கினியம் நோக்குக . 
மற்றுக் கூற்றுக்குரியரெனப்படுவார் அவ்வயின் தலைவனுந் தலைவியுங் கூறக் 
கேளாரோவெனின் ? என்பது , மற்றுக் கூற்றுக்குரியார் கூறத் தலைவனுந் 
தலைவியுங் கேளாரோவெனின் ? என்றிருத்தல்வேண்டும் . என்னை ? சூத்திரத் 
தால் தலைவனுந் தலைவியுங் கூறக் கேட்போரையே சொல்லப்பட்டதாத 
லானும் . பின்வரும் விடை வினாவிற்குப் பொருத்தமின்றாதலானுமென்க. 
நச்சினார்க்கினியருரை நோக்குக . 
தங்கிளவி - தமக்குரிய கிளவி . என்றது இருவர்க்கும் ஒவ்வொருவர்க்குமுரிய 
கிளவி என்றபடி . 
மேற்கூறிய வகை - கற்பியலிற் கூறிய வகை . 
புலனெறி வழக்கு - செய்யுள் வழக்கு . ஏலாதென்றமையான் ஏற்பன 
கொள்ளப்படும் . 


5 . 


6 . 


7 . 


587 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


விளங்குதொடி முன்கை வளைந்து புறஞ் சுற்ற 
நின்மார் படைதலி னினிதா கின்றே . 

( அகம் . 58 ) 
என்னுந் தலைமகள் கூற்று, தலைமகன் கேட்டது . 
வருந்தா தேகுமதி வாலெயிற் றோயே . 

( நற் . 9 ) 
என்பது , தலைமகன் கூற்று , தலைமகள் கேட்டது . 

நின்கேள் , 
புதுவது பன்னாளும் பாராட்ட யானு 
மிதுவொன் றுடைத்தென வெண்ணி . 

( கலி . 24 ) 
எனவும் , 

மாலையு முள்ளா ராயிற் காலை 
யாங்கா குவங்கொல் பாண . 

( அகம் . 14 ) 
எனவும் , 

"உயங்கின் றன்னையென் மெய்யென் றசைஇ . ( அகம் . 17 ) 
எனவும் , 
" ஒண்டா ரகலமு முண்ணுமோ பலியே . 

( குறுந் . 362 ) 
எனவும் , 

எல்லீரு மென்செய்தீ ரென்னை நகுதிரோ . ( கலி . 142 ) 
எனவும் இன்னோரன்ன வெல்லாந் தோழியும் பாணனும் செவி 
லியும் கண்டோரும் அறிவரும் கேட்பத் தலைமகள் கூற்று வந் 
தன . பிறவும் அன்ன. 

"இடிக்குங் கேளிர் நுங்குறை யாக 


....... 


......... 


.......... 


......... 


( குறுந் . 58 ) 


பரந்தன் றிந்நோய் நொண்டு கொளற் கரிதே . 
எனவும் , 

எலுவ சிறாஅ ரெம்முறு நண்ப 


............... 


......... 


........ 


......... ! 


புதுக்கோள் யானையிற் பிணித்தற்றா லெம்மே . ( குறுந். 129 ) 
எனவும் , 
ஊர்க பாக வொருவினை கழிய . 

( அகம் . 44 ) 
எனவும் , 

பேரமர் மழைக்கணின் றோழி யுறீஇய 

வாரஞ ரெவ்வங் களையா யோவென . 
எனவும் , 


1 . 
3 . 
5 . 
7 . 


தோழி கேட்டது . 
செவிலி கேட்டது . 
அறிவர் கேட்டது . 
பாங்கன் கேட்டது . 


2 . 
4 . 
6 . 
8 . 
9 . 


பாணன் கேட்டது . 
கண்டோர் கேட்டது . 
பார்ப்பான் கேட்டது. 
பாகன் கேட்டது . 
தோழி கேட்டது . 


588 


செய்யுளியல் 


சான்றவிர் வாழியோ சான்றவி ரென்றும் . 

( கலி . 139 ) 
எனவும் இவை பார்ப்பானும் பாங்கனும் பாகனும் தோழியும் 
கண்டோரும் கேட்போராகத் தலைமகன் கூற்று நிகழ்ந்தன . 
பிறவும் அன்ன. 


ஒன்றித் தோன்றுந் தோழி . 

( 39 ) 
என்றமையின் , தோழி கூற்றுந் தலைமகள் ( 225 ) கூற்றேயா 
மென்பது . 

( 196) 
( பார்ப்பார் கூற்றும் அறிவர் கூற்றும் யாவருங் கேட்பரெனல் ) 
509. பார்ப்பா ரறிவ ரென்றிவர் கிளவி 

யார்க்கும் வரையார் யாப்பொடு புணர்ந்தே . 


இதுவுமது. 

இ - ள் : இது மேற்கூறிய பார்ப்பாரும் அறிவரும் கூறிய கூற்றுக் 
கேட்போரை இன்னாரென்று வரையப்படாது என்றவாறு . 

என்றவழி , ‘ யார்க்கும் என்றது , அகத்திணையோர்க்கும் 
புறத்திணையோர்க்கு மென்றவாறு . யார்க்கும் வரையார் 
என்றதனை , எச்சப்படுத்துச் சிலர்க்கு வரையப்படுமென்பது 
கொள்க . என்னை ? பார்ப்பார் கூற்று , தலைமகனும் செவிலியும் 
நற்றாயும் கேட்பினல்லது பிறர் கேட்டற் கேலா . அறிவர் கூற்று , 
தலைமகளுந் தோழியுஞ் செவிலியும் நற்றாயும் கேட்டற்குரியர் . 

புறத்திணைக்கண்ணும் பொதுவியற் கரந்தையோர்க்கும் 
( 185 ) பார்ப்பார்கிளவி ஏலாவெனவும் , அறிவர்கிளவி , ஏற்குமென 
வும் பிறவுமின்னோரன்ன கொள்க . 

யாப்பொடு புணர்ந்து என்பது , அகப்பொருளும் புறப் 
பொருளுமாக யாக்கப்படுஞ் செய்யுளெல்லாவற்றோடும் 
பொருந்து மென்றவாறு . இவர் கிளவி வரையப்படாதெனவே 
அறிவர் வாயிலாகியவழித் தலைமகள் வாயின் மறுத்தலிலளென் 
பதூஉம் , புறத்திணைத் தலைவர்க்கும் அவ்வாறே வழிநிற்றல் 


1 . 


2 


கண்டோர் கேட்டது . 
பொதுவியற் கரந்தை - அகம் புறம் இரண்டற்கும் பொதுவான கரந்தைத் திணை . 
வழி என்பது அவர்வழி என்றிருப்பது நலம் . 


3 . 


589 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


வேண்டுமென்பதூஉங் கூறியவாறாயிற்று ; என்னை ? அறிவரெனப் 
படுவார் மூன்று காலமுந் தோன்ற நன்குணர்ந்தோரும் புலனன் 
குணர்ந்த புலமையோரு மாகலானும் , இனிப் பார்ப்பாரும் அவ் 
வாறே சிறப்புடையராகலானும் , அவர்வழிநிற்றல் அவர்க்குக் கட 
னாகலானு மென்பது . 

( 197 ) 


( பரத்தையும் வாயில்களுந் தலைவி கேட்பச் 

சொல்லல் வேண்டுமெனல் ) 
510. பரத்தை வாயி னெனவிரு கூற்றுங் 

கிழத்தியைச் சுட்டாக் கிளப்புப்பய மிலவே . 
து , பயனில் கூற்றுணர்த்துதல் நுதலிற்று . 
இ - ள் : பரத்தையும் வாயில்களுமென்னும் இரண்டு வேறு 
பாட்டின் கண்ணும் எழுந்த கிளவி கிழத்தி கேட்பாளாகக் கருதிச் 
சொல்லாக்காற் பயமிலவென்றவாறு . 

கிழத்தியைச் சுட்டாவெனவே , பாங்காயினார் கேட்பச் 
சொல்லினும் அமையுமென்பதாயிற்று . 

செறிதொடி தெளிர்ப்ப வீசிச் சிறிதிவ 
ணுலமந்து வருகஞ் சென்மோ தோழி . 

( அகம் . 106 ) 
என்றக்கால் , தலைவிக்குப் பாங்காயினார் கேட்ப ( ச் சொல்லி ) க் 
கூறல்வேண்டுமென்பது . வாயில்களுந் தலைமகளை ஊடல் 
காப்பவல்லது சொல்லாராகலான் தலைமகள் கேட்பாளாகச் 
சொல்ல வேண்டுமென்பது , ‘ சுட்டாக் கிளப்புப் பயமில என்ற 
தனான் , வாயில்கள் கூறுவனவுங் கிழத்திக்குப் பாங்காயின தோழி 
கேட்பச் சொல்லினும் அமையும் . அவற்றுக்குச் செய்யுள் : 

ஒருயிர் மாத ராகலி னிவளுந் 

தேரா துடன் றனண் மன்னே . 
என்பது , கிழத்தி கேட்ப வாயில்கள் கூறியது . இது தோழி கேட்பச் 
சொல்லிய தூஉமாம் . 

( 198 ) 


1 . 


2 . 


பாங்காயினார் - கிழத்திக்குப் பாரங்காயினார் . 
இது தலைவிக்குப் பாங்காயினார் கேட்பச் சொல்லியது என்றிருப்பது நலம் . 
தோழி கேட்பினும் தலைவி கேட்டதேயாமென்க அவளின் வேறின்றாகலின் 
என்க . இனி இவள் அத்தலைவிக்கு அறிவிப்பாளுமாம். 


3 . 


590 


செய்யுளியல் 


(தலைமகளைச் சுட்டி வாயில்கள் ஒருவர்க்கொருவர் 

கூறவும் பெறுவர் எனல் ) 
511 . வாயி லுசாவே தம்முளு முரிய . 
இதுவுமது . 
இ 

ள் : மேனின்ற அதிகாரத்தால் தலைமகளைச் சுட்டி 
ஒருவரொருவர்க்குரைப்பார்போல வாயில்கள் தம்முட் கூறவும் 
பெறும் , அவையுந் தலைமகள் கேட்பன என்றவாறு . 
அதற்குச் செய்யுள் : 
தண்ணந் துறைவன் கொடுமை 
நம்மு னாணிக் காப்பா டும்மே . 

( குறுந் . 9 ) 
என்பது , பாடினி பாணர்க்குரைத்தது . ‘ தம்முளும் என்ற உம்மை 
எதிர்மறையாகலான் , கேட்குநள் அவளெனப்பட்ட வாறன்றித் 
தம்முள் தாங்கேட்டல் சிறுபான்மையெனக் கொள்க . ( 199 ) 
( கூறாதன கூறுவனவாகவும் கேளாதன கேட்பனவாகவும் 

கூறவும்படும் எனல் ) 
512. ஞாயிறு திங்க ளறிவே நாணே 

கடலே கானல் விலங்கே மரனே 
புலம்புறு பொழுதே புள்ளே நெஞ்சே 
யவையல பிறவு நுவலிய நெறியாற் 
சொல்லும் போலவுங் கேட்கும் போலவுஞ் 

சொல்லியாங் கமையு மென்மனார் புலவர் . 
இது , கௌாதன சிலபொருள் கேட்பனவாகப் பொருளி 
யலுள் ( 196 ) வழுவமைக்கப்பட்டனவற்றை இலக்கணவகை 
யாற் கூறுவனவுங் கேட்குநவும் ஆகற்கண்ணும் ஆய்கின்றா 
னென்பது . 

இ - ள் : ஞாயிறும் திங்களும் அறிவும் நாணும் கடலும் 
கானலும் விலங்கும் மரனும் பொழுதும் புள்ளும் நெஞ்சும் 
ன்னோரன்ன பிறவும் மேற் பொருளியலுள் , 
செய்யா மரபிற் றொழிற்படுத் தடக்கியும் . 

( 196 ) 
என்று பொதுவகையாற் கூறியவாற்றான் அவை தாம் சொல்லு 
வன போலவும் கேட்பனபோலவும் சொல்ல அமையும் என்றவாறு . 


1 . 


காப்பாடும் - காத்தல் செய்வேம் . கரப்பாடுமே எனவும் பாடம் . கரத்தல் 
மறைத்தல் . 
கேட்குநர் அவர் எனவும் பாடம் . அது சிறப்பின்று . 


2 . 


591 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


ஈண்டுக் கூற்றும் உடன் கூறினான் மேலிவற்றை வரைய 
றுத்துக் கூற்றிற்கு உரியவென்றிலனாகலின் . புலம்புறு பொழு 
தென்பது , மாலையும் யாமமும் ஏற்பாடுங் காருங் கூதிரும் பனி 
யும் இளவேனிலும் போல்வன . பிறவும் என்றதனால் புல் புதல் 
முதலியன கொள்க . அவற்றுட் சில வருமாறு : 

கதிர்பகா ஞாயிறே கல்சேர்தி யாயி 
னவரை நினைத்து நிறுத்தென்கை நீட்டித் 
தருகுவை யாயிற் றவிருமென் னெஞ்சத் 
துயிர்திரியா மாட்டிய தீ . 

( கலி . 142 ) 
என்றாற் போல்வன கண்டு கொள்க . 

( 200 ) 
( இடம் இதுவெனல் ) 
513. ஒருநெறிப் பட்டாங் கோரியன் முடியுங் 

கரும் நிகழ்ச்சி யிடமென மொழிப. 
இது , களனெனப்பட்ட உறுப்புணர்த்துகின்றது . 

ள் : பலவும் ஒரு வழிப்பட்டு ஓரிலக்கணத்தான் முடியுங் 
கரும நிகழ்ச்சியை இடமென்று கூறுப என்றவாறு . 

இடமெனினுங் களமெனினும் ஒக்கும் . ஒரு செய்யுட் கேட் 
டால் இஃது இன்னவிடத்து நிகழ்ந்ததென்று அறிதற்கு ஏது 
வாகியதோர் உறுப்பினை இடமென்றானென்பது . ஒரு நெறிப் 
படுதலென்பது , ஒருவழிப் பலவுந் தொகுதல் . ஓரியலென்பது , 
அவற்றுக்கெல்லாம் இலக்கணமொன்றாதல் ; அஃதாவது , காட் 
சியும் ஐயமும் துணிதலும் புணர்ச்சியும் நயப்பும் பிரிவச்சமும் 
வன்புறையுமென் றின்னோரன்னவெல்லாம் ஒரு நெறிப்பட்டு 
இயற்கைப் புணர்ச்சியென்னும் ஓரிலக்கணத்தான் முடியு 
மென்பது. கரும நிகழ்ச்சியென்பது , காமப்புணர்ச்சியென்னுஞ் 
செயப்படுபொருணிகழ்ச்சி ; அஃது , இடமெனப்பட்டது . 
வினைசெய்யிடம் . நிலமாயின முன்னர்த் திணையெனப்பட்டன . 
காலம் முன்னர்ச் சொல்லும் . 


1 . 


2 . 


இவற்றை என்றிலனாகலின் என இயைக்க. இவற்றை என்றது ஞாயிறு 
முதலியவற்றை . 
வினை செய்யிடம் - தொழில் செய்யிடம் ; என்றது . புணர்ச்சியாகிய தொழில் 
நிகழுமிடம் என்றபடி . 
நிலம் - இடமன்று என்றபடி . நிலமென்பது திணை . களம் என்பது வினை 
செய்யிடம் . ஆதலால் இது வேறு என்றபடி . 


3 . 


592 


செய்யுளியல் 


எலுவ சிறாஅ ரெம்முறு நண்ப . 

( குறுந் . 129 ) 
என்னும் பாட்டும் , 

கேளிர் வாழியோ கேளிர் நாளுமென் 
நெஞ்சுபிணிக் கொண்ட வஞ்சில் லோதிப் 
பெருந்தோட் குறுமகள் சிறுமெல் லாக 
மொருநாள் புணரப் புணரி 

னரைநாள் வாழ்க்கையும் வேண்டலென் யானே . ( குறு . 280 ) 
என்னும் பாட்டும் பாங்கற் கூட்டமே இடனாக ஒருவழிப்பட் 
டன ; என்னை ? நின் வேறுபாடு எற்றினானாயிற்றென்று வினவிய 
பாங்கற்கு இதனினானாயிற்றென்று உரைத்ததூஉம் , அதற்குப் 
பாங்கன் கழறினானை எதிர் மறுத்த தூஉமென இரண்டும் 
பாங்கற்கூட்டத்துப் பட்டு ஓரியலான் முடிந்தன . அவை மேற் 
கூறியவகையானே கண்டுகொள்க. 

( 201 ) 
( காலம் இதுவெனல் ) 
514. இறப்பே நிகழ்வே யெதிர தென்னுந் 

திறத்தியன் மருங்கிற் றெரிந்தன ருள்ளப் 

பொருணிகழ் வுரைப்பது கால மாகும் . 
இது , காலமுணர்த்துகின்றது . 

ள் : மூன்று காலத்தினும் நிகழ்கின்ற நிகழ்ச்சி அச் 
செய்யுளுட்டோன்றச் செய்யிற் காலமென்னும் உறுப்பாம் 
என்றவாறு . 

பொருணிகழ்ச்சியைக் காலமென்றதென்னை ? காலமென 
வேறு பொருள் இல்லதுபோல்வெனின் , - அஃது ஈண்டாராய்ச்சி 
யின்று, நியாய நூலாராய்ச்சி யென்க . 

வில்லோன் காலன கழலே தொடியோண் 


- 


. 


.... 


....... 


வேய்பயி லழுவ முன்னி யோரே . 

( குறுந் . 7 ) 
என்னும் பாட்டினுள் , வில்லோனுந் தொடியோளும் பொரு 
ளெனப்படும் ; 

வேய்பயி லழுவ முன்னி யோரே . 
என்பது , அப்பொருணிகழ்ச்சியான் இறந்த காலமெனப்படும் . 
அப்பாட்டிற்குச் சிறந்தார் அவராகலின் அவரே பொருளாயி 
னாரென்பது . 


593 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


மருந்தெனின் மருந்தே வைப்பெனின் வைப்பே 
யரும்பிய சுணங்கி னம்பகட் டிளமுலைப் 
பெருந்தோ ணுணுகிய நுசுப்பிற் 
கல்கெழு கானவர் நல்குறு மகளே . 

( குறுந் . 71 ) 
என்பது , நிகழ்காலம் . 
பகலும் பெறுவையிவ டடமென் றோளே . 

( கலி . 49 ) 
என்பது , எதிர்காலம் . 

புறத்திற்கும் இவ்வாறே இன்றியமையாதென்பது . பெரும் 
பொழுது சிறுபொழுதென்பன ஈண்டுத் திணையெனப்பட்டு 
அடங்கின; என்னை ? முதலும் கருவும் உரிப்பொருளுங் கூட்டித் 
திணையாகலின் . 

( 202 ) 
( பயன் இதுவெனல் ) 
515. இதுநனி பயக்கு மிதனா னென்னுந் 

தொகைநிலைக் கிளவி பயனெனப் படுமே . 
இது , முறையானே பயனென்னும் உறுப்புணர்த்துகின்றது . 

இ - ள் : இது மிகவும் பயக்கும் இதனானெனத் தொகுத்துச் 
சொல்லப்படும் பொருள் பயனென்னும் உறுப்பாம் என்றவாறு . 

மாறாக் காதலர் மலைமறந் தனரே 
யாறாக் கட்பனி வரலா னாவே 
வேறா மென்றோள் வளைநெகிழும்மே 

கூறாய் தோழியான் வாழு மாறே . 
என்னும் பாட்டு , தோழியைத் தூது விடுவாளாதற் பயன்பட 
வந்தது . இவ்வாறு எல்லாப் பாட்டும் பயனுறுப்பாகவன்றி 
வாராவென்க. இவை புறத்திற்கும் ஒக்கும். 

( 203 ) 
( மெய்ப்பாடாவது இதுவெனல் ) 
516. உய்த்துணர் வின்றித் தலைவரு பொருளான் 

மெய்ப்பட முடிப்பது மெய்ப்பா டாகும் . 


இது , மெய்ப்பாட்டுறுப் புணர்த்துகின்றது . 


1 . 


எனின் - என்று கருதின் . இது நிகழ்வின் எதிர்வு . என்னை ? கருதுதலாகிய 
தொழில் நிகழும் பொழுது இவ்வாறு கூறலின் . 
இச் செய்யுள் தூதுவிடுதலைக் குறிப்பாலுணர்த்திற்று . 


2 . 


5941 


செய்யுளியல் 


ள் : உய்த்துணர்ச்சியின்றி செய்யுளிடத்து வந்த 
சொல்லப்படும் பொருள் தானே வெளிப்பட்டாங்குக் கண்ணீ 
ரரும்பன் மெய்ம்மயிர்சிலிர்த்தன் முதலாகிய சத்துவம் படு 
மாற்றான் வெளிப்படச்செய்வது மெய்ப்பாடென்னும் உறுப் 
பாம் என்றவாறு . 

கவிப்பொரு ளுணர்ந்தால் , அதனானே சொல்லப்படும் 
பொருள் உய்த்து வேறு கண்டாங்கு அறிதலை மெய்ப்பாடென் 
றான் , அது தேவருலகங் கூறினும் அதனைக் கண்டாங்கறியச் 
செய்தல் செய்யுளுறுப்பாம் என்றவாறு ; அவை : 

மையற விளங்கிய மணிமரு ளவ்வாய்தன் 

மெய்பெறா மழலையின் விளங்குபூ ணனைத்தர . ( கலி . 81 ) 
என்றாற்போல வருவன . தலைவரு பொருளான் எனவே , 
நோக்குறுப்பால் உணர்ந்த பொருட் பிழம்பினைக் காட்டுவது 
மெய்ப்பாடென்பது இதன் கருத்து . இக்கருத்தினாற் ‘ கவி கண் 
காட்டும் எனவுஞ் சொல்லும் . 

( 204) 


( இம் மெய்ப்பாடு முற்கூறப்பட்ட மெய்ப்பாடே வேறன்று எனல் ) 
517 . எண்வகை யியனெறி பிழையா தாகி 

முன்னுறத் கிளந்த முடிவின ததுவே . 
இஃது , எய்தியது இகந்துபடாமைக் காத்தது . 

ள் : மேற்கூறப்பட்ட மெய்ப்பாடே இது ; இதுவும் பிறி 
திலக்கணத்தனவென்று கொள்ளற்க என்றவாறு . எனவே , 


- 


நகையே யழுகை யிளிவரன் மருட்கை 
யச்சம் பெருமிதம் வெகுளி யுவகை . 


( 251 ) 


1 . 


2. 


3 . 


பொருளானே கண்ணீரரும்பல் ... சததுவம்படுமாற்றான் என்று 
நச்சினார்க்கினியர் கூறலின் இவ்வாக்கியத்தில் பிழையுளது போலும் . 
சத்துவம் - உண்மையை வெளிப்படுத்துவது ; விறல் . 
குழவியின் வாய் நீரொழுகுமாற்றை நேரே கண்டாங்குப் பொருள் தோன்ற 
இவ்வடிகள் செய்யப்பட்டன. 
பிழம்பு - வடிவு 
கண்காட்டல் - குறிப்பால் தானே தோற்றுவித்தல் . 


4 . 


5. 


595 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


என ( வும் ) அவை நந்நான்காமெனவும் , மெய்ப்பாட்டியலுட் 
கூறியவாறெல்லாம் பிறவாற்றான் வேறுபடுவனவுங் கொள்ளப் 
படுமென்றவாறு . 

( 205 ) 


518 . 


( எச்சம் இதுவெனல்) 
சொல்லொடுங் குறிப்பொடு முடிவுகொ ளியற்கை 
புல்லிய கிளவி யெச்ச மாகும் . 


இஃது , எச்சங் கூறுகின்றது . 

இ ள் : கூற்றினானுங் குறிப்பினானும் முடிக்கப்படும் 
இலக்கணத்தொடு பொருந்தியகிளவி எச்சமென்னும் உறுப்பாம் 
என்றவாறு . 

முடிவுகொளியற்கை எனவே , செய்யுளின்கண்ணதன்றிப் 
பின்கொணர்ந்து முடிக்கப்படுமென்பது பெற்றாம் . உதாரணம் : 

செங்களம் படக்கொன் றவுணர்த் தேய்த்த 
செங்கோ லம்பின் செங்கோட் டியானைக் 
கழறொடிச் சேஎய் குன்றம் 
குருதிப் பூவின் குலைக்கரந் தட்டே . 

( குறுந் . 1 ) 


எனச் செய்யுண் முடிந்தவழியும் இவற்றான் யாங் குறையுடை 
யேம் அல்லேமென்று தலைவற்குச் சொன்னாளேல் அது கூற் 
றெச்சமாம் ; என்னை ? அவ்வாறு கூறவுஞ் சிதைந்ததின்மையின் . 
தலைமகட்குச் சொன்னாளேல் அது குறிப்பெச்சம் ; என்னை ? 
அது காண்பாயாகிற் காணெனத் தலைமகளை இடத் துய்த்து 
நீக்கிய குறிப்பினளாகி அது தான் கூறாளாகலின் என்பது. ( 206 ) 


1 . 


2 . 


3 . 


எனவும் என்றிருப்பது நலம் . 
இவற்றான் - இக்காந்தள் மலர்களான் . 
இவற்றான் யாங் குறையுடையமல்லேம் என்றது கூற்றெச்சம் ; இக்கூற்று 
எஞ்சி நின்றதாகலின் . இவ்வாறு எஞ்சுவன இசையெச்சமென்று சொல்லப்படும் . 
சிதைந்தது இன்மையின் என்றது பொருள் சிதைந்ததின்மையின் என்றபடி . 
சிதைதல் - வழுப்படல். 
அது என்றது காந்தளை . 
அது - அக்குறிப்பு . அங்கே சென்று தலைவனைக் கூடு என்னுங் குறிப்பு . 


4 . 


5 . 


6 . 


596 


செய்யுளியல் 


( முன்னம் ( குறிப்பு ) இதுவெனல் ) 
519. இவ்விடத் திம்மொழி யிவரிவர்க் குரியவென் 

றவ்விடத் தவரவர்க் குரைப்பது முன்னம் . 
து முன்னமென்று கூறப்பட்ட உறுப்புக் கூறுகின்றது . 
இ - ள் : யாதோரிடத்தானும் யாதானுமொருமொழி தோன் 
றியக்கால் இம்மொழி சொல்லுதற்குரியாரும் கேட்டற்குரி 
யாரும் இன்னாரென்று அறியுமாற்றான் அங்ஙனம் அறிதற்கு 
ஓரிடம் நாட்டி அவ்விடத்துக் கூறுவார்க்குங் கேட்பார்க்கு மேற்ற 
வுரை செய்யுட்கு ஈடாகச் சொல்லுவது முன்னம் என்றவாறு . 

இவரிவர்க்குரியவென்று அறிவான் , செய்யுட் கேட்டா 
னெனவும் , அவ்விடத்து அவரவர்க்கு உரைக்க என்றான் ஆசிரிய 
னெனவுங் கொள்க . என்றென்பது , எனவென்பதுபோலச் சொல்லி 
னெச்சமாதலும் வினையெச்சமாதலும் உடைமையின் இஃது 


எனவெ னெச்சம் வினையொடு முடிமே . 


( தொ . சொ . 438 ) 


என்பதோர் வினை யெஞ்சிநிற்கும் . அவ்வினைதான் எச்சமாக 
லான் உரைப்பதென்னும் வினைகொண்டு முடியுமென்பது . 

யாரிவ னெங்கூந்தற் கொள்வா னிதுவுமோ 
ரூராண்மைக் கொத்த படிறுடைத்து . 

( கலி . 89 ) 
என்றக்கால் , இம் மாற்றஞ் சொல்லுகின்றாள் தலைவியென 
வும் சொல்லப்பட்டான் தலைமகனெனவும் , முன்னத்தான் அறியப் 
படுத்தலின் இது முன்னவுறுப்பாயிற்று . ஒழிந்தனவற்றிற்கும் 
இஃதொக்கும் . இவையெல்லாம் , அகத்திற்கும் புறத்திற்கும் 
பொதுவாகக் கூறுகின்றானென்பது . 

( 207) 


1 . 


2 . 


3 . 


ஏற்ற செய்யுடகளாகச் சொல்லுவது எனவும் பாடம் . 
ஈடு - பொருத்தம் . 
சொல்லினெச்சம் - சொல்லெச்சம் . எனவென்பது போல என்று என்பதும் 
சொல்லெச்சமாயு நிற்கும் ; வினையெச்சமாயு நிற்கும் . ஈண்டு வினையெச்ச 
மாய் நின்று உரைப்பது என்னும் வினை கொண்டு முடிந்ததென்றபடி . 
மாற்றம் - சொல் . 


4 . 


597 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


( பொருள்வகை இதுவெனல் ) 
520. இன்பமு மிடும்பையும் புணர்வும் பிரிவு 

மொழுக்கமு மென்றிவை யிழுக்குநெறி யின்றி 
யிதுவா கித்திணைக் குரிப்பொரு ளென்னாது 
பொதுவாய் நிற்றல் பொருள்வகை யென்ப . 


து , பொருள்வகை கூறுகின்றது . 


ள் : இன்பமும் துன்பமும் புணர்தலும் பிரிதலும் ஒழுக் 
கமுமெனப்பட்ட இவை இழுக்காதவாற்றான் இத்திணைக்கு இது 
பொருளென்று ஆசிரியன் ஓதிய உரிப்பொருளன்றி அவற்றுக் 
கெல்லாம் பொதுவாகப் புலவனாற் செய்யப்படுவது பொருட் 
கூறெனப்படும் என்றவாறு . 


வகை என்றதனாற் புலவன் றான் வகைந்ததே பொரு 
ளென்று கொள்க . அஃதன்றிச் செய்யுள் செய்தலாகாதென்பது 
இதன் கருத்து ; அவை , 


கைகவியாச் சென்று கண்புதையாக் குறுகிப் 
பிடிக்கை யன்ன பின்னகந் தீண்டித் 
தொடிக்கை தைவரத் தோய்ந்தன்று கொல்லோ 
நாணொடு மிடைந்த கற்பின் வாணுத 
லந்தீங் கிளவிக் குறுமகண் 
மென்றோள் பெறனசைஇச் சென்றவென் னெஞ்சே . ( அகம் . 9 ) 


என்றாற்போலச் செய்யுள் செய்தவன் தானே வகுப்பன வெல் 
லாங் கோடல் ; இது பாலைப்பாட்டினுள் வந்ததாயினும் முல்லை 
முதலாயவற்றுக்கும் பொதுவாமென்பது . பொதுமை யென்பது 
எல்லா உரிப்பொருட்கும் ஏற்கப் பல்வேறு வகையாற் செய்தல் . ( 208 ) 


1 . 


2 . 


வகைதல் - வகுத்தல் . 
தானே வகுப்பதென்றது நெஞ்சிற்குத் தீண்டல் , தைவரல் , தோய்தல் முதலிய 
தொழிலைச் செய்தல் இல்லையாயினும் உள்ளது போல வகுத்துக் கூறுதல் 
போல்வன. இப்பொருள் போல்வன எல்லாத் திணைக்கும் பொதுவாதலின் 
ஏனைத் திணைகட்கும் இப்பொருள் போல்வன அமைத்துச் செய்யுள் 
செய்யலாம் என்ற படி . 


598 


செய்யுளியல் 


( துறை இதுவெனல் ) 
521. அவ்வம் மக்களும் விலங்கு மன்றிப் 

பிறவவண் வரினுந் திறவதி னாடித் 
தத்த மியலின் மரபொடு முடியி 

னத்திறந் தானே துறையெனப் படுமே . 
இது , துறையென்னு முறுப்புணர்த்துகின்றது . 

இ - ள் : ஐவகை நிலத்திற்கும் உரியவெனப்படும் பல்வேறு 
வகைப்பட்ட மக்களும் மாவும் புள்ளும் ஓதி வந்தவாறன்றிப் 
படைத்துச் செயினும் அவ்வத் திணைக்கேற்ற இலக்கணமும் 
வரலாற்று முறைமையும் பிறழாமைச் செய்யின் அது மார்க்க 
மெனப்படும் என்றவாறு . 
மார்க்கமெனினும் துறையெனினும் ஒக்கும் . 
ஊர்க்கா னிவந்த பொதும்பரு ணீர்க்கால் . 

( கலி . 56 ) 
என்னுங் கலியினுள் , 

கொழுநிழன் ஞாழன் முதிரிணர் கொண்டு 

கழும முடித்துக் கண்கூடு கூழை . 
என நெய்தற்றலைமகள் போலக் கூறி , அவளை மருதநிலத்துக் 
கண்டான் போல 

ஊர்க்கா னிவந்த பொதும்பருள் . 
எனவும் சொல்லிப் , பின் குறிஞ்சிப் பொருளாகிய புணர்தலுரிப் 
பொருளான் முடித்தான் ; இவ்வாறு மயங்கச் செய்யினுங் குறிஞ் 
சித்துறைப் பாற்படச் செய்தமையின் அத்துறை யுறுப்பான் வந்த 
தென்பது . இதுவும் மேலைப்பொருள் வகைபோலப் புலவராற் 
செய்து கொள்ளப்படுவதாகலான் அதற்குப்பின் வைத்தானென் 
பது . மற்று 
எந்நில மருங்கிற் பூவும் புள்ளும் . 

( தொ . அகத் . 19 ) 
என்பதனான் , இது முடியாதோவெனின் , - அது கருப்பொருண் : 
மயங்குதற்குக் கூறினான் ; இது , மக்களே யன்றிக் தலைவனுந் தலை 
வியும் மயங்குமாறும் நான்கு திணையும் ஒன்றொன்றனொடு 
மயங்குமாறுங் கூறி அது புலவராற் செய்துகொள்ளுவதோர் 
உறுப்பெனவும் ஓதிவந்த இலக்கணத்தன்றாயினும் அது பெறு 
மெனவுங் கூறினானென்பது. 

( 209 ) 


599 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


- 


( மாட்டாவது இதுவெனல் ) 
522. அகன்று பொருள் கிடப்பினு மணுகிய நிலையினு 

மியன்று பொருண் முடியத் தந்தன ருணர்த்தன 

மாட்டென மொழிப் பாட்டியல் வழக்கின் . 
இது , மாட்டென்னும் உறுப்புணர்த்துகின்றது . 

ள் : பொருள் கொள்ளுங்கால் அகன்று பொருள் 
கிடப்பச் செய்யினும் அணுகிக் கிடப்பச் செய்யினும் இருவகை 
யானுஞ் சென்று பொருள் முடியுமாற்றாற் கொணர்ந்துரைப் 
பச் செய்தலை மாட்டென்னும் உறுப்பென்று சொல்லுவர் 
செய்யுள் வழக்கினுள் என்றவாறு 

இதுவும் நால்வகைப் பொருள்கோளன்றிப் புலவரது வேறு 
செய்கை ; அது , 

முட்டாச் சிறப்பிற் பட்டினம் பெறினும் 
வாரிருங் கூந்தல் வயங்கிழை யொழிய 
வாரேன் வாழிய நெஞ்சே. 

( பட்டின . 218 - 20 ) 
என நின்றது , பின்னர் , 

வேலினும் வெய்ய கானமவன் 

கோலினுந் தண்ணிய தடமென் றோளே ( பட்டின . 300 ) 
எனச் சேய்த்தாகச் சென்று பொருள்கோடலின் அஃது அகன்று 
பொருள்கிடப்பினும் இயன்று பொருண்முடியத்தந்து உரைத்ததாம் . 

திறந்திடுமின் றீயவை பிற்காண்டு மாத 
ரிறந்து படிற் பெரிதா மேதம் - உறந்தையர்கோன் 
தன்னார மார்பிற் றமிழர் பெருமானைக் 
கண்ணாரக் காணக் கதவு. 

( முத்தொ . 42 ) 
என்பது , அணுகிய நிலையெனப்படும் . பிறவுமன்ன ; மாட்டுத 
லென்பது கொண்டுவந்து கொளுத்துதல் . 

( 210 ) 


1 . 


2.) 


மாட்டுதல் - கொளுவுதல் . என்றது சொற்களைக் கூட்டி முடிக்குமாறு 
பொருள் ஒன்றையொன்று அவாவிநிற்கச் செய்தலை . 
வாரேன் என்றதற்கு , அவ்விரண்டடியானுங் கூறிய பொருள்கள் காரண 
மாதலின் சேய்த்தாக நின்ற அவ்விரண்டடியும் ஈண்டுக் கொண்டுவந்து 
மாட்டி ஏதுவாக்கிப் பொருள் கொள்ளப்படும் என்றபடி . 
கதவு திறந்திடுமின் என அணுகிநின்ற எழுவாயைக் கொண்டுவந்து கூட்டி 
முடிக்கப்படலின் அணுகியமாட்டென்றார் . 


3 . 


600 


செய்யுளியல் 


( மாட்டும் எச்சமுமின்றியும் செய்யுள் செய்யப்படும் எனல் ) 
523. மாட்டு மெச்சமு நாட்ட லின்றி 

யுடனிலை மொழியினுந் தொடர்நிலை பெறுமே . 
து , மேற்கூறியவற்றுள் ஒருசாரனவற்றுக்குப் புறனடை 

ள் : மேற்கூறிய எச்சமும் மாட்டும் இன்றியும் அச்செய் 
யுளுட் கிடந்தவாறே அமையச்செய்யவும் பெறும் செய்யுள் 
என்றவாறு . 

எச்சமும் மாட்டுமாம் என்னாது, மாட்டு முற்கூறிய தென் 
னையெனின் , - எச்சம் முதலாகிய ஐந்து உறுப்பும் இவ்விதி 
பெறுமென்று கோடற்கு எதிர்சென்று தழீஇயினானென்பது . 
உதாரணம் : 

வாரா ராயினும் வரினு மவர்நமக் 
கியாரா கியரோ தோழி நீர 
நிலப் பைம்போ துளரிப் புதல 
பீலி யொண்பொறிக் கருவிளை யாட்டி 
நுண்மு ளீங்கைச் செவ்வரும் பூழ்த்த 
வண்ணத் துய்ம்மல ருதிரத் தண்ணென் 
றின்னா தெறிதரும் வாடையொ 
டென்னா யினள்கொ லென்னா தோரே . 

( குறுந் . 110 ) 
என்பது , எச்சமின்றி வந்தது . 
தாமரை புரையுங் காமர் சேவடி . 

( குறுந் . கடவுள் ) 
என்பது , முன்னமின்றி வந்தது . 

மருந்தெனின் மருந்தே வைப்பெனின் வைப்பே . ( குறு . 71 ) 
என்பது , பொருளின்றி வந்தது . 
ஈயற் புற்றத் தீர்ம்புறத் திறுத்த . 

( அகம் . 8 ) 
என்பது , துறைவகையின்றி வந்தது . 
யானே யீண்டை யேனே . 

( குறுந் . 54 ) 
என்பது , மாட்டின்றி வந்தது . 

இடைநின்ற மூன்றனை இலேசினாற் கொண்டு இரண் 
டினை எடுத்தோதினான் இவை இரண்டும் அவற்றது துணை 
இன்றியமையாச் சிறப்பினவல்லவென்றற்கென்பது . ( 211 ) 


1 . 


உடனிலை - உடனிற்றல். சொற் கிடந்தவாறே கிடைப்பப் பொருள் பெறச் 
செய்தல் . 
எச்ச முதலிய ஐந்தாவன: எச்சம் , முன்னம் , பொருள் , துறை , மாட்டு என்பன . 
துணை - அளவு . இன்றியமையாச் சிறப்பினவல்ல எனப் பிரிக்க . 


2 . 


3 . 


601 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


( வண்ணம் இத்துணைத்து எனல் ) 
524. வண்ணந் தாமே நாலைந் தென்ப . 
இது , முறையானே இறுதிநின்ற வண்ணம் இத்துணைப் பகுதித் 
தென்கின்றது . 

ள் : வண்ணம் இருபது வகைப்படும் என்றவாறு . 
வண்ணமென்பது , சந்த வேறுபாடு . நூறும் பலவுமாகி வேறு 
படினும் அவை ஈண்டடங்குமென்பதூஉம் , அவ் வேறு பாடெல் 
லாஞ் சந்த வேற்றுமை செய்யாவென்பதூஉங் கூறியவாறு . அது 
நுண்ணுணர்வுடையார்க்குப் புலனாமென்பது . 

( 212 ) 
(வண்ணங்களின் பெயர் இவை எனல் ) 
525. அவைதாம் 

பாஅ வண்ணம் தாஅ வண்ணம் 
வல்லிசை வண்ண மெல்லிசை வண்ண 
மியைபு வண்ண மளவெடை வண்ண 
நெடுஞ்சீர் வண்ணங் குறுஞ்சீர் வண்ணஞ் 
சித்திர வண்ண நலிபு வண்ண 
மகப்பாட்டு வண்ணம் புறப்பாட்டு வண்ண 
மொழுகு வண்ண மொரூஉ வண்ண 
மெண்ணு வண்ண மகைப்பு வண்ணந் 
தூங்கல் வண்ண மேந்தல் வண்ண 
முருட்டு வண்ண முடுகு வண்ணமென் 

றாங்கன மொழிப வறிந்திசி னோரே . 
இது , மேற்கூறப்பட்ட வண்ணங்களது பெயர் வேறுபாடு கூறு 
கின்றது . 

ள் : மேற்சொல்லிய நாலைந்து வண்ணமும் இவ்விரு 
பது பெயர் வேறுபாட்டினவென்று சொல்லும் அவற்றை உணர்ந்த 
ஆசிரியர் என்றவாறு . 

இது , முறையாயினவாறென்னையெனின் , - இது வரலாற்று 
முறைமையென்றற்கு ஆங்கன மொழிப வறிந்திசினோர் என்றா 
னென்பது . அவையாமாறு சொல்லுகின்றான் . 

( 213 ) 


602 


செய்யுளியல் 


( பாவண்ணம் இதுவெனல் ) 
526. அவற்றுள்; பாஅ வண்ணஞ் 

சொற்சீர்த் தாகி நூற்பாற் பயிலும் . 
இது , நிறுத்தமுறையானே பாஅவண்ண முணர்த்துதல் நுதலிற்று . 

இ - ள் : பாஅவண்ணமென்பது , நூற்பாவண்ணம் என்றவாறு . 

எற்றுக்கு ? நூற்பாற்பயிலும் என்றமையின் , இது சொற் 
சீரடித்தாகி வருமென்பது . இதனுட் பயிலும் எனவே , அந்நூற் 
பாவினுளல்லது அகவலுள் இத்துணைப் பயிலாதென்பது ; இது , 
வடவேங்கடந் தென்குமரி . 

(பாயிரம் ) 


எனவும் , 

எழுத்தெனப் படுப அகரமுத 
னகர விறுவாய் முப்பஃ தென்ப . 


( தொ.எழு .1) 


எனவும் , 


அவற்றுள் , அஇஉ 
எ ஒ வென்னு மப்பா லைந்தும் . 


( தொ . எழு . 3 ) 


எனவும் பயின்றுவரும் . 


பெரியகட் பெறினே . 


( புறம் . 235 ) 


என்பது , சொற்சீராகி அகவலுட் பயிலாது வந்தது . சொற்சீரடி 
யென்னாது சொற்சீர் என்றான் , அடியொடு தொடராதுஞ் 
சொற்சீர் வருமாதலினென்பது . அவை , 
நன்றுபெரி தாகும் . 

( தொ . சொல் . 343 ) 
என்றாற்போல வேறாகி நிற்பன. கலியுள்ளும் பரிபாடலுள்ளுஞ் 
சொற்சீர் வருமென மேற்கூறினானாகலின் அவற்றுள்ளுஞ் சந்த 
வேற்றுமைப்பட்டன பாஅவண்ணமேயாமென்பது . ( 214 ) 


1 . 


2 . 


நூல் - இலக்கண நூல் . 
இது அடியோடு தொடராது தனி வந்தது . 
அவற்றுள்ளும் - கலி பரிபாடலுள்ளும் 


3 . 


603 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


( தாவண்ணம் இதுவெனல் ) 
527. தாஅ வண்ண 

மிடையிட்டு வந்த வெதுகைத் தென்ப. 
இ ள் : இடையீடுபடத் தொடுப்பது தா அவண்ணம் 
என்றவாறு . 

அவை : பொழிப்பும் ஒரூஉவுமாகலின் எதுகையென 
வரைந்து கூறினானென்பது ; அடியிடையிட்டு வருவது தொடை 
வேற்றுமையாவதல்லது வண்ண வேற்றுமையாகாதென்பது . 
ஒரு செய்யுளுட் பல அடி வந்தால் அவை எல்லாம் இடையிட்டுத் 
தொடுத்தல் வேண்டுமோவெனின் , வேண்டா , அவை வந்த 
வழித் தாஅவண்ணமெனப்படுமென்பது ; எனவே , இவ்வண்ண 
வகை களெல்லாஞ் செய்யுண் முழுவதுமே பெறுவனவாகக் 
கொள்ளக் கிடந்தனவல்ல ; இவற்றை உறுப்பென்ற தன்மையாற் 
கந்திருவ நூலார் வண்ணங் கூறியவாறுபோல ஒரு செய்யுளுட் 
பலவும் வரப்பெறுமென்பதாம் ; அவை , 
உலக முவப்ப வலனேர்பு திரிதரு . 

( முருகு . 1 ) 
எனவும் , 

உள்ளார் கொல்லோ தோழி முள்ளுடை . ( ஐங்குறு . ப . 143 ) 
எனவும் வரும் . பிறவுமன்ன. 

( 215 ) 
( வல்லிசைவண்ணம் இதுவெனல் ) 
528. வல்லிசை வண்ணம் வல்லெழுத்துப் பயிலும் . 

ள் : வல்லிசை வண்ணம் வல்லெழுத்துப் பயின்றுவரும் 
என்றவாறு . 
வல்லெழுத்துப் பயின்றுவருதலான் அப்பெயர்த்தாயிற்று . 
முட்டாச் சிறப்பிற் பட்டினம் பெறினும் . 

( பட் . 218 ) 
எனவும் , 
முட்டாட் டாமரைத் துஞ்சி . 

( முருகு . 73 ) 
எனவும் வரும் . பிறவும் அன்ன . 

( 216) 
( மெல்லிசை வண்ணம் இதுவெனல் ) 
529. மெல்லிசை வண்ண மெல்லெழுத்து மிகுமே . 
இ - ள் : மெல்லெழுத்து மிகுவது மெல்லெழுத்து வண்ணம் 
என்று கூறியவாறு . 


604 


செய்யுளியல் 


ஒருசெய்யுண் முழுவதும் ஓரினத்தெழுத்தே பயிலச் செய் 
தால் இன்னாதாதலின் இவை உறுப்பெனப்பட்டு இடையிட்டு 
வருமென்றானென்பது. அவ்வாறு செய்யின் அவை மிறைக் 
கவியெனப்படும் . ஒழிந்த எழுத்திற்கும் இஃதொக்கும் . 
பொன்னி னன்ன புன்னை நுண் டாது . 

( யா.வி.ப. 382 ) 
என மெல்லெழுத்துப் பயின்றவாறு . 

(217 ) 
( இயைபுவண்ணம் இதுவெனல் ) 
530. இயைபு வண்ண மிடையெழுத்து மிகுமே. 
இ - ள் : இடையெழுத்து மிகுவது இயைபுவண்ணம் என்றவாறு . 

அரவி னதிர வுரீஇய வாகுகதிரின் . 
என இடையெழுத்து மிக்குவந்தமையின் இயைபுவண்ணமா 
யிற்று . மென்மை வன்மைக்கு இடைநிகர்வாகிய எழுத்தான் 
வருதலின் இயைபுவண்ணமென்றான் . 

( 218 ) 
( அளபெடை வண்ணம் இதுவெனல் ) 
531. அளபெடை வண்ண மளவெடை பயிலும் . 

ள் : இரண்டளபெடையும் பயிலச் செய்வன அள 
பெடை வண்ணமாம் என்றவாறு . 
மராஅ மலரொடு விராஅய்ப் பராஅம் . 

( அகம் .99 ) 
என்பது , அளபெடை வண்ணம் . 

கண்ண் டண்ண்ணெனக் கண்டுங் கேட்டும் . ( மலைபடு. 352 ) 
என்பதும் அது . 

( 219 ) 
( நெடுஞ்சீர்வண்ணம் இதுவெனல் ) 
532. நெடுஞ்சீர் வண்ணநெட் டெழுத்துப் பயிலும் . 
இ ள் : நெட்டெழுத்துப் பயின்று வருவது நெடுஞ்சீர் 
வண்ணம் என்றவாறு . அது , 
மாவா ராதே மாவா ராதே . 

( புறம் . 273 ) 
என்பது , நெடிதாய் வருவது நெடுஞ்சீரெனப்பட்டது . ( 220) 


1. 


2 . 


உறுப்பு - அங்கம் . அஃதாவது மெல்லெழுத்து மிகுதியும் வந்து சொற்கு 
உறுப்பாதல் . எனவே வேறெழுத்தும் அவற்றோடு கூடிவரும் என்க . 
அவ்வாறு பயிலச் செய்தல் - ஓரினமே பயிலச் செய்தல் . 
மிறைக்கவி - சித்திரகவி . 
இரண்டு - உயிர் , மெய் . 


3 . 


4. 


605 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


( குறுஞ்சிர் வண்ணம் இதுவெனல் ) 
533. குறுஞ்சீர் வண்ணம் குற்றெழுத்துப் பயிலும் . 

ள் : குற்றெழுத்துப் பயில்வது குறுஞ்சீர் வண்ணம் 
என்றவாறு . 
குரங்குளைப் பொலிந்த கொய்சுவற் புரவி . 

( அகம் . 4 ) 
என வரும் . 

( 221 ) 
(சித்திரவண்ணம் இதுவெனல் ) 
534. சித்திர வண்ண 

நெடியவுங் குறியவு நேர்ந்துடன் வருமே . 
இ - ள் : சித்திரவண்ணம் நெட்டெழுத்தும் குற்றெழுத்தும் 
ஒப்ப விராஅய்ச் செய்யப்படுவது என்றவாறு . 
அது , 

சார னாட நீவர லாறே . 
என வரும் . 

சித்திரவண்ணமென்பது பல வண்ணம்படச் செய்வதாகலின் 
அப்பெயர்த்தாயிற்று . 

( 222 ) 
( நலிபுவண்ணம் இதுவெனல் ) 
535. நலிபு வண்ண மாய்தம் பயிலும் . 

ள் : ஆய்தம் பயின்றுவருவது நலிபுவண்ணமாம் என்ற 
வாறு . அஃது , 

அஃகாமை செல்வத்திற் கியாதெனின் வெஃகாமை . ( குறள் . 178) 
எனவும் , 

னஃகான் றஃகா னான்க னுருபிற்கு . ( தொ . எழு . 123 ) 
எனவும் வரும் . நலிபென்பது , ஆய்தம் . 

( 223) 
( அகப்பாட்டு வண்ணம் இதுவெனல் ) 
536. அகப்பாட்டு வண்ண 

முடியாத் தன்மையின் முடிந்ததன் மேற்றே . 

ள் : அகப்பாட்டு வண்ணமென்பது , இறுதியடி 
டையடி போன்று நிற்பது என்றவாறு . 


- 


1 . 


நலிபு - நலிந்துச்சரிப்பது . 


606 


செய்யுளியல் 


அவையாவன: - முடித்துக்காட்டும் ஈற்றசை ஏகாரத் தானன்றி 
ஒழிந்த உயிரீற்றானும் ஒற்றீற்றானும் வருவன ; அவை : 
தவழ்பவை தாமு மவற்றோ ரன்ன . 

( 560) 
எனவும் , 

உண்கண் சிவப்ப தெவன்கொ லன்னாய் . ( ஐங்குறு . 21 ) 
எனவும், 

கோடுயர் வெண்மண லேறி 

யோடுகல னெண்ணுந் துறைவன் றோழி . 
எனவும் , 

ஆணமில் பொருளெமக் கமர்ந்தனை யாடி . ( கலி . கடவுள் ) 
எனவும் , 
சென்றீ பெருமநிற் றகைக்குநர் யாரோ . 

( அகம் . 46 ) 
எனவும் வரும் . இவை ஆசிரியவீற்றன. 

குளிறு குரலருவிக் குன்றத் திதண்மேற் 
களிறு வருவது கண்டு - வெளிலென்ன 
லாயினான் பின்னை யணங்கிற் குயிரளித்துப் 

போயினான் யாண்டையான் போன்ம் . 
என இதனுள் இறுதியடி முடியாத்தன்மையின் முடிந்ததாகலின் 
அகப்பாட்டு வண்ணமாயிற்று . 

கொடி யுவணத் தவணரோ. 
எனக் கலிப்பாவுள் அரோவந்து பின் முடியாத்தன்மையின் 
முடிந்தது . 

ஆ ஈ ஊ ஏ ஐ ஓ என்பனவற்றான் ஆசிரியம் இறுமென 
வரையறுப்பாருண்மையின் அவ்வச் சொல்லானே அவை முடிந் 
தனவென்று கொள்வலெனின் , - அங்ஙனம் வரையறையில 
வென்பது மேற்காட்டிய உதாரணங்களால் அறிந்தாமாகலின் 
அக்கடா வண்ணமென வரையறுப்பார்மேற்றென விடுக்க . ( 224 ) 


1. 


32 


2 . 


ஆசிரியவீறு அங்ஙனம் வரையறையில வென்பது என்க . 
மேற்காட்டிய உதாரணமென்றது " தவழ்பவை தாமு மவற்றே ரன்ன 
என்பது முதலாக தாங்காட்டிய உதாரணங்களை . அவற்றில் வேறீறுகளும் 
வருகின்றன . என்றபடி . 
வரையறுப்பார் என்றது இறுதிநிற்கும் எழுத்துக்களை வரையறுப்பார் 
மேற்று என்க . வண்ணமென என்பது இடையிற் சேர்த்து எழுதப்பட்டது 
போலும் . அன்றேல் ஆசிரியன் மேற்றாகும் . அவ்வாறு கொள்ளின் ஆசிரியற் 
கிழுக்காம் . 


3 . 


607 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


( புறப்பாட்டு வண்ணம் இதுவெனல் ) 
537. புறப்பாட்டு வண்ண 

முடிந்தது போன்று முடியா தாகும் . 
இ - ள் : புறப்பாட்டு வண்ணமென்பது , இறுதி யடிப் புறத் 
ததாகவும் தான் முடிந்ததுபோன்று நிற்றல் என்றவாறு . 

இன்னா வைகல் வாரா முன்னே 
செய்ந்நீ முன்னிய வினையே 
முந்நீர் வரைப்பக முழுதுடன் றுறந்தே . 

( புறம் . 363 ) 
என்புழி , ஈற்றயலடி ‘ முன்னிய வினையே என முடிந்தது போன்று 
முடியாதாயிற்று . 

( 225 ) 
( ஒழுகுவண்ணம் இதுவெனல் ) 
538. ஒழுகு வண்ண மோசையி னொழுகும் . 

ள் : முற்கூறிய வகையானன்றி ஒழுகியலோசையாற் 
செல்வது ஒழுகுவண்ணம் என்றவாறு . 

ஒழிந்தனவும் ஒழுகுமாயினும் அவை வேறு வேறு இலக்கண 
முடையனவென்பது . 

அம்ம வாழி தோழி காதலர்க் 
கின்னே பனிக்கு மின்னா வாடையொடு 
புன்கண் மாலை யன்பின்று நலிய 
வுய்யல னிவள் . 

( யா.வி.ப. 386 ) 
என வரும் . 

( 229 ) 
( ஒரூஉவண்ணம் இதுவெனல் ) 
539. ஒரூஉ வண் மொரீஇத் தொடுக்கும் . 
இ ள் : யாற்றொழுக்குப்போலச் சொல்லிய பொருள் பிறி 
தொன்றனை அவாவாமை அறுத்துச் செய்வது ஒரூஉவண்ணம் 
என்றவாறு . 

ஒரீஇத் தொடுத்தலென்பது , எல்லாத் தொடையும் ஒரீஇச் 
செந்தொடையால் தொடுத்தலென்பாரும் உளர் . செந்தொடை 
யுந் தொடையாகலான் அற்றன்றென்பது ; அது , 


- 


1 . 


2 . 


இதனுரை தெளிவில்லை. இளம்பூரணருரை சிறப்பாகும் . 
இறுதியடிப்புறம் - இறுதி அடியின் புறமாக , என்றது ஈற்றலடியை . ஏகாரம் 
வந்தமை குறித்து இவ்வாறு கூறினார் . இறுதியடி புறத்ததாகவும் என்று 
மிருந்திருக்கலாம் . 
ஒழுகியவோசையாற் செய்வது என்பது நச்சினார்க்கினியருரை. 


3 . 


608 


செய்யுளியல் 


யானே யீண்டை யேனே யென்னலனே 
யானோ நோயொடு கான லஃதே 
துறைவன் றம்மூ ரானே 
மறையல ராகி மன்றத் தஃதே . 

( குறுந் . 97 ) 
என வரும் . 
சிறியகட் பெறினே யெமக்கீயு மன்னே . 

( புறம் . 235 ) 
என்பதும் அது . 

யாப்புப் பொருணோக்கியவாறுபோல இது பொருணோக் 
காது ஓசையே கோடலானும் அடியிறந்து கோடலானும் யாப் 
பெனப்படாது . 

( 227 ) 


( எண்ணுவண்ணம் இதுவெனல்) 
540. எண்ணு வண்ண மெண்ணுப் பயிலும் . 
இ - ள் : எண்ணுப் பயில்வது எண்ணு வண்ணம் என்றவாறு . 

இஃது , அடி எண்ணுப் பயிறலான் எண்ணு வண்ணமெனக் 
காரணப் பெயராயிற்று ; அவை , 

நன்ன னேற்றை நறும்பூ ணத்தி 
துன்னருங் கடுந்திறற் கங்கன் கட்டி , 

( அகம் . 44 ) 
என்றாற்போல்வன. 
நுதலுந் தோளுந் திதலை யல்குலம் . 

(அகம். 119 ) 
என்பதும் அது . 

( 228 ) 
( அகைப்புவண்ணம் இதுவெனல் ) 
541. அகைப்பு வண்ண மறுத்தறுத் தொழுகும் . 

ள் : அறுத்தறுத்துப் பயில்வது அகைப்பு வண்ணம் 
என்றவாறு . 

இது விட்டுவிட்டுச் சேறலின் அகைப்புவண்ணமென்னும் 
பெயர்பெற்றது , 

வாரா ராயினும் வரினு மவர் நமக் 
கியாரா கியரோ தோழி . 

( குறுந் . 110 ) 


- 


1 . 


யாப்பு என்னும் உறுப்பிற்கும் இவ்வண்ணத்திற்கும் வேறுபாடு யாதெனின் , 
அது பொருணோக்கியது இது ஓசை நோக்கியது . அன்றியும் , அது அடியிறந்து 
பொருள் கொள்ளாதது இது அடியிறந்து பொருள் கொள்வது என்றபடி . 


09 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


என்புழி , ஒருவழி நெடில் பயின்றும் ஒருவழிக் குறில் பயின்றும் 
அறுத்தொழுகிய அகைப்புவண்ணமாம் . 

( 229 ) 
( தூங்கல் வண்ணம் இதுவெனல் ) 
1542. தூங்கல் வண்ணம் வஞ்சி பயிலும் . 

ள் : தூங்கல் வண்ணந் தூங்கலோசைத்தாகி வருவது 
என்றவாறு . 

வஞ்சியென்பது , வஞ்சித் தூக்குப்போல இதுவும் அற்றுச் 
சேறலுடைத்தென்பது . அது , 

யானூடத் தானுணர்த்த யானுணரா விட்டபின் 
றானூட யானுணர்த்தத் தானுணரான் . 

( முத்தொ. 104 ) 
என நின்ற தொடர்நிலைக்கண்ணே அத்தூங்கல் கண்டு கொள்க . 
இக்கருத்தறியாதார் கலிப்பாவினுள் வஞ்சிப்பாப் பிறக்குமெனவும் 
வஞ்சியுட் கலிப்பாப் பிறக்குமெனவும் மயங்கும் . 

( 230 ) 
( ஏந்தல் வண்ணம் இதுவெனல் ) 
543. ஏந்தல் வண்ணஞ் 

சொல்லிய சொல்லிற் சொல்லியது சிறக்கும் . 

ள் : சொல்லிய சொல்லானே சொல்லப்படும் பொருள் 
சிறப்பச்செய்வது ஏந்தல்வண்ண மென்றவாறு . 

ஏந்தலென்பது , மிகுதல் ; ஒரு சொல்லே மிக்கு வருதலின் ஏந் 
தல்வண்ண மென்றானாயிற்று . அது , 

வைகலும் வைகல் வரக்கண்டு மஃதுணரார் . (நாலடி , 39 ) 
என வரும் . 

( 231 ) 
(உருட்டு வண்ணம் இதுவெனல் ) 
544. உருட்டு வண்ண மராகந் தொடுக்கும் . 

ள் : உருட்டிச் சொல்லப்படுவது அராகமாகலின் 
அராகந் தொடுப்பது உருட்டுவண்ணமாம் என்றவாறு . 
உருமுரறு கருவிய பெருமழை தலை இய . 

( அகம் . 158 ) 
எனவும் , 


- 


1. 


இதற்கு இளம்பூரணருரை பொருத்தமானது . 


610 


செய்யுளியல் 


- 


எரியுறு வுறழ விலவ மலர் . 

( கலி . 33 ) 
எனவும் வரும் . இது நெகிழாது உருண்டவோசையாகலிற் குறுஞ் 
சீர் வண்ணமெனப்படாது உருட்டுவண்ணமெனப்பட்டது . ( 232 ) 

( முடுகுவண்ணம் இதுவெனல் ) 
545. முடுகு வண் 

மடியிறந் தோடி யதனோ ரற்றே . 

ள் : முடுகுவண்ணமென்பது , நாற்சீரடியின் மிக்கு 
ஓரடி அராகத்தோடொக்கும் என்றவாறு . அது , 

நெறியறி செறிகுறி புரிதிரி பறியா வறிவனை முந்துறீஇத் 
தகைமிகு தொகைவகை யறியுஞ் சான்றவ ரினமாக 
வேய்புரை மென்றோட் பசலையு மம்பலும் . 

( கலி . 39 ) 
என வரும் . 

இவற்றைக் கொச்சகம் அராகமெனவுஞ் சொற்சீரடியும் 
முடுகியலடியுமெனவும் பரிபாடற்கு வேறுபடுத்தோதினான் 
இவ்வேறுபாடு நோக்கியென்பது . 

( 233 ) 
(வண்ணங்கள் மேற்கூறிய இவையே எனல் ) 

546. வண்ணந் தாமே இவையென மொழிப. 
இது புறனடை 

ள் : வண்ணமென்பன சந்தமாதலான் அச் சந்தவேற்றுமை 
செய்வன இவையல்லதில்லை என்றவாறு . 

எனவே , என் சொல்லப்பட்டதாம் : நான்கு பாவினொடும் 
இவற்றை வைத்துறழவும் , அவை மயங்கிய பொதுப்பா இரண்டி 
னோடு உறழவும் நூற்றிருபதாகலாலும் , உயிர்மெய்வருக்க 
மெல்லாவற்றோடும் உறழ்ந்து பெருக்கின் எத்துணையும் பல 
வாகலும் , இனிப் பிறவாற்றாற் சிலபெயர் நிறீஇ அவற்றால் 


- 


1 . 


2 . 


3 . 


4 . 


அராகந் தொடுத்த வடியோடு பிறவடி தொடர்ந்தோடுவது எனவும் பாடம் . 
இவ்வேறுபாடு என்றது அராகத்திற்கும் முடுகுக்குமுள்ள வேறுபாடு . 
பொதுப்பா இரண்டு - மருட்டா , பரிபாடல் . 
உயிர்வருக்கம் மெய்வருக்கம் என்க . 
பிறவாற்றாற் சில பெயர் என்றது தூங்கிசை ஏந்திசை முதலிய பெயரை இது 
அவிநயனார் கொள்கை . அதனை ; “ தூங்கேந் தடுக்கல் பிரிதன் மயங்கிசை 
என்னும் யாப்பருங்கலப் பாவாலறிக . 


5 . 


611 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


உறழ்ந்து பெருக்க வரையறையிலவாகலும் உடையவாயினும் 
இவ்விருபது வகையானல்லது சந்த வேற்றுமை விளங்காதென் 
பது கருத்து . 

( 234) 


(வனப்புள் அம்மை இதுவெனல் ) 
547. வனப்பிய றானே வகுக்குங் காலைச் 

சின்மென் மொழியாற் றாய பனுவலோ 
டம்மை தானே யடி நிமிர் பின்றே . 


து தொகைக்சூத்திரத்துள் 
ஆறுதலை யிட்ட வந்நா லைந்தும் . 

( 313 ) 
எனக் கூறுசெய்து நிறீஇப் , பின்னர் எட்டுறுப்புக் கூறினானன்றே ? 
இவை அவற்றோடொத்த இலக்கணத்த வன்மையான் ; என்னை ? 
அவை ஒரோ செய்யுட்கே ஓதிய உறுப்பாகலானும் இவை பல 
செய்யுளுந் திரண்டவழி இவ்வெண் வகையும் பற்றித் தொடுக்கப் 
படுமெனக் கூறப்பட்டதாகலானு மென்பது . இவற்றை வனப் 
பென்று கூறப்படுமாறென்னை ? அச் சூத்திரத்துப் பெற்றிலமா 
லெனின் , - வனப்பென்பது , பெரும்பான்மையும் பல உறுப்புந் 
திரண்டவழிப் பெறுவதோர் அழகாகலின் அவ்வாறு கோடும் . 
அதனாற் பல செய்யுளும் உறுப்பாய்த் திரண்டு பெருகிய 
தொடர்நிலையதே வனப்பென்னும் பெயர்ப்பகுதி வகையான் 
ஏற்பதென்பது . அஃதேல் , இவ் வெட்டுந் தனிவருஞ் செய்யுட்கண் 
வந்தால் அழகுசெய்யாவோவெனின் , அவைபோல இவை 
தனிவருஞ் செய்யுட்குமாகுமென்றற்கன்றே அவ்விருபத்தாறு 
றுப்போடும் இவற்றை ஓரினப்படுத்து ஓதியதென்பது . அஃது , 
இயைபிற்கொப்ப வாராதென்பது முன்னர்ச் (522 ) சொல்லு 
தும் . இதனானே முன்னையுறுப்புக்கள் தொடர்நிலைச் செய் 
யுட்கு வருமென்பதூஉங் கொள்க ; அல்லாக்கால் , மாத்திரை 
முதலாகிய ஒரோவுறுப்பான் அழகு பிறவாதாகிய செல்லும் 


1 . 


2 . 


அச்சூத்திரம் - 1 ம் சூத்திரம் . 
தொடர்நிலையதே - தொடர்நிலைச் செய்யுளதே . தொடர்நிலைச் செய்யு 
ளிலக்கணந் தொல்காப்பியர் கூறிற்றிலராதலின் இது பொருந்துமோ என்பது 
ஆராயத்தக்கது . 
அஃது - தனிச் செய்யுளில் வருவது . 
முன்னையுறுப்புக்கள் - மாத்திரை முதலியன . 
ஒரோ எனப் பின்வருவது இங்குஞ் சேர்க்கப்பட்டது . அது வேண்டியதில்லை . 


3 . 


4 . 


5. 


612 


செய்யுளியல் 


இவற்றையே வனப்பென்று ஒரோ செய்யுட்கே கொள்ளினென் 
பது . இங்ஙனம் இருபத்தாறும் எட்டுமென வகுப்பவே அவை 
அகமென்பன , தனிநிலைச் செய்யுட்கு முற்கூறப்படா , இத் 
தொடர்நிலைச் செய்யுட்கு முற் கூறுமென்பது ; இனி, இவற்றைச் 
சூத்திரத்தான் வனப்பென்னுங் குறியெய்துவிக்க வேண்டுவா 
னாகச் சூத்திரத்தை, 

வனப்பிய றானே வகுக்குங் காலைச் 
சின்மென மொழியாற் றாய பனுவலின் . 

( 547 ) 
என்பது பாடமாக உரைத்தானென்க ; அதுவும் அறிந்தவாறே 
கொள்க . 


ள் : சிலவாய மெல்லியவாய சொல்லோடும் இடை 
யிட்டு வந்த பனுவலிலக்கணத்தோடும் அடிநிமிர்வில்லது 
அம்மையாம் என்றவாறு . 

அடிநிமிராது எனவே , அம்மையென்பது முழுவதும் ஒரு 
செய்யுளாகல் வேண்டும் ; வேண்டவே , அஃது உறுப்பன்றாகிய 
செல்லும் : அதனை உறுப்பெனல்வேண்டுமாதலான் அடிநிமிரா 
தெனப்பட்ட செய்யுள் உறுப்பாக அவை பல தொடர்ந்து 
முடிந்து ஈண்டுச் செய்யுளாமென்பது . சிலவாகவென்பது , எண் 
ணுச் சுருங்குதல் . மெல்லியவாதல் , சிவலாகிய சொற்கள் எழுத் 
தினான் அகன்று காட்டாது சிலவெழுத்தினான் வருவது . அடி 
நிமிராதென்றது , ஐந்தடியின் ஏறாதென்றவாறு . 

தாயபனுவலோடென்றது , அறம் பொருள் இன்பமென் 
னும் மூன்றற்கும் இலக்கணஞ் சொல்லும் ( போன்று ) வேறிடை 
யிடை அவையன்றியுந் தாய்ச் செல்வதென்றவாறு ; அஃதாவது , 
பதினெண்கீழ்க்கணக்கென வுணர்க . அதனுள் , இரண்டடி 
யானும் ஐந்தடியானும் ஒரோ செய்யுள் வந்தவாறும் , அவை சில 


1 . 


2 . 


3 . 


இவற்றை - அம்மை முதலியவற்றை . 
அகம் - உள்ளுறுப்பு. 
கூறும் - கூறப்படும் என்றிருத்தல் வேண்டும் . அல்லாக் கால் - தொடர் 
நிலைக்கென்று கொள்ளாக்கால் . இதனை நீக்கியும் விடலாம் . 
கொள்க என்றது சிலர் அப்பாடம் கொள்ளாமையின் . 
எண்ணுச் சுருங்கல் என்றது சில சொற்களால் செய்யுள் ஆக்கப்படுதலை. 
சொல்லுவ என்றிருத்தல் வேண்டும்போலும் . 


4. 


5 . 


6 . 


613 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


வாய மெல்லிய சொற்களான் வந்தவாறும் , அறம் பொருள் இன்ப 
மென அவற்றுக்கு இலக்கணங் கூறிய பாட்டுப் பயின்று வருமா 
றும் கார்நாற்பது களவழி நாற்பது முதலாயின வந்தவாறுங் 
கண்டுகொள்க. 

பொருள்கருவி காலம் வினையிடனோ டைந்து 
மிருடீர வெண்ணிச் செயல் . 

( குறள் . 675 ) 
என்பது இலக்கணங் கூறியதாகலிற் பனுவலோடென்றான் . 

மலர்காணின் மையாத்தி நெஞ்சே யிவள்கண் 
பலர்காணும் பூவொக்கு மென்று . 

( குறள் . 1112 ) 
என இஃது இலக்கியமாகலாற் றாயபனுவலெனப்பட்டது . 

2இவை தனித்துவரினும் அவ்வனப்பெனப்படும் ; தாவுத 
லென்பது , இடையிடுதல் . இவ்விருவகையுஞ் செய்யுளெனப்படும் . 
அம்மையென்பது , குணப்பெயர் ; அமைதிப்பட்டு நிற்றலின் 
அம்மையென்றாயிற்று . அதன் உள்ளுறுப்பாகிய பாட்டுக் கடோ 
றும் மாத்திரையுறுப்பு முதலாகிய உறுப்பினுள் ஏற்பன பலவும் 
வருமாறும் , இவ்வனப்பினுள் ஏற்பன பலவும் வருமாறும் 
அறிந்து கொள்க . 

( 235 ) 
(அழகு இதுவெனல் ) 
548. செய்யுண் மொழியாற் சீர்புனைந் தியாப்பி 

னவ்வகை தானே யழகெனப் படுமே . 
இஃது , இரண்டாமெண்ணு முறைமைக்கணின்ற அழகுணர்த் 
துதல் நுதலிற்று . 

ள் : திரிசொற் பயிலாது செய்யுளுட் பயின்றுவரும் 
மொழிகளாற் சீரறுத்துப் பொலிவுபட்ட யாப்பின் பொருள 
அழகு என்றவாறு . 

அவ்வகை என்றதனால் , அவை வேறுவேறு வந்து ஈண்டிய 
தொகைநிலைச் செய்யுளென்றவாறு . அவையாவன : நெடுந் 


- 


1 . 


2. 


3 . 


இவ்வாக்கியத்தில் யாதோ தவறியிருத்தல் வேண்டும் . 
இலக்கண இலக்கியம் . 
திரிசொல் என்பது தெரிசொல் என்றிருத்தல் வேண்டும் . என்னை ? செய்யுண் 
மொழியாற் சீர்புனைந் தியாப்பின் என்றமையின் . நச்சினார்க்கினியர் 
வழக்குச் சொற்பயிலாதென்று கூறுதல் நோக்குக . அங்ஙனம் பாடமுள்ளது . 
பொலிவுபட யாப்பின் என்றிருந்திருக்கலாம் . பொருள என்பதிற் சிதை 
விருக்கிறது. 


4. 


614 


செய்யுளியல் 


தொகை முதலாகிய தொகை யெட்டுமென்றவாறு . அழகு , செய் 
யுண்மொழி யென்றதென்னையெனின் , - அது பெரும்பான் 
மையாற் கூறினான் . அம்மொழியானே இடைச்சங்கத்தாரும் 
கடைச்சங்கத்தாரும் இவ்விலக்கணத்தாற் செய்யுள் செய்தார் 
இக்காலத்துச் செய்யினும் விலக்கின்றென்பது . மற்று மூவடி 
முப்பது முதலாயின அம்மையெனப்படுமோ அழகெனப்படு 
மோவெனின் , - தாயபனுவலின்மையின் அம்மையெனப்படா 
வென்பது . இவற்றுள்ளும் ஒரோர் செய்யுட்கண்ணே மாத்திரை 
முதலாகிய உறுப்பும் ஏற்றவகையான் வருவன அறிந்துகொள்க . 
ஒழிந்தனவற்றிற்கும் இஃதொக்கும் . 

( 236) 


- 


( தொன்மை இதுவெனல் ) 
549. தொன்மை தானே 

யுரையொடு புணர்ந்த பழமை மேற்றே . 
இது , தொன்மையுணர்த்துதல் நுதலிற்று . 

ள் : தொன்மையென்பது , உரைவிராஅய்ப் பழமைய 
வாகிய கதைப்பொருளாகச் செய்யப்படுவது என்றவாறு . அவை , 

பெருந்தேவனாராற் பாடப்பட்ட பாரதமும் , தகடூர் யாத் 
திரையும் போல்வன. 

( 237 ) 
( தோல் இதுவெனல் ) 
550. இழுமென் மொழியான் விழுமியது நுவலினும் 

பரந்த மொழியா னடி நிமிர்ந் தொழுகினுந் 

தோலென மொழிப தொன்மொழிப் புலவர் . 
இது , முறையானே தோலென்னும் வனப்புணர்த்துதல் நுதலிற்று . 
அஃதிருவகைப்படும் : கொச்சகக்கலியானும் ஆசிரியத் தானுஞ் 
செய்யப்படுவன. 
யாப்பினும் பொருளினும் வேற்றுமை யுடையது . 

( 461 ) 
என்றவழி , தேவபாணியும் காமமும் பொருளாகவன்றியும் 
கொச்சகக்கலி வருமென்றானாகலான் அவைமேல் வருதல் 
ஈண்டுக் கொள்ளப்பட்டது . 


1 . 


அவைமேல் - தேவபாணியுங் காமமும் அல்லாதவற்றின் மேல் . 


615 


விமப் பொருள் பயப்பச்செய்வன; அவை செய்தகாலத்துள்ளன 
தொல்காப்பியம் பொருளதிகாரம் 

ள் : இழு மென்மொழியான் விழுமியது நுவலினும் - 
மெல்லென்ற சொல்லான் அறம் பொருள் இன்பம் வீடென்னும் 


கண்டிலம் ; பிற்காலத்து வந்தன கண்டுகொள்க. 

பரந்தமொழியான் அடிநிமிர்ந்து ஒழுகினும் - ஆசிரியப் 
பாட்டான் ஒரு கதை மேல் தொடுக்கப்பட்டன ; அவையும் 
பொருட்டொடர்நிலை. 

தோல் என மொழிப தொன்மொழிப் புலவர் - தோலென்று 
சொல்லுப் புலவர் என்றவாறு . 

தொன்மொழி என்றார் , பழைய கதையைச் செய்தல் பற்றி ; 
இது , முன்வருஞ் சூத்திரத்தானும் பெறுதும் . 

( 238 ) 
( விருந்து இதுவெனல் ) 
551. விருந்தே தானும் 

புதுவது கிளந்த யாப்பின் மேற்றே . 

ள் : விருந்துதானும் புதிதாகப் பாடுந் தொடர்நிலை 
மேற்று என்றவாறு . 

தானும் என்ற உம்மையான் முன்னைத் தோலெனப் 
பட்டதூஉம் பழைய கதையைப் புதிதாகச் சொல்லியதாயிற்று . 
இது பழங்கதைமேற்றன்றிப் புதிதாகச் சொல்லப்படுதல் ஒப்பு 
மையின் உம்மையான் இறந்தது தழீஇயினானென்பது . ‘புதுவது 
கிளந்த யாப்பின் மேற்று என்ற தென்னையெனின் , - புதிதாகத் 
தாம் வேண்டியவாற்றாற் பல செய்யுளுந் தொடர்ந்துவரச் செய் 
வது . அது , முத்தொளாயிரமும் , பொய்கையார் முதலாயினோர் 
செய்த அந்தாதிச் செய்யுளுமென வுணர்க . கலம்பகம் முதலா 
யின்வுஞ் சொல்லுப . 

( 239 ) 
( இயைபு இதுவெனல் ) 
552. ஞகாரை முதலா ளகாரை யீற்றுப் 

புள்ளி யிறுதி யியைபெனப் படுமே . 
இஃது , இயைபுணர்த்துதல் நுதலிற்று . 


1. 


பிற்காலத்து வந்தன சிந்தாமணி முதலியன என்பர் நச்சினார்க்கினியர் . 
தேசிகப்பா என்பர் நச்சர் . கூத்தராற்றுப்படை என்பர் இளம்பூரணர் . 


2 . 


616 


செய்யுளியல் 


- 


ள் : ஞ ண ந ம ன , யரலவழள வென்னும் பதினொரு 
புள்ளியீற்றினுள் ஒன்றனை இறுதியாகச் செய்யுஞ் செய்யுள் 
பொருட் டொடராகவுஞ் சொற்றொடராகவுஞ் செய்வது இயை 
பெனப்படும் என்றவாறு . 


இயைபென்றதனானே பொருளும் இயைந்து சொல்லும் 
இயைந்து வருமென்பது கருத்து ; சீத்தலைச் சாத்தனாராற் செய் 
யப்பட்ட மணிமேகலையும் கொங்குவேளிராற் செய்யப்பட்ட 
தொடர்நிலைச்செய்யுளும் போல்வன . அவை னகார ஈற்றான் 
இற்றன . மற்றையீற்றான் வருவனவற்றுக்கும் ஈண்டு இலக்கணம் 
உண்மையின் இலக்கியம் பெற்றவழிக் கொள்க . இப்பொழுது 
அவை வீழ்ந்தனபோலும் . 

பரந்தமொழியான் அடிநிமிர்ந்தொழுகிய தோலோடு இத 
னிடை வேற்றுமையென்னையெனின் , - அவை உயிரீற்றவாதல் 
பெரும்பான்மையாகலான் வேறுபாடுடைய சொற்றொடரான் 
வருதலுமுடையவென்பது . சொற்றொடரென்பது , அந்தாதி 
யெனப் படுவது ; என்றதனான் , உயிரீற்றுச் சொற்றொடர் சிறு 
பான்மையென்பது கொள்க . 

( 240 ) 


(புலன் இதுவெனல் ) 
553. " சேரி மொழியாற் செவ்விதிற் கிளந்து 

தேர்தல் வேண்டாது குறித்தது தோன்றிற் 
புலனென மொழிப் புலனுணர்ந் தோரே . 


இது , புலனாமாறுணர்த்துதல் நுதலிற்று . 


1 .. 


2 


கொங்குவேளிராற் செய்யப்பட்ட தொடர்நிலைச் செய்யுள் என்றது உதயணன் 
காதையை . இது பெருங்கதை எனவும் கொங்குவேண் மாக்கதை எனவும் 
படும் . கொங்கவேளாராற் செய்யப்பட்ட எனவும் பாடம் . இதுவும் பொருந் 
துமே லாராய்ந்து கொள்க . 
இயைபாகிய இதுவும் பரந்த மொழியான் அடி நிமிர்ந் தொழுகலானே உரை 
யாசிரியர் இரண்டற்கும் வேறுபாடு கூறினார் என்க . 
இதனிடைச் சில சொற்றவறியிருத்தல் வேண்டும் . 
தெரிந்த மொழியான் என்பது இளம்பூரணர் கொண்ட பாடம் . 


3 . 


617 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


ள் : சேரிமொழியென்பது , பாடிமாற்றங்கள் . அவற் 
றானே செவ்விதாகக் கூறி ஆராய்ந்துகாணாமைப் பொருட் 
டொடரானே தொடுத்துச் செய்வது புலனென்று சொல்லுவர் 
புலன் உணர்ந்தோர் என்றவாறு . 

அவை விளக்கத்தார் கூத்து முதலாகிய நாடகச் செய் 
யுளாகிய வெண்டுறைச் செய்யுள் போல்வனவென்பது கண்டு 
கொள்க . 

( 241 ) 
( இழைபு இதுவெனல் ) 
554. ஒற்றொடு புணர்ந்த வல்லெழுத் தடக்காது 

குறளடி முதலா வைந்தடி யொப்பித் 
தோங்கிய மொழியா னாங்கன மொழுகி 

னிழைபி னிலக்கண மியைந்த தாகும் 
இஃது , இறுதிநின்ற இழையிலக்கணமுணர்த்துதல் நுதலிற்று . 

ள் : ஒற்றொடு புணர்ந்த வல்லெழுத்து அடக்காது 
வல்லொற்றடுத்து வல்லெழுத்துப் பயிலாது ; குறளடி முதலா 
ஐந்து அடி ஒப்பித்து - இரு சீரடி முதலாக எழுசீரடியளவும் வந்த 
அடி ஐந்தனையும் ஒப்பித்து : ஒப்பித்தலென்பது , பெரும்பான் 
மையான் நாற்சீரடி படுக்கப்பட்டென்றவாறு , ஓங்கிய மொழி 
யான் - நெட்டெழுத்தும் அந்நெட்டெழுத்துப்போல் ஓசை எழும் 
மெல்லெழுத்தும் லகார ளகாரங்களும் உடைய சொல்லான் ; ஆங் 
கனம் ஒழுகின் - இவையும் , 

சேரி மொழியாற் செவ்விதிற் கிளந்து 
தேர்தல் வேண்டாது . 

( 553 ) 
பொருள் புலப்படச் சென்று நடப்பின் . 

இழைபின் இலக்கணம் இயைந்ததாகும் - இழைபென்று 
சொல்லப்படும் இலக்கணத்தது என்றவாறு . 

அவையாவன : கலியும் பரிபாடலும்போலும் இசைப் 
பாட்டாகிய செந்துறை மார்க்கத்தனவென்பது . இவற்றுக்குக் 


1 . 


2 . 


பாடி எனினும் சேரி எனினுமொக்கும் . மாற்றம் - மொழி . 
விளக்கத்தார் என்பவர் கூத்தநூலாசிரியரு ளொருவர் போலும் . இவர் 
பெயர் யாப்பருங்கல விருத்தியுள்ளும் வருகின்றது . 
குறளடி முதலா வைந்தடி என்பதற்கு தொல்காப்பியர் எழுத்தெண்ணி வகுத்த 
அடிகளையே கொள்வர் இளம்பூரணர் . அது பொருத்தமாதல் காண்க . 


3 . 


618 


செய்யுளியல் 


காரணந் தேர்தல் வேண்டாது பொருள் இனிது விளங்கல் 
வேண்டும் என்றது . அவிநயத்திற்கு உரியவாதல் நோக்கியென் 
பது . மற்றிதனைவெண்டுறைச் செய்யுட்குமுன் வைப்பினென் 
னெனின், - இஃது இசைப்பாட்டாகலின் இனி வருகின்றது 
இசைத்தமிழாகலின் அதற்குபகாரப்பட இதனை இறுதிக்கண் 
வைத்தானென்பது என்றபடி . 

(242) 
( இவ்வோத்தின் புறனடை ) 
555. செய்யுண் மருங்கின் மெய்பெற நாடி 

யிழைத்த விலக்கணம் பிழைத்தன போல 
வருவ வுளவெனினும் வந்தவற் றியலாற் 
றிரிவின்றி முடித்த றெள்ளியோர் கடனே . 


இஃது , இவ்வோத்திற்கெல்லாம் புறனடை கூறுகின்றது . 

ள் : செய்யுளிடத்துப் பொருள்பெற ஆராய்ந்து தந்திரம் 
செய்யப்பட்ட இலக்கணத்தின் வழீஇயினபோன்று பின் தோன்று 
வனவுளவேல் முற்கூறப்பட்ட இலக்கணத்தோடு திரியாமல் 
முடித்துக் கோடல் அறிவுடையோரது கடன் என்றவாறு. 


அவை எண்சீர் முதலாயின வரிற் கழிநெடிலடிப்பாற் 
சார்த்திக் கோடலும் , ஏதுநுதலிய முதுமொழியோடு , பாட்டிற்கு 
இயைபின்றியுந் தொடர்புபடுப்பனவும் யாப்பென்னும் உறுப் 
பின்பாற் கோடலும் , பிறவும் ஈண்டோதாதன உளவெனின் அவையு 
மெல்லாஞ் செய்யுளிலக்கண முடியாகுமென்றவாறு .. ( 243) 


செய்யுளியல் முற்றிற்று . 


1 . 


அவிநயம் - பாவகம் ; கூத்து . 


619 


ஒன்பதாவது : மரபியல் 


( மரபுபற்றி வரும் இளமைப் பெயர் இவை எனல் ) 
556. மாற்றருஞ் சிறப்பின் மரபியல் கிளப்பிற் 

பார்ப்பும் பறழுங் குட்டியுங் குருளையுங் 
கன்றும் பிள்ளையு மகவு மறியுமென் 

றொன்பதுங் குழவியொ டிளமைப் பெயரே . 
என்பது சூத்திரம் . இவ்வோத்து என்ன பெயர்த்தோவெனின் , - 
மரபியலென்னும் பெயர்த்து . இதனானே ஒத்து நுதலிய 

தூஉம் 
மரபு உணர்த்துதலென்பது பெற்றாம் . 

மரபென்ற பொருண்மை என்னையெனின் , கிளவியாக் 
கத்து மரபென்று வரையறுத்து ஓதப்பட்டனவுஞ் செய்யுளிய 
லுண் மரபென்று வரையறுத்து ஓதப்பட்டனவுமன்றி , இரு 
திணைப் பொருட்குணனாகிய இளமையும் ஆண்மையும் பெண் 
மையும்பற்றிய வரலாற்று முறைமையும் , உயர்திணை நான்கு 
சாதியும் பற்றிய மரபும் , அஃறிணைப் புல்லும் மரனும் பற்றிய 
மரபும் , அவைபற்றிவரும் உலகியன்மரபும் , நூன்மரபுமென 
இவையெல்லாம் மரபெனப்படுமென்பது . 

மற்றுப் பொருள்களுள் இளமைபற்றி வரும் மரபு கூறி 
னான் மூப்புப்பற்றி வரும் மரபு கூறானோவெனின் , - அது வரை 
யறையின்மையிற் கூறானென்பது . 

மற்று , மேலை ஒத்தினோடு இவ்வோத்திடை இயைபென் 
னையெனின் , - முன்னர் வழக்கிலக்கணங் கூறியதன்பின் செய்யு 


1 . 


கிளவியாக்கத்து மரபு என்று வரையறுத்தோதப்பட்டன 

“ வினையிற் 
றோன்றும் பாலறி கிளவியும் , பெயரிற் றோன்றும் பாலறி கிளவியும் , 
மயங்கல் கூடா தம்மர பினவே ” என்னுஞ் சூத்திரத்தானும் ,பிறசூத்திரங் 
களானும் மரபு வழுவாமற் காப்பன . 
செய்யுளியலின் மரபென்று வரையறுத்தோதப்பட்டனவற்றை “ பாட்டுரை 
நூலே ” என்பதை முதலாகவுடைய 391 ம் சூத்திரத்தானும் , “ மரபேதானும் 
நாற்சொல் " என்னும் 392 ம் சூத்திரத்தானும் , அதனுரையானு மறிந்து கொள்க . 
நான்கு சாதி - நான்கு வருணம் . 


2 . 


3 . 


6211 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


ளிலக்கணஞ் செய்யுளியலுட் கூறினான் . அவ் விரண்டற்கும் பொது 
வாகிய மரபு ஈண்டுக் கூறினமையின் இது செய்யுளியலோடு 
இயைபு உடைத்தாயிற்று . 

மற்று , வழக்கிலக்கணஞ் செய்யுட்கும் பொதுவாகலின் 
இங்ஙனம் இரண் டற்கும் பொதுவாகிய மரபினையுஞ் செய்யு 
ளியலின் முன் வைக்கவெனின் , - அவ்வாறு வழக்குஞ் செய்யுளு 
மென்று இரண்டுமல்லாத நூலிற்கும் ஈண்டு மரபு கூறினமையின் 
இது செய்யுளியலின்பின் வைக்கப்பட்டது . 

இவ்வோத்தின் முதற்சூத்திரம் என்னுதலிற்றோவெனின் , - 
எல்லாப் பொருளின்கண்ணும் இளமைக்குணம்பற்றி நிகழுஞ் 
சொல் இவையென்று வரையறுத்துக் கூறுகின்றது . 

ள் : மாற்றருஞ் சிறப்பின் மரபியல் கிளப்பின் - விலக் 
கருஞ் சிறப்பிற்றாகிய மரபிலக்கணங் கூறின் ; பார்ப்பும் பறழும் 
குட்டியும் குருளையும் கன்றும் பிள்ளையும் மகவும் மறியும் என் 
றொன்பதுங் குழவியொடு இளமைப்பெயர் - குழவியொடு இவை 
யென்பதும் இளமைப்பெயர் என்றவாறு . 

மேலன எட்டுங் குழவியுமென இளமைப்பெயர் ஒன்பதாயின. 
குழவியோடொன்பதென்னாது , ஒன்பதுங் குழவியோடு என 
மயங்கக் கூறியவதனாற் போத்தென்பதும் இளமைப்பெயரென 
வும் பிறவும் வருவன உளவாயினுங் கொள்ளப்படும் . இவற்றை 
யெல்லாம் மேல் வரையறுத்து இன்ன பொருட்கு இன்ன பெயர் 
உரித்தென்பது சொல்லும் . 


1 . 


2. 


3 . 


இரண்டு - வழக்கும் செய்யுளும் . 
வழக்கு - அகத்திணை வழக்குப் புறத்திணை வழக்கு முதலியன . அவை 
செய்யுளியற்கு முற்கூறப்பட்ட ஏழியானும் கூறப்படுவன . 
இரண்டற்கும் - வழக்குஞ் செய்யுளுமாகிய இரண்டற்கும் . 
நூல் என்றது - இலக்கண நூலினை . அதன் மரபென்து அதன் மரபாக வந்த 
பகுப்பும் அது செய்யுமுறையு முதலியவற்றை . 
என்று ஒன்பதும் என்பதில் ஒன்பதும் என்பது வேண்டியதில்லை . 
சொல்லும் - செய்யுமென்னுமுற்று. ஆசிரியன் சொல்லும் என்றபடி . 


5 . 


6 . 


622 


மரபியல் 


‘மாற்றருஞ் சிறப்பின் என்றதனானே இவை ஒருதலை 
யாகத் தத்தம் மரபிற் பிறழாமற் செய்யுள் செய்யப்படுமென்ப 
தூஉம் , ஈண்டுக் கூறாதனவாயின் வழக்கொடுப்பட்ட மரபு பிறழ 
வும் செய்யுளின்பம்படின் அவ்வாறு செய்பவென்பதூஉங் கூறிய 
வாறாயிற்று . 

அகலிரு விசும்பிற் பாயிருள் பருகிப் 

பகல்கான் றெழுதரு பல்கதிர்ப் பரிதி . ( பெரும்பாண் . 1 - 2 ) 
எனவும் , 

நும்மினுஞ் சிறந்தது நுவ்வை யாகுமென் 
றென்னை கூறினள் புன்னையது சிறப்பே . 

( நற் . 172 ) 
எனவும் வரும் . அவற்றுள் பரிதியஞ் செல்வனைப் பருகும் , காலும் 
என்றலும் , புன்னை மரத்தினை நுவ்வை யென்றலும் மரபன்மை 
யின் வழக்கினுண் மாற்றுதற்கு உரியவாமென்பது கருத்து . 
* நிலவுக்குவித் தன்ன வெண்மணல் . 

( குறுந் . 123 ) 
எனவும் , 
இருடுணிந் தன்ன வேனங் காணின் . 

( மலைபடு . 247 ) 
எனவும் , 

இருணூற் றன்ன விரும்பல் கூந்தல் . 
எனவும் வருவனவும் அவை . 

( மரபுபற்றி வரும் ஆண்பாற் பெயர் இவை எனல் ) 
557. ஏறு மேற்றையு மொருத்தலுங் களிறுஞ் 

சேவுஞ் சேவலு மிரலையுங் கலையு 
மோத்தையுந் தகரு முதளு மப்பரும் 
போத்துங் கண்டியுங் கடுவனும் பிறவும் 
யாத்த வாண்பாற் பெயரென மொழிப. 


1. 


2 . 


3 . 


1 ... 


ஒருதலையாக - துணிபாக , 
இவற்றிற் குதாரணம் பின்வருகின்றன. அவற்றால் விளங்குக . 
பருகும் , காலும் , நுவ்வை என்பன வழக்கொடுபட்ட மரபு பிறழவும் 
அவ்வாறு செய்ப எனத் தாம் முன் கூறியதற்குக் காட்டிய உதாரணங் 
களென்க . பிறவுமன்ன. நுவ்வை - நுமது தங்கை . 
நிலவைக் குவித்தலும் இருளைத் துணித்தலும் நூற்றலும் கூடாமையின் 
அவையும் வழக்கொடுபட்ட மரபன்றாயின. 
உதள் எனப் பிரிக்க . 


4 . 


5. 


623 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


ள் : ஆண்பாற்பெயர் இவ்வெண்ணப்பட்ட பதினைந்தும் 
என்றவாறு . 

பிறவும் என்றதனான் , ஆணென்றும் விடையென்றும் 
வருவன போல்வனவுங் கொள்க . 

இவற்றை வரையறை கூறும்வழி ( 589 - 605 ) உதாரணங் 
காட்டுதும் . யாத்த வாண்பாற் பெயர் என்றதனால் , போத் தென் 
பது இளமைப் பெயராமாயினும் இங்ஙனம் ஆண்பாற்குச் 
சிறந்து வருமாறுபோலச் சிறவாது அதற்கென்பது கொள்க . (2) 


வ 


( மரபுபற்றி வரும் பெண்பாற் பெயர் இவை எனல் ) 
558. பேடையும் பெடையும் பெட்டையும் பெண்ணு 

மூடு நாகுங் கடமையு மளகு 
மந்தியும் பாட்டியும் பிணையும் பிணவு 
மந்தஞ் சான்ற பிடியொடு பெண்ணே . 

ள் : கூறப்பட்ட பதின்மூன்று பெயரும் பெண்மைப் 
பெயர் என்றவாறு . 

2 கடமையென்பதோர் சாதிப்பெயர் உண்டேனும் அது 
வன்று , ஈண்டெண்ணப்பட்டது பெண்மை மேற்றென்று கொள்க. 

அந்தஞ் சான்ற என்பது , முடிபமைந்தன இவையென்ற 
வாறு ; எனவே , ஆவென்பது பெண்பெயராதலும் பெண் ஆணென் 
பன ஒருசார்புல்லிற்கு நேர்தலுங் கொள்க; என்னை ? ஆனே 
றென்பது , ஆவினுள் ஏறெனப்படுதலின் . ஆனென்பது ஆண் 
பாற்கும் பொதுவாகலின் அது முடிபமையாதெனப்பட்டது ; அது 
மேற்காட்டுதும் . ஆண்மை பெண்மை புல்லிற்கு இன்மையின் 


1 . 


2 . 


3 . 


அதற்கு - இளைமைப் பெயருக்கு . 
கடமை - காட்டாவுக்கும் பெயர் . ஆதலின் அதனைச் சாதிப்பெயர் என்றார் . 
ஆன் என்றது - பசுப்பொதுவை . ஆனேறு என்புழி ஆ என்ற பெயர் ஆணுக் 
கும் வருதலால் இச்சூத்திரத்து முடிக்கப்படும் பெண்பாற் பெயர்களோடு 
சார்த்தி முடிக்கப்படாமையின் முடிபமையா தெனப்பட்டது என்றார் . 
ஆனென்பது - ஆவென்பது என்று பாடமுள்ளது . அதுவே பொருத்தம் , 
என்னை ? னகரமெய் சாரியையாதலின் . 


4 . 


624 


மரபியல் 


அவையும் முடிபுடையன ஆகாவாயினுங் காயாப்பனையை 
ஆண்பனையென்றும் , காய்ப்பனவற்றைப் பெண்பனையென்றும் 
வழங்குப . இவையெல்லாம் வழக்காகலிற் செய்யுளுள் வருமாறு 
அறிந்துகொள்ளப்படும் . இவற்றுக்கு மேல் வரையறை கூறும் வழி 
( 606 - 22) உதாரணங் காட்டுதும் . 

( 3 ) 


- 


( இளமைப் பெயர்களுள் ; பார்ப்பும் பிள்ளையும் 

இவற்றிற்குரியவெனல் ) 
559. அவற்றுட் 

பார்ப்பும் பிள்ளையும் பறப்பவற் றிளமை . 
இது , நிறுத்தமுறையானே இளமைப்பெயருண் முற்கூறிய 
பார்ப்பினைக் கூறுவான் அதனோடொப்புமைகண்டு பிள்ளைப் 
பெயருங் கூறுகின்றது . 

இ ள் : இவ்விரண்டும் புள் இளமைக்குரிய என்றவாறு . 

இவையெல்லாம் இக்காலத்து வழக்கினுள் அரியவாகலின் 
சான்றோர் செய்யுளுட் காணப்படும் ; அல்லன வழக்கின்மேற் 
காட்டுதும் . 
மேற்கவட் டிருந்த பார்ப்பினங் கட்கு . 

( அகம் . 31 ) 
எனவும், 

இல்லிறைப் பள்ளிதம் பிள்ளையொடு வதியும் . ( குறு . 46 ) 
எனவும் , 
பைதற் பிள்ளைக் கிளிபயிர்ந் தா அங்கு . 

( குறுந் . 139 ) 
எனவும் இவை பருந்தும் ஊர்க்குருவியும் கிளியுமென்னும் பறவை 
மேல் வந்தன ; பிறவும் அன்ன . 

புள்ளுக்குலம் பலவாகலான் இச்சூத்திரத்துள் அடங்கிய 
மரபு எத்துணையும் பலவாதனோக்கி முதற்சூத்திரத்துட் பார்ப் 
பினை முற்கூறினானென்பது . 

( 4 ) 


1 . 


2 . 


அல்லன - வழக்கின் அரியவல்லாதன . 
புள்ளினம் பலவாதலின் , அவற்றிற்கு வரும் மரபாகிய பார்ப்பும் பலவாத 
னோக்கி அதனை முற்சூத்திரத்து முற்கூறினார் என்றபடி . 


6251 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


( பார்ப்பும் பிள்ளையும் தவழ்பவைக்கும் ஆம் எனல்) 
560. தவழ்பவை தாமு மவற்றோ ரன்ன . 

ள் : பார்ப்பும் பிள்ளையும் தவழ்பவற்றிற்கும் உரிய 
என்றவாறு . 

அவை , ஆமையும் உடும்பும் ஓந்தியும் முதலையும் முத 
லாயின . ஆமையும் முதலையும் நீருள் வாழினும் நிலத்தியங்குங் 
கால் தவழ்பவையெனப்படும் ; உதாரணம் , 

யாமைப் பார்ப்பி னன்ன 
காமங் காதலர் கையற விடினே . 

( குறுந் . 152 ) 
எனவும், 
தன்பார்ப்புத் தின்னு மன்பின் முதலை . 

( ஐங்குறு . 41 ) 
எனவும், 

தாய்சாப் பிறக்கும் புள்ளிக் கள்வனொடு 
பிள்ளை தின்னு முதலைத் தவனூர் . 

( ஐங்குறு . 24 ) 
எனவும் வரும் . 

தாமும் என்றதனான் , ஊர்வனவு நடப்பனவுஞ் சிறுபான் 
மை பிள்ளைப் பெயர்க்கு உரியவெனக் கொள்க . அது பிள்ளைப் 
பாம்பு என ஊர்வனமேல் வந்தது . 
பிள்ளை வெருகிற் கல்கிரை யாகி . 

( குறுந் . 107 ) 
என நடப்பனமேல் வந்தது . மூங்காப்பிள்ளை என்பதும் ஈண்டே 
கொள்ளப்படும் . பார்ப்பும் அவ்வாறே வருவன உளவேற் கொள்க . 
இதுவுந் தவழுஞ் சாதிக்கெல்லாம் பொதுவாகிய பரப்புடை 
மையின் இரண்டாவது வைத்தானென்பது . 

(5 ) 
( குட்டி என்னும் பெயர்க்குரியன இவை எனல் ) 
561. மூங்கா வெருகெலி மூவரி யணிலொ 

டாங்கவை நான்குங் குட்டிக் குரிய . 
இது , மேல் எடுத்தோத்தானும் இலேசானும் அதிகாரப் 
பட்ட தவழ்வனவும் நடப்பனவும்பற்றிக் குட்டியென்னும் பெயரி 
னையு முறையன்றிக் கூறுகின்றது . 


1 . 


மூங்கா - கீரியு ளொரு சாதி , 
வெருகு - பூனையுளொருசாதி , காட்டுப்பூனை என்பாருமுளர் . 


2 . 


626 


மரபியல் 


- 


ள் : குட்டியெனப்படுவன இவை நான்கும் என்றவாறு . 
அவை, மூங்காக்குட்டி வெருக்குக்குட்டி எலிக்குட்டி அணிற் 
குட்டி என வரும் . 


‘ மூவரியணில் என்றதனால் , ஒழிந்த மூன்றுந் தம்முள் ஒரு 
பிறப்பினவாம் ; இவை ஒருநிகரனவே என்பது கொள்க . 

ஆங்கவை நான்கும் என்றதனால் , தத்துவனவற்றுக்குங் 
குட்டிப்பெயர் கொடுக்கப்படும் ; தவளைக்குட்டி என வரும் . 
மேல் ஊர்வனவற்றுக்கும் தவழ்வனவற்றிலக்கணம் எய்துவித்த 
மையாற் பாம்புக்குட்டியென்பதுங் கொள்க . 

மற்றுக் கீரியும்நாவியும் போல்பவற்றையும் குட்டியென் 
னாரோவெனின் , - அவை பிள்ளையென்றலே பெரும்பான்மை 
யாகலின் உரிய என்றதனால் , சிறுபான்மை குட்டியென்பதுங் 
கொள்க . மூங்காவின் விகற்பமென்பாருமுளர் . 

( 6 ) 
( பறழும் மூங்கா முதலிய நான்கற்கும் உரியவெனல் ) 
562. பறழெனப் படினு முறழாண் டில்லை . 
இ - ள் : மேற்கூறிய நான்கும் பறழெனவும்படும் என்றவாறு . 

இவை இக்காலத்து வீழ்ந்தன. மற்று முற்கூறிய நான்கினை 
யும் இப்பெயரானே முற்கூறுக , முதற் சூத்திரத்துள் ஓதிய 
முறைமைக்கேற்பவெனின் , - அற்றன்று ; அவற்றுக்கு இப்பெயர் 
சிறுபான்மையென்பான் பிற் கூறினானென்பது . உறழாண் 
டில்லை என்ற மிகையானே , 

கைம்மை யுய்யாக் காமர் மந்தி 
கல்லா வன்பறழ் கிளைமுதல் சேர்த்தி . 

( குறுந் . 69 ) 
என்பதுங் கொள்க . 

( 7 ) 


1. 


இவை இது என்றிருத்தல் வேண்டும் ; அணிலைச் சுட்டுதலின் . ஆணும் 
பெண்ணுமாகிய பன்மைபற்றி ஆசிரியர் இவை என்றார் என்று வேறிடத்துப் 
பேராசிரியர் கூறுவர் . ஆதலின் தாமும் இங்கு அவ்வாறு கூறினாரெனினுமாம் . 
இப்பெயர் - பறழ் என்ற பெயர் . 
556 ம் சூத்திரம் , ( மரபியல் - 1. ) 


2 . 


3 . 


627 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


( குருளை என்னும் பெயர் இவைக்குரிய எனல் ) 
563. நாயே பன்றி புலிமுய னான்கு 

மாயுங் காலைக் குருளை யென்ப . 
இது , முறையானே நான்காம் எண்ணு முறைமைக்கணின்ற 
குருளையாமாறுணர்த்துதல் நுதலிற்று . 

- ள் : நாயும் பன்றியும் புலியும் முயலும் என நான்குங் 
குருளையென்று சொல்லப்படும் என்றாறு . 

திறவாக் கண்ண சாய்செவிக் குருளை (சிறுபாண் . 130 ) 
எனவும் , 

விழியாக் குருளை மென்முலை சுவைப்பக் 

குழிவயிற் றுஞ்சுங் குறுந்தாட் பன்றி . 
எனவும் , 

இரும்புலிக் குருளையிற் றோன்றுங் காட்டிடை . ( குறு . 47 ) 
எனவும் , 

குருளை கோட்பட லஞ்சிக் குறுமுயல் 

வலையிற் றப்பாது மன்னுயி ரமைப்ப . 
எனவும் வரும் 

ஆயுங்காலை என்றதனால் , 
சிறுவெள் ளரவி னவ்வரிக் குருளை . 

( குறுந் . 119 ) 
என்பதுங் கொள்க . 

( 8 ) 
( நரியும் குருளை என்னும் பெயர்க்குரியது எனல் ) 
564. நரியு மற்றே நாடினர் கொளினே 

ள் : நரியுங் குருளையெனப்படும் என்றவாறு . 
பிணந்தின் பெண்டிர்க்குக் குருளை காட்டிப் 

புறங்காட் டோரி புலவுத்தசை பெறூஉம். 
என வரும். 
நாடினர் கொளினே என்றதனானே, 
வெயிலாடு முசுவின் குருளை யுருட்டுங் 
குன்ற நாடன் கேண்மை . 

( குறுந் . 38 ) 
என்றாற்போல முசுவிற்குங் குருளைப்பெயர் கொடுக்க . ( 9 ) 


1 . 


ஓரி - நரி . 


6281 


மரபியல் 


- 


( மேற்கூறிய ஐந்தற்கும் குட்டியும் பறழும் உரிய எனல் ) 
565. குட்டியும் பறழுங் கூற்றவண் வரையார் . 

ள் : மேற்கூறிய ஐந்தினையும் குட்டி யென்றும் பற 
ழென்றுங் கூறுதல்வரையார் என்றவாறு . 

அவை , நாய்க்குட்டி பன்றிக்குட்டி புலிக்குட்டி முயற் 
குட்டி என வழக்கினுள் வந்தன. 

பாசிப் பரப்பிற் பறழொடு வதிந்த 
வுண்ணாப் பிணவி னுயக்கஞ் சொலிய 
நாளிரை தரீ இய வெழுந்த நீர்நாய் . 

( அகம் . 336 ) 
எனவும் , 

வயநா யெறிந்து வன்பறழ் தழீஇ 


11 . 


தறுகட் பன்றி . 

( அகம் . 248 ) 
எனவும் , 

புலிப்பற ழன்ன பூஞ்சினை வேங்கை . 
எனவும் , 

பதவுமேயல் பற்றி முயற்பற ழோம்புஞ் 

சீறூ ரோளே நன்னுதல் . 
எனவும் , 

நரிப்பறழ் கவர நாய்முதல் சுரக்கும் . 
எனவும் முறையானே வந்தன . 

நாயெனச் செந்நாய் நீர்நாய் முதலாயினவும் அடங்கு 
மென்பது . மூவரியணில் என்றவழிச் சொல்லப்பட்டவாறும் 
உய்த்துணர்க . பிறவும் அன்ன . 

( 10 ) 
( மேற்கூறிய ஐந்தனுள் நாயொழித் தேனைய பிள்ளைப் 

பெயர்க்குமுரிய எனல் ) 
566. பிள்ளைப் பெயரும் பிழைப்பாண் டில்லை 

கொள்ளுங் காலை நாயலங் கடையே . 
இ - ள் : மேற்கூறிய ஐந்து சாதியுள்ளும் நாயொழித்து ஒழிந்த 
நான் கற்கும் பிள்ளையென்னும் பெயர்க்கொடையும் உரித்து 


என்றவாறு . 


இவை செய்யுட்கண் வருவன கண்டுகொள்க . கொள்ளுங் 
காலை என்றதனான் , முற்கூறிய நாய் முதலாகிய நான்கும் விலக்கி 
நரிப்பிள்ளையென்பதே கோடலும் ஒன்று . 

(11) 


1 . 


இக்காலத்தும் வழக்கிலுள்ளது . 


629 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


(மறி என்னும் பெயர் இவைக்குரியது எனல் ) 
567. யாடுங் குதிரையு நவ்வியு முழையு 

மோடும் புல்வா யுளப்பட மறியே . 
இ - ள் : இவ்வைந்து சாதியின் இளமைப்பெயர் மறியெனப் 
படும் என்றவாறு . 
அவை , 

மறித்து ரூஉத் தொகுத்த பறிப்புற விடையன் . ( அகம் . 94 ) 
எனவும் , 
உள்ளில் வயிற்ற வெள்ளை வெண்மறி . 

( அகம் . 104 ) 
எனவும் யாட்டின் மேல் வந்தன. மறிக்குதிரையெனவும் மறிநூக் 
கிற்றெனவுஞ் சொல்லுதலின் இது குதிரைக்கும் உரித்தாயிற்று . 

நவ்வி நாண்மறி கவ்விக்கடன் கழிக்கும் . ( குறுந் . 282 ) 
எனவும் , 

மறியாடு மருங்கின் மடப்பிணை யருத்தித் 
தெள்ளறல் தழீ இய . 

( அகம் . 34 ) 
எனவும் , 

தெறித்துநடை மரபிற்றன் மறிக்கு நிழ லாகி . ( குறு . 213 ) 
எனவும் இவை , நவ்வியும் உழையும் புல்வாயும் முறையானே 
மறியென்னும் பெயர் எய்தியவாறு அவ்வச் செய்யுளுட் கண்டு 
கொள்க. 

நவ்வியும் உழையும் புல்வாயுள் அடங்குமன்றே , அவற்றை 
மூன்றாக ஓதியதென்னை ? நாயென்றதுபோல அடங்காதோ 
வெனின் , - மாவென்பது, குதிரையும் யானையும் புலியுஞ் சிங்க 
மும் முதலாயவற்றுக்கெல்லாம் பெயராகலின் அவ்வாறு ஓதா 
னென்பது . ஓடும் புல்வாய் என்றதனானே , மடனுடையன நவ்வி 
யெனவும் , இடைநிகரன உழையெனவுங் கொள்க . எட்டாம் 
முறைமைக்கண் ஓதிய மறியினை ஐந்தாம்வழிக் கூறியவதனானே , 
செவ்வரைக் சேக்கை வருடை மான்மறி . 

( குறு . 187 ) 
என்றது போல்வன கொள்க . 

( 12 ) 


1 . 


மா என்பது விலங்கு என்னும் பொருளவாகலின் அப்பொதுமைபற்றி 
அதனுள் வேறுபாட்டுச் சிறப்புடைய குதிரை முதலியனவற்றை அடக்குதல் 
மடியாதவாறுபோல , புல்வாயென்ற பொதுப்பெயருள் வேறுபாடுடைய 
நவ்வி முதலிய சிறப்புப் பெயர்களை அடக்குதல் முடியாதென்றபடி . 
புல்வாய் சிறப்புப் பெயராயும் வருமென்பதுபற்றி அதனையுஞ் சேர்த்துக் 
கூறினார் போலும் . 
மட்ம் - மடப்பம் . மடனடையன என்று மிருந்திருக்கலாம் போலும் . 
வருடை - மலையாடு . 


2 . 


3 . 


630 


மரபியல் 


- 


( குரங்கும் குட்டி என்னும் பெயர்பெறும் எனல் ) 
568. கோடுவாழ் குரங்குங் குட்டி கூறுப . 

- ள் : கோட்டினையே வாழ்க்கையாகவுடைய குரங்குங் 
குட்டியென்று கூறப்படும் என்றவாறு . 

கோடுவாழ் குரங்கு எனவே , குரங்கின் பிறப்புப் பகுதி 
யெல்லாங் கொள்க . அவை , குரங்குக்குட்டி முசுக்குட்டி ஊகக் 
குட்டியென்பன. உம்மை இறந்தது தழீஇயிற்றாதலான் மேற் 
கூறிய யாடு முதலாகிய ஐந்து சாதிக்குங் குட்டியென்னும் பெயர் 
கூறப்படுமென்பது ; அவை , யாட்டுக்குட்டி குதிரைக் குட்டி 
நவ்விக்குட்டி உழைமான்குட்டி புல்வாய்க்குட்டி என வரும் . ( 13 ) 

( குரங்கிற்கு மகவு முதலியனவும் உரியவெனல் ) 
569. மகவும் பிள்ளையும் பறழும் பார்ப்பு 

மவையு மன்ன வப்பா லான . 
இ ள் : மேலைச் சூத்திரத்து எடுத்தோதிய குரங்கிற்குக் 
குட்டியென்னும் பெயரேயன்றி மகவும் பிள்ளையும் பறழும் 
பார்ப்பு மெனப்பட்ட இந்நான்கும் குட்டியென்னும் பெயர் 
போல அக்குரங்கின் பகுதிக்கு உரியவாம் என்றவாறு . 

உயர்கோட்டு , 
மகவுடை மந்திபோல . 

( குறுந் . 29 ) 
எனவும் , 

குரங்குப் பிள்ளை . 
எனவும் , 
வரையாடு வன்பறழ்த் தந்தை . 

( குறுந் . 26 ) 
எனவும், 

ஏற்பன வேற்பன வுண்ணும் 
பார்ப்புடை மந்திய மலையிறந் தோரே . 

( குறுந் . 278 ) 
எனவும் வரும் . அன்ன என்பதனான் , முன்னையவற்றோடொக் 
கும் ; மிகுதி குறைவு இலவென்பதாம் . 
வெயிலாடு முசுவின் குருளை யுருட்டும் . 

( குறுந் . 38 ) 
என ( 564 ) இலேசினாற் கூறிப்போந்தமையின் ஈண்டு அது கூறா 
னாயினான் ; அன்றி , அஃது இத்துணைப் பயிலாமையானு 


1 . 


ஊகம் - குரங்குள் ஒருசாதி . 
அது - குருளை . 


2 


631 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


மென்க . ஏழாமுறை நின்ற மகவினை ஈண்டு வைத்தான் அதி 
காரப்பட்ட பெயர்க்குரிமையானென்பது . 

(14 ) 


( கன்றென்னும் பெயர்க்குரியன இவை எனல் ) 
570. யானையுங் குதிரையுங் கழுதையுங் கடமையு 

மானோ டைந்துங் கன்றெனற் குரிய. 
இ - ள் : ஐந்தாம் எண்ணு முறைமைக்கண் நின்ற கன்றென் 
னும் பெயர்க்கு இவை உரிய என்றவாறு . 

அவை , யானைக்கன்று குதிரைக்கன்று கழுதைக்கன்று 
கடமைக்கன்று ஆன்கன்று என வரும். 

கன்று கா லொய்யுங் கடுஞ்சுழி நீத்தம் 
புன்றலை மடப்பிடிப் பூசல் பலவுடன் 
வெண்கோட் டியானை விளிபடத் துழவும் . 

( அகம் .68 ) 
என்பது , யானைக்கன்று . 
கன்றுபுகு மாலை நின்றோ ளெய்தி 

( அகம் .6 ) 
என்பது , ஆன்கன்று : பிறவும் அன்ன உளவேற் கொள்க . இனி , 
உரிய என்றதனானே , மான்கன்று குதிரைக்குட்டியென்பனவுஞ் 
சொல்லுப . 

( 15 ) 
( கன்றென்னும் பெயர் இவற்றிற்குமுரியதெனல் ) 
571. எருமையு மரையும் வரையா ராண்டே . 

- ள் : எருமையும் மரையும் கன்றெனப்படும் என்றவாறு . 
அவை , எருமைக்கன்று மரையான்கன்று என்பன வழக்கு . 
" கன்றுடை மரையா துஞ்சும் 

( குறுந் . 115 ) 
கென்றாற்றுப் படுத்த புன்றலைச் சிறாஅர் . 


..... 


........... 


குன்ற நாடற் கண்டவெங் கண்ணே . 


( குறுந் . 241 ) 


1 . 


2 . 


3 . 


அதிகாரப்பட்ட பெயர் - குரங்கு . 
கால் ஒய்யும் - காலை இழுக்கும் . 
அன்ன உளவேல் - அவைபோல்வன உளவேல் . 
இது மென்னடை மரையா என்று டாக்டர் உ . வே . சாமிநாதையர் பதித்த 
குறுந்தொகையுரைப் பதிப்பிற் காணப்படுகின்றது . கன்றுடை என்றும் 
பாடமோ வேறு நூலடியோ என்பது ஆராயத்தக்கது. 
இவ்வடி முற்பதிப்புக்களில் விடப்பட்டது . கன்று - எருமைக்கன்று . 


5 . 


632 


மரபியல் 


எனவும் வரும் . வரையார் எனவே அவையெல்லாம் போலாது 
சிறுவரவினவென்பது பெற்றாம் . 

( 16 ) 


( கன்றென்னும் பெயரை இவையும் பெறுமெனல் ) 
572. கவரியுங்கராமு நிகரவற் றுள்ளே 
இஃது , அவற்றொடு மாட்டெறிந்தது . 
இ - ள் : கவரியும் கராமும் கன்றெனப்படும் என்றவாறு . 

கவரிமான்கன்று கராக்கன்று என வரும் . அவற்றுள்ளே என் 
பது , முற்கூறிய ஏழனுண் முதனின்ற ( 571 ) யானையோ டொக்கு 
மென்றவாறு 
இதன் பயம் : 
குஞ்சரம் பெறுமே குழவிப் பெயர்க்கொடை . 

( 574 ) 
என வருகின்ற பெயரும் இவற்றுக்கு எய்துவித்தலாயிற்று அது 
முன்னர்ச் சொல்லும் . இவையெல்லாம் தம்மினொத்தவரவின 
அன்மையின் வேறு வேறு சூத்திரஞ் செய்கின்றவாறாயிற்று . (17 ) 

( கன்றெனற்கு ஒட்டகமுஞ் சிறுபான்மை உரியதெனல் ) 
573. ஒட்டக மவற்றோ டொருவழி நிலையும் 
ள் : சிறுபான்மை ஒட்டகமும் கன்றெனப்படும் என்ற 


வாறு . 


அஃது ஒட்டகக்கன்று என வரும் , ஒருவழி என்றதனானே , 
எவற்றினும் இது சிறுபான்மையெனவுணர்க . 

( 18 ) 
( குழவி என்னும் பெயர் யானைக்குரியதெனல் ) 
574. குஞ்சரம் பெறுமே குழவிப் பெயர்க்கொடை . 

ள் : ஒழிந்து நின்ற குழவிப் பெயர் குஞ்சரத்திற்கு உரிய 
என்றவாறு . 


1 . 


இவையெல்லாம் என்றது - இச்சூத்திரத்திற் கூறியவற்றையும் இதற்கு 
முன்னுள்ள சூத்திரங்களிற் கூறியவற்றையும் . ஒத்த வரவினவல்லவென்றது 
எல்லாமொத்த வரவினவாகாது பயின்றும் பயிலாதும் வரும் என்றபடி . 
அதுபற்றியே வெவ்வேறு சூத்திரம் செய்தார் என்க . கராம் - முதலை . 


633 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


அது , 
ஒய்யென வெழுந்த செவ்வாய்க் குழவி . 

( அகம் .165 ) 
என வரும் . நிகரவற்றுள்ளென மேற் குஞ்சரத்தோடொக்கு 
மெனப்பட்ட கராத்தின் குழவியுங் கவரிக்குழவியும் வந்தவழிக் 
கண்டுகொள்க. 

( 19) 


26 


( குழவி என்னும் பெயரை இவையும் பெறுமெனல் ) 
575. ஆவு மெருமையு மவைசொலப் படுமே 

- ள் : ஆவும் எருமையும் அவைபோலக் குழவிப்பெயர்க் 
கொடைபெறும் என்றவாறு . 

குஞ்சரம் , ஆணும் பெண்ணுமென இருகூற்றனவாகலான் 
அவை என்றான் . மக்கண்மேல் வருங்காலும் இஃதொக்கும் . 

மடக்கட் குழவி யணவந் தன்ன 
நோயே மாகுத லறிந்துஞ் 
சேயர் தோழி சேய்நாட் டோரே . 

( குறுந் . 64 ) 
என்பது ஆன்குழவி . 

மோட்டெருமை முழுக்குழவி 
கூட்டுநிழற் றுயில்வதியும் . 

( பட்டின . 14 - 5 ) 
என்றது , எருமைக்குழவி . 

( 20 ) 


( குழவிப் பெயரை இவையும் பெறுமெனல் ) 
576. கடமையு மரையு முதனிலை யொன்றும் . 

ள் : இவையும் அப்பெயர்க்கு உரிய என்றவாறு . 
குஞ்சரம்போலக் குழவிப்பெயர் பெறுமென்பான் முதனி 
லையொன்றும் என்றானென்பது . அவை வந்துழிக் கண்டு 
கொள்க . 

( 21 ) 


( குழவி என்னும் பெயர் இவற்றிற்குமுரியதெனல் ) 
577. குரங்கு முசுவு மூகமு மூன்று 

நிரம்ப நாடி னப்பெயர்க் குரிய . 


1. 


2 


மேல் என்றது மரபியல் பதினேழாம் சூத்திரத்தை . 
குஞ்சரமென்பது ஒருமையாக அவையெனப் பன்மையாற் சுட்டியது , ஆண் 
பெண் என்னும் வகைப்பன்மை நோக்கியென்பது கருத்து . 


634 


மரபியல் 


ள் : இம்மூன்றுங் குழவியென்னும் பெயர்க்கு உரிய 
என்றவாறு . 

‘ நிரம்ப நாடின் என்பது , மூன்று பெயரும் ஒருபிறப்பின் 
பகுதியாகலின் அம்மூன்றற்கும் ஒப்ப வருமென்றவாறு . 
இக்கருத்தானே , 
கோடுவாழ் குரங்கு . 

( 568 ) 
என்றவழி , இம்மூன்றுங் கொண்டாமென்பது . இவற்றுக்கு உதா 
ரணங் காணாமையிற் காட்டாமாயினாம் . இலக்கணம் உண் 
மையின் அமையுமென்பது . 

(22 ) 
( மேற்கூறிய இளமைப் பெயர்களுள் 

மக்கட்குரியன இவை எனல்) 
578. குழவியு மகவு மாயிரண் டல்லவை 

கிழவ வல்ல மக்கட் கண்ணே 

ள் : குழவியும் மகவுமென்னும் இரண்டு மல்லது மக் 
கட்கணின்ற இளமை தமக்கு வேறு பெயருடையவல்ல என்றவாறு . 

ஆணிளமையும் பெண்ணிளமையுமென இரண்டாகலின் 
3 அல்லவை எனப் பன்மை கூறினான் . 

காவல் , 
குழவிகொள் பவரி னோம்புமதி . 

( புறம் . 5 ) 
எனவும் , 

மான்றோற் பள்ளி மகவொடு முடங்கி . ( பெரும்பாண் . 89 ) 
எனவும் வரும் 

" கிழவவல்ல ” என்ற மிகையானே , ஆண்பிள்ளை பெண் 
பிள்ளையெனப் பிள்ளைப் பெயரும் மக்கட்பாற்படுவன கொள்க . 

( 23 ) 


- 


1 . 


2 . 


உரையின் படி , அல்லவை அல்லது என்றிருத்தல் வேண்டும் . 
அல்லது , உடையவல்லவென இயைக்க . 
அல்லவை என்பது இவர் கருத்தின்படி அல்ல என்று இருத்தல் வேண்டும் . 


3 . 


6351 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


- 


( மேற்கூறிய இளமைப் பெயர்களுள் 

ஓரறிவுயிர்க்குரியன இவை எனல் ) 
579. பின்ளை குழவி கன்றே போத்தெனக் 

கொள்ளவு மமையு மோரறி வுயிர்க்கே . 

ள் : பிள்ளை குழவி கன்று போத்தென்னும் நான்கும் 
ஓரறிவுயிரின் இளமைப்பெயர் என்றவாறு . 

ஓரறிவுயிரென்பன, முன்னர்ச் ( 582 ) சொல்லப்படும் . ஓரறி 
வுயிரென்பது , பண்புத்தொகை. 

கமுகம்பிள்ளை , தெங்கம்பிள்ளை 
எனவும் , 
‘ வீழி றாழைக் குழவித் தீநீர் 

( பெரும்பாண் . 357 ) 
எனவும் , 

பூங்கன்று 
எனவும் , 

போத்துக்கால் 
எனவும் வரும் . 

வீழிறாழையெனப்பட்டது , தெங்கு ; போத்துக்காலென்பது 
கரும்பு . 

ஓரறிவுயிர்க்குக் கொள்ளவும் அமையும் என்னும் உம்மையை 
எச்சப்படுத்துப் பிறவழியுங் கொள்ளப்படும் ; அவை , 
குழவிவேனில் 

( கலி . 36 ) 
எனவும் , 
குழவித்திங்கள் 

( கலி . 103 ; சிலப் . 2 : 38 ) 
எனவும் , 
குழவிஞாயிறு 

( பெருங் . 1 - 33 : 29 ) 
எனவும் , 
பகுவாய் வராஅற் பல்வரி யிரும்போத்து 

( அகம் . 36 ) 
எனவும் , 


1 . 


ஓரறிவுயிர் - ஓரறிவாகிய உயிர் என விரிதலின் பண்புத்தொகையென்றார் . 
அவை மரம் முதலிய பரிச உணர்ச்சி மாத்திரம் உடையன . 


636 


மரபியல் 


புலிப்போத் தன்ன புல்லணற் காளை . ( பெரும்பாண் . 138 ) 
எனவும் இவையும் இளமைக் குறிப்பினவாகலிற் காட்டப்பட்டன. 

மற்று ஓரறிவுயிர் ஈண்டுக் கூறியதென்னையெனின் , - குழவிப் 
பெயர் அதிகாரப்பட்டமையானென்பது . மற்றுப் புல்லும் 
மரனும் உயிரெனப்படுமோவெனின் , - அவற்றை யுயிரென்றன் 
மரபுபட்ட வழக்காகலின் அம்மரபுங் கோடற்குக் கூறினான் , 
மரம் உய்ந்தது என்பவாகலின் . 

( 24 ) 


( மேற் சூத்திரத்துட் கூறிய பெயர்களை 

நெல்லும் புல்லும் பெறா எனல் ) 
580. நெல்லும் புல்லு நேரா ராண்டே . 
இது , எய்தியது விலக்குகின்றது . 

இ - ள் : அந்நான்கு பெயரானும் நெல்லும் புல்லுஞ் சொல் 
லப்படா என்றவாறு . 


மற்று , 


புறக்கா ழனவே புல்லென மொழிப் 
என்னுமாகலான் மேற்காட்டிய கமுகு முதலாகிய புல்லும் 
விலக்குண்ணும் பிறவெனின் , - அற்றன்று ; புல்லென்பது பல 
பெயரொருசொல்லாகலான் நெல்லென்னும் இனத்தானே வேறு 
படுத்துப் புல்லென்பது ( புறம். 248 ) உணவின் மேற் கொள்க . ( 25 ) 


( இளமைப்பெயர் அவை அன்றி இல எனல்) 
581. சொல்லிய மரபி னிளமை தானே 

சொல்லுங் காலை யவையல வில்வே . 
இது , புறனடைச் சூத்திரம் . 


1 . 


2 . 


3 . 


உயிரெனப்படுமோவெனின் என வினாவின்மையால் உயிரன்று எனக் 
கூறுவாருமுளர் என்பது பெறுதும் . 
உய்தல் - பிழைத்தல் . ( உயிர் நிலைத்தல் . ) 
புல் - இது நெற்போன்றதொரு சாதிப் பெயர் . அதன் தானியத்தைப் புற்றா 
னியமென்றும் அரிசியைப் புல்லரிசியென்றும் வழங்குதலாலறிக . வேறுபடுத் 
தென்றது புல்லென்னும் பொதுப்பெயரின் வேறுபடுத்துச் சிறப்புப்பெயராகக் 
கொள்க ; அது நெல்லோடு இனம் சேர்த்தி எண்ணினமையாற் பெறப்படு 
மென்றபடி . உணவு - உணவுக்குரியது . 


637 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


( 
3 
) 


இ - ள் : சொல்லிய மரபின் இளமை - 

பாடலுட் பயின்றவை நாடுங் காலை . 
எனவும் , 
பாடல் சான்ற புலனெறி வழக்கு 

( 53 ) 
எனவும் அகத்திணையியலுட் கூறிய புலனெறி வழக்கிற்றாகிய 
ளமை . 

சொல்லுங்காலை அவையல இல - அவற்றுக்கு இலக்கணங் 
கூறுங்கால் வேறு பலவின்றி வரும் ; இங்ஙனம் வரையறைப் 
பட்டன இன்றி என்றவாறு . 

இளமையு மவையல வில “ எனவே , அதற்கு மறுதலை 
யாகிய முதுமையாயின் அவையலவிலவென்பதோர் வரையறைப் 
படுத்து இலக்கணங் கூறப்படாவென்பது கருத்து . 

சொல்லுங்காலை என்றதனால் , சொல்லாத இளமைப் 
பெயருங் கொள்க ; அவை , 
நன்னாட் பூத்த நாகிள வேங்கை . 

( அகம் 85 ) 
எனவும் , 
நாகிளவளை 

( புறம் . 266 ) 
எனவும் , 

கணைக்கோட்டு வாளைக் கமஞ்சூன் மடநாகு . ( குறு . 164 ) 
எனவும் , 

எருமை நல்லான் கருநாகு பெறூஉம் . ( பெரும்பாண் . 165 ) 
எனவும் வரும் . இவற்றுள் ஓரறிவுயிர் முதலாக ஐந்தறிவுயிர 
ளவும் நாகென்னும் இளமைப்பெயர் வரையறையின்றிச் சென் 
றது ; வண்டென்பதற்கும் ஒக்கும் , அது விரவுப்பெயராகலின் . ( 26 ) 


1 . 


2 


இன்றி என்பது அன்றி என்றிருத்தல் வேண்டும் . 
வண்டும் நாகு என்ற இளமைப்பெயர் பெறுமென்றபடி 
அது விரவுப்பெயராகலின் என்றது நாகு என்றது.ஐயறிவுயிர்க்கும் பொது 
வாகலின் என்றபடி . 


3 . 


638 


மரபியல் 


( ஓரறிவு முதலியன இவை எனல் ) 
582. ஒன்றறி வதுவே யுற்றறி வதுவே 

யிரண்டறி வதுவே யதனொடு நாவே 
மூன்றறி வதுவே யவற்றொடு மூக்கே 
நான்கறி வதுவே யவற்றொடு கண்ணே 
யைந்தறி வதுவே யவற்றொடு செவியே 
யாறறி வதுவே யவற்றொடு மனனே 
நேரிதி னுணர்ந்தோர் நெறிப்படுத் தினரே 


இது , மேல் அதிகாரப்பட்ட ஓரறிவுயிர் உணர்த்தும்வழி 
அவ்வினத்தனவெல்லாங் கூறுதல் நுதலிற்று . 

இ - ள்: ஒன்றறிவதென்பது , ஒன்றனையறிவது ; அஃதாவது , 
உற்றறிவதென்பதும் . இரண்டறிவதென்பது , அம்மெய்யுணர்வி 
னோடு நாவுணர்வுடையதெனவும் , மூன் றறிவுடையது அவற் 
றோடு நாற்றவுணர்வுடையதெனவும் , நான்கறிவுடையது அவற் 
றோடு கண்ணுணர்வுடையதெனவும் , ஐந்தறிவுடையது அவற் 
றோடு செவியுணர்வுடையதெனவும், ஆறறிவுடையது அவற் 
றோடு மனவுணர்வுடையதெனவும் , அம்முறையானே நுண் 
ணுணர்வுடையோர் நெறிப்படுத்தினர் என்றவாறு . 

இது முறையாதற்குக் காரணமென்னையெனின் , - எண்ணு 
முறையாற் கூறினாரென்பது ; அல்லதூஉம் , எல்லாவுயிர்க்கும் 
இம்முறையானே பிறக்கும் அவ்வவற்றுக்கோதிய அறிவுகளென் 
றற்கு அம்முறையாற் கூறினாரென்பது ; என்னை ? அது பெறுமா 
றெனின், - நேரிதி னுணர்ந்தோர் நெறிப் படுத்தினர் என்பதனாற் 
பெறுதும் . 


மற்று , ஒன்று முதல் ஐந்தீறாகிய பொறியுணர்வு மனமின்றி 
யும் பிறப்பனபோல வேறு கூறியதென்னையெனின் , - ஓரறிவு 


1 . 


2 . 


அறிவுடையது என்பன அறிவது என்றும் பாடம் . 
எண்ணுமுறை என்றது ஓரறிவுயிர் ஈரறிவுயிர் என எண்ணுமுறை . கூறினா 
னென்பது - கூறினமை என்றிருத்தல் வேண்டும் . 
இம்முறை என்றது பரிசம் , இரசம் , கந்தம் , உருவம் , சத்தம் என்னுமிவைகள் 
இம்முறையே ( அஃதாவது பரிச உணர்ச்சி பிறந்தபின் இரச உணர்ச்சி 
பிறக்கும் ஏனையவும் அம்முறையே ) பிறக்கும் என்றபடி . 


3 . 


639 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


யிர்க்கு மனமின்மையின் அங்ஙனங் கூறினாரென்பது . அதற்கு 
உயிருண்டாயின் மனமின்றாமோவெனின் , - உயிருடையவாகிய 
நந்து முதலாகியவற்றுக்குச் செவிமுதலாய பொறியின்மை கண் 
டிலையோவென்பது . அவ்வாறே ஒழிந்தவற்றிற்கும் மனவுணர் 
வில்லையென்பாரும் , மனமுண்டென்பாருமென இரு பகுதியார். 
அவையெல்லாம் வல்லார்வாய்க் கேட்டுணர்க . 

அல்லதூஉம் , பொறியுணர்வென்ப தாமே உணரும் உணர்ச்சி; 
அங்ஙனம் உணர்ந்தவழிப் பின்னர் அவற்றை மனஞ் சென்று 
கொள்ளுமென்பதென்னையெனின் , - மனம் ஒன்றினை நினையா 
நிற்க மற்றொன்று கட்புலனாயக்கால் அதனைப் பொறி யுணர்வு 
கொள்ள ? அதன்வழியே மனந்திரிந்து செல்லுமாகலின் ; என்னை ? 
மனனுணர்வு மற்றோர் பொருட்கண் நின்றகாலத்துப் பிற 
பொருட்கட் சென்றதெனப்படாதன்றே ? பின்னர் அதனை 
அறிவித்தது பொறியுணர்வாகலான் அவை தம்மின் வேற்றுமை 
யுடையனவென்பது . அல்லதூஉம் , தேனெய்யினை நாவின் 
பொறி உணர்ந்தவழி இன்புற்றும் , கண்ணுள் வார்த்து மெய் 
யுணர் வுணர்ந்தவழித் துன்புற்றும் ; நறிதாயின மான்மதத்தினை 
மூக்குணர்வுணர்ந்தவழி இன்புற்றும் , கண்ணுணர்வுணர்ந்தவழி 
இன்பங் கொள்ளாமையும் வருதலின் அவை பொறியுணர் 
வெனப்படும் . மனவுணர்வும் ஒரு தன்மைத்தாகல் வேண்டுமா 
லெனின் , - ஐயுணர்வின்றிக் கனாப்போலத் தானேயுணர்வது 
மனவுணர்வெனப்படும் . பொறியுணர்வு மனமின்றிப் பிறவா 
தெனின் , - முற்பிறந்தது மனவுணர்வாமாகவே பொறியுணர் 
" வென்பது ஓரறிவின்றாகியே செல்லுமென்பது . அற்றன்றியும் , 


1 . 


2 . 


3 . 


4 . 


ஓரறிவுயிர் முதலியவற்றிற்கும் சூக்குமமாக மனமுண்டென்பது ஆன்றோர் 
கருத்து . 
அதன்வழி - அக்கட்புலன்வழி . 
தேனெய் - தேன்குழம்பு . 
ஒருதன்மைத்தாதல் - ஐந்தின் தன்மையாதலன்றித் தனக்கென ஒருதன்மை 
உடையதாகல் . கனாப்போல் என்றது கனாவில் பொறிகளின் அறிவின்றித் 
தானே உணர்தல்போல என்றபடி . 

முதலில் . முன் பொறியுணர்வும் பின் மனவுணர்வும் பிறக்கும் . 
அன்றெனின் ( முன் பிறந்ததும் மன உணர்வெனின் ) பொறியுணர்வென 
ஓருணர்ச்சி இல்லையாம் என்றபடி . ஆக செல்லும் என இயைக்க . 
என்பது - என என்றிருப்பது நலம் . 


5 . 


முன் 


6 . 


640 


மரபியல் 


ஒருவனுறுப் பிரண்டு தீண்டியவழி அவ்விரண்டும் படினும் ஒரு 
கணத்துள் ஒரு மனமே இருமனப்பட்டு அவ்வுறுப்பிரண்டற்கும் 
ஊற்றுணர்வுகெடாது கவர்ப்பவாங்கிக் கைக்கொண்டு மீளு 
மென்பது காட்டலாகாமையானும் அஃதமையாதென்பது . ( 27 ) 

( ஓரறிவுடையன இவை எனல்) 
583. புல்லு மரனு மோரறி வினவே 

பிறவு முளவே யக்கிளைப் பிறப்பே . 
இது , முறையானே ஓரறிவுடையன வுணர்த்துதல் நுதலிற்று . 

இ ள் : புறக்காழனவாகிய புல்லும் அகக்காழனவாகிய 
மரனும் ஓரறிவுடைய ; பிறவும் அக்கிளைப்பிறப்பு உள்ளன 
என்றவாறு . 

கிளைப்பிறப்பு என்பது , கிளையும் பிறப்புமென்றவாறு . 
கிளையென்பன: - புறக்காழும் அகக்காழுமின்றிப் புதலுங் கொடி 
யும் போல்வன . பிறப்பென்பன :- மக்களானும் விலங்கானும் 
ஈன்ற குழவி ஓரறிவினவாகிய பருவமும் , எஞ்ஞான்றும் ஓரறி 
வினவேயாகிய என்பில் புழுவுமென இவை . இவை வேறு பிறப் 
பெனக் கொள்க . 

மற்றிவற்றுக்கு அறிவில்லை பிறவெனின் , - பயிலத் தொடுங் 
காற் புலருமாகலின் ஓரறிவுடையனவென வழக்குநோக்கிக் கூறி 
னான் , இது வழக்கு நூலாதலின் . அஃதேல் , இவை உணர்ச்சிய 
வாயின் இன்பதுன்பங் கொள்ளுமோவெனின் , - அதற்கு மன 
மின்மையின் அது கடாவன்றென்பது . 

( 28 ) 
( ஈரறிவுடையன இவை எனல் ) 
584. நந்து முரளு மீரறி வினவே 

பிறவு முளவே யக்கிளைப் பிறப்பே . 
இது , முறையானே ஈருணர்வுடையன வுணர்த்துதல் நுதலிற்று . 


1 . 


2 . 


ஓரறிவினவாகிய பருவம் - பரிச உணர்ச்சிமாத்திரமுடைய பருவம் . 
தொட்டாற் சுருங்கி என்னுஞ் செடியாலறியலாம் . 
மனஞ் சூக்குமமாக உண்டென்பதும் இன்பதுன்பங் கொள்ளுமென்பதும் 
சிலர் கொள்கை . 


3 . 


641 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


இ - ள் : நந்தும் முரளும் ஈரறிவாகிய ஊற்றுணர்வும் நாவு 
ணர்வுமுடையன ; பிறவும் அக்கிளைப்பிறப்பு உள என்றவாறு . 

இரைசுவைகோடலும் , பிறிதொன்று தாக்கியவழி அறி 
தலுமுடைமையின் மெய்யுணர்வோடு நாவுணர்வுமுடையன 
வென்றவாறு . இவற்றுக்குக் கிளையென்பன கிளிஞ்சிலும் முற் 
றிலும் முதலாகிய கடல்வாழ் சாதியும் பிறவுமெனக் கொள்க . 
பிறப்பென்பன முற்கூறியவாறே கொள்ளப்படும் . 

( 29 ) 
( மூவறிவுடையன இவை எனல் ) 
585. சிதலு மெறும்பு மூவறி வினவே 

பிறவு முளவே யக்கிளைப் பிறப்பே 
இது , மூவறிவின கூறுகின்றது . 

இ - ள் : சிதலும் எறும்பும் ஊற்றுணர்வும் நாவுணர்வும் 
மூக்குணர்வுமுடைய ; அவற்றுக் கிளையும் பிறப்பும் அவ்வாறே 
மூவறிவுடைய என்றவாறு . 

இவை உற்றுணர்ந்து மீடலும் நாச்சுவை கோடலும் , 
நெய்யுள்வழி மோந்தறிதலுமென மூன்றறிவினையுடையவாறு 
கண்டுகொள்க. இவற்றுக்குக் கண்ணுஞ் செவியுமின்மை எற்றா 
லறிதுமெனின் , - ஒன்று தாக்கியவழியன்றி அறியமையிற் கண் 
ணிலவென்பது அறிதும் ; உரப்பியவழி ஒடாமையிற் செவியில 
வென்பது அறிதும் . இவற்றின் கிளையென்பன ஈயன் மூதாய் 
( அகம் . 14) போல்வன . பிறப்பென்பன , முற்கூறியவாறே மக்கட் 
* குழவியும் விலங்கின் குழவியும் இம்மூன்றுணர்வாகிய பருவத் 
தனவும் அட்டை முதலாகியவுமெல்லாங் கொள்க . 

( 30 ) 


( நான்கறிவுடையன இவை எனல்) 
586. நண்டுந் தும்பியு நான்கறி வினவே 

பிறவு முளவே யக்கிளைப் பிறப்பே . 


1 . 


2 . 


3 . 


முற்றில் - மட்டி சிப்பி வகையுவென்று என்பர் . 
உற்றுணர்தல் - பரிசித்தறிதல் . 
ஈயன்மூதாய் - இந்திரகோபம் . தம்பலப்பூச்சி என்பது இக்கால வழக்கு . 
வண்டுந் தும்பியும் என்று பாடமிருந்திருக்கலாம் போலும் . நன்னூலார் 
அவ்வாறு கொள்வர் . நச்சினார்க்கினியரும் அவ்வாறு கொண்டனரென்பது 
பெரும்பாண் - 183 ம் அடியுரையா லறியலாம் . 


4 . 


642 


மரபியல் 


நண்டுந் தும்பியும் நான்கறிவினவெனவும் , அந்நாலறிவினை 
யுடைய கிளையும் பிறப்பும் வேறுளவென்பதூஉங் கூறியவாறு . 

இ - ள் : நண்டிற்கும் தும்பிக்கும் செவியுணர் வொழித்து 
ஒழிந்த நான்கு உணர்வும் உள ; அவற்றுக் கிளையும் பிறப்பும் 
பிறவும் உள என்றவாறு . 

மெய்யுடைமையின் ஊற்றுணர்வும் , இரைகோடலின் நாவு 
ணர்வும் நாற்றங்கோடலின் மூக்குணர்வும் , கண்ணுடைமை 
யிற் கண்ணுணர்வுமுடையவாயின. நண்டிற்கு மூக்குண்டோ 
வெனின் , - அஃது ஆசிரியன் கூறலான் உண்டென்பது பெற்றாம் . 
இவற்றுக்குக் கிளையென்பன:- வண்டுந் தேனீயுங் குளவியும் 
முதலாயின. பிறப்பென்பன: - நான்கறிவுடைய பிற சாதிகளென 
முற்கூறியவாறே கொள்க . 

(31 ) 


( ஐயறிவுடையன இவை எனல் ) 
587. மாவு மாக்களு மையறி வினவே 

பிறவு முளவே யக்கிளைப் பிறப்பே . 
இஃது , ஐயறிவுடையன கூறுகின்றது . 

ள் : ஐயறிவுடையன விலங்கும் அவைபோல்வன 
ஒருசார் மானிடங்களுமாம் ; அக்கிளைப்பிறப்புப் பிறவும் உள 
என்றவாறு . 

மாவென்பன - நாற்கால் விலங்கு . மாக்களெனப்படுவார் - 
மனவுணர்ச்சியில்லாதார் . கிளையென்பன - எண்கால் வருடை 
யும் குரங்கும்போல்வன. எண்காலவாயினும் மாவெனப்படுத 
லின் வருடை கிளையாயிற்று . குரங்கு நாற்காலவாகலிற் கிளை 
யாயிற்று . பிறப்பென்பன - கிளியும் பாம்பும் முதலாயின . 


1 . 


2 . 


ஒழித்து என்பதே சி.வை. தாமோதரம்பிள்ளை பதிப்பிற்பாடம் . அது பொருத்த 
மாதல் காண்க . ஒத்து என்பது ஏனைய பதிப்புக்களிற் பாடம் . அது பொருத்த 
மில்லை . 
புள்ளும் எனப் பாடங்கொள்வர் இளம்பூரணர் . அது சிறப்பாதல் காண்க . 
எண்கால் வருடை - செங்குத்தான மலையில் வசிக்கும் ஒரு விலங்கு . 
குறுந் . 187 ம் செய்யுளுரையும் , மலைபடுகடாம் , 502 - 3 ம் அடியுரையும் , 
ஐங்குறு . 287 ம் செய்யுளும் பார்க்குக . 
மாவெனப்படுதலின் - விலங்கு எனப்படுதலின் . 


3 . 


4 . 


643 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


மற்றுப் பாம்பிற்குச் செவியுங் கண்ணும் ஒன்றேயாகிக் கட் 
செவியெனப்படுமாகலின் ஐயறிவில்லை பிறவெனின் , - பொறி 
யென்பன வடிவுநோக்கினவல்லவாகலின் ஒன்றே இரண்டுணர் 
விற்கும் பொறியாமென்பது . 

கிளியென்பது பறவையாகலின் , அதனை வேறோதுக 
வெனின் , - முன்னையவற்றிற்கும் பறவையென்றோதியதிலனா 
கலான் அவ்வச் சூத்திரங்களானே எல்லாம் அடங்குமென்பது . 

மற்றுப் புல்லும் மரனும் முதலாக இவ்விரண்டு பிறப் 
பெடுத்தோதி , ஒழிந்தனவற்றையெல்லாம் பிறவுமுள எனப் 
புறனடுத்ததென்னையெனின் , - அவை வரையறையிலவாகலின் , 
அங்ஙனங் கூறினான் ; அல்லதூஉம் , மக்களும் புள்ளும் விலங் 
கும் முதலாயின ஓரறிவினவென்றும் , ஈரறிவினவென்றும் எண்ணி 
வரையறுக்கப்படாமையானும் அவ்வாறு கூறினானென்பது . ( 32 ) 

( ஆறறிவுடைய உயிர் மக்கள் எனல் ) 
588. மக்க டாமே யாறறி வுயிரே 

பிறவு முளவே யக்கிளைப் பிறப்பே 
இஃது ஆறறிவுயிர் கூறுகின்றது . 

ள் : மக்களெனப்படுவார் ஐம்பொறியுணர்வேயன்றி 
மனமென்பதோர் அறிவும் உடையர் ; அக்கிளைப்பிறப்பு வேறும் 
உளஎன்றவாறு . 

முப்பத்திரண்டு அவயவத்தான் அளவிற்பட்டு அறிவொடு 
புணர்ந்த ஆடூஉ மகடூஉ மக்களெனப்படும் . அவ்வாறு உணர் 
வினுங் குறைவுபட்டாரைக் குறைந்தவகையறிந்து முற்கூறிய 
சூத்திரங்களானே அவ்வப் பிறப்பினுட் சேர்த்திக் கொள்ள வைத் 
தானென்பது . அவை ஊமுஞ் செவிடுங் குருடும்போல்வன . 
கிளையெனப்படுவார் - தேவருந் தானவரும் முதலாயினார் . பிறப் 
பென்றதனால் , குரங்கு முதலாகிய விலங்கினுள் அறிவுடையன 


1 . 


முன்னைய - தும்பி வண்டு தேனீ முதலியன. கிளி பேசுபவாதலின் மாக்களுள் 
அடங்குமெனக் கருதினர்போலும் . பாம்பு என்றது நாகர் சாதியை நோக்கிப் 
போலும் . அன்றி இவை விலங்குள் அடங்குமென்றலுமாம் . முன்னையவற் 
றிற்குப் பறவை வேறோதியதிலனாகலான் என்றும் இவ்வாக்கியம் இருந் 
திருக்கலாம் போலும். முன்னைய - முற்கூறிய பிறப்புக்கள் . 


644 


உளவாயின் அவையும் ஈண்டு 

மரபியல் 

ஆறறிவுயிராயடங்குமென்பது . தாமே எனப் பிரித்துக் கூறி 
னமையான் நல்லறிவுடையாரென்றற்குச் சிறந்தாரென்பதுங் 
கொள்க . 

( 33) 


( மேற்கூறிய ஆண்பாற் பெயருள் களிறு என்னும் பெயர் 

இதற்குரியது எனல்) 
2589. வேழக் குரித்தே விதந்துகளி றென்றல் 

கேழற் கண்ணுங் கடிவரை யின்றே. 
3 "மக்கடாமே யாறறிவுயிர் எனப் பிரித்துக் கூறினமை 
யால் , ஆண்பால் அதிகாரப்பட்டதுகண்டு மற்றை விலங்கினுள் 
ஆண்பாற்குரியன கூறிய தொடங்கியவாறு . 

நிறுத்தமுறையாற் கூறாது களிற்றினை முற்கூறினான் , அப் 
பெயர் விலங்கினுட் சிறந்தமையானென்பது . ஏறும் ஏற்றையும் 
பயின்றுவரவினவாகலின் முதற் சூத்திரத்துண் ( 556 ) முற் கூறினா 
னென்பது . 

ள் : யானைக்கு விதந்து களிறென்றலுரித்து ; கேழற் 
கண்ணுஞ் சிறுபான்மை வரும் என்றவாறு . 

‘ விதந்து என்ற விதப்பினால் , களிறென்பது சாதிப்பெயர் 
போலவும் நிற்குமென்பது ; அஃதாவது , யானையென்னுஞ் 


- 


1. 


2. 


3 


வாலி சுக்கிரீவன் அநுமன் முதலிய குரங்குச் சாதிகள் ஆறறிவுடையனவாக 
இராமாயணத்துட கூறப்படலின் இவ்வாறு கூறினர் போலும் . 
இதன் முன் ஒரு சூத்திரம் இளம்பூரணத்திலுள்ளது . 
மக்கடாமே ஆறறிவுயிர் என்று பிரித்துக் கூறினமையானே, அது மக்களுள்ளும் 
தக்கது இன்னது தகாதது இன்னது என்று பகுத்துணரும் ஆண்பாலாரையே 
குறிக்கும் என்பது இவர் கருத்து . பிறரும் இவ்வாறு கருதுவாருமுளர் . 
யானைக்கும் ஆற்றிவுண்டென்பது சிலர் கருத்து . அதுபற்றி மக்களுக்கடுக்க 
வைத்தாரெனினு மமையும் இங்ஙனமன்றி 24 - ஞ் சூத்திரத்தில் ஓரறிவுயிர் 
அதிகாரப்பட்டமையின் அதுமுதலாக ஓரறிவுயிர் முதலியவற்றை விளக்கி 
அதன்மேல் மீளவும் தலையில் வைத்த முறைப்படி ஆண்பாற்பெயர் எடுத்துக் 
கொண்டார் என்றல் பொருத்தமாம் . இளம்பூரணருரை நோக்குக . 


645 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


சாதிப் பெயரினைக் களிறென்னும் பெயர்வந்து குறிப்பித்தால் . 
கடுங்களிற் றொருத்தல் . 

( கலி. 2 ) 
என்றும் ஆகுமென்பது. 

இரலைமா னேறு . 
என்பதும் அதனாற் கொள்க . 
பன்றிக்கும் அவ்வாறு வருவன உளவேற் கொள்க . 
கேழற் பன்றி . 

( புறம் . 152 ) 
என்பதனைக் களிற்றுப்பன்றியென்றுஞ் சொல்லும் . ( 34 ) 

( ஒருத்தல் என்னும் பெயர்க்குரியன இவை எனல் ) 
590. புல்வாய் புலியுழை மரையே கவரி 

சொல்லிய கராமோ டொருத்த லொன்றும் . ( 35 ) 


591 . வார்கோட் டியானையும் பன்றியு மன்ன . 

( 36 ) 
592. ஏற்புடைத் தென்ப வெருமைக் கண்ணும் . 
இவை , உரையியைபு நோக்கி உடனெழுதப்பட்டன. 

ள் : இவை ஒன்பது பெயரும் ஒருத்தலென்னும் பெய 
ருக்கு ஒன்றும் என்றவாறு . 

இவற்றைப் பெரும்பான்மை சிறுபான்மைபற்றி மூன்று 
சூத்திரத்தான் ஓதினானென்பது , உதாரணம் : 
காடுமீக் கூறுங் கோடேந் தொருத்தல் . 

( அகம் . 65 ) 
என , யானை ஒருத்தலென்றாயிற்று . பிறவும் வந்தவழிக் கண்டு 
கொள்க. 

( 37 ) 


1 . 


2 . 


களிறு - யானையினாணையுணர்த்தலன்றி யானைச்சாதியையுணர்த்தும் 
பெயராயும் நிற்கும் என்றபடி . 
குறிப்பித்தால் என்பது சிறப்பித்தால் என்றும் பாடமுள்ளது . அது பொருத்த 
மில்லை . களிற்றொருத்தல் என்பதில் ஒருத்தல் என்பது ஆணையுணர்த்தக் 
களிறு யானையை உணர்த்தி வந்தமை காண்க என்றபடி . 
இரலை என்பது ஆணை உ ணர்த்தாது மான் சாதியை உணர்த்திற்று . 
கேழற்பன்றி - பன்றியுளொருசாதி . எய்ப்பன்றியினீக்குதற்கு கேழற்பன்றி 
எனப்பட்டமையிற் பண்புத்தொகை என்பர் மயிலைநாதர் . 


3 . 


4 . 


646 


மரபியல் 


( ஏறென்னும் பெயர்க்குரியன இவை எனல் ) 
593. பன்றி புல்வா யுழையே கவரி 
யென்றிவை நான்கு மேறெனற் குரிய . 

( 38 ) 
594. எருமையு மரையும் பெற்றமு மன்ன . 

( 39 ) 
595. கடல் வாழ் சுறவு மேறெனப் படுமே . 
இம்மூன்று சூத்திரத்தான் ஓதிய எட்டுச் சாதியின் ஆண் 
பாலும் ஏறெனப்படும் என்றவாறு . 

காற்றுச்சுவ டொற்றுக் கடிபுனங் கவரு 

மேற்றிளம் பன்றியி னிருளை வெரூஉம் . 
எனவும் , 
‘ வெருளேறு பயிரு மாங்கண் . 

( அகம் . 121 ) 
எனவும் , 

பொரிமலர்ந் தன்ன பொறிய மடமான் 
திரிமருப் பேறொடு தேரறேர்க் கோட . 

( கலி . 13 ) 
எனவும் , 

ஏற்றிளங் கவரி யெரியென வெருவப் 

பூத்த விலவத்துப் பொங்க ரேறி . 
எனவும் , 

ஏற்றெருமை நெஞ்சம் வடிம்பி னிடந்திட்டு . ( கலி . 103 ) 
எனவும் , 

வரிமரற் பாவை மரையேறு கறிக்கும் . 
எனவும் , 
புலம்பயி ரருந்த வண்ணனல் லேறு . 

( குறுந் . 344 ) 
எனவும் , 
சுறவே றெழுதிய மோதிரந் தொட்டாள் . 

( கலி . 84 ) 
எனவும் வரும் . பிறவும் அன்ன. 

( 40 ) 
( போத்தென்னும் பெயர்க்குரியன இவை எனல் ) 
596. பெற்ற மெருமை புலிமரை புல்வாய் 
மற்றிவை யெல்லாம் போத்தெனப் படுமே . 

( 41 ) 
597. நீர்வாழ் சாதியு ளறுபிறப் புரிய . 

( 42 ) 


1 . 


2. 


பெற்றம் - ஆ . 
தேரல்தேர் - பேய்த்தேர் ( கானற்சலம் ) 
அது பெறற்குரிய ” என்பது இளம்பூரணர் கொண்ட பாடம் . 


3 . 


647 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


பன 


598. மயிலு மெழாலும் பயிலத் தோன்றும் . 
இ - ள் : போத்தென்னும் பெயர் இப்பதின்மூன்று சாதியின் 
ஆண்பாற்குமுரியது என்றவாறு . 

மற்றிவையெல்லாம் என்றதனால் , பன்றியும் ஓந்தியும் முத 
லாயினவுங் கொள்ளப்படும் . நீர்வாழ் சாதியுள் அறுபிறப்பென் 

சுறாவும் முதலையும் இடங்கருங் கராமும் வராலும் 
வாளையுமென இவை . 

பயிலத் தோன்றும் என்றதனானே , நாரை முதலியனவுங் 
கொள்க . மற்றிவை பயிலத் தோன்றுமெனிற் சூத்திரம் வேறு 
செய்ததென்னை ? முதற் சூத்திரத்துள் எண்ணுக பிறவெனின் , - 
இவை பறவையுட் பயிலத் தோன்றுமாகலின் வேறோதினானென்க. 

எறிபோத்து . உழுபோத்து . “எருமைப்போத்து . 
எனவும் , 

புலிப்போத் தன்ன புல்லணற் காளை . ( பெரும்பாண் . 138 ) 
எனவும் , 

மரைப்போத்து . 
எனவும் , 

கவைத்தலை முதுபோத்து காலினொற்றி 


...... 


........... 


...... 


....... 


தெறித்து நடை மரபிற்றன் மறிக்குநிழ லாகி . ( குறுந் . 213 ) 
எனவும் வரும். 

எல்லாம் என்றதனால் , பன்றிப் போத்து எனவும் வரும் . 
முதலைப் போத்து முழுமீ னாகும் . 

( ஐங்குறு . 5 ) 
எனவும் , 
பகுவாய் வராஅற் பல்வரி யிரும்போத்து . 

( அகம் . 36 ) 
எனவும் , 


1 . 


2 


3 . 


எழா அல் - வல்லூறு . “ எழாலுற வீழ்ந்தென ” ( குறுந் . 151 ) . 
எறிபோத்து - குத்தும்போத்து - ஆனேறு . 
உழுபோத்து - ஆனேறு . எருமைப்போத்தையு முணர்த்தும் . 
இப்பாடம் டாக்டர் உ.வே. சாமிநாதையர் பதிப்பில் வேறாகக் காணப் 
படுகிறது . 


4. 


648 


மரபியல் 


வாளை வெண்போத் துணீஇய 

( அகம். 276 ) 
எனவும் , நீர்வாழ் சாதியுட் சில வரும் . 

மயிற் போத் தூர்ந்த வயிற்படை நெடுவேள் . 
எனவும் , 

போத்தொடு வழங்கா மயிலு மெழாலும் . 
எனவும் வந்தவாறு . 
பயில் என்றதனால் , 
நாரை நிரைபோத் தயிரை யாரும் . 

( குறுந் . 166 ) 
எனவும் , ஒழிந்தனவும் இவ்வாறே கண்டுகொள்க . மற்று முதலை 
யும் இடங்கரும் கராமும் தம்மின் வேறெனப்படுமோவெனின் , 

கரா அங் கலித்த குண்டுகண் ணகழி 
யிடங்கருங் குட்டத் துடன்றொக் கோடி 
யாமங் கொள்பவர் சுடர்நிழற் கதூஉங் 
கடுமுரண் முதலைய நெடுநீ ரிலஞ்சி . 

( புறம் . 37 ) 
என வேறெனக் கூறப்பட்டனவென்பது . 

இனி , செம்போத்தென்பதும் ஈண்டுக் கொள்ளாமோ 
வெனின் , - அது பெண்பாற்கும் பெயராகலின் ஒருபெயரே ; 
பண்பு கொள் பெயரன்றென்பதுணர்க. 

( 43 ) 
( இரலையும் கலையும் என்னும் பெயர்கள் இவைக்குரிய எனல் ) 
599. இரலையுங் கலையும் புல்வாய்க் குரிய . 

( 44 ) 
600. கலையென் காட்சி யுழைக்கு முரித்தே . 

( 45 ) 
601. நிலையிற் றப்பெயர் முசுவின் கண்ணும் . 
இவை மூன்று சூத்திரமும் எண்ணிய மூன்று சாதிக்கும் 
இரலையுங் கலையுமென்னும் ஆண்பாற்பெயர் இன்னவாறுரிய 
வென்கின்றன . 

ள் : இரலையும் கலையுமென்பன புல்வாய்க்குரிய ; 
அவற்றுட் கலையென்பது உழைக்குரித்து ; அக்கலையென்பது , 


வ 


- 


1 . 


போத்தொடு வழங்கா என்ற செய்யுள் எதிலுள்ள தென்பது தெரியவில்லை . 
வழங்கா என்பதனால் மயிலும் எழாலும் பயிலத் தோன்றும் என்னுஞ் 
சூத்திரத்தோடு மாறுபடுவது ஆராயத்தக்கது . 
செம்போத்து - சாதிப்பெயர் . அது செம்பகம் என இக்காலத்து வழங்கும் . 


649 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


முசுவிற்கு வருங்கால் உழைக்குப்போலச் சிறுவரவிற்றன்றி வரும் 
என்றவாறு . 
புல்வா யிரலை நெற்றி யன்ன . 

( புறம் . 374 ) 
எனவும் , 
கவைத்தலை முதுகலை காலி னொற்றி . 

( குறுந் . 213 ) 
எனவும் , 
கள்ளியங் காட்ட புள்ளியம் பொறிக்கலை . 

( அகம் . 97 ) 
எனவும் , 
மைபட் டன்ன மாமுக முசுக்கலை . 

( குறுந் . 121 ) 
எனவும் வரும் . 

முசுவிற்கு நிலைபெற்றதெனவே , அத்துணை நிலைபேறின் 
றிக் குரங்கிற்கு வருவனவுங் கொள்க . அது , 

கருங்கட் டாக்கலை பெரும்பிறி துற்றென . ( குறுந் . 69 ) 
என வருமாற்றான் அறிக . 

( 46 ) 
( மோத்தை முதலிய நான்குபெயரும் யாட்டிற்குரிய எனல் ) 
602. மோத்தையுந் தகரு முதளு மப்பரும் 

யாத்த வென்ப யாட்டின் கண்ணே . 

ள் : இக்கூறப்பட்ட நான்கு பெயரும் யாட்டிற்குரிய 
என்றவாறு . அவை , 

வெள்யாட்டு மோத்தை . 
எனவும் , 
தகர்மருப் பேய்ப்பச் சுற்றுபு சுரிந்த . 

( அகம் . 101 ) 
எனவும் , 


உதள , 
நெடுந்தாம்பு தொடுத்த குறுந்தறி முன்றில் . 

( பெரும்பாண் .151 - 2 ) 
எனவும் வரும் . 


1 . 


சிறுவர விற்றன்றி - பெருவரவிற்றாய் 


650 


மரபியல் 


அப்பரென்பது இக்காலத்து வீழ்ந்ததுபோலும் , யாத்த 
என்றதனால், கடாயென்பதும் யாட்டிற்குப் பெயராகக் கொள்க ; 
அது , 


நிலைக்கோட்டு வெள்ளை நால்செவிக் கடாஅய் . 


( அகம் . 156 ) 


என வரும் . 


இனிக் குரங்கினை அப்பரென்றலுங் கொள்க . 


( 47 ) 


( சேவல் என்னும் பெயர்க்குரியன இவை எனல் ) 
603. சேவற் பெயர்க்கொடை சிறகொடு சிவணு 

மாயிருந் தூவி மயிலலங் கடையே . 


- 


ள் : பறப்பனவற்றுள் ஆண்பாற்கெல்லாஞ் சேவற் 
பெயர் உரித்து , அவற்றுண் மயிற்காயின் அஃதாகாது என்றவாறு . 
காமர் சேவ லேமஞ் செப்ப . 

( அகம் . 103 ) 


எனவும் , 
வளைக்கட் சேவல் வாளாது மடியின் . 

( அகம் . 122 ) 
எனவும் , 

தொகுசெந் நெற்றிக் கணங்கொள் சேவல் . ( குறுந் . 107 ) 
எனவும் , 
கானங் கோழிக் கவர்குரற் சேவல் . 

( குறுந் . 242 ; 

புறம். 395 ; மலைபடு . 510 ) 
எனவும் , 

உள்ளூர்க் குரீஇத் துள்ளுநடைச் சேவல் . ( குறுந் . 85 ) 
எனவும் வரும். பிறவும் அன்ன . 

‘மாயிருந் தூவி மயில் என்றதனான் அவை தோகையுடை 
யவாகிப் பெண்பால் போலுஞ் சாயலவாகலான் ஆண்பாற் 


1 


கடா என்பது சி.வை. தாமேதரம்பிள்ளை , பவானந்தம்பிள்ளை பதிப்புக் 
களிற் காணப்பட்ட . பாடம் வழக்கிற்கிடா அய் என வழங்குகின்றது . ஆ . பின் 
இது கடா எனவும் வழங்குகின்றது . 


651 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


றன்மை இலவென்பது கொள்க ; எனவே , செவ்வேள் ஊர்ந்த 
மயிற்காயின் அதுவும் நேரவும்படுமென்பது . 

( 48 ) 


( ஏற்றை என்னும் பெயர்க்குரியன இவை எனல் ) 
604. ஆற்றலொடு புணர்ந்த வாண்பாற் கெல்லா 

மேற்றைக் கிளவி யுரித்தென மொழிப. 

ள் : ஏற்றையென்னுஞ் சொல் ஆற்றலொடு கூடிய 
ஆண்பாற்கெல்லாம் உரித்து என்றவாறு . 


அவை , 


குறுங்கை யிரும்புலிக் கோள்வ லேற்றை . ( நற் . 36 ; குறுந் . 141 ) 


எனவும், 
செந்நா யேற்றை கம்மென வீர்ப்ப . 

( அகம் . 111 ) 
எனவும் , 

கொடுந்தாண் முதலைக் கோள்வ லேற்றை . ( குறு . 324 ) 
எனவும் வரும் . 
இக்கருத்தினானே, 

பிணர்மோட்டு நந்தின் பேழ்வா யேற்றை . ( அகம் . 246 ) 
எனவும் , 
புன்றாள் வெள்ளெலி மோவா யேற்றை . 

( அகம் . 133 ) 
எனவும் கூறினார் . 

அவையும் அப்பெயரானே வழங்குதல் ஆற்றலுடையவாகத் 
தோன்றும் . எல்லாம் என்றதனால் , சிறுபான்மை ஆற்றல் இல் 
லாதனவுங் கொள்க ; அது , 
இடுகாட்டு ளேற்றைப் பனை . 

( நாலடி . 96 ) 
என்பது போன்று வருவன ; பிறவும் அன்ன . 

( 49 ) 


1 


எழுந்து முன்னுறு மஞ்ஞையஞ் சேவன் மேலேறி என்பர் கந்தபுராணகாரர் . 
( தெய்வயானையம்மை திருமணப்பலம் 112 ) 
நேர்தல் - பொருந்தல் . 


2 . 


652 


மரபியல் 


( ஆண் பெண் என்னும் பெயர்கள் இவ்விவற்றிற்குரியவெனல் ) 
605. ஆண்பா லெல்லா மாணெனற் குரிய 

பெண்பா லெல்லாம் பெண்ணெனற் குரிய 
காண்ப வவையவை யப்பா லான . 


இது , மேற்கூறிய ஆண்பாற் பெயர்க்கும் , இனிவரும் 
பெண்பாற் பெயர்க்கும் புறனடை . 

ள் : ஆணெனுஞ் சொல் எல்லாச் சாதியுள் ஆண் 
பாற்கும் உரித்து ; பெண்ணென்னுஞ் சொல் எல்லாச் சாதியுட் 
பெண்பாற்கும் உரித்து ; வழக்கினுள் அவ்வாறு காணப்படும் அவை 
என்றவாறு . 

அவை ஆண்யானை , பெண்யானை ; ஆண்குரங்கு , பெண் 
குரங்கு ; ஆண்குருவி , பெண்குருவி என்றாற்போல்வன. இவை 
காணப்படும் எனவே , இத்துணை விளங்கவாராது சிறுவரவி 
னான் வருவனவுமுள இருபாலு மல்லாதன வென்பது , ஆணலி 
பெண்ணலி எனவும் , ஆண்பனை பெண்பனை எனவும் வரும் ; 
பிறவும் அன்ன . 

(50 ) 
( மேற்கூறிய பெண்பாற் பெயர்களுள் பிடியென்னும் பெயர் 

இதற்குரியது எனல் ) 
606. பிடியென் பெண்பெயர் யானை மேற்றே . 
இது , முறையானே மூன்றாம் எண்ணு முறைமைக்கணின்ற 
பெண்மைப்பெயர் கூறிய தொடங்கி ஆண்பாலிற் களிறு முற் 
கூறியவாறுபோலப் பிடியினை முற்கூரியது . 

ள் : பிடியென்னும் பெயர் யானைக்கண்ணது என்ற 
வாறு . 
பிடிபடி முருக்கிய பெருமரப் பூசல் . 

( அகம் . 8 ) 
எனவரும் . பெயர் என்ற தென்னையெனின் , - அவை தொடங்கு 
கின்றதென்பது அறிவித்தற்கென்பது. 

(51 ) 


1 . 


ஆணலி - ஆண்மை திரிந்து அலியானது . பெண்ணலி - பெண்மை திரிந்து 
அலியானது . ஆணலி பெண்ணலி என்பன இக்காலத்தும் உலக வழக்கிலுள்ளன . 
ஆண்பனை - காயாப்பனை . பெண்பனை - காய்கும்பனை . 


653 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


( பெட்டை என்னும் பெயர்க்குரியன இவை எனல் ) 
607. ஒட்டகங் குதிரை கழுதை மரையிவை 

பெட்டை யென்னும் பெயர்க்கொடைக் குரிய . 

ள் : ஒட்டகமுங் குதிரையும் கழுதையும் மரையாவும் 
பெட்டையென்னும் பெயர்பெறும் என்றவாறு . 

ஒட்டகப்பெட்டை குதிரைப்பெட்டை கழுதைப்பெட்டை 
மரையான்பெட்டை என வரும் . 

(52 ) 


- 


( அப்பெயரைப் புள்ளும் பெறுமெனல் ) 
608. புள்ளு முரிய வப்பெயர்க் கென்ப . 
இ - ள் : எல்லாப் புள்ளும் பெட்டையென்னும் பெயரான் 
வழங்குதற்குரிய என்றவாறு . 

அவை , கோழிப்பெட்டை மயிற்பெட்டை என வரும் . 
பிறவும் அன்ன. 

( 53 ) 
• ( பேடையும் பெடையும் புள்ளுக்குரிய எனல் ) 
609. பேடையும் பெடையு நாடி னொன்றும் . 

ள் : பேடையும் பெடையு மென்னும் இரண்டும் 
முன்னர் நின்ற புள்ளிற்கு ஒன்றும் என்றவாறு . 

அவை , குயிற்பேடை , அன்னப்பெடை என வரும் . ‘நாடின் 
என்றதனாற் பெட்டையென்பது வழக்கினுட் பயிலாவென்பது ( 54 ) 

( அளகென்னும் பெயர் இவைக்குரிய எனல் ) 
610. கோழி கூகை யாயிரண் டல்லவை 
சூழுங் காலை யளகென லமையா 

( 55 ) 
611 . அப்பெயர்க் கிழமை மயிற்கு முரித்தே 

ள் : கோழியும் கூகையும் மயிலு மென்பனவற்றுக்கு 
அளகென்னும் பெயர் உரியது என்றவாறு . 


- 


1 . 


பெயர்க்கொடைக்கு - பெயரைத் தமக்கு கொடுத்தற்கு - எனவே பெயரைப் 
பெறுதற்கு என்றபடி . 
ஒன்றும் - பொருந்தும் என்றபடி . 


2 . 


654 


மரபியல் 


- 


மனைவா ழளகின் வாட்டொடு பெறுகுவிர் . ( பெரும்பாண் . 256 ) 
என்பது கோழி ; பிறவும் அன்ன . 

(56 ) 
(பிணையென்னும் பெயர் இவைக்குரியது எனல் ) 
612. புல்வாய் நவ்வி யுழையே கவரி 

சொல்வாய் நாடிற் பிணையெனப் படுமே . 

ள் : பிணையென்னும் பெண்பெயர்க்குரியன இவை 
நான்கும் என்றவாறு . 

அலங்கல் வான்கழை யுதிர் நென் னோக்கிக் 

கலைபிணை விளிக்குங் கானத் தாங்கண் . ( அகம் . 126 ) 
எனவும் , 
சிறுதலை நவ்விப் பெருங்கண் மாப்பிணை . 

( புறம் . 2 ) 
எனவும் , 

சிறுதலை நவ்விப் பிணையிற் றீர்ந்த 
நெறிகோட் டிரலை மான் 

( குறுந் . 183 ) 
எனவும் , 
கவரி மான்பிணை நரந்தங் கனவும் . 

( பதிற் . 11 ) 
எனவும் வரும் . 

சொல்வாய் நாடிற் பிணையெனப் படுமே . 
என்பது , பிணையென்னுஞ் சொற்பொருளினை உண்மை 
நோக்கிற் பிரியாது பிணையும் பிற சாதிக்குங் சேவற்குங் செல்லு 
மாயினும் மரபுநோக்கப் பிணையென்றற்குச் சிறப்புடையன 
இவையென்றவாறு . 

(57) 
(பிணவென்னும் பெயர் இவைக்குரியதெனல் ) 
613. பன்றி புல்வாய் நாயென மூன்று 

மொன்றிய வென்ப பிணவென் பெயர்க்கொடை . 

ள் : இவை மூன்றுசாதியும் பிணவென்னும் பெயர்க் 
குரியன என்றவாறு . 


1 . 


பிணையும் என்பது பிணைகின்ற என்னும் பொருள் பட நின்றது . பிணைதல் - 
சேர்தல் . அஃதாவது , ஆணும் பெண்ணுமாகப் பிரியாது கூடித்திரிதல் . 
சேவல் என்பது ஈண்டு வருதல் பொருத்தமாய்க் காணவில்லை . ஆண் பறவை 
பெண்பறவையோடு கூடித்திரிதலின் அவ்வாறு கூறினாரெனினுமாம் . 


2 . 


6551 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


நெடுந்தாட் செந்தினைக் கெழுந்த கேழல் 

குறுந்தாட் பிணவொடு குறுகல் செல்லாது . 
எனவும் , 

குறியிறைக் குரம்பைக் குறத்தி யோம்பிய 

மடநடைப் பிணவொடு கவர்கோட் டிரலை . 
எனவும் , 

நாய்ப்பிண வொடுங்கிய கிழநரி யேற்றை . 
எனவும் , 

மென்புனிற் றம்பிணவு பசித்தெனப் பைங்கட் 

செந்நா யேற்றை கேழ றாக்க 
எனவும் வரும் . 
ஒன்றிய என்றதனான் 

ஈருயிர்ப் பிணவின் வயவுப்பசி களை இய . 
எனப் புலிக்குங் கொள்க ; பிறவும் அன்ன . 


( அகம் .21 ) 


( அகம் .72 ) 


( 58 ) 


( பிணவல் என்னும் பெயரும் அவற்றிற்குரியதெனல் ) 
614. பிணவ லெனினு மவற்றின் மேற்றே 

ள் : பிணவலென்பதூஉம் அம்மூன்றற்கும் உரித்து 
என்றவாறு . 
இரியற் பிணவ றீண்டலின் . 

( அகம் . 21 ) 
என்பது , பன்றி. 

நான்முலைப் பிணவல் சொலியக்கா னொழிந்து. ( அகம் . 248 ) 
என்பதும் அது ; ஒழிந்தனவும் அன்ன . 

( 59 ) 


( ஆ என்னும் பெயர் இவற்றிற்குரியதெனல் ) 
615. பெற்றமு மெருமையு மரையு மாவே . 
இது மேல் அந்தஞ்சான்ற ( 558 ) என்றும் இலேசினானே 
ஆவென்வது தழீஇக்கொண்டமையின் அஃது இன்னுழியாகாது 
என்கின்றது . 


* 


1 . 


இன்னுழியல்லதாகாதென்றிருத்தல் வேண்டும் அன்றேல் ஆகும் என்றிருத்தல் 
வேண்டும் . 


656 


மரபியல் 


இ - ள் : ஆவென்னும் பெயர் , பெற்றமும் மரையும் எருமை 
யும் பெறும் என்றவாறு . 
அவை , 
புனிற்றாப் பாய்ந்தெனக் கலங்கி 

( அகம் .56 ) 
எனவும் , 

சேற்றுநிலை முனைஇய செங்கட் காரான் . ( அகம் . 46 ; குறுந். 261) 
எனவும், 
மரையா மரல்கவர மாரி வறப்ப 

( கலி .6 ) 
எனவும் வரும் . 

( 60) 


( பெண் என்பதும் பிணா என்பதும் மக்கட்குரிய எனல்) 
616. பெண்ணும் பிணாவு மக்கட் குரிய . 

ள் : பெண்ணும் பிணாவும் உயர்திணைப் பெண்மைக் 
குரிய என்றவாறு . 
பெண்ணென்பது , 

, 
பெண்பா லெல்லாம் பெண்ணெனற் குரிய . ( தொல் . மர 50 ) 
என்றமையின் , ஈண்டுக் கூறுதல் மிகையாம் பிறவெனின் , - அற் 
றன்று ; அச்சூத்திரம் அஃறிணையதிகாரமாகலின் , ஈண்டு விதந் 
தோதினானென்பது . ஒன்றென முடித்தல் ( 665 ) என்பதனான் 
உயர்திணை ஆணென்பதும் ஈண்டே கொள்ளப்படும் . 

பெண்கோ ளொழுக்கங் கண்கொள நோக்கி . ( அகம் .112 ) 
எனவும் , 
ஈன்பிண வொழியப் போகி . 

( பெரும்பாண் . 90 ) 
எனவும் வரும் . 

ஆண்கட னுடைமையிற் பாண்கட னாற்றிய . ( புறம் . 201 ) 
என ஆணென்பது உயர்திணைக்கண் வந்தது . பிறவும் அன்ன . 
பிணா வென்னும் ஆகாரவிறுதி வன்கணமன்மையிற் குறியதன் 


1. 


பிணாவும் என்பது பிணா உம் எனப் பிரிந்து நிற்குங் கால் உம் என்னும் 
வருமொழி முதலெழுத்து உயிராகும் . அதனால் பிணவு என ஆகாரம் உகரம் 
பெறாதாயிற்று . என்றார் . “ குறியத னிறுதிச் சினைகெட வுகரம் - அறிய 
வருதல் செய்யுளு ளூரித்தே ; ” என்னும் உயிர் மயங்கியல் 32 - ம் சூத்திரம் பிணவு 
என வருதற்கு விதி . பிணாவும் என்பது உடம்படுமெய் பெற்று வந்தது . 


657 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


இறுதிச் சினைகெட்டு உகரம்பெறாது நின்றது . மக்கட்குரிய 
எனவே உரியவன்றித் 

துறுகல் விடரளைப் பிணவுப்பசி கூர்ந்தென . ( அகம் . 147 ) 
எனப் புலி முதலியவற்றிற்குங் கொள்க . 

( 61 ) 
( நாகு என்னும் பெயர் இவைக்குரியதெனல் ) 
617 . எருமையு மரையும் பெற்றமு நாகே . 

( 62 ) 
618. நீர்வாழ் சாதியு ணந்து நாகே . 

ள் : இந்நான்கற்கும் நாகெனும் பெயர் உரித்து 
என்றவாறு . 

எருமை நல்லான் கருநாகு பெறூஉம் ( பெரும்பாண் . 165 ) 
எனவும் , 

உடனிலை வேட்கையின் மடநாகு தழீஇ 
யூர்வயிற் பெயரும் பொழுதின் 

( அகம் . 64 ) 
எனவும் , 
"நாகிள வளையொடு பகன்மணம் புகூஉம் 

( புறம் . 266 ) 
எனவும் வரும் . 

( 63 ) 


( மூடும் கடமையும் யாட்டிற்குரிய எனல் ) 
619 . மூடுங் கடமையும் யாடல பெறா . 
இ - ள் : இவ்விரு பெயரும் யாட்டிற்கேயுரிய பெண்மைப் 
பெயர் என்றவாறு . 
இவை இப்பொழுது வழக்கினுள் அரிய . 

( 64 ) 
( பாட்டி என்னும் பெயர் இவற்றிற்குரியதெனல் ) 
620. பாட்டி என்பது பன்றியு நாயும் . 
621. நரியு மற்றே நாடினர் கொளினே . 
இ - ள் : பாட்டியென்று சொல்லப்படுவன பன்றியும் நாயும் 
நரியும் என்றவாறு . பிறவும் அன்ன. 

( 66 ) 


1 . 


பிறவுமென்ன என்பது இவையுமன்ன என்றிருத்தல் வேண்டும் . இவையும் 
அன்னவென்றது இவையும் வழக்கினுள் அரிய என்றபடி . 


658 


மரபியல் 


( மந்தி என்னும் பெயர் இவற்றிற்குரியதெனல் ) 
622. குரங்கு முசுவு மூகமு மந்தி . 

ள் : இம் மூன்று சாதிப் பெண்பாலும் மந்தியென்னும் 
பெயர்பெறும் என்றவாறு . 
கைம்மை யுய்யாக் காமர் மந்தி . 

( குறுந் . 69 ) 
எனவும் , 

கருமுக மந்தி செம்பி னேற்றை . 
எனவும் வரும் . 
ஊகத்துக்கும் இஃதொக்கும் . 

( 67 ) 


( மரீஇவந்த மரபுப்பெயர்கள் இவை . எனல் ) 
623. குரங்கி னேற்றினைக் கடுவ னென்றலு 

மரம்பயில் கூகையைக் கோட்டா னென்றலுஞ் 
செவ்வாய்க் கிளியைத் தத்தை யென்றலும் 
வெவ்வாய் வெருகினைப் பூசை யென்றலும் 
குதிரையு ளாணினைச் சேவ லென்றலு 
மிருணிறப் பன்றியை யேன மென்றலு 
மெருமையு ளாணினைக் கண்டி யென்றலு 
முடிய வந்த வவ்வழக் குண்மையிற் 

கடிய லாகா கடனறிந் தோர்க்கே . 
இது , மரீஇவந்து முடிந்த மரபுணர்த்துதல் நுதலிற்று . 

இ ள் : ஆண்குரங்கினைக் கடுவனென்றலும் , மரப் 
பொதும்பினுள் வாழுங் கூகையைக் கோட்டானென்றலும் , 
செவ்வாய்க் கிளியைத் தத்தையென்றலும் , வெருகினைப் பூசை 
யென்றலும் , ஆண்குதிரையைச் சேவலென்றலும் , இருணிறப் 
பன்றியை ஏனமென்றலும் , எருமையேற்றினைக் கண்டியென் 
றலும் , அவ்வாறு முடிந்த வழக்குண்மையிற் கடியப்படா கடப் 
பாடு அறிந் தோர்க்கு என்றவாறு . 


1 . 


கருமுகமந்தி , செம்பினேற்றை என்பன இடக்கரடக்கலுக்கு , தொல் . சொல் . 
சேனாவரையருரை முதலியவற்றில் உதாரணமாக வருகின்றன . அதுநோக்கிக் 
கருமுகமந்தி என்பதனோடு செம்பினேற்றை என்பதை யாரும் இடைச் 
செருகினார்களோ அல்லது இரண்டுஞ் சேர்ந்து ஒரு செய்யுளடியோ என்பது 
ஆராயத்தக்கது . 


659 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


- 


கடுவனு மறியுமக் கொடியோ னையே . 

( குறுந் . 26 ) 
ஆண்குரங்கு . இதனைக் கடியலாகாது எனப்பட்ட இழுக்கென் 
னையெனின் - மக்கட்கும் வெருகிற்கும் அக்காலத்துப் பயின்றன 
போலுமாதலின் . கூகையைக் கோட்டானென்றலும் வழக்காக 
லான் அமையும் ; மரம்பயில் கூகை யென்ற தென்னையெனின் , 
மரக்கோடு விடாமையிற் கோட்டானென்னும் பெயர் பெற்ற 
தென்றற்கு தத்தையென்பது பெருங்கிளியாதலிற் சிறு கிளிக்கும் 
அப்பெயர் கொடுத்தலமையுமென்றவாறு . செவ்வாய்க் கிளி 
என்பதனை , சிறுகிளிமேற் கொள்க . 

வெவ்வாய் வெருகு என்றதனால் , படப்பை வேலியும் புத 
லும் பற்றி , "விடக்கிற்கு வேற்றுயிர் கொள்ளும் வெருகினை , இல் 
லுறைபூசை யின் பெயர்கொடுத்துச் சொல்லலும் ( புறம் . 117-326 ) 
அமையுமென்றவாறு . 


குதிரையைச் சேவலென்றல் இக்காலத்தரிதாயிற்று . அதுவுஞ் 
சிறகொடு சிவணாதாயினும் அதனைக் கடுவிசைபற்றிப் பறப்பது 
போலச் சொல்லுதல் அமையுமென்பது கருத்து . 

எருமையேற்றினையுங் கண்டியென்பபோலும் ; அது காண 
லாயிற்றில்லை ; அதனை , இலக்கணைவகையானுடைய பெய 
ரென்றலுமாம் ; இது பொழுதின்றென்பது . 

கடனறிந்தோர் என்றதனான் , வழக்கினுஞ் செய்யுளினும் 
அவை வந்தமையிற் கடப்பாடறிவோர்க்குக் கடியலாகாதென் 
றவாறு . இன்னும் இப்பரிகாரத்தாலே கோழியை வாரண 
மென்றலும் , வெருகினை விடையென்றலும் போல்வன பலவுங் 
கொள்க. அவை , 


1 . 


2 . 


3 . 


இக்காலத்தும் ஆண்பூனைக்குக் கடுவன் என்ற வழக்குண்டு , 
விடக்கு - இறைச்சி . 
குதிரையைச் சேவல் என்றது பறவைச் சேவல் போல விரைந்து செல்வது 
பற்றி ." புள்ளியற் கலிமா வுடைமையான என்பது நோக்குக . புள்ளியன்மான் 
றேர் (சிலப் . கானல்வரி . 30 ) என்பதுமது . 
பரிகாரம் - பாதுகாப்பு . இச்சொல் சேனாவரையராலும் ஆளப்படும் . 


4 .. 


660 


மரபியல் 


கான வாரண மீனுங் 
காடாகி விளியு நாடுடை யோரே . 

( புறம் . 52 ) 
எனவும் , 
வாரணக் கொடியோடு வயிற்பட நிறீ இ . 

( முருகு . 219 ) 
எனவும், 

வெருக்குவிடை யன்ன வெருணோக்குக் கயந்தலை . ( புறம் . 324 ) 
எனவும் வரும் . 

( 68 ) 


( இவையும் மரீ இவந்த மரபுப்பெயர் எனல் ) 
624. பெண்ணு மாணும் பிள்ளையு மவையே . 
இதுவுமது . பெண் ஆணென்பன இருதிணைப் பெண் 
மைக்கும் ஆண்மைக்கும் பொதுவென்பன முற்கூறினான் ; மேல் 
ஒன்றற்குரியபெயர் மரீஇவந்து பிறிதொன்றற்காயவழியுங் கடிய 
லாகாதென நின்ற அதிகாரத்தான் இவையும் அவ்வாறே திரியி 
னுங் கடியலாகாதென்றவாறு . 

இ - ள் : பெண்ணும் ஆணும் பிள்ளையுமென வாளாது சொல் 
லியவழி உயர்திணைக்கேற்றன மரீஇவந்த மரபு என்றவாறு . 

மக , குழவியென்பனவோவெனின் , அவை அத்துணைப் 
பயின்றில் உயர்திணைக்கென்பது ; எடுத்தோதிய மூன்றும் ஆயின. 
வாளாதே பெண் வந்தது என்றவழி , அஃறிணைப் பொரு 
ளென்பது உணரலாகாது ; பெண்குரங்கு வந்தது என விதந்தே 
கூறல்வேண்டுமென்பது . பெண் பிறந்தது , ஆண் பிறந்தது , 
‘பிள்ளை பிறந்தது என அடையடாது சொல்லியவழி உயர் 
திணைக்கேயாம் . அஃறிணைக்காயின் அற்றன்றென்பது . ( 69 ) 


( அந்தணர்க்குரியன இவை எனல் ) 
( 525. நூலே கரக முக்கோன் மணையே 

யாயுங் காலை யந்தணர்க் குரிய . 


ps. 


1 . 


பெண்பிறந்தது ஆண்பிறந்தது பிள்ளைபிறந்தது என அடையடாது சொல்லின் 
உயர்தினைக்கே யாம் . அடையடுப்பின் அஃறிணைக்காம் என்றபடி . எனவே 
அஃறிணைக்குத் திரிந்து வந்தது என்பது கருத்து . 
ஆயின் என்று கொண்டு சிலசொற் றவறியதாகக்கொள்வதுநலம் . 


2 . 


561 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


இஃது , உயர்திணை நான்குசாதியும்பற்றிய மரபு உணர்த் 
துவான் , முறையானே அந்தணர்க்குரிய மரபுப்பட்டுவருங் கலப்பை 
வேறுபாடு உணர்த்துதல் நுதலிற்று . 

இ - ள் : முந்நூலுங் குண்டிகையும் முக்கோலும் யாமை 
மணையும் போல்வன அந்தணர்க்கு உரிய என்றவாறு . 

ஆயுங்காலை என்றதனால் , குடையும் செருப்பும் முதலாயி 
னவும் ஒப்பன அறிந்துகொள்க. 


உதாரணம் : 


எறித்தரு கதிர்தாங்கி யேந்திய குடைநீழ 

லுறித்தாழ்ந்த கரகமு முரைசான்ற முக்கோலும் . ( கலி . 9 ) 
எனவும் , 

தண்டொடு பிடித்த தாழ்கமண் டலத்துப் 
படிவ வுண்டிப் பார்ப்பன மகனே . 

( குறுந் . 156 ) 
எனவும் வரும் . 

இன்னும் , ஆயுங்காலை என்றதனான் , ஒருகோலுடை 
யார் இருவருளர், அவர் துறவறத்து நின்றாராகலின் உலகியலின் 
ஆராயப்படாரென்பது. முக்கோலுடையார் இருவருட் பிச்சை 
கொள்வானும் பிறாண்டிருந்து தனதுண்பானும் உலகியலின் 
நீங்காமையின் அவரையே வரைந்தோதினானென்பது . 

மற்று , அரசர்க்கும் வணிகர்க்கும் உரிய நூலினை ஈண்டு 
வரைந்தோதினதென்னையெனின் , ஒருகோலுடையான் நூல் 
களைவானாகலின் அவனுஞ் சிறுபான்மை அந்தணனெனப் 
படுமென்பது கோடற்கும் கரகமும் மணையும் உடையனென் 
றற்கு மென்பது . நூலினை முற்கூறினான் , பிறப்பு முறையானுஞ் 


1. 


2. 


யாமைமணை 


- 


4 . 


குண்டிகை - நீர் மொண்டுவைத்திருக்கும் பாத்திரம் . 

யாமை வடிவாகச் செய்த ஆசனப்பலகை 
ஒருகோலுடையாரிருவர் என்றது ; ஹம்சன் , பரமஹம்சன் என்னுஞ் 
சந்நியாசிகளிருவரையும் . 
முக்கோலுடையாரிருவரென்றது ; பகூதகன் , குடீசகன் என்னுஞ் சந்நியாசி 
களிருவரையும் . இவர்களியல்பை அரும்பதவுரையுள் கூறுதும் . ஆண்டுக் 
காண்க . 
வரைந்து - நியமித்து . 
நூல்களைவான் - பரமஹம்ச சந்நியாசி . 
பிறப்புமுறை - துவிஜன் என்னும் பிறப்பைக்காட்டுமுறை . 


5 . 


6 . 


7. 


662 


மரபியல் 


சிறப்புமுறையானுமென்பது இனி , குடுமியுங் குசையும் போல் 
வன கூறிற்றிலன் , அது முன்னரும் பின்னரும் வருதலானும் , மன் 
னரும் வணிகரும் பெறுதலானுமென்பது . 

( 70) 


1626. 


(அரசர்க்குரியன இவை எனல்) 
1626. படையுங் கொடியுங் குடையு முரசு 

நடைநவில் புரவியுங் களிறுந் தேருந் 
தாரு முடியு நேர்வன பிறவுந் 
தெரிவு கொள் செங்கோ லரசர்க் குரிய . 


இது , முறையானே அரசர்க்குரியன கூறுகின்றது . 

ள் : கொடிப்படையும் கொடியும் குடையும் முரசும் 
குதிரையும் யானையும் தேரும் தாரும் முடியும் பொருந்துவன 
பிறவும் அரசர்க்குரிய என்றவாறு . 

பிறவும் என்றதனால் , கவரியும் அரியணையும் அரண் 
முதலாயினவுங் கொள்க . தெரிவுகொள் செங்கோ லரசர் என்ற 
தனானே , செங்கோல் கொளப்பட்டது . 


" தார் எனவே , போர்ப்பூவும் தார்ப்பூவும் அடங்கின. ‘ படை 
என்புழி , ‘நடைநவில் புரவியுங் களிறுந் தேரும் அடங்கா 
தோவெனின் , - அடங்கும் , அவை நோக்கிக் கூறினானல்லன் ; 
அவை பட்டஞ் சாத்தியவாதல் நோக்கிக் கூறப்பட்டன. அஃதேல் , 


1 . 


2 . 


3 . 


4. 


- 


சிறப்புமுறை - ஏனையவற்றிலும் நூல் சிறந்ததாகிய முறை . நூல் இட்டபின் 
கரகந் தாங்கல் பற்றிப்பிறப்புமுறை. எனினுமாம் . 
முன்னர்- நூலிடுதற்குமுன். பின் - நூலிட்டபின் . குடுமி முன்னும் குசை 
பின்னுமென்க . 
கொடிப்படை - கொடி தாங்கும் படை தார்ப்படை . 
கவரி சாமரை . அரியணை - சிங்காசனம் . அரண் - மதில் . இக்காலத்துக் 
கோட்டை என்பர் . 
செங்கோல் உடம்பொடு புணர்த்தலாற் கொள்ளப்பட்டது . உடம்படு 
புணர்த்தல் என்பர் சங்கரநமச்சிவாயருரையுள் டாக்டர் சாமிநாதையரவர்கள் . 
தார் - பூமாலை . போர்ப்பூ- வெட்சி , வஞ்சி போல்வன தார்ப்பூ- வேம்பு ஆர் 
போல்வன . 
அவை - குதிரையும் யானையும் . பட்டஞ்சூட்டல்பற்றியே பட்டத்துக் 
குதிரை பட்டத்து யானை எனபர் . 


5 . 


- 


6 . 


7 . 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


தேர் கூறியதென்னையெனின் , - அதுவும் அவை போல அரசர்க்கே 
உரியதென்றுளதென்றற்கும் , அதுபூண்ட குதிரையும் அவர்க்கே 
யுரியவென்றுளவென்றற்குங் கூறினானென்பது . இக்கருத்தி 
னாற்போலும் நடைநவில் புரவி எனச் சிறப்பித்து அதனை முற் 
கூறியதென்பது . 


எல்லாவற்றினுஞ் சிறந்ததாதலான் முடி பிற்கூறப்பட்டது . 
தெரிவுகொள் செங்கோ லரசர் என்பதனான் , அரசரெல்லாந் 
தந்நாட்டு நன்றுந் தீதும் ஆராய்ந்து அதற்குத்தக்க தண்டஞ் 
செய்தற்கு உரிமையும் அதுவெனக் கொள்க . 

( 71 ) 


( அந்தணர்க்குரியவற்றுட் சில அரசர்க்குமுரியவாமெனல் ) 

அந்த ணாளர்க் குரியவு மரசர்க் 
கொன்றிய வரூஉம் பொருளுமா ருளவே . 


து , மேலதற்கோர் புறனடை . 

ள் : அந்தணாளர்க்கு உரியவென மேல் ஓதப்பட்டன 
வற்றுண் முந்நூலும் மணையும்போல்வன அரசசாதிக்குரிய 
வாகியும் வரும் என்றவாறு . 

பொருளுமாருள என்றதனான் , அந்தணாளர்க்குரியன 
வற்றுள் வேள்விக் கலப்பை யொன்றி வருதல் பெரும்பான்மை 
யென உணர்க ; ஈண்டு அவற்றை விதந்தோதினான் ஒழிந்த புல 
னெறி வழக்கினுட் பயிலாமையினென்பது . 

அறுவகைப் பட்ட பார்ப்பனப் பக்கமு 
மைவகை மரபி னரசர் பக்கமு 
யிருமூன்று மரபி னேனோர் பக்கமும் . 

( தொ . புற . 20 ) 


1 . 


2 


எல்லாவற்றிலுஞ் சிறந்ததைப்பிற்கூறலும் வழக்கு . “சிறப்புடைப் பொருளைப் 
பிற்படக் கிளத்தல் ” என்பது பழைய சூத்திரம் . 
அதற்குத்தக்க - அதற்குத்தக என்றிருப்பதே பொருத்தம் . அதற்குத்தக 
வொறுத்தல் என்பர் பரிமேலழகரும் . அதற்கு - தீதிற்கு . 
அது - செங்கோல் - முறை செவ்விய கோல்போறலின் முறை செங்கோல் எனப் 
பட்டது . உரிமையும் அது என்பது உரிமையுடையரென்றும் பாடமுள்ளது . 
கலப்பை - உபகரணம் . 
அவற்றை - வேள்விக் கலப்பையை . 


3 . 


4. 


5 . 


664 


மரபியல் 


- 


பற்றி வாகைப்பொருள் பிறத்தலின் அவற்றைப் புறத்திணையி 
யலுட் கூறினானாயினும் , ஈண்டுத் தழீஇக் கொள்ளப்படும் மரபு 
வகையானென்பது ; என்போலவெனின், - 
அ இ உ அம் மூன்றுஞ் சுட்டு . 

( தொ . எழு . 31 ) 
என நூன்மரபினுள் ஓதிய மூவகைச் சுட்டினை இடைச்சொ 
லோத்தினுள் ஓதானாயினான் , அதுபோலவென்பது . 
கொன்று களம் வேட்ட ஞான்றை . 

( அகம் . 36 ) 
எனவும் , 
அடுகளம் வேட்ட வடுபோர்ச் செழிய. 

( புறம் . 26 ) 
எனவும், அரசர்க்கு வேள்வி கூறியவாறு ; பிறவும் அன்ன , (72 ) 

( அந்தணர்க்குரித்தல்லாதன இவை எனல்) 
1628. பரிசில்பா டாண்டிணைத் துறைக்கிழ மைப்பெயர் 

நெடுந்தகை செம்ம லென்றிவை பிறவும் 

பொருந்தச் சொல்லுத லவர்க்குரித் தன்றே . 
இஃது , ஐயம் அறுத்தது ; அந்தணாளர்க்குரியன அரசர்க்கு 
முரியன உளவெனக் கேட்ட மாணாக்கன் அரசர்க்குரியனவும் 
அந்தணர்க்குரிய கொல் என்று ஐயுறாமற் காத்தமையின் . இஃது ,, 
எய்தியதன்மேற் சிறப்புவிதியெனினும் அமையும் ; என்னை ? 
ஈண்டு ஓதப்பட்டவை அரசர்க்குரியவென்பது கொள்ளப்பட 
வைத்தமையின் . 

இ - ள் : பரிசில் - பரிசில் கடாநிலையும் , பரிசில் விடையும் 
போல்வன; பாடாண்டிணைத்துறைக் கிழமைப்பெயர் - பாடா 
ண்டிணைக்குரிய கைக்கிளைப் பொருள் பற்றியுங் கொடைத் 
தொழில் பற்றியும் பெறும்பெயர் ; அவை , காளை இளையோன் 
என்பன போல்வன ( அவையு )ம் , நெடுந்தகை செம்மலென்பன 
முதலாயினவும் , இவைபோல்வன பிறவும் புனைந்துரைவகை 
யாற் சொல்லினல்லது சாதிவகையாற் கூறுதல் அந்தணர்க்குரித் 
தன்று என்றவாறு . 

பரிசில் கடாநிலையும் பரிசில் விடையும்போல்வன கூறி 
யும் , கைக்கிளைப்பொருள் கூறியும் , கொடைத்தொழில் கூறியும் , 


1 . 


2 


களம் வேட்டல் - களவேள்வி செய்தல் . 
கிழமை - உரிமை . 
பரிசில் கடாநிலை - பரிசில் வேண்டல் . 
பரிசில் விடை - பரிசில் கொடுத்து விடுத்தல் . 


3 . 


4. 


665 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


அவற்றிற்கேற்ப எடுத்தோதிய பெயர் கூறியும் , அந்தணரைத் 
தன்மைவகையாற் செய்யுள் செய்யப்பெறாவென்பது கருத்து . 
புனைந்துரைவகையான் அவையாமாறு : 
"எண்ணாணப் பலவேட்டு 
மண்ணாணப் புகழ் பரப்பியும் . 

( புறம் . 166 ) 
என வரும் . 

கொடுத்தற்றொழில் வேள்விக்காலத்ததென வரையறுத் 
தலிற் பொருந்தக் கூறுதல் அவர்க்குரித்தன்றென்றா னென்பது . 

பாடாண்டிணைத் துறைப்பெயரென்னாது , கிழமைப் பெய 
ரென்றதென்னையெனின் , - அவை ஐந்திணைப் பெயராகி வருங் 
காலும் அவர்க்குரியவல்லவென்றற்கு ; எனவே , அரசர்க்காயின் 
இவையெல்லாம் உரியவென்பவாயிற்று . 

மற்றுப் பாடாண்டிணைக்குரியவல்லவென மற்றைத்திணைக் 
கிழமைப்பெயர் உரியவாம் பிறவெனின் , - அஃது , 

இடையிரு வகையோ ரல்லது நாடிற் 
படைவகை பெறாஅர் . 

( தொ . மர . 76 ) 
என மேற்கூறி விலக்குமென்பது . 

( 73 ) 


( நான்கு வருணத்தாருக்கும் ஊர் முதலியவு முரியவெனல் ) 
629, ஊரும் பெயரு முடைத்தொழிற் கருவியும் 

யோருஞ் சார்த்தி யவையவை பெறுமே . 
இது , மேற்கூறிய அந்தணர்க்கும் அரசர்க்கும் உரியனவற் 
றொடு ஒழிந்த சாதியோர்க்கும் ஒப்பன உடன் கூறுகின்றது . 

ள் : நான்கு சாதியாரும் பிறந்த ஊரும் , அவர்தம் பெய 
ரும் , அவர் சாதிக்கு உரித்தென்றற்கேற்ற கருவியும் , யாருஞ் சார்த் 
தப்பட்டு அவை அவை பெறுப என்றவாறு . 


1 . 


தன்மை - இயற்கை . 


2 . 


எண் - அளவு . 


3 . 


4 . 


யாரும் - எல்லாச் சாதியாரும் . 
சார்த்தி - சார்த்திச் சொல்லப்பட்டு . 
பெறும் என்பது உரையிற் கண்டபடி பெறுப என் றிருத்தல் வேண்டும் . 
இளம்பூரணரும் பெறும் என்றே பாடங்கோடலின் இது ஆாயத்தக்கது . 


5. 


666 


மரபியல் 


இம்மூன்றும் வரையறுத்துச் சொல்லப்படா , எல்லாச் 
சாதியார்க்கும் ஒப்பச் செல்லுமென்பது கருத்து ; எற்றுக்கு ? இவை 
சாதிபற்றி வேறுபடாப் பொருளாகலின் . ஊரும் பெயருமென் 
பன : - உறையூர்ஏணிச்சேரிமுடமோசி , பெருங்குன்றூர்ப் பெருங் 
கௌசிகன் , கடியலூ ருருத்திரங்கண்ணன் என்பன அந்தணர்க் 
குரியன . உறையூர்ச் சோழன் , மதுரைப் பாண்டியன் என்பன 
அரசர்க்குரியன ; காவிரிப்பூம் பட்டினத்துக் காரிக்கண்ணன் , 
மதுரை அறுவைவாணிகன் இளவேட்டன் என்பன வணிகர்க் 
குரியன; அம்பர்கிழான் நாகன் , வல்லங்கிழான் மாறன் என்பன 
வேளாளர்க்குரியன. 

இனி , உடைத்தொழிற் கருவி என்பன : - அந்தணாளர்க் 
குச் சுருவையும் சமிதை குறைக்குங் கருவியும் முதலாயின ; அர 
சர்க்கு , குடியும் கூழும் அமைச்சும் நட்பும் முதலாயின . வணி 
கர்க்கு , நாவாயும் மணியும் மருந்தும் முதலாயின; வேளாளர்க்கு , 
நாஞ்சிலுஞ் சகடமும் முதலாயின. பிறவும் அன்ன. அவையெல் 
லாம் அவரவர் செய்யுட்குரியவென்பது. 

( 74 ) 


( தலைமைக் குணச்சொல்லும் நான்கு வருணத்தாரும் 

பெறுவர் எனல்) 


50. தலைமைக் குணச்சொலுந் தத்தமக் குரிய 


நிலைமைக் கேற்ப நிகழ்த்துக வென்ப . 
இதுவும் அது .. 

ள் : அந்நான்கு சாதியார் தலைமைக்குணம்படச் 
சொல்லுஞ் சொல்லும் அவரவர்க்குரிய நிலைமைக்கேற்ப நிகழ்த் 
தவும் படும் என்றவாறு . 


1 . 


2 . 


3 . 


4 . 


சுருவை - நெய்ம்முகந்து ஓமஞ்செய்யுங் கருவி . 
சமிதை - ஓமவிறகு . 
இவை பவானந்தம்பிள்ளை பதிப்பி லில்லை . 
நாவாய் - தோணி . 
மணி - இரத்தினங்கள் . 
மருந்து - மருந்துப் பொருள்கள் . 
நாஞ்சில் - உழுங் கலப்பை , 
சகடம் - பண்டி ( வண்டி ). 


5 . 


6 . 


7 . 


8 . 


667 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


அந்தணர் தலைமைக்குணங் கூறுங்காற் பிரமனொடு கூறி 
யும் , அரசரை மாயனொடு கூறியும் , வணிகரை நிதியின் கிழவ 
னொடு கூறியும் , வேளாண் மாந்தரை வருணனொடு கூறியுந் தலை 
மைக் குணச்சொல் நிகழ்த்தப்படும் . அவையெல்லாம் அவரவர் 
செய்யுளுட் கண்டுகொள்க . 

(75 ) 
( அரசரும் வணிகரும் படைவகையும் பெறுவர் எனல் ) 
1631. இடையிரு வகையோ ரல்லது நாடிற் 

படைவகை பெறாஅ ரென்மனார் புலவர் . 
மேல் நான்கு வருணத்தாரையும் உடன் கூறிவந்தான் , இது 
முதலும் கடையும் ஒழித்து இடைநின்ற இரு வருணத்தார்க்கும் 
ஆவதோர் புறனடை கூறுகின்றது . 

ள் : அரசரும் வணிகருமல்லது படைப்பகுதி பெறார் 
என்றவாறு . 

படைப்பகுதியென்பன : வேலும் வாளும் வில்லும் முதலா 
யின . நாடின் என்பதனான் , ஒருசாரந்தணரும் படைக்குரியா 
ரென்பது கொள்க ; அவர் , இயமதங்கியாரும் துரோணனும் 
கிருபனும் முதலாயினாரெனக் கொள்க . வேளாண்மாந்தர்க்கும் 
இஃதொக்கும் . இவை விகாரமெனவும் எடுத்தோதிய வருணங் 
கட்கே இஃது இயல்பெனவுங் கொள்க . 

( 76 ) 


- 


(வணிகர்க்கு வாணிகமுரித்தெனல் ) 
/ 632 . வைசிகன் பெறுமே வாணிக வாழ்க்கை .. 
து, வணிகர் மரபு கூறுகின்றது . 

ள் : வணிகர்க்குத் தொழிலாகிய வாணிக வாழ்க்கை 
உள்ளுறையாகச் செய்யுள் செய்தல் பெரும்பான்மையுமாம் என்ற 


வாறு . 


அவையும் அவர் செய்யுளிற் காணப்படுமாறு அறிந்து 
கொள்க. 

( 77 ) 


1 . 


2 . 


நிதியின் கிழவன் - குபேரன் . 
இயமதங்கி - பரசுராமன் இராமாயணத்தும் பாரதத்தும் இவன் படைக்குரிய 
னாதல் கூறப்பட்டுளது காண்க . 
துரோணனும் கிருபனும் - படைத்தொழிற் பகுதிக்குரியராதலைப் பாரதத்துட் 
காண்க . 


3. 


568 


மரபியல் 


(வணிகர் எண்வகைக் கூலமும் பெறுவர் எனல் ) 
1633 
633. மெய்தெரி வகையி னெண்வகை யுணவின் 

செய்தியும் வரையா ரப்பா லான . 
இன்னும் வணிகர்க்கே உரிய தொழில் கூறுகின்றது . 

இ - ள் : பொருள் தெரிந்தவகையான் எண்வகைக் கூலமுஞ் 
செய்து விளைத்தலும் அவர் கடன் என்றவாறு . 

அவையும் அவர் பண்டத்தொடு உபகாரப்படுமாகலின் 
வரையப்படாதென்றானென்பது . 

எண்வகையுணவென்பன: பயறும் உழுந்தும் கடுகும் கடலை 
யும் எள்ளும் கொள்ளும் அவரையும் துவரையுமாம் . 

(78 ) 
( அவர் கண்ணியும் தாரும் பெறுவர் எனல் ) 
/ 634. கண்ணியுந் தாரு மெண்ணின ராண்டே . 
இதுவும் அது . 
இ ள் : இவையும் வணிகர் திறத்தன என்றவாறு . 

கண்ணியென்பது , சூடும்பூ . தாரென்பது ஒருகுடிப் பிறந் 
தார்க்குரித்தென வரையறுக்கப்படுவ தாயிற்று . எண்ணப்படு 
மெனவே அவரவர்க்குரியவாற்றாற் பலவாகி வரும் ; அவை வந்த 
வழிக் கண்டு கொள்க . 

( 79 ) 
( வேளாளர்க்கு உழவுதொழில் உரித்தெனல் ) 
135. வேளாண் மாந்தர்க் குழுதூ ணல்ல 

தில்லென மொழிப் பிறவகை நிகழ்ச்சி . 
இது , வேளாண்மாந்தர்க்குக் கூறப்படுந் தொழில் கூறு 
கின்றது . 

இ ள் : வேளாண்மாந்தர் பலவகைப்பட்ட தொழிலரேனும் 
உழுந்தொழிலே பெரும்பான்மைத்தாகலான் அதனையே சிறப் 
பித்துச் சொல்லுதன் மரபு என்றவாறு . 


- 


1 . 


கூலம் - பண்டம் . 


2 


3 . 


ஆயிற்று - ஈண்டு வேண்டியதில்லை . 
அவரவர்க்கு உரிய என்றது - அவ்வக் குடிப்பிறந்தார்க்கு உரிய என்றபடி . 
கடி - இப்பர்குடி கவிப்பர்குடி , பெருங்குடி என்பன . 


669 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


உழுதுண்டு வாழ்வார் ( குறள் . 1033 ) என்பது , இதன் பொரு 
ளாயிற்று . மற்றுப் பார்ப்பியன் முதலாகிய நால்வகைத் தொழி 
லும் வாகையுட் ( 75 ) கூறினமையின் இச்சூத்திரமும் மேலைச் 
சூத்திரங்களும் மிகையாம் பிறவெனின் , - அற்றன்று ; பார்ப்பிய 
லும் அரசியலும் வாணிகத் தொழிலுமாகிப் பொதுப் படநின்ற 
ஓதலும் வேட்டலும் ஈதலும் இவர்க்கு ஒத்த சிறப்பினவாகலா 
னும் , அவருள் வணிகர்க்கும் ஒழிந்த வேளாளர்க்கும் ஒத்த செய்தி 
யனவாகிய உழவுத்தொழிலும் நிரைகாத்தலும் வாணிகமுமென் 
பன அவற்றின் ஒத்த சிறப்பினவன்றி அவற்றுள்ளும் ஒரோ 
வொன்று ஒரோவருணத்தார்க்கு உரியவாமாகலானும் ஈண்டு 
அவை விதந்து கூறினானென்பது . நிரை காவலும் உழவுத் தொழி 
லும் வணிகர்க்கும் வேளாளர்க்குந் தடுமாறுதல் போலாது 
வாணிக வாழ்க்கை வேளாண் மாந்தர்க்குச் சிறுவரவிற்றெனவும் , 
உழுதுண்டல் வணிகர்க்குஞ் சிறுவரவிற்றெனவும் , எண்வகைக் 
கூலத்தொடுபட்டதே பெருவரவிற்றெனவுங் கூறினான் இச் 
சூத்திரங்களானென்பது . இதனது பயம் : புலனெறி வழக்கினுள் 
இவர்க்கு இவை சிறந்த மரபென்றலாயிற்று . 

( 80 ) 


( வேளாளர் வேந்தர் கொடுப்பின் படையுங் 

கண்ணியும் பெறுவரெனல் ) 
136. வேந்துவிடு தொழிலிற் படையுங் கண்ணியும் 

வாய்ந்தன ரென்ப வவர்பெறும் பொருளே . 
இது, நான்காம் வருணத்தார்க்கோர் புறனடை . 

ள் : வேந்தர் கொடுப்பின் வேளாண் மாந்தர்க்குப் 
படைக்கலமும் கண்ணியும் பெறும் பொருளாகச் சொல்லப்படும் 
என்றவாறு . 

வேந்துவிடு தொழில் என்பது , வேந்தனாற் கொடுக்கப்படுந் 
2தண்டத்தலைமையாகிய சிறப்புக் காரணத்தானென்றவாறு ; 
அகத்திணையியலுள் , 
உயர்ந்தோர்க் குரிய வோத்தி னான . 

( 31 ) 
என்புழிக் கூறப்பட்டதெனின் , - வேளாளரையொழித்து ஒழிந் 
தோரை நோக்கிற்று அச்சூத்திரமென்பது . மேற்கூறியவற்றையும் 


1 . 


பார்ப்பியல் - பார்ப்பனச் சாதியின் இயல்பு. 
தண்டம் - சேனை . 


2 . 


670 


மரபியல் 


மரபுபற்றி ஈண்டு வரையறை கூறுகின்றவாறெனக் கொள்க . 
அவையும் அவரவர் பாட்டுக்களுட் கண்டு கொள்க . ( 81) 

( அந்தணாளர் அரசுத் தொழிலும் பெறுவரெனல் ) 
637. அந்த ணாளர்க் கரசுவரை வின்றே . 

இஃது , எல்லாவற்றினுஞ் சிறுவரவிற்றாகி அரசர்க்குரிய 
தொழில் அந்தணர்க்குரியவாகலின் ஈண்டு போதந்து கூறுகின்றது . 

ள் : அரசர் இல்வழி அந்தணரே அவ்வரசியல் பூண் 
டொழுகலும் வரையப்படாது என்றவாறு . 

மக்களைத்தின்ற மன்னவர்க்குப்பின்னை மறையோரான் 
அரசு தோற்றப்பட்டாற்போலக் கொள்க . 

( 82 ) 


( இது குறுநில மன்னர்க்குரியன கூறுகின்றது ) 
/ 638. வில்லும் வேலுங் கழலும் கண்ணியுந் 

தாரு மாலையுந் தேரும் வாளு 

மன்பெறு மரபி னேனோர்க்கு முரிய 
இது , முடியுடை வேந்தரல்லாக் குறுநில மன்னர்க்குரியன 
கூறுகின்றது . 

ள் : இவ்வெண்ணப்பட்டனவெல்லாங் குறுநில மன் 
னர்க்கு உரியன என்றவாறு . 

‘ மன்பெறு மரபினேனோர் எனப்படுவார் , அரசுபெறு 
மரபிற் குறுநில மன்னர் எனக் கொள்க . அவை பெரும் பாணாற் 
றுள்ளும் பிறவற்றுள்ளுங் காணப்படும் . 

( 83 ) 


( இழிந்தோர் வில் முதலியன பெறார் எனல் ) 
639. அன்ன ராயினு மிழிந்தோர்க் கில்லை . 
இஃது , எய்தியது இகந்துபடாமைக் காத்தது . 

ள் : மன்னவர்போலுஞ் செல்வத்தாராகி இழிகுலத் 
தோர் நாடாண்டாராயினும் அவர்க்கு இவை கூறலமையாது 
என்றவாறு . 


1 . 


குறுநில மன்னராவார் பாரி முதலாயினோர் . 


671 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


மன்பெறு மரபி னேனோர் . 

( 638 ) 
எனவே , அரசர் வைசியரன்றிக் கீழ் அமையாவாயிற்று . ( 84) 
( புறக்காழுடையன இன்ன பெயரான் வழங்கப்படுமெனலும் 
அகக்காழுடையன இன்ன பெயரான் வழங்கப்படுமெனலும் ) 
640. புறக்கா ழனவே புல்லென மொழிப. 

வகக்கா ழனவே மரமென மொழிப . 
இது , மக்களை வழங்குமாற்றுக்கண் மரபுகூறி , இனி ஓரறி 
வுயிர்க்கு இன்னவாறு சொல்லுதன் மரபென்பதுணர்த்துதல் 
நுதலிற்று . 

ள் : புறத்துக்காழ்ப்புடையவற்றைப் புல்லெனவும் 
அகத்துக்காழ்புடையனவற்றை மரமெனவுஞ் சொல்லும் என்ற 


வாறு . 


‘ புறக்காழன ; எனவே , அல்வழி வெளிறென்பது அறியப்படும் ; 
அவை பனையுந் தெங்கும் கமுகும் முதலாயின புல்லெனப் 
படும் ; இருப்பையும் புளியும் ஆச்சாவும் முதலாயின மரமெனப் 
படும் . இங்ஙனம் வரையறை கூறிப் பயந்ததென்னை ? புறத்தும் 
அகத்தும் கொடிமுதலாயின * காழ்ப்பின்றியும் அகின் மரம் போல் 
வன இடையிடை பொய்பட்டும் புல்லும் மரனும் வருவன உளவா 
லெனின் - இரண்டிடத்தும் ஏகாரம் பிரித்துக் கூறினமையா 
னும் எனமொழிப் என்று இருவழியுஞ் சிறப்பித்து விதந்தமை 
யானுஞ் சிறுபான்மை அவையும் புல்லும் மரனுமென அடங்கு 


மென்பது . 


இரும்பனம் புல்லின் பசுந்தோட்டுக் குடம்பை . 
எனவும் , 

யா அங் கொன்ற மரஞ்சுட் டியவின் . 
எனவும் வரும் . 


( குறுந் . 198 ) 


1 . 


2 . 


கீழ் - குறுநில மன்னரினும் வேளாளர் காணப்படலின் கீழ் என்பதற்கு ஐந்திணைத் 
தலைவர் போல்வாரைக் கூறல் நலம் . இதற்கும் முதற் சூத்திரத்திற்கும் 
இளம்பூரணர் வேறு பொருள் கூறுவர் . 
அல்வழி - புறமல்லாத இடம் . எனவே அகமென்றாயிற்று . 
அவை - என்பது வேண்டியதில்லை. 
காழ்ப்பு - வயிரம் . 
பொய் - உள்ளளீடின்மை 


3 . 


4 . 


5 . 


672 


மரபியல் 


நிலாவி னிலங்கு மணன்மலி மறுகிற் 
புலாலஞ் சேரிப் புல்வேய் குரம்பை . 

( அகம் . 200 ) 
எனப் புறக்காழும் அகக்காழும் அல்லன புல்லெனப்பட்டன 
வென்பது; அது , பனையோலையுமாகலிற் புறக்காழுடைய பனை 
யுமா மென்பது . ஒதி மரக்கிளவியுமாமென்பது சிறுபான்மை . 
பிறவும் அன்ன . 

( 85 ) 
( புல்லினுறுப்புகளை வழங்கும் வாய்பாடு இவை எனல் ) 
641. தோடே மடலே யோலை யென்றா 

வேடே யிதழே பாளை யென்றா 
வீர்க்கே குலையென நேர்ந்தன பிறவும் 

புல்லொடு வருமெனச் சொல்லினர் புலவர் . 
இது , முறையானே புறக்காழனவற்றைச் சொன்மரபுணர்த் 
துதல் நுதலிற்று . 

ள் : எண்ணப்பட்ட வாய்பாடும் பிறவும் புல்லுறுப் 
பினைச் சொல்லும் வாய்பாடு என்றவாறு . 

பிறவும் என்றதனால் , குரும்பை நுங்கு நுகும்பு போந்தை 
யென்றற்றொடக்கத்தனவுங் கொள்க . 

இரும்பனை வெண்டோடு மிலைந்தோனு மல்லன் . ( புறம் . 45 ) 
எனவும் , 
மாவென மடலு மூர்ப . 

( குறுந் . 17 ) 
எனவும் , 
துகட்பு காட்சி யவையத்தா ரோலை . 

( கலி . 94 ) 
எனவும் வரும் ஒழிந்தனவுங் கொள்க . 


1 . 


2 . 


அது என்றது புல்வேய் குரம்பை என்பதிற் புல் என்பதை . புல் என்பதற்கு , 
குரம்பை பனையோலையானும் வேய்தலின் பனை என்றுங் கூறலாம் 
என்றபடி . புல் என்பதும் புற்சாதிக்கும் பெயர் . அது “ நெல்லும் புல்லும் 
வரையா ராண்டே " என்பதனாலறிக , புறக்காழுடையவற்றிற்கும் பெயர் . 
ஒதி - உதி . அது அகக்காழும் புறக்காழு மல்லாதது . அதனை மரமென்றல் 
சிறுபான்மை என்றபடி , உதிமரக் கிளவி ( தொ . எழு . உயிர் . 141 ) 
நுகும்பு - சுருண்ட குருத்து என்பர் டாக்டர் உ.வே. சாமிநாதையர் . 
( குறுந் தொகை உரை 308 ) இளமடல் என்பர் நற்றிணை உரையாசிரியர் . 
( நற்றிணை 92 ) 


3 . 


673 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


வண்டோட்டு நெல்லின் வருகதிர் வணங்க . ( நெடுநல் . 22 ) 
என்பதும் அது . 

நேர்ந்தன பிறவும் என்பது , கேட்டாரை உடம்படுவிப்பன 
பிறவுமென்றவாறு . 

வண்கோட் பெண்ணை வளர்ந்த நுங்கின் . (சிறுபாண் . 27 ) 
எனவும் , 

பனை நுகும் பன்ன சினைமுதிர் வராலொடு . ( புறம் . 249 ) 
எனவும் வரும் . பிறவும் அன்ன . 

( 86 ) 
( மரவுறுப்புக்களை வழங்கும் வாய்பாடு இவை எனல் ) 
642. இலையே தளிரே முறியே தோடே 

சினையே குழையே பூவே யரும்பே 
நனையுள் ளுறுத்த வனையவை யெல்லா 

மரனொடு வரூஉங் கிளவி யென்ப . 
இஃது , அகக்காழனவற்றுறுப்பினைச் சொல்லும் மரபுணர்த் 
துதல் நுதலிற்று . 

- ள் : எண்ணப்பட்டனவும் பிறவுமெல்லாம் மரத்துறுப் 
பினைச் சொல்லும் வாய்பாடு என்றவாறு . 

அனையவையெல்லாம் என்ற புறநடையானே , புல்லுந் 
தழையும் பொங்கரும் முதலாயின கொள்க . அவை , 

தெய்வ மடையிற் றேக்கிலை குவைஇ . ( பெரும்பாண் . 104 ) 
எனவும் , 
முறிமே யாக்கை . 

( நற் . 151 ; மலைபடு . 313 ) 
எனவும் , 
யாஅ வொண்டளி ராக்குவிதிர்த் தன்ன . 

( அகம் . 333 ) 
எனவும் , 
தோடுதோய் மலிர்நிரை யாடி யோரே . 

( அகம் 166 ) 
எனவும் , 

மேக்கெழு பெருஞ்சினை யிருந்த தோகை . ( குறுந் . 26 ) 
எனவும் , 


1 . 


புல் - புற்சாதியினிலையைப் புல் என்றல் வழக்கு . மரங்களுக்குக் காணப் 
படவில்லை . 


674 


மரபியல் 


கொய்குழை யகைகாஞ்சித் துறையணி நல்லூர் . ( கலி . 74 ) 
எனவும் , 
நனைத்த செருந்தி . 

( அகம் 150 ) 
எனவும் , 

அண்டர் மகளிர் தண்டழை யுடீ இயர் 
மரஞ்செல மிதித்த மாஅல் போல . 

( அகம் . 59 ) 
என்றாற்போல வருவனவுமெல்லாங் கொள்க . 
மேலைச் சூத்திரத்து , 
புல்லொடு வருமெனச் சொல்லினர் . 

( 641 ) 
எனவும் , 
இச்சூத்திரத்து , 
மரனொடு வரூஉங் கிளவி , 

( 642 ) 
எனவும் மிகைப்படக் கூறியதென்னையெனின் , அம்மிகையானே 
எடுத்தோதிய புறக்காழனவும் அகக்காழனவுமன்றி அவற்றொடு 
தழீஇக் கொள்ளப்படுவனவு மெல்லாம் இவற்றுக்குரிய வென் 
பது கொள்க . அவை , ஊகம்புல்லும் சீழகம்புல்லும் பஞ்சாய் 
முதலியனவும் , புழற்கால் ஆம்பல் முதலியனவும் , புல்லெனப் 
பட்டங்கி யவற்றின் பெயரும் பெறுமென்பது . பிடாவும் , காயா 
முதலிய புதலும் , பிரம்பு முதலாகிய கொடியும் மரமெனப் 
பட்டவற்று உறுப்பின் பெயர்பெறுமென்பது ; அவை , ஊகந் 
தோடு சீழகந்தோடு எனவும் , பிடவிலை காயாம்பூ முல்லைப்பூ 
எனவும் வரும். பிறவும் அன்ன . 

மற்றுப் பிறப்புமுறையால் தளிர் முற்கூறாது இலை முற் 
கூறியதென்னையெனின் , புல்லினுள் ஒருசாரன இலையென 
வும், பூவெனவும்படுமென அதிகாரங் கோடற் கென்க . அவை , 

ஈய்த்திலை வேய்ந்த வெய்ப்புறக் குரம்பை. ( பெரும்பாண் . 88 ) 
எனவும் , 

ஆம்பலிலை , தாமரையிலை . 
எனவும் , 

ஆம்பற்பூ , தாமரைப்பூ . 
எனவும் வரும் . பிறவும் அன்ன கொள்க . 


1. 


2 . 


புழற்கால் - துளையுடைய தண்டு . 
அவற்றின் பெயர் எனப் பிரிக்க . 
முதற் சூத்திரத்து வந்த புல்லை இதற்கும் அதிகாரத்தாற் கோடற்கு என்றபடி . 


3. 


675 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


இன்னும் இவ்விலேசானே புல்லிற்குரியன மரத்திற்கு வரு 
வனவுங் கொள்க ; அவை , 
ஈன்றவ டிதலைபோ லீர்பெய்யுந் தளிரொடும் . 

( கலி . 32 ) 
என ஈர்க்கென்பது மாவிலைமேல் வந்தது . பிறவும் அன்ன . 

( 87 ) 
( மேற்கூறிய இரண்டற்கும் பொதுவாகச் சொல்லப்படும் 

உறுப்புக்களிவை எனல் ) 
643. காயே பழமே தோலே செதிளே 

வீழோ டென்றாங் கவையு மன்ன . 
இது மேற்கூறிய இரண்டற்கும் பொதுவுறுப்புணர்த்துதல் 
நுதலிற்று . 

ள் : இவையும் அவ்விருதிறத்தோடொக்கும் என்றவாறு . 
உதாரணம் : - தெங்கங்காய் கமுகங்காய் எனவும் , வேப்பங் 
காய் மருதங்காய் எனவும் , காயென்பது அவ்விரண்டற்கும் 
வந்தது . பழமென்பதற்கும் இஃதொக்கும் . பனந்தோல் வேப்பந் 
தோல் , பனஞ்செதிள் வேப்பஞ்செதிள் , தாழைவீழ் இத்திவீழ் 
என இவையும் இருபாற்குமுரியவாயின. 

மற்றிவையெல்லாம் வரையறையின்றிச் செல்லுமாயிற் புறக் 
காழன அகக்காழனவென வரையறுத்துப் பயந்ததென்னை 
யெனின் ,-அவ்விருபகுதியுள் அடங்கக் கூறியவெல்லாம் புல் 
லெனவும் மரமெனவும்படாவென்றற்கும் , 2 அவற்றுறுப்பு ஓதிய 
வாற்றாற் புல்லின்கண்ணும் மரத்தின்கண்ணும் பெருவரவினவா 
மென்றற்குமென்பது . 

( 88 ) 


( இருதிணை யைம்பாற்பொருள்களை மரபு பிறழாமற் 

சொல்லல் வேண்டுமெனல் ) 
644. நிலந்தீ நீர்வளி விசும்போ டைந்துங் 

கலந்த மயக்க முலக மாதலி 
னிருதிணை யைம்பா லியனெறி வழா அமைத் 
திரிவில் சொல்லொடு தழா அல் வேண்டும் . 


1 . 


2. 


ஈர் - ஈர்க்கு என்றது மாவிலையின் நடுவே செல்லும் காம்பை . 
அவற்றுறுப்பு என்றது புறக்காழுக்கும் அகக்காழுக்கும் ஓதிய உறுப்புக்கள் 
அவை , “ தோடே மடலே ” என்னுஞ் சூத்திரத்தானும் கூறியன . 


676 


மரபியல் 


இஃது , உலகியலெல்லாம் மரபிற்றிரியாமையின் அதன் சிறப் 
புணர்த்தி அதற்குக் காரணமுங் கூறுகின்றது . 

இ - ள் : நிலனும் தீயும் நீரும் காற்றும் ஆகாயமு மென்னும் 
ஐம்பெரும் பூதமுங் கலந்த கலவையல்லது . உலகமென்பது பிறி 
தில்லாமையின் அவற்றைச் சொல்லுமாறு சொல்லாது இரு 
திணைப் பொருளென வேறுபடுத்தும் ஐம்பாலென வேறுபடுத் 
தும் வழங்குகின்ற வழக்கெல்லாம் மரபிற்றிரியாத சொல்லொடு 
தழீஇ வரல்வேண்டும் என்றவாறு . 

இதன் கருத்து : - “ நிலம்வலிது , தீவெய்து , நீர்தண்ணென் 
றது, வளியெறிந்தது , விசும்பு அகலியது " என அஃறிணை வழக்கின 
வாயினும் இவை கலந்தவழியும் அவ்வாய்பாட்டான் வழங்காது 
உயர்திணை வாய்பாடு வேறாகவும் , அஃறிணை வாய்பாடு வேறா 
கவும் அவை தம்முட் பகுதியாகிய ஐந்து பாற்சொல்லும் வெவ் 
வேறாகவும் வழங்குகின்ற வழக்கிற்குக் காரணம் மரபல்லது பிறி 
தில்லையென்றவாறு ; எனவே , மரபினை வலியுறுத்தவாறு . 

மற்று , நிலம் நீர் தீ வளி ஆகாயமென ஒன்று ஒன்றனுள் 
அடங்குமுறையாற் கூறுதல் செய்யாது மயங்கக் கூறியதென்னை 
யெனின் - அவை கலக்குங்கால் ஒரோ பொருளின்கண்ணும் அம் 
முறையானே நிற்குங்கொலென்று கருதினுங் கருதற்க , மயங்கி 
நிற்குமென்றற்கு அவ்வாறு கூறினானென்பது . 

( 89 ) 
( செய்யுள் மரபு பிறழாமற் செய்தல் வேண்டுமென்றற்குக் 

காரணங் கூறல் ) 
645. மரபுநிலை திரிதல் செய்யுட் கில்லை 

மரபுவழிப் பட்ட சொல்லி னான . 


து , மரபினையே வற்புறீஇயது . 

ள் : வழக்கினகத்து வரலாற்று முறைமை பிறழாது 
வருதலே தக்கது , மற்றுச் செய்யுள் செய்த சான்றோர் அதற்கேற்ற 
வகையாற் செய்யப்பெறுவராகலின் என்றவாறு . 


1 . 


மரபுவழிப்பட்ட சொல்லாற் செய்யப்பெறுதலின் மரபு நிலைதிரிதல் செய்யு 
ளுக்கில்லை எனவே செய்யுள் மரபுவழிப்பட்ட முறையாற் செய்யப்படு 
மென்பதாம் . 


677 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


அவர்க்கு இம்மரபு வேண்டுவதன்று கொலென்று கருதினுங் 
கருதற்க . 


மரபே தானு 


நாற்சொல் லியலான் யாப்புவழிப் பட்டன . 

( 392 ) 
என்றதனான் , மரபுவழிப்படுங்காலென்பான் , 

மரபுவழிப் பட்ட சொல்லி னான . 
என்றானென்பது . ஆண்டுக் கூறிய மரபு உலகியலாகலான் அவ் 
வுலகியல் அவ்வாறாதற்குக் காரணம் ஈண்டுக் கூறிச் செய்யுட் 
கும் அதுவே காரணமெனக் கூறினானென்பது . இதனது பயன் : 
செஞ்ஞாயிறு என்பது , வழக்கன்றாயினும் உண்மைநோக்கி 
அதனைச் செய்யுள் செய்யுஞ் சான்றோர் அவ்வாறு வழங்கி 
னாற்போல உயர்திணைப் பொருளையும் , ஐம்பெரும் பூதங்கள் 
அஃறிணையான் வழங்குதலுண்மை நோக்கி அவ்வாறுஞ் சொல் 
லப்பெறுவகொலென்று ஐயுற்றானை ஐயம் அறுத்தவாறு . 
அஃறிணைப்பாற்கும் இஃதொக்கும் , அல்லதூஉம் , இன்ன 
செய்யுட்கு இன்ன பொருளுரித்தெனவும் , இனைப்பகுதியாற் 
பெயர் பெறுமெனவும் , மரபுபற்றியே சொல்லப்படு மென்றற் 
கும் , இனி , நிறைமொழி மாந்தர் மறைமொழிபோல்வன சில 
மிறைக்கவிபாடினாருளரென்பதேபற்றி அல்லாதாரும் அவ் 
வாறு செய்தன் மரபன்றென்றற்கும் இது கூறினானென்பது ; 
அவை : சக்கரஞ், சுழிகுளம் , கோமூத்திரிகை , ஏகபாதம் , எழுகூற் 
றிருக்கை , மாலைமாற்று என்றாற்போல்வன . இவை மந்திர 
வகையானன்றி வாளாது மக்களைச் செய்யுள்செய்வார்க்கு அக 
னைந் திணைக்கும் மரபன்றென்பது கருத்து . அல்லாதார் இவற்றை 
- எல்லார்க்குஞ் செய்தற்குரியவென இழியக் கருதி அன்னவகை 
யான் ‘ வேறு சில பெய்துகொண்டு அவற்றிற்கும் இலக்கணஞ் 


1 . 


2. 


3 . 


உண்மை - ஞாயிற்றுக்குச் செம்மைக்குணம் உண்மை . 
செஞ்ஞாயிற்று நிலவு வேண்டினும் என்பது செய்யுள் ( புறம் -38 ) 
மிறைக்கவி - சித்திரகவி . தேவார முதலியவற்றில் ஏகபாதம் , எழுகூற் 
றிருக்கை , மாலைமாற்று முதலியன தேவரைப் பற்றி அமைந்திருக்கின்றன . 
அல்லாதார் - நிறைமொழி மாந்தர் அல்லாதார் . 
மரபன்றென்றற்கு என்ற பாடம் பொருத்தம் . சி . வை . தாமோதரம்பிள்ளை 
பாடம் பொருத்தமில்லை . 
வேறு சில - அதனோடு வேறு சில . அவை ஆசு , மதுரம் , வித்தாரம் என்பன . 


4 . 


5. 


6 . 


678 


மரபியல் 


சொல்லும் . அவை இத்துணையென்று வரையறுக்கலாகா 
என்னை ? " ஒற்றை , 2 இரட்டை , புத்தி , “வித்தாரம் என்றாற் 
போல்வன பலவுங் கட்டிக்கொண்டு அவற்றானே செய்யுள் செய் 
யினுங் கடியலாகாமையின் அவற்றிற்கு வரையறைவகையான் 
இலக்கணங் கூறலாகாவென்பது . 

" ஐயைதன் கையு ளிரண்டொழித்தெ னைம்பான்மேற் 

பெய்தார் பிரிவுரைத்த லில்லையால் . 
எனவும் , 

கோடாப் புகழ்மாறன் கூட லனையாளை 

யோடா வடகினுளுங் காணேன் . (திணை மாலை நூற் . 4 ) 
எனவும் சொல்லுவார் சொல்லுவனவற்றுக்கெல்லாம் வரையறை 
யின்மையின் அவற்றுக்கு இலக்கணங் கூறார் பண்ணத்திப்பாற் 
( 492 ) படுப்பினல்லதென்பது . 

( 90 ) 
( மரபுநிலை திரியிற் பொருள் வேறுபடுமெனல் ) 
646. மரபுநிலை திரியிற் பிறிதுபிறி தாகும் . 
இது , மேற்போன வழக்கிற்கும் செய்யுட்கும் வருகின்ற இலக் 
கணத்திற்கும் பொது . 

ள் : மரபினை நிலை திரித்துச் சொல்லுபவெனின் , 
உலகத்துச் சொல்லெல்லாம் பொருளிழந்து பிறிதுபிறிதாகும் 
என்ற வாறு . 

செவிப்புலனாய ஓசை கேட்டுக் கட்புலனாய பொருளுணர்வ 
தெல்லாம் மரபுபற்றாக அல்லது மற்றில்லையென்றவாறு . ( 91 ) 

( வழக்காவது இதுவெனல் ) 
647. வழக்கெனப் படுவ துயர்ந்தோர் மேற்றே 

நிகழ்ச்சி யவர்கட் டாக லான . 


- 


1 . 


2 . 


3 . 


ஒற்றை - தனிநின்று முடிவது . 
இரட்டை - ஒருவினை கொண்டு முடியும் இரு செய்யுள் . 
புத்தி - நுட்ப்புத்தியினாற் செய்வது போலும் . 
வித்தாரம் - அகலக் கவி . ஒற்றை . இரட்டை , புத்தி , வித்தாரம் என்பன 
பேராசிரியர் பிறரைப் பழித்துக் கட்டியது . 
ஐயைதன்கை எட்டு . அதனுள் இரண்டொழிக்க ஆறாம் . ஆறு என்றது 
அறுமீனை - கார்த்திகையை . கார்த்திகை - கார்த்திகைப்பூ என்றது காந்தட்பூவை . 
அடாவடகு - விளையாட்டு . ஈண்டு ஆயத்தைக் குறித்ததுபோலும் . திணை 
மாலை நூற்றைம்பதின் உரை நோக்குக . உரைகாரர் ஆடாவடகு நீட்டல் 
விகாரமென்பர் . 


5. 


6 . 


679 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


இது , வழக்கினுண் மரபினைப் பிழைத்துக் கூறுவனவும் உள 
வென்பதுணர்த்துதல் நுதலிற்று . 

இ - ள் : வழக்கென்று சொல்லப்படுவது உயர்ந்தோர் வழங் 
கிய வழக்கே ; என்னை ? உலகத்து நிகழ்ச்சியெல்லாம் அவரையே 
நோக்கினமையின் என்றவாறு . 

அவரையே நோக்குதலென்பது , அவராணையான் உலக 
நிகழ்ச்சி செல்கின்றதென்றவாறு ; எனவே , உயர்ந்தோரெனப் 
படுவார் அந்தணரும் அவர்போலும் அறிவுடையோருமாயினா 
ரென்பது . 

( 92 ) 
( நூல் இருவகையவெனல் ) 
58. மரபுநிலை திரியா மாட்சிய வாகி 

யுரைபடு நூறா மிருவகை யியல 

முதலும் வழியுமென நுதலிய நெறியின . 
இது , மேற்கூறப்பட்ட மரபு வழக்கிற்கேயன்றி இலக்கணஞ் 
செய்வார்க்கும் வேண்டுமெனவும் , அவ்விலக்கணம் இனைரப் 
பகுதித்தெனவுங் கூறுகின்றது . 

ள் : மரபுநிலையில் திரியாமை தமக்குக் குணனாக 
உடையவாகி எல்லாரானும் உரைக்கப்படும் நூல் இரண்டிலக் 
கணத்தவாகும் ; முதனூலெனவும் , வழிநூலெனவுங் கருதிக் கொள் 
ளும் அடிப்பாட்டான் என்றவாறு . 
மரபுநிலை திரியிற் பிறிதுபிறி தாகும் . 

( 646 ) 
என்பதனை இதற்குமேல் எய்துவித்தானன்றே , அதனான் மரபு 
நிலை திரியாமையே தமக்குத் தகுதியாவதெனவும் , இவ் விரு 
வாற்றானும் ஒன்றனாற் செய்தலே மரபெனவுங் கூறியவாறு . 

நுதலிய நெறி என்றதென்னையெனின் ,-இன்னதே முத 
னூல் வழிநூலென்பதோர் யாப்புறவில்லை ; ஒரு நூல் பற்றி ஒரு 
வன் வழிநூல் செய்தவழி அவ்வழி நூல்பற்றிப் பின்னொரு 
காலத்து ஒரு நூல் பிறந்ததாயின் அது வழிநூலெனப்பட்டு 


1 . 


2 . 


உயர்ந்தோர் வழக்கல்லாதன பிழைத்துக் கூறுவன என்பது கருத்து . 
தமக்கு என்றது - இருவகை நூற்கும் என்றவாறு . 
இருவாறு - முதல் , வழி என்ற இருவாறு . 


3 . 


680 


மரபியல் 


முன்னை வழிநூலே முதனூலெனப்படுமென்றற்கென்பது . 
இதனைச் சார்புநூலென்னாமோவெனின் . - வழிநூலுஞ் சார்பு 
நூலுமாகலின் அங்ஙனங் கூறானாயினான் . எற்றுக்கு ? சார்பு 
நூலினைப் பற்றி ஒரு நூல் பிறந்தவழிச் சார்பின் சார்பெனக் 
கூறல் வேண்டுவதாகலானும் அதனைச்சார்ந்து தோன்றிற் சார் 
பென்னுஞ் சொல்லை மும்முறை சொல்லியும் அதன்பின் 
தோன்றிய நூற்கு நான்முறை சொல்லியும் எண்ணிகந்தோடு 
தலானுமென்பது . 

மற்று இரண்டாமெண்ணு முறைமைக்கணின்ற நூலி 
னையே வழிநூலெனக் கொண்டு மூன்றாவது தோன்றிய நூலே 
சார்பு நூலாகவும் அதன்பின்னர் நூல் செய்யப் பெறாரெனவுங் 
கொள்ளாமோவெனின் , - முதனூலிற் கிடந்த பொருளை ஓர் 
உபகாரப்பட , வழிநூல் செய்த ஆசிரியன் நூல் செய்தக்காற் , 
சார்பு நூலெனப் பின்னர் ஓர் ஆசிரியன் நூல் செய்ததனாற் 
பயந்த தென்னையென்க. என்றார்க்கு , வழி நூலும் பிற்காலத் 
தரிதாமா யின் அதனையும் எளிதாகச் செய்தலன்றே இதனாற் 
பயந்ததெனின் - அதுதானும் பின்னொரு காலத்து அரிதாமாயின் 
அதனையும் எளிதாகச் செய்வானல்லனோவென்ற மறுக்க . இவ் 
வாராய்ச்சி வேண்டாவென்றற்கன்றே இவ்விருவகையானும் 
வருதலே மர பென்பானாயிற்றென் றொழிக. 

ஒன்றன்வழியே யன்றியுந் தாந்தாம் அறிந்தவாற்றானும் நூல் 
செய்யப்பெறாரோவெனின் , - அது மரபன்று அது நோக்கியன்றே 
மரபுநிலை திரியிற் பிறிதுபிறி தாகும் . 

( 646 ) 
என்றவிதி நூலிற்கும் எய்துவித்துப் புகுந்ததென்பது ; என்னை ? 
பிறிதுபிறிதாகுமாறெனின் , - ஒருபொருட்கண்ணே மாறுபட்ட 
இலக்கணங் கூறின் அவ்விரண்டும் அதற்கிலக்கணமாகாது ; 
என்போல ? மாணிக்கமணியினைச் செவ்வண்ணம் முதலாயின 
சில இலக்கணங் கூறிய நூல் கிடப்பக் கருவண்ண முதலாயினவும் 


1. 


2. 


வழிநூலுஞ் சார்பு நூலு மாகலின் - மூன்றாவது நூல் , வழிநூலும் சார்பு 
நூலும் எனப்படுமாகலின் என்பது கருத்து . எனவே இரண்டுமெனப்படும் . 
ஆதலின் அங்ஙனம் கூறார் என்க . 
உபகாரப்படச் செய்தக்கால் என இயைக்க . 
அரிது - உணர அரியது . 
அவ்விரண்டும் - மாறுபட்ட இலக்கணம் இரண்டும் . 


3 . 


4. 


681 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


அதற்கிலக்கணமென்று ஒருவன் எதிர் நூலென்பதோர் நூல் 
பிற்காலத்துச் செய்யுமாயின் அஃது அதன் இலக்கணமெனப் 
படாதாகலானென்பது . 

மற்றுக் காலந்தோறும் வழக்கு வேறுபடுதலின் வழக்கு 
நூலும் வேறுபடவமையும் பிறவெனின் , 

வழக்கெனப் படுவ துயர்ந்தோர் மேற்றே 
நிகழ்ச்சி யவர்கட் டாக லான 

( 647 ) 
என்றமையானும் , அங்ஙனங் காலந்தோறும் ஒரோர் நூல் செய் 
யின் வழக்கல்லது எஞ்ஞான்றும் அவ்விலக்கணத்தாற் பயமின் 
றாகியே செல்லுமாகலானும் அது பொருந்தாதென்பது . 

அல்லதூஉம் , முற்காலத்து வழங்கிவந்ததனை வழுவென்று 
களைபவாயினன்றே பிற்காலத்துப் பிறந்த வழக்கு இலக்கண 
மெனத் தழீஇக்கொள்வதென்க . இந்நூல் இலக்கணத்தினை இவ் 
வோத்தின் இறுதிக்கண் வைத்தான் வழக்குஞ் செய்யுளு மென்று 
விதந்து புகுந்த இரண்டிலக்கணமும் முடித்தல்லது அவற்றைக் 
கூறும் இலக்கணங் கூறலாகாமையினென்பது . இக்கருத்தறி 
யாதார் செய்யுளியலினை ஒன்பதாம் ஓத்தென்ப . 

அல்லதூஉம் இந்நூலிலக்கணம் வழக்கிற்குஞ் செய்யுட்கு 
மேயன்றி அங்ஙனமாகப் பொருண்மேவும் பண்டம் முதலாய 
வற்றிற்கு இலக்கணஞ் செய்யுங்காலும் நியாயஞ் செய்யினுந் 
தமிழ் நூலதற்கிலக்கணம் எவ்வாற்றானும் இதுவேயென்றற்கும் 
ஈண்டுக் கூறினானென்பது . எனவே , பிறபாடை நூல்களாயின் 
இம்மரபு வேண்டுவதன்றாயிற்று . மற்று முதனூலினை இன்ன 
தென்பது துணிந்து உரையாரோவெனின் , - அதுவன்றே இனிக் 
கூறுகின்ற தென்பது . 

( 93 ) 


1 . 


2 . 


3 . 


வழக்கல்லது.... செல்லும் என்றது - வழக்கே பயனாவதல்லது அவ்விலக்கணத் 
தாற் பயமின்றாகியே செல்லும் என்றபடி . 
இந்நூலிலக்கணம் - நூல் செய்யு முறைமையைப் பற்றிய இவ்விலக்கணம் . 
இவ்வோத்து - மரபியல் . 
இக்கருத்து - இந்நூலிலக்கணத்தைப் பின்வைத்த கருத்து . செய்யுளிலக் 
கணத்தை ஒன்பதாக வைப்பின் நூலிலக்கணம் இறுதியிற் கூறப்படல் 
வேண்டும் . ஆதலின் அது எட்டே என்எற்படி . 
பண்டம் முதலாய - திரவியம் முதலாய . இது தருக்கம் . 
நியாயம் - நியாய இலக்கணம் . 


4 . 


5 . 


682 


மரபியல் 


( முதனூலாவது இதுவெனல் ) 
649. வினையி னீங்கி விளங்கிய வறிவின் 

முனைவன் கண்டது முதனூ லாகும் 
மேல் ஒன்றற்கு முதனூலாகியும் ஒன்றற்கு வழிநூலாகியும் 
வந்து தடுமாறுமென்றான் , இனி அவ்வாறன்றி ஒன்றே முதனூ 
லாகவுஞ் சிறுபான்மை உண்டென்கின்றது . 

இ - ள் : செய்வினையின் பயன் துவ்வாது மெய்யுணர்வுடை 
யனாகிய முன்னோனாற் செய்யப்பட்டதே ஒருதலையாக 
முதனூலாவது என்றவாறு . 

எனவே , மேலைச் சூத்திரத்து முதனூலும் வழிநூலு மெனப் 
பட்டன முதலுஞ் சினையும் போலத் தடுமாறுமென்பதூஉம் 
இதுவாயின் தடுமாறாது எஞ்ஞான்றும் முதனூலாமென்பதூஉம் 
பெற்றாம் . 

வினையென்பன , இருவினை ; இன் நீக்கத்துக்கண் வந்தது . 
விளங்கிய அறிவு என்பது முழுதும் உணரும் உணர்ச்சி . அறிவின் 
என நின்ற இன் சாரியை. இன்ன அறிவினொடு கூடிய முனைவன் 
அறிவின் முனைவனெனப்படும் . முன்னோனை 2 முனைவ னென் 
பது ஒருசொல்விழுக்காடாம் . முன்னென்பதனை முனையென்ப 
வாகலின் . 


மற்று வினையின் என்ற வேற்றுமை நிற்பதன் நிலையும் 
நீங்குவதன் நீக்கமும் கூறுமாகலின் ஒருகாலத்து வினையின் 
கணின்று ஒருகாலத்து நீங்கினான் போலக் கூறியதென்னை 
யெனின் , - அற்றன்று ; வினைப்பயந் தொடரற்பாற்றுள்ளம் 
இலனென்பதன்றி அவர்க்குச் சில செய்கையுளவென்பது பல் 
லோர்க்கும் உடம்பாடாகலின் , அவ்வினைக்கணின்றே , போக 
மும் பாவமும் மெய்யுணர்வுபற்றித் தெறப்பட்ட வித்துப்போலப் 
பிறப்பில் பெற்றியனாகி நீங்குமாகலின் அவ்வாறு கூறல் அமையு 


1 . 


2. 


துவ்வாது - அநுபவியாது . துவ்வாறு உடையனாகிய என இயைக்க . 
முனைவன் - முன்னோன் . முனை - முன் . விழுக்காடு - விழுகை; கோட்பாடு - 
கொள்கை என்பது போல . 
நிற்பது - வினை; நிலை - அதன் கண் நிற்றல் . 
போகமும் பாவமும் நீங்குமாகலின் என இயைக்க . 


3 . 


4 . 


683/ 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


மென்பது ; என்னை ? " குற்றங் கொடுத்து முற்ற உணர்ந்தோரும் , 
கெடுப்பதோர் குற்றமின்றி முழுதுணர்ந்தோரும் , எல்லாம் 
பிறர்க்குறுதியாகிய ஆகமஞ் செய்யினுந் துறக்கம் முதலாகிய 
பயன்றுய்ப்பாரல்லராகலின் . 

இனி முனைவனாற் செய்யப்படுவதோர் நூலில்லையென் 
பார் , அவன்வழித் தோன்றிய நல்லுணர்வுடையார் அவன்பாற் 
பொருள் 

கேட்டு முதனூல் செய்தாரெனவும் , அம் முனைவன் முன் 
னர் ஆகமத்துப் பிறந்ததோர் மொழியைப்பற்றி அனைத்துப் 
பொருளுங்கண்டு பின்னர் அவற்றவற்றிற்கு நூல்செய்தார் 
அவரெனவும் , அவ்வாகமத்தினையே பிற்காலத்தாரும் ஒழுக் 
கம் வேறுபடுந்தோறும் வேறுபடுத்து வழிநூலுஞ் சார்பு நூலு 
மெனப் பலவுஞ் செய்தாரெனவுங் கூறுப . அவை எவ்வாற்றா 
னும் முற்ற உணர்ந்தோர் செய்த நூலன்மையின் அவை தேறப் 
படா ; அல்லதூஉம் , அவை தமிழ்நூலன்மையின் ஈண்டு ஆராய்ச் 
சியிலவென்பது . 

மற்று , மேலைச்சூத்திரத்து நுதலிய நெறியானே முதலும் 
வழியுமாமெனவே , எல்லார்க்கும் முதல்வனாயினான் செய்தது 
முதனூலேயாமென்பது பெறுதுமாகலின் , ஈண்டு இச்சூத்திரங் 
கூறியதென்னையெனின் , - தாமே தலைவராவாரும் அத்தலை 
வரை வழிப்பட்டுத் தலைவராயினாரும் பலராகலின் தாமே தலை 
வராயினார் நூல்செய்யின் முதனூலாவதெனின் , - அற்றன்று ; 
தாமே தலைவராயினார் முற்காலத்துத் தமிழ் நூல் செய்திலராகலின் 
தலைவர்வழி நின்று தலைவனாகிய அகத்தியனாற் செய்யப்பட் 
டதும் முதனூலென்பது அறிவித்தற்கும் , பிற்காலத்துப் பெரு 
மானடிகள் களவியல் செய்தாங்குச் செய்யினும் பிற்காலத்தானும் 
முதனூலாவதென்பது அறிவித்தற்கும் , அங்ஙனம் வினையினீங்கி 
விளங்கிய அறிவினான் முதனூல் செய்தான் என்பது அறிவித் 
தற்கும் இது கூறினானென்பது . எனவே , அகத்தியமே முற்காலத்து 


2 . 


3 . 


குற்றங்கெடுத்து என்றது - போகமும் பாவமும் நீங்கலின் , குற்றம் அவர்க்கு 
இல்லை என்றபடி . 
குற்றமின்றி முழுதுணர்ந்தோர் - இறைவன் கூறானோர் . 
ஆகமம் - நூல் . 
அவற்றவற்றிற்கு - அவ்வப் பொருளுக்கு . 
பெருமானடிகள் - இறையனார் . 
அறிவினான் - அறிவினையுடையான் . 


4 . 


5 . 


6 . 


6841 


மரபியல் 


முதனூலென்பதூஉம் , அதன் வழித்தாகிய தொல்காப்பியம் அதன் 
வழிநூலென்பதூஉம் பெற்றாம் . 

என்றார்க்கு முந்துநூலெனப்பட்டன முற்காலத்து வீழ்ந் 
தன வெனக் கூறித் தொல்காப்பியர் அகத்தியத்தோடு பிறழவும் 
அவற்றுவழி நூல் செய்தாரென்றக்கால் இழுக்கென்னையெ 
னின் - அது வேத வழக்கொடு மாறுகொள்வார் இக்காலத்துச் 
சொல்லினும் இறந்தகாலத்துப் பிற பாசாண்டிகளும் மூன்று 
வகைச் சங்கத்து நான்கு வருணத்தொடுபட்ட சான்றோரும் 
அது கூறாரென்பது . என்னை ? கடைச்சங்கத்தாருட் களவியற் 
பொருள் கண்ட கணக்காயனார் மகனார் நக்கீரர் இடைச் 
சங்கத்தார்க்கும் கடைச்சங்கத்தார்க்கும் நூலாயிற்றுத் தொல் 
காப்பியம் என்றாராகலானும் , பிற்காலத்தார்க்கு , உரையெழுதி 
னோரும் அது கூறிக் கரிபோக்கினாராகலானும் , அவர் 
புலவுத்துறந்த நோன்புடையாராகலாற் பொய் கூறாராகலானு 
மென்பது . இங்ஙனங் கூறாக்கால் இதுவும் மரபு வழுவென்று 
அஞ்சி அகத்தியர் வழித்தோன்றிய ஆசிரியரெல்லாருள்ளும் 
தொல்காப்பியனாரே தலைவரெலன்பது எல்லா ஆசிரியருங் 
கூறுபவென்பது ; எங்ஙனமோவெனின் , 

கூறிய குன்றினு முதனூல் கூட்டித் 
தோமின் றுணர்த றொல்காப் பியன்ற 
னாணையிற் றமிழறிந் தோர்க்குக் கடனே . 
இது , பல்காப்பியப் புறனடைச் சூத்திரம் . 
வீங்குகட லுடுத்த வியன்கண் ஞாலத்துத் 
தாங்கா நல்லிசைத் தமிழ்க்கு விளக் காகென 
வானோ ரேத்தும் வாய்மொழிப் பல்புக் 
ழானாப் பெருமை யகத்திய னென்னு 
மருந்தவ முனிவ னாக்கிய முதனூல் 
பொருந்தக் கற்றுப் புரைதப வுணர்ந்தோர் 
நல்லிசை நிறுத்த தொல்காப் பியனும் . 


1. பாசாண்டிகள் வேத வழக்கொடு மாறுபட்ட சமயிகள் . பாசாண்டிகர் 

எனவும் வழங்கும் . “ அறுவகைப் பாசாண்டிகரும் இணைவிழைச்சு தீதென்ப 

என்பது களவியலுரை . 
2 . கரிபோக்கல் - சான்று கூறல் . சிலப்பதிகார உரையாசிரியர் அடியார்க்கு 

நல்லாரைக் குறித்ததுபோலும் . 
3 . அவர் - நக்கீரர் . 
4. புலவுத்துறந்த நோன்பு - உடம்பை வெறுத்த விரதம் . 


685 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


என்பதனால் அகத்தியர்செய்த அகத்தியத்தினை முதனூலெ 
னவும் ; அவர் வானோர் ஏத்தும் வாய்மொழிப் பல்புகழ் ஆனாப் 
பெருமையுடையாரெனவும் , அவராற் செய்யப்பட்ட முதனூல் 
பொருந்தக் கற்றுப் புரைதப உணர்ந்தோருள் தலைவராயினார் 
தொல்காப்பியனாரெனவும் , பன்னிருபடலத்துப் புனைந்துரை 
வகையாற் பாயிரச் சூத்திரத்துள் உரைக்கப்பட்டது . இனி , பன் 
னிருபடலம் முதனூலாக வழிநூல் ( வெண்பாமாலை ) செய்த 
ஐயனாரிதனாரும் இது கூறினார் ; என்னை ?? 

மன்னிய சிறப்பின் வானோர் வேண்டத் 
தென்மலை யிருந்த சீர்சால் முனிவரன் 
றன்பாற் றண்டமிழ் தாவின் றுணர்ந்த 
துன்னருஞ் சீர்த்தித் தொல்காப் பியன் முதற் 

பன்னிரு புலவரும் பாங்குறப் பகர்ந்த . 
எனப் பாயிரஞ் செய்தற்கு உடன்பட்டமையினெப்பது . 

இவற்றானெல்லாம் அகத்தியமே முற்காலத்து முதனூலென் 
பதூஉம் , தொல்காப்பியம் அதன் வழிநூலென்பதூஉம் , அது தானும் 
பனம்பாரனார் , 
வடவேங்கடம் தென்குமரி 

( பாயிரம் ) 
எனக் குமரியாற்றினை எல்லையாகக் கூறிப் பாயிரஞ் செய்த 
மையிற் சகரர் வேள்விக்குதிரைநாடித் தொட்டகடலகத்துப் 
பட்டுக் குமரியாறும் பனைநாட்டோடு கெடுவதற்கு முன்னைய 
தென்பதூஉம் , அவ் வழக்கு நூல் + ஈண்டுப் பற்றியல்லது மூன்று 
வகைச் சங்கத்தாருஞ் செய்யுட் செய்திலரென்பதூஉம் , ஆசிரி 
யரும் அவர்போல்வாரும் அவர்வழி ஆசிரியருஞ் செய்யுள் 
செய்த சான்றோருஞ் சொல்லாதன சொல்லப்படா வென்ப 
தூஉம் அவருடம்படாதன சொல் உளவென்று எதிர் நூலென 
ஒருவன் பிற்காலத்து நூல் செய்யுமாயின் தமிழ் வழக்கமாகிய 


1 . 


2. 


3 . 


- 


புனைந்துரைத்தல் - புகழ்ந்து கூறல் . 
உடன்படல் - சம்மதித்தல் . தொல்காப்பியரை முதல்வரென்று கூறற்குச் 
சம்மதித்தல் . 
செய்யுளியல் முதற்சூத்திர உரையுள்ளு மிவ்வாறு கூறுவர் . பனைநாடு 
ஏழ்குறும்பனைநாடு . அவை குமரியாற்றுக்கும் பஃறுளியாற்றுக்கு மிடையி 
லிருந்து கடல்கொண்டன. “ நெடியோன் குன்றமும் தொடியோள் பௌவமும் 
என்ற அடியின் விரிவுரை நோக்குக . சிலப்பதிகாரம் வேனிற்காதை 1 - ம் அடி . 
ஈண்டு என்பது இங்கு வேண்டியதில்லைப் போலும் . 


13 


4 . 


686 


மரபியல் 


மரபினொடுந் தமிழ் நூலொடும் மாறுபட நூல் செய்தானாகு 
மென்பதூஉம் , இனித் தமிழ் நூலுள்ளுந் தமது மதத்துக்கேற் 
பன முதனூல் உளவென்று இக்காலத்துச் செய்து காட்டினும் 
அவை முற்காலத்து இலவென்பது முற் கூறிவந்தவகையான் 
அறியப்படுமென்பதூஉம் , பாட்டுத் தொகையும் அல்லாதன 
சில நாட்டிக்கொண்டு மற்றவையுஞ் சான்றோர் செய்யுளாயின ; 
வழுவில் வழக்கமென்பார் உளராயின் இக்காலத்துள்ளும் ஒரு 
சாரார்க்கல்லது அவர் சான்றோரெனப்படாரென்பதூஉம் , 
இங்ஙனங் கட்டளை செய்யவே காலந்தோறும் வேறுபடவந்த 
அழிவழக்கும் இழிசனர் வழக்கும் முதலாயினவற்றுக்கெல் 
லாம் நூல் செய்யின் இலக்கணமெல்லாம் எல்லைப்படாது இகந் 
தோடுமென்பதூஉம் , இறந்தகாலத்து நூலெல்லாம் பிறந்த 
பிறந்த வழக்குப்பற்றிக் குன்றக்கூறல் என்னுங் குற்றந் தங்கு 
மென்பதூஉம் , ஒன்றாகப் புறனடுத்து ஒருசூத்திரமே செய்து 
போத அமையினன்றி ஒழிந்த சூத்திரங்களெல்லாம் மிகையா 
மென்பதூஉமெல்லாம் படுமென்பது . 

( 94 ) 


( வழி நூலாவது இதுவெனல் ) 
1650. வழியெனப் படுவ ததன்வழித் தாகும் .. 
இது , வழிநூலாமாறுணர்த்துகின்றது . 

ள் : நுதலிய நெறியானன்றி வழிநூலென்றற்குச் சிறப் 
புடையது அம் முதனூல்வழிப் பிறந்த வழிநூல் என்றவாறு . 

அது தொல்காப்பியம் . மற்றுப் பல்காப்பியம் முதலியன 
வோவெனின் , - அவை வழிநூலே ; தொல்காப்பியத்தின்வழித் 
தோன்றினவென்பது ; என்னை ? 


- 


1 . 


2 . 


3 . 


செய்துகாட்டினும் என்பது யாப்பருங்கல விருத்தி போல்வனவற்றை . 
பாட்டுந் தொகையும் - பத்துப் பாட்டும் எட்டுத்தொகையும் . 
அழிவழக்குப் பற்றிப் பிற்காலத்து நூல் செய்யின் புறனடைச் சூத்திரம் 
ஒன்றே செய்ய அமையும் . ஏனைய மிகையாம் . ஏனெனிற் பின் அவ்வழக்கு 
மழிதலின் என்றபடி . 
அமையுமன்றி என்றிருப்பது நலம் . 


4 . 


687 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


கூறிய குன்றினு முதனூல் கூட்டித் 
தோமின் றுணர்த றொல்காப் பியன்ற 

னாணையிற் றமிழறிந் தோர்க்குக் கடனே . 
என்பவாகலானும் , இவ்வாசிரியர் பல்காப்பியர் , பல்காயனார் 
முதலாயினாரை அவ்வாறு கூறாராகலானுமென்பது ; என்றார்க் 
குத் தொல்காப்பியங் கிடப்பப் பல்காப்பியனார் முதலியோர் 
நூல் செய்ததெற்றுக்கெனின் , - அவரும் அவர்செய்த எழுத்துஞ் 
சொல்லும் பொருளுமெல்லாஞ் செய்திலர் ; செய்யுளிலக்கணம் 
அகத்தியத்துப் பரந்துகிடந்ததனை இவ்வாசிரியர் சுருங்கச் செய் 
தலின் அருமைநோக்கிப் பகுத்துக் கூறினாராகலானும் அவர் 
தந்திரத்துக்கேற்ப முதனூலோடு பொருந்த நூல்செய்தாராகலா 
னும் அமையுமென்பது . பிற்காலத்துக் காக்கைபாடினியாரும் 
தொல்காப்பியரோடு பொருந்தவே நூல்செய்தாரென்பது ; மற்று , 

வடதிசை மருங்கின் வடுகுவரம் பாகத் 
தென்றிசை யுள்ளிட் டெஞ்சிய மூன்றும் 
வரைமருள் புணரியொடு கரைபொருது கிடந்த 
நாட்டியல் வழக்க நான்மையின் கடைக்கண் 

யாப்பின திலக்கண மறைகுவன் முறையே . 
எனத் தெற்குக் குமரியன்றிக் கடலெல்லையாகிய காலத்துச் சிறு 
காக்கைபாடினியார் செய்த நூலினையும் அதனிவழி நூலென்று 
மோவெனின் ,-ஈண்டுக் கூறிய பொருளெல்லாந் தழுவுமாற்றாற் 
செய்தாராயின் அது வழி நூலாதற்கு இழுக்கென்னை யென்க . 
இனி , சில குன்றக்கூறினார் தொகுத்து நூல் செய்தாரா கலி 
னென்பாரும் உளர் . ஒழிபொருளவாயினது தொகையெனப் 
படாமையின் அங்ஙனங் கூறுதல் நூலிலக்கண மன்றென்பது . ( 95 ) 


1 . 


2 . 


3 . 


அவர் - தொல்காப்பியர் . தந்திரம் - நூல் . 
முதனூல் - அகத்தியம் . 
செய்தாராயின் என்னும் பாடமே பொருத்தம் . ( S. கனகசபாபதிப்பிள்ளை 
பதிப்பு . ) 
ஒழிபொருளவாயின் அது எனப் பிரிக்க . ஒழிபொருள் - சில குறைவுபட்ட 
பொருள் . அது - அந்நூல் , தொகை - தொகுத்துச் செய்யப்பட்ட நூல் . 


4. 


688 


மரபியல் 


( வழிநூல் இனைத்துவகையெனல் ) 
1651. வழியி னெறியே நால்வகைத் தாகும் . 
இது வழிநூல் இனைத்துவகைத்தென்கின்றது . 

ள் : மேல் , வழிநூலெனப்பட்டது நான்குவகையாற் 
செய்யப்படும் என்றவாறு . 

இதன் பயன் :- ஒருநூலுள் ஒன்றல்லது பல வாராவெனவும் , 
அதனானே நான்குவகைய வழிநூலெனவும் , முதனூலாயின் ஒன் 
றேயாமெனவுங் கூறியவாறாயிற்று . 
அவையாவன மேற்கூறுப . 

( 96 ) 
( வழி நூலின் வகைநான்கும் இவை எனல் .) 
652.தொகுத்தல் விரித்த றொகைவிரி மொழிபெயர்த் 

ததர்ப்பட யாத்தலோ டனைமர பினவே . 
இந் நான்குவகையுங் காரணமாக மேற்கூறிய நால்வகை 
வழிநூலும் பெறலாம் என்றவாறு . 

தொகுத்தலென்பது , முதனூலுள் விரிந்ததனைச் சில்வாழ் 
நாட் சிற்றறிவின் மாக்கட்கு அறியத் தொகுத்துக் கூறல் ; விரித்த 
லென்பது , முதனூலில் தொகுத்துக் கூறப்பட்டு விளங்காது நின்ற 
தனை விளங்குமாற்றான் விரித்துக்கூறல் ; தொகை விரியென்பது 
அவ்விருவாறும் பற்றித் தொகுத்து முன்னிறீஇ அந்நிறுத்த 
முறையானே பின் விரித்துக் கூறுதல் . மொழி பெயர்த்தென்பது , 
பிறபாடையாற் செய்யப்பட்ட பொருளினைத் தமிழ் நூலாகச் 
செய்வது . அதுவுந் தமிழ்நூலுள் வழி நூற்கு மரபாமென்றவாறு . 
அதர்ப்படவென்பது , நெறிப்பட வென்றவாறு ; நெறிப்படுத 
லென்பது , அவ்வாறு மொழிபெயர்த்துச் செய்யுங்கால் அது 
கிடந்தவாற்றானே செய்யப்படும் ; தொகுத்தும் விரித்துந் தொகை 
விரியாகவுஞ் செய்ததனாற் பயமில்லை , தமிழர்க்கும் ஆரியர்க்கு 
மென்பது . மொழிபெயர்த்தெனவே , பொருள் பிறழாமை 
பெற்றாம் . வழக்கு நூலுள்ளும் மொழிபெயர்த்து யாக்கப்படு 

உளவோ வெனின் ,- அற்றன்று ; அது வேண்டுமே ? 


வன 


1 . 


இலக்கண நூலுளன்றி வழக்ககு நூலுள்ளு மென்க . 
அற்றன்று - வேண்டியதில்லை . 


2 . 


689 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


வேதப் பொருண்மையும் ஆகமப் பொருண்மையும் நியாய நூற் 
பொருண்மையும் பற்றித் தமிழ்ப்படுக்குங்கால் அவற்றிற்கும் 
இதுவே இலக்கண மென்றற்கு மொழிபெயர்த்தலையும் இவற் 
றுக்கட் கூறினா னென்பது . 

இனி , படர்ந்துபட்ட பொருண்மையவாகிய மாபுராணம் , 
பூதபுராணமென்பன சில்வாழ்நாட் சிற்றறிவின் மாக்கட்கு உப 
காரப்படாமையின் , தொகுத்துச் செய்யப்பட்டு வழக்கு நூலா 
கிய தொல்காப்பியம் இடைச்சங்கம் முதலாக இன்றுகாறும் உள 
தாயிற்றெனக் கொள்க . 

( 97 ) 


( நூலிலக்கணம் இதுவெனல் ) 
553. ஒத்த சூத்திர முரைப்பிற் காண்டிகை 

மெய்ப்படக் கிளந்த வகைய தாகி 
யீரைங் குற்றமு மின்றி நேரிதின் 
முப்பத் திருவகை யுத்தியொடு புணரி 

னூலென மொழிப நுணங்குமொழிப் புலவர் . 
இஃது , எல்லா நூற்கும் ஆவதோர் இலக்கணமுணர்த்துதல் 
நுதலிற்று . 

இ - ள் : ஒத்த சூத்திரத்தினை உரை நடாத்தல் வேண்டின வழிப் 
பிறந்த காண்டிகையும் , அக்காண்டிகையானும் 

விளங்காத 
காலத்து அதனையும் விளங்கக்கூறும் உரை விகற்பத்ததுமாகிப் 
பத்துவகைக் குற்றமுமின்றி நுண்பொருளவாகிய முப்பத்திரு 
வகை உத்தியொடு பொருந்திவரின் அதனை நூலென்று சொல் 
லுப நுண்ணிதின் உணர்ந்துரைக்கும் புலவர் என்றவாறு . 

ஒத்த சூத்திரம் என்றதனான் , நூலின் வேறாகிய இரு வகைப் 
பாயிரமுஞ் சூத்திரத்தோடு ஒத்த இலக்கணத்தவென்பது கொள்க . 
உரைப்பின் என்றதனான் , 
உண்ணின் றகன்ற வுரையொடு பொருந்தி . 

( 478 ) 
வருதலை நூலிலக்கணமெனச் செய்யுளியலுட் கூறிப்போந் 
தாம் ; அங்ஙனம் வேறாகிப் பொருந்தி வருமெனப்பட்ட உரை 


1 . 


வேதப் பொருண்மை முதலியன வழக்கு நூல் . 


690 


மரபியல் 


யின்றிச் சூத்திரத்தானே பொருள் 

நிகழ்ந்த காலமும் உண்டென் 
பதாம் . 

இதனது பயம் : உரையுங் காண்டிகையுமின்றிச் சூத்திரத் 
தானே சொற்படுபொருள் உரைத்தலுமுண்டு, அஃது அவற்றை 
யொழிய ஆகாஇக்காலத்தென்றலாயிற்று . 

உரைப்பின் என்னும் வினையெச்சம் , கிளத்தல் என்பத 
னோடு முடியும் . வகை என்றதனான் உரையெனப்பட்டது 
தானும் அக்காண்டிகையின் மெய்ப்படக் கிளந்ததேயாகலின் 
அவ்விரண்டுஞ் செய்யுளியலுட் கூறிவந்த உரை விகற்பமே 
யென்ப துணர்த்தியவாறு . அஃதேல் , காண்டிகையென்றாற் 
போல இதற்குப் பெயர் வேறு கூறானோவெனின் , - வேண்டியார் 
வேண்டியவாறு , 
மறுதலைக் கடாஅ மாற்றமும் . 

( 659 ) 
எல்லையின்றி இகந்துவருவனவெல்லாம் உரையுள் எழுதப்படா 
மையின் , அதுவுங் காண்டிகைப் பகுதியேயென்பது அறிவித் 
தற்கு வேறு பெயர் கூறாது மெய்ப்படக் கிளந்தவகை என்றே 
போயினானென்பது . 

மற்று இல்லதற்கும் இலக்கணஞ் சொல்லுவார்போல 
ஈரைங்குற்றமுமின்றி யென்றதென்னையெனின் - அவற்றை எதிர் 
மறுத்துக்கொள்ளும் பத்துவகைக் குணமுங் கோடற்குத் தந்து 
கூறினானென்பது . அவை , 
எதிர்மறுத் துணரின் றிறத்தவு மவையே . 

( 664 ) 
என்புழிச் சொல்லுதும் . அல்லதூஉம் , இவை கூறியவதனானே 
பிறிதொரு பொருள் கொள்ளப்படும் இடங்களும் உள, அவை 
நோக்கி அங்ஙனங் கொள்ளாதனவுந் தொகுத்து உடன் கூறினா 
னென்பது. அவையும் அவற்று விரிச்சூத்திரத்துட் கூறுதும் . 


1 . 


2 . 


3 . 


4 . 


உரைப்பினென்றதனான் உரையின்றி நிகழ்ந்த காலமுமுண்டு என இயைக்க . 
அஃது - அவ்வாறு சூத்திரத்தாற் பொருளுரைத்தல் . 
அவற்றை - அவ்வுரைக்கப்பட்டவற்றை . 
மறுதலைக்கடா - தடை : மாற்றம் - விடை . 
உரை - காண்டிகையுரை . 
அதுவும் - அவ்வுரையும் . 
இவை - இக்குற்றங்கள் . 
அவை - பிறிதொரு பொருள் கொள்ளல் . 


5 . 


6 . 


7 . 


8 . 


691 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


ஈரைங் குற்றமும் என்ற உம்மையை எச்சப்படுத்துப் பிறவுங் 
குற்றம் உளவென்பதுங் கொள்க . அவை முதனூலொடு மாறு 
கோடலும் , யாப்பினுட் சிதைதலும்போல்வன . அவை முன்னர்ச் 
சொல்லும் . 

நேரிதின் என்றதனான் , முதல்வன் செய்த நூலாயினும் வழி 
நூலாயினும் அவ்வழி நூலின் முழுவதூஉந் தெரிந்துணரும் 
நுண்ணுணர்வினார்க்கே முப்பத்திருவகை யுத்தியும் புலனாவ 
தெனக் கொள்க . அவையும் முன்னர்ச் சொல்லும் வகையதாகி 
என்பது , புணரின் என்பதனோடு முடிந்தது . புணரின் என்பது , 
மொழிப் என்பதனோடு முடிந்தது . 

ஒத்த சூத்திரத்தினை உரை நடாத்தல் வேண்டிற் காண்டி 
கைப் பொருளினை விளங்கச் சொல்லும் உரை விகற்பத்ததாகி 
யெனவே , சூத்திரமுங் காண்டிகையும் உரையுமென மூன்றும் 
அவற்றோடு குற்றமின்மையும் உத்திவகையுங் கூட்ட நூலிலக் 
கணம் ஐந்தாயின . 

இதனது பயம் : - இவற்றது விரிச்சூத்திரங்களான் உய்த் 
துணர்வான் எடுத்தோதித் தொகுத்துக் காட்டலாயிற்று . 

மற்றுக் குற்றத்தினை இடைவைத்து உத்திவகையினை 
ஈற்றுக் கண் வைத்ததென்னையெனின் , - ஈரைங்குற்றமு மின்றி 
வரும் இலக்கணம் முதனூற்கள் இல்லையென்பது முதல்வன்கண் 
( 661 ) என்புழிச் சொல்லுமாகலின் , அவைபோல முதனூற்கண் 
உத்தி வகையும் வாரா , சிறுவரவின வென்றற்கென்பது . 

இனி , ஒத்த என்றதனாற் பொதுப்பாயிரமுஞ் சிறப்புப் 
பாயிரமும் சூத்திரமுந் தம்மின் வேறென்றலும் , அவ்விருவகைப் 
பாயிரவுரையுஞ் சூத்திர உரையும் வேறெழுதப்படுமென்றலும் , 
சூத்திரவுரையுட் பாயிரவுரை மயங்கிவருவன உளவென்றலும் , 
அவ்விருவகையுரைக்கும் வேறாயினும் அவ்வுரை செய்தான் 
பெயர் கூறுதன் முதலாகிய பாயிரவுரை கூற அமையுமென்ற 


1 . 


2 . 


அவ்வழிநூலின் - அவ்வழி நூலின் கண் . 
இன்றிவரும் - இன்றி வருதலாகிய . 
அவ்விருவகையுரை - சூத்திரவுரையும் பாயிரவுரையும் . உரைசெய்தான் பெயர் 
கூறன் முதலாகிய பாயிரவுரை அதற்கு வேறென்க . 


3 . 


692 


மரபியல் 


லும் , சூத்திரந்தானே பாயிரமில்லாதவழிப் பாயிரம் போல 
நூன்முகத்து நிற்குமென்றலும் , அங்ஙனம் நின்றவழிப் பொதுப் 
பாயிரமுஞ் சிறப்புப்பாயிரமும் உரைவகைத்தாற் பெய்துரைத் 
தலும் அவ்விரு வகை பாயிரமுஞ் செய்தார் இன்னாரென்றலு 
மென்றின்னோரன்ன கோடலாயிற்று . இவையெல்லாஞ் சூத்திரத் 
தொடு ஒத்த இலக்கணமேயாதலின் ஒத்தவென்னும் மாட்டேற் 
றானடங்கின . 


அவை வருமாறு : 


வலம்புரி முத்திற் குலம்புரி பிறப்பும் . 
என்னும் பொதுப்பாயிரமும் , 
வடவேங்கடந் தென்குமரி 

( பாயிரம் ) 
என்னுஞ் சிறப்புப்பாயிரமும் , ஒழிந்த சூத்திரங்கள் போல நூற் 
பாவகவலாகி நூலின் வேறாகி இன்றியமையாவாயின. அவற்றிற் 
குச் சூத்திரவுரையொடு மயங்காமல் வேறு உரையும் ஆண்டெழு 
தப்பட்டன . 
எழுத்தெனப்படும் 

( தொ . எழு .1 ) 
என்னுஞ் சூத்திரத்தினை நிறீஇ , என்பது சூத்திரமெனவும் , இவ் 
வதிகாரம் என்ன பெயர்த்தோவெனின் எனவும் , இவ்வதிகாரம் 
யாதனை நுதலியதெனவும் , அவற்றிற்கு விடைகூறுலும் , இவ் 
வதிகாரம் எனைப்பகுதியான் உணர்த்தினானோ வெனின் எனவுங் 
கூறி ஒழிந்த ஓத்திற்கும் இவ்வாறே சூத்திரவுரையோடு பாயிர 
வுரை மயங்கச் சொல்லியவாறும் அவற்றவற்றுட் கண்டுகொள்க . 

இனி , இவ்வுரைசெய்தார் யாரோ ( வெனின் ) , - என்ற வழி , 
மதுரைக் கணக்காயனார் மகனார் நக்கீரரென உரையெழுதினான் 
பெயர் கூறுதலும் சூத்திரஞ் செய்தான் பெயர் கூறுதலோடு ஒத்த 
இலக்கணத்ததாயிற்று . 


1 . 


2 . 


சூத்திரந்தானே பாயிரம்போல் நிற்பதையும் , பாயிரம் பெய்துரைத்தலையும் 
இறையனார் களவியலுட் காண்க . 
நிறீஇ எனவும் எனவியைக்க . 
அவற்றிற்கு விடை கூறலும் என்பது பின்வரும் கூறி என்பதன் பின் வரல் 
வேண்டும் . இவ்வாறே மாறியெழுதின பல . 
இவ்வுரை - களவியலுரை . எனின் என்பது சிதைவுற்றது போலும் . 


3 . 


4 . 


. 


6931 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


அன்பி னைந்திணைக் களவெனப் படுவ் 
தந்தண ரருமறை மன்ற லெட்டனுட் 
கந்தருவ வழக்க மென்மனார் புலவர் . 

( இறை சூ .1 ) 
என்பது , பாயிரமின்றித் தானே நூன்முகத்து நின்று இருவகைப் 
பாயிரவுரையும் பெய்து உரைக்கப்பட்டது . 

வடவேங்கடந் தென்குமரி . 
என்னுஞ் சிறப்புப்பாயிரஞ் செய்தார் பனம்பாரனாரெனவும் , 

வலம்புரி முத்திற் குலம்புரி பிறப்பும் . 
என்னும் பொதுப்பாயிரஞ் செய்தான் ஆத்திரையன் பேராசிரிய 
னெனவும் பாயிரஞ்செய்தான் பெயர் கூறியவாறு . 

" என்பது , பாயிரம் ; என்னுதலிற்றோ ( எனின் ) , - என்ப பாயி 
ரவுரைக்கு முகவுரை வந்தவாறு கண்டு கொள்க. பிறவும் அன்ன. ( 98 ) 


( ஐய மறுத்தல் இதுவு நூற்குரிய இலக்கணமெனினுமாம் ) 
1954. உரையெடுத் ததன்முன் யாப்பினுஞ் சூத்திரம் 

புரைதப வுடன்படக் காண்டிகை புணர்ப்பினும் 
விடுத்தலும் விலக்கலு முடையோர் வகையொடு 

புரைதப நாடிப் புணர்க்கவும் படுமே . 
இஃது , ஐயம் அறுத்தனுதலிற்று ; என்னை ? மேற்கூறிய 
சூத்திரம் உரைபெறுங்காற் காண்டிகையும் உரையும் வேறு 
வேறு பிறக்கக்கண்ட மாணாக்கன் ஒரிந்தனவும் ஒன்றொன் 
றனை ஒழித்துவருங்கொலென்று ஐயுற்றாற்குக் காண்டிகையும் 
உரையுமே. கண்டாய் ஒன்று ஒன்றனை ஒழிந்து வருவனவென்று 
ஐயம்அறுத்தமையின் . மேலதற்கே புறனடையெனவும் அமையும் . 

இ ள் : உரையெடுத்து அதன்முன் யாப்பினும் - காண்டி 
கையினை விளக்குங் கருத்தினாலும் அக்கருத்தின்றியும் அச் 
சூத்திரத்திற்கு உரை தொடர்ந்தெழுதினும் ; சூத்திரத்தினை 
அதுவென்று சுட்டினான் . 

முற்படக் கிளத்தல் செய்யுளு ளுரித்து . ( தொ . சொ . 39 ) 
என்பதனானெனவுணர்க. 


- 


1 . 


2 . 


இங்கும் எனின் என்பது சிதைவுற்றது போலும் . 
இதற்கு உரையாசிரியர் கூறுவதே பொருத்தம் . 
உரை - விரிவுரை . 


3 . 


694 


மரபியல் 


சூத்திரம் புரைதப் உடன்படக் காண்டிகை புணர்ப்பினும் 
அச்சூத்திரத்திற்கு இடையின்றிக் காண்டிகை பொருந்தச் செய் 
யினும் புரைதப் என்பதனான் , மேல் இடைபுகுமெனப்பட்ட 
பாயிரவுரையின்றிச் செய்த காண்டிகைக்கும் பெரும்பான்மை 
யெனக் கொள்க . உடன்பட என்பதனாற் காண்டிகையல்லாத 
முகவுரைக்கண்ணே முன்னும் பின்னுங் காண்டிகை பெய்து 
உரைத்தலுங் கொள்க . கொள்ளவே முற் கூறிய ஐந்தும் ஒருங்கு 
வருதலும் இவ்வாறே பெற்றாம் . 

விடுத்தலும் விலக்கலும் உடையோர் வகையொடு - கடா 
விற்கு விடை கூறுவாரும் போலி மறுப்பாருஞ் சொல்லுஞ் சொற் 
பகுதியோடு ; வகை என்றதனான் , அவ்விருபகுதியுங் காண்டி 
கைக்கு வருங்காற் குறிப்பினாற் கொள்ள வருமெனவும் உரைக் 
கண் வருங்காற் கூற்றினாற் கொள்ள வருமெனவுங் கொள்க . 
அஃதேற் கூற்றினாற் கோடன் , 
மறுதலைக் கடாஅ மாற்றமு முடைத்தாய் . 

( 659 ) 
என வருகின்ற சூத்திரத்திற் பெறுதுமெனின் , - அற்றன்று ; அது 
பிறன்கோள் பற்றி மறுதலைக் கடாஅ மாற்றமுங் கூறுதற்குச் 
சொல்லினான் ; இஃது அன்னதன்றி அறியாது வினாவுந் துணை 
யேயாகலின் வே றென்பன, விடுத்தலெனவே , வினாவினை விடுத் 
தல்பெற்றாம் விலக்கலெனவே , அஃதல்லாப் போலியை விலக்குத 
லென்பது பெற்றாம் . 

புரைதப நாடிப் புணர்க்கவும்படுமே - காண்டிகையிரண்டும் 
உரையிரண்டுமென்று வருகின்ற நான்கன்கண்ணும் இடை 
அந்தரமின்றிப் புணர்க்கவும்படும் அவ்விருபகுதியும் என்றவாறு . 

அஃதாவது , காண்டிகைப்பகுதி இரண்டற்கும் விடுத் 
தலும் விலக்கலும் உடையோர் குறிப்பினாற் கொள்ளவைத் 


1 . 


2 . 


3 . 


4 . 


செய்த - செய்தல் என்றிருத்தல் வேண்டும் . 
முற்கூறிய ஐந்து - சூத்திரம் , உரை , காண்டிகை , குற்றமின்மை , உத்திவகை . 
என்பன - எனப்படும் என்றிருத்தல் வேண்டும் . 
இடை அந்தரம் - இடைவெளி. 
அவ்விரு பகுதி - விடுத்தலும் , விலக்கலும் . 
காண்டிகையுரைப்பகுதி இரண்டு = சூத்திரம்பட்ட பண்பிற் சொல்வதும் 
அஃதின்றி ஏதுவும் எடுத்துக்காட்டும் கூறுவதும் . ( 101 , 102 ம் சூத்திரம் .) 


5 . 


6 . 


695 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


தலும் , ஒழிந்த உரையிரண்டன்கண்ணும் அவை கூற்றினாற் 
கொள்ளவைத்தலுமென உணர்க . உம்மை , இறந்தது தழீஇயிற்று ; 
என்னை ? காண்டிகையும் உரையும் ஒன்று ஒன்றனை ஒழித்தும் 
வருமென்றமையின் . ஒழியாது வருதல் உடன்பட என்றதனால் 
தழுவப்பட்டது . இவற்றிற்கு உதாரணமாமாறு தத்தம் விரிச்சூத் 
திரத்துட் சொல்லுதும் . 

(99 ) 


( சூத்திரமாவது இதுவேனல் ) 
165 மேற்கிளந் தெடுத்த யாப்பினும் பொருளொடு 

சில்வகை யெழுத்தின் செய்யுட் டாகிச் 
சொல்லுங் காலை யுரையகத் தடக்கி 
நுண்மையொடு புணர்ந்த வொண்மைத் தாகித் 
துளக்க லாகாத் துணைமை யெய்தி 
யளக்க லாகா வரும்பொருட் டாகிப் 
பலவகை யானும் பயன்றெரி புடையது 

சூத்திரத் தியல்பென யாத்தனர் புலவர் . 
இது , நிறுத்தமுறையானே சூத்திரமாமாறுணர்த்துதல் 
நுதலிற்று . 

ள் : மேற் கிளந்து எடுத்த யாப்பின் உட்பொருளொடு , 

சூத்திரந் தானே , 
ஆடி நிழலி னறியத் தோன்றி 
நாடுத லின்றிப் பொருணனி விளங்க 

யாப்பினுட் டோன்ற யாத்தமைப் பதுவே . 
என மேற் செய்யுளியலுள் விதந்தோதிய இலக்கணமுடைத் தாய்; 

எனவே , வழுவமைக்கின்ற கிளவியாக்கத்து முற்கண்ணே 
வினையியலுட் கூறப்படும் இலக்கணத்தினை ஆண்டு ஓர் உப 
காரப்படக் கூறியது போல , அடிவரையின்மைக்கு ஆண்டுக் 
கூறியதல்லது இச்சொல்லப்பட்ட இலக்கணம் , ஈண்டு இனிக் 
கூறுகின்ற இலக்கணத்தோடு கூடி மரபெனவேபடும் என்றா 
னாம் . ஆண்டுப் பொதுவகையாற் கூறிய நூலிற்கும் இஃதொக் 
கும் ; என்னை ? பல சூத்திரந் தொடர்ந்து நூலாகி ஈண்டேமரபு 


1 . 


ஒழிந்தவுரையிரண்டு - விரிவுரை இரண்டு. பின் வரும் சிறப்புச் சூத்திரங் 
களை நோக்குக. ( 658 , 659 ம் சூத்திரம் . ) 
உம்மை - புணர்க்கவும் என்ற உம்மை . 


2 . 


696 


மரபியல் 


கூறப்படுதலின் . உரையாயின் அன்னதன்றி நால்வகையுரையுள் 
2 ஏற்பது பகுதி வேறுபடும் மரபுகூறிகின்றமையின் அது செய்யு 
ளியலுட் கூறியவாறு போலாகாது வேறெனவே படும் ஈண் 
டென்பது . 

இனி , முற்கூறிய பாயிரவிலக்கணத்தினை இன்றியமையா 
தது சூத்திரமென்றற்கும் இதுவே ஒத்தாகக் கொள்க ; என்னை ? 
-மேற் புறத்து நின்று மேற்கிளந் தொடுத்த யாப்பு எனவேபடு 
மாகலி னென்பது . 

இதனது பயம் : பாயிரவிலக்கணங்களோடு பொருந்தச் 
சூத்திரஞ் செய்தலென்பதாயிற்று . இஃது ஒப்பக்கூறல் ( 665 ) என் 
னும் உத்திவகை 

மேற்கிளந்தெடுத்த இலக்கணமாவது , ஆடிநிழற்போல் 
பொருளானுந் தேர்தல் வேண்டாமற் பொருட்பெற்றி உணர் 
கின்றாங்குச் சூத்திரத்தொடருள் இலக்கியமின்றாயினும் அதனை 
இதுகேட்டான் காணுமாற்றார் செய்தலாயிற்று . 

இனி, மேற் கிளந்தெடுத்த பாயிரவிலக்கணம் சூத்திரத் 
தோடு பொருந்துங்காற் பொதுப்பாயிரவிலக்கணம் பொருந்தா , 
சிறப்புப்பாயிரவிலக்கணம் எட்டுமே பொருந்துவனவெனக் 
கொள்க . அஃதென்னை பெறுமாறெனின் , - மேற்கிளந்த யாப் 
பென்னாது எடுத்த யாப்பென்றதனானே ஒரு நூற்குச் சிறப்பு 
வகையான் இன்றியமையாததாகி எடுத்துக்கொள்ளப்படுவது , 
வடவேங்கடம் தென்குமரி . 

(பாயிரம் ) 
என்றாற்போலுஞ் சிறப்புப்பாயிரமாகலானும் , பொதுப்பாயிரம் 


1 . 


நால்வகையுரை என்றது - பாட்டிடை வைத்த என்னுஞ் 465 ம் சூத்திரத்தாற் 
கூறப்படும் நால்வகையுரையை . 
ஏற்பது என்றது அவற்றுள் பாவின் றெழுந்த கிளவியானும் என்று கூறிய 
உரைப்பகுதியை . பகுதி வேறுபடுதல் - காண்டிகையும் உரையும் எனப் பகுதி 
வேறுபட்டுப் பின் அவையும் இவ்விரண்டாதல் . 653 ம் சூத்திர உரை நோக்குக. 
சூத்திரம் இன்றியமையாத்து என்றற்கும் இதுவே ஓத்து என்க . 


3 . 


4 . 


மேல் -முன் . 


5 . 


6 . 


புறம் - நூற்புறம் . 
தேர்தல் வேண்டாது - வெளிப்பட என்றபடி . 
அதனை - அவ்விலக்கியத்தை . இது - இலக்கணம் . 


7 . 


697 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


எல்லா நூன்முகத்தும் உரைக்கப்படுமென்றற்கும் அங்ஙனங் 
கூறப்பட்டது . 

சில்வகை எழுத்தின் செய்யுட்டாகி - ஆடிநிழலின் அறியச் 
செய்யுங்கால் அதுபோல ஒருவழிப் பொருளடக்கி ஒருவழி 
வெள்ளிடை கிடப்பச் செய்யப்படாது பொருட்குவேண்டுஞ் 
சில சொல்லாற் செய்யுஞ் செய்கைத்தாகி ; செய்யுளென்றான் 
அடிவரைச் செய்யுளின் வேறுபட்ட பொருட்பாட்டிற்றாகிய 
அடிவரைப் பாட்டினுட் சிறப்புடைய ஆசிரியத்தானும் வெண் 
பாவானுஞ் செய்யவும்படுஞ் சூத்திரமென்றற்கென்பது ; என்னை ? 
மண்டிலப் பாட்டின் உடம்பொடு புணர்த்துச் சூத்திரஞ் செய் 
தமையானும் , 
சின்மென் மொழியிற் றாய பனுவல் . 

( 547 ) 
வெண்பாட்டாகி வருமாதலானுமென்பது . 

சொல்லுங்காலை உரையகத்து அடக்கி - பொருளானும் 
போலியானுஞ் சொல்லுவார் சொல்லுங்கால் அவ்வுரையெல்லாந் 
தன்னகத்தடக்கி , 

நுண்மையொடு புணர்ந்த ஒண்மைத்தாகி - பருப்பொருட் 
டாகிய பாயிரம்போலாது நுண்பொருட்டாகிய பொருள் கேட் 
டார்க்கு வெள்ளிதன்றி உள்ளுடைத்தாகி , 

துளக்கலாகாத் துணைமை எய்தி - முன்னும் பின்னுங் 
கிடந்த சூத்திரங்களானே தன்னுட்பொருள் இன்றியமையாதாக 
லெய்தி ; எனவே , ஒன்றொன்றனை இன்றியமையாத உறுப்புப் 
போலச் செய்யல்வேண்டுமென்றவாறாயிற்று . 


> 1. 


வேறுபட்ட பொருட்பாடு என்றது - பாட்டுக்கள் தம்முள் வேறுபட்ட 
பொருட்டோற்றமுடைத்தாதலை . வேறுபட்ட இலக்கணமுடைத்தாதல் 
எனினுமமையும் . அடிவரைச் செய்யுளின் - அடிவரையறை கூறுஞ் செய்யுளின் 
கண் . அடிவரைப் பாட்டு என்றது இன்னபாட்டு இத்துணை யடியுடையது 
என அளவியல் கூறும் ஆசிரிய முதலிய பாட்டுக்களை. அடிவரைச் செய்யுள் 
என்பது அறுவகைச் செய்யுள் என்றும் பாடமிருந்திருக்கலாமோ என்பது 
ஆராயத்தக்கது . 
மண்டிலப்பாட்டின் - மண்டிலப்பாட்டான் என்றவாறு ; என்றது மண்டில 
வாசிரியப்பாவான் சூத்திரஞ் செய்தமையானே சூத்திரங்கள் ஆசிரியப்பா 
வானுஞ் செய்யப்படுமென்பது உடம்பொடு புணர்த்திய இலக்கணத்தாற் 
பெறப்படுமென்றபடி . 


2 . 


6981 


மரபியல் 


அளக்கலாகா அரும்பொருட்டு ஆகி - அளத்தற்கரிய பெரும் 
பொருட்டாகி . 

பல்வகையானும் பயன் தெரிபுடையது - பலவாற்றானும் 
பொருள் விளங்க வருவது ; 

சூத்திரத்து இயல்பென யாத்தனர் புலவர் - இவையெல்லாஞ் 
சூத்திரத்திலக்கணமென்று முதனூல் செய்த ஆசிரியராற் சொல் 
லப்பட்டன என்றவாறு . 

இஃதியல்பெனவே , இவற்றிற் சிறிய வேறுபட்டன விகார 
மென்றானாம் . 

உகரமொடு புணரும் புள்ளி யிறுதி 
யகரமு முயிரும் வருவழி யியற்கை . 

( தொ : எழு . 163 ) 
என்றவழி , யகரமும் உயிரும் வருவழியெனவே இது நிலை 
மொழித் தொழிலென்பது , ஆடிநிழலின் அறியத்தோன்றிற்று . 
இனி, நிலைமொழித் தொழில் வேறு கூறினமையின் , 

மயங்கா மரபி னெழுத்துமுறை காட்டி . ( தொ . பாயிரம் ) 
எனப் பாயிர இலக்கணத்துடன் பொருந்துவதாயிற்று . 

இனி , எண்வகையாற் பரந்துபட்ட புள்ளியீற்றுச் சொல் 
லினையெல்லாம் உகரமொடு புணரும் புள்ளியென அடக் 
கினமையிற் சில்வகையெழுத்தின் செய்யுளுமாயிற்று . யகரமும் 
உயிரும் வருவழி இயற்கை யென வருமொழிப் பரப்பெல்லாம் 
அடக்கினமையின் அதற்கும் இஃதொக்கும் ; இதனைப் பற்றி 
யெழுந்த பொய்ப்பொருளும் மெய்ப்பொருளும் பலவாகலின் 
உரையகத்தடக்கலும் உடைத்தாயிற்று . 

தொகைமரபினுள்ளும் உயிர் மயங்கியலினுள்ளும் புள்ளி 
மயங்கியலினுள்ளுங் குற்றியலுகரப் புணரியலினுள்ளும் பரந்து 
பட்ட பொருளினை நுழைந்து வாங்கிக்கொள்ள வைத்தமை 
யின் நுண்மையொடு புணர்ந்ததூஉமாயிற்று . இச்சூத்திரம் பொரு 
ளுரைத்தவழியும் வெள்ளிதன்றி உள்ளுடைத்தாகலின் நுண்மை 
யுடைத்தெனவும்பட்டது . 

குறியதன் முன்னர்த் தன்னுரு பிரட்டலும் . ( தொ . எ . 160 ) 
என்பதூஉம் , 


1 . 


ஞண நமலவளன என்பன . 


2 . 


உள் - உட்பொருள் ( சூக்குமம் .) 


699 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


ஞகாரை யொற்றிய தொழிற்பெயர் முன்னர் . ( தொ . எழு . 296 ) 
என்பதூஉம் முதலாயவற்றிற்கும் இஃது இன்றியமையாதாகலும் 
இதற்கு அவை இன்றியமையாவாகலும் உடைமையின் துளக்க 
லாகாத் துணைமையெய்திய தூஉமாயிற்று . இருபத்து நான்கீறும் 
இருபத்திரண்டு முதலும்பற்றி எழுந்த மொழிகளெல்லாம் வேற் 
றுமைக்கண்ணும் அல்வழிக்கண்ணும் இருமொழித் தொழிலும் 
ஒருவகையால் தொகுத்துக் கூறினமையின் அளக்கலாகா அரும் 
பொருட்டாதலும் பெற்றாம் . இங்ஙனம் வருதல் இயல்பெனவே 
சிறிய வேறுபட்டு வருவன உளவாயின் அவையும் அமையுமென் 
றானாம் ; அவை , 

அந்நா லைந்து மூன்றுதலை யிட்ட 

முன்னுறக் கிளந்த வுயர்திணை யவ்வே . ( தொ.எ . 206 ) 
என்றாற்போல்வனவும் பிறவும் இலேசுச் சொல்லும் இயல்பன்றி 
விகாரமெனப்படும் . 

( 100) 


( காண்டிகை உரை இதுவெனல் ) 
556. பழிப்பில் சூத்திரம் பட்ட பண்பிற் 

கரப்பின்றி முடிவது காண்டிகை யாகும் . 
இது , முறையானே காண்டிகையாமாறுணர்த்துதல் நுதலிற்று . 

இ - ள் : குற்றமில்லாத சூத்திரந் தனதுட்பட்ட இலக்கணத் 
துள் ஒன்றுங் கரவாது முடியச்செய்வது காண்டிகையாம் என்ற 
வாறு . 

பழிப்பில் சூத்திரம் என்றதனால் , காண்டிகை செய்யத் 
தகாதென்று இகழ்ச்சிப்படப் பரந்தன உளவாயின் மறுத்துச் 
செய்கவென்பதாம் . இதனை வருகின்ற காண்டிகைக்கும் அகல 
வுரைக்கும் ஏற்பித்துக்கொள்க . 

உதாரணம் : " எழுத்தென்று சிறப்பித்துச் சொல்லப்படுவன 
அகரமுத , னகரவிறுவாய் முப்பஃது என்று சொல்லுவார் ஆசிரியர் , 
சார்ந்துவரலிலக்கணத்த மூன்றுமல்லாத இடத்து ” ( தொ . எழு . 1 ) 
எனவரும் ; பிறவும் அன்ன . இனி , மறுத்துச் செய்யுங்கால் , 


1 . 


பிற இலேசுச் சொல்லும் எனவும் பாடம் . அது சிறப்பு . 
இது காண்டிகை உரைக் குதாரணம் . 


2 . 


700 


மரபியல் 


" வெறியறி சிறப்பின் வெவ்வாய் வேலன் 
வெறியாட் டயர்ந்த காந்தளும் . 

( 63 ) 
என்பது தெய்வச் சிறப்பினை அறியுஞ் சிறப்போடு வெவ்வாயு 
டைய வேலனது வெறியாட்டினை ஆடிய காந்தளுமென்றாற் 
போல வருவன பலவுங் கொள்க . இங்ஙனங் கூறிய உதாரணங் 
காட்டல்வேண்டாமையை உணர்ந்து உரைநடந்த காலமும் 
உடையவாகும் முற்காலத்து நூல்களென்பது கருத்து . அஃதேல் , 
உதாரணத்தோடு வருங் காண்டிகையிலவோவெனின் , - அது வரு 
கின்ற சூத்திரத்துட் சொல்லுதும் . கரப்பில்லதென்னாது முடிவ 
தென்றான், அதனாற் பரந்துபட்ட சூத்திரத்தினை அங்ஙனம் மறுத் 
துச்செய்யாது தொகுத்துக் காண்டிகையான் உரைக்குங்கால் 
உட்பொருளெல்லாம் விளங்காமற் கரந்துசெய்தலும் உண் 
டென்பது கொள்க ; அது , 

வெறியறி சிறப்பின் வெவ்வாய் வேலன் 
வெறியாட் டயர்ந்த காந்தளும் . 

( 63 ) 
என்பது முதலாக இக்கூறப்பட்ட இருபத்தொரு துறையுங் 
கரந்தையெனப்படுமென்றாற்போல மாட்டென்னுஞ் செய்யு 
ளுறுப்பினைத் தோற்றுவாய் செய்துவிடுதல் . பிறவும் அன்ன. ( 101 ) 
( காண்டிகையுரையின் பகுதி இவ்வாறு வருமெனல் ) 

விட்டகல் வின்றி விரிவொடு பொருந்திச் 
சுட்டிய சூத்திர முடித்தற் பொருட்டா 
வேது நடையினு மெடுத்துக் காட்டினு 

மேவாங் கமைந்த மெய்ந்நெறித் ததுவே . 
இது , மேலதற்கோர் புறனடை ; எய்தியதன்மேற் சிறப்பு 
விதியுமாம் ; என்னை ? காண்டிகையினை மேலதனோடு இரு 
வகைய என்றமையின் . 


நவ . 


1 . 


வெறியறி சிறப்பின் என்ற சூத்திரத்துள் ( தொல் . புற .5 ) சொல்லப்பட்ட 
இலக்கணம் பலவும் பரந்து சேறலின் அச்சூத்திரம் முழுவதற்கும் உரை 
கூறாது என்றாற் போல ( இச்சூத்திரத்துள் ) வருவன பலவும் என்பதே 
மறுத்துச் செய்தலாம் . 
இருபத்தொரு துறையுங் கரந்தையென்று கரந்தையை இருபத்தொன்றாக 
மாட்டியமை காண்க . இது மறுத்துச் செய்யாது செய்தது . 
இச்சூத்திரமும் காண்டிகை செய்யு மிலக்கணங் கூறிற்றென்றல் பொருத்தம் . 
இளம்பூரணம் நோக்குக . 


2 


3 . 


701 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


ள் : விட்டகல்வின்றி விரிவொடு பொருந்தி - சொற்படு 
பொருள் சொல்லுங்கால் தொடர்மொழிகளைத் தொகை 
நிலை பயனிலை முதலாயவற்றாற் பகுத்துக்கூறாது பகுத்துக் 
கூறும் உரை விகற்பம் போன்று மற்றப் பொருள்தோன்றி ; விடுத்த 
லென்பது , கண்ணழிவு : அக்கண்ணழிவான் அகன்றுபடுதல் 
விட்டகல்வெனப்பட்டது . அங்ஙனம் அகன்றுபடுத லின்றி 
யெனவே , இஃது இன்ன வேற்றுமைத் தொடர் இஃது இன்ன 
பயனிலைத்தொடர் என்றாற்போலச் சொன்னிகழ்ச்சியுடைத் 
தாயின் அஃது உரையெனப்படுமென்றானாம் . 

சுட்டிய சூத்திரம் முடித்தற்பொருட்டா இது நியமச் 
சூத்திரம் அதிகாரச் சூத்திரமென்றாற்போல முதற்கட் சொல்லிய 
சூத்திரப் பெயரினை அவ்வாறாகி முடிந்த முடிபு சொல்லுதற் 
பொருட்டாக ; ஏது நடையினும் - நியமச் சூத்திரமென்றானும் 
பிறிதொன்றென்றானும் மேற்கொண்டக்கால் இன்னது காரணத் 
தினெனக் காரணங்கூறும் வழக்கினானும் ; எடுத்துக் காட்டினும் 
அங்ஙனங் காரணங் கூறியக்கால் அதற்கேற்பது ஒன்றாயினும் 
உதாரணமாயினும் வழிநூற்காயின் முதனூல் எடுத்துக்காட்டுத 
லாயினும் ஒன்றுபற்றியும் ; மேவாங்கமைந்த மெய்ந்நெறித்து 
அதுவே - சூத்திரஞ்செய்த ஆசிரியன் வேண்டியதே சொல்லி 
விடும் பொருளிலகணத்திற்று மேற் கூறிவருகின்ற காண்டிகை 
என்றவாறு . 

இது , மெய்ந்நெறி என்பது , சூத்திரத்துச் சொல்லிற் கருதிய 
பொருளிலக்கணம் . அதனை அவன் வேண்டியாங்குச் சொல்லி 
முடிப்பினல்லது சூத்திரத்துச் சொற்கண் வந்த சொல்லாராய்ச் 
சியும் எழுத்தாராய்ச்சியும் அறிய வேண்டுவன வெல்லாஞ் சொல் 


1 . 


2 . 


விட்டகல்வு - பதம் பிரித்துப் பொருள் கூறலால் அகன்று படுதல் . 
தொகைநிலை பயனிலை முதலாயவற்றால் என்றது தொகை நிலைத் தொடர் , 
பயனிலைத் தொடர் என்னுநிலைத் தொடர் என்பவற்றை . உதாரணம் 
குடம் வனைந்தான் , சாத்தன் வந்தான் , தீநீர் என்பன . இவற்றை நன்னூல் 
விருத்தி 3 சூத்திர உரை நோக்கியறிக . 
கண்ணழிவு - பதம் பிரித்தல் எனவே பதம் பிரித்துப் பொருள் கூறல் என்றபடி . 
இன்றி - பதப்பொருள் இன்றி . 
இது என்பது வேண்டியதில்லை . இனி என்று மிருக்கலாம் . 


3 . 


4. 


5 . 


702 


மரபியல் 


லாரென்பது கருத்து . இதனை ஈற்றுக்கண் வைத்ததனானே வரு 
கின்ற உரையும் இங்ஙனம் விட்டகல்வின்றி வருதலுடைத் தெனக் 
கொள்க. 
உதாரணம் : 

இயற்கைப் பொருளை யிற்றெனக் கிளத்தல் . ( தொ . சொ . 19 ) 
என்பது , தன்றன்மையான் நிகழ் பொருளை இன்ன தன்மைத் 
தென்று சொல்லுகவென்றவாறு. அது நிலம் வலிது , நீர் தண்ணிது 
தீவெய்து , வளியுளரும் என்றாற்போல்வன. இதற்குக் கருத்தோ 
துதல் பாயிரவகையாற் பெறுமென்பது , 
உலைப்பிற் காண்டிகை 

( 953 ) 
என்புழிக் கூறிவந்தாம் 

மற்று , “ உயர்திணையென்று சொல்லும் ஆசிரியர் மக்கட் 
சுட்டின்கண் , அஃறிணையென்று சொல்லும் ஆசிரியர் அவரல 
பிறவற்றுக்கண் , அவ்விருதிணைப் பொருண்மேலும் இசைக் 
குஞ் சொல்லினை ( தொ.சொ. 1) என்றக்காலும் , 

வேற்றுமையெனப்பட்ட பொருள் ஏழு என்றக்காலும் 
உதாரணங் காட்டுமாறென்னை ? அவற்றவற்றுப் பின் வேறு 
சூத்திரங்களான் , 

ஆடூஉ வறிசொன் மகடூஉ வறிசொற் 
பல்லோ ரறியுஞ் சொல்லொடு சிவணி . 

( தொ . சொ . 2 ) 
எனவும் , 

ஒற்றறி சொல்லே பலவறி சொல்லென்று . ( தொ . சொ . 3 ) 
எனவும் , 

அவைதாம் பெயர்ஐ யொடுகு 
இன் அது கண் . 

( தொ . சொ . 65 ) 
எனவும் உராணங் கூறுமாலெனின் , - அவை துளக்கலாகாத் 
துணை மையெய்தி நின்றமையின் அவ்வாறு உதாரணம் ஆண்டுக் 


1 . 


2 . 


3 . 


தன்றன்மையான் - தன்னியல்பான் . 
இது சூத்திர முடித்தற் பொருட்டாக உதாரணங்காட்டி விளக்கியது . இச் 
சூத்திரம் நியமச் சூத்திரம் . 
கருத்து - கருத்துரை . “ தன்றன்மையான் ... சொல்லுக ” என்ற கருத்துரையை . 
இது பேராசிரியர் கொண்ட பொருள் . 
துணைமை - துணைச் சூத்திரங்கள் . துணை - உதவி . 655 ம் சூத்திர விரிவுரை 
நோக்குக. 


4. 


5 . 


703 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


காட்டாக்காலும் அமையும் , அவற்றைப் பிற் கூறுமாகலினென் 
பது . அல்லதூஉம் , எதிரது நோக்கி உயர்திணைச் சொன் மூன்றும் 
அஃறிணைச் சொல் இரண்டுங் காட்டியக்காலும் இழுக்கன் றென் 
பது . ஒழிந்தவற்றிற்கும் இஃதொக்கும் . 

( 102) 
( உரையாவது இதுவெனல் ) 
556. சூத்திரத் துட்பொரு ளன்றியும் யாப்புற 

வின்றி யமையா தியைபவை யெல்லா 

மொன்ற வுரைப்ப துரையெனப் படுமே . 
இது மேல் , 
ஒத்த சூத்திர முரைப்பிற் காண்டிகை 
மெய்ப்படக் கிளந்த வகைய தாகி 

( 952 ) 
என நிறுத்தமுறையானே காண்டிகையினை மெய்ப்படக் கிளந்த 
வகை யுணர்த்துதல் நுதலிற்று . 
இ - ள் : மேல் , 
பழிப்பில் சூத்திரம் பட்ட பண்பின் . 

( 656 ) 
வருதலும் , அதுவே எதுவும் எடுத்துக்காட்டும் உடைத்தாகி வரு 
தலுமென இருவகையும் உடைத்தென்றான் ; இனிச் சூத்திரத்துட் 
பொருளன்றியும் ஒருதலையாக அதற்கு இன்றியமையாது பொருந் 
துவனவெல்லாம் அதனோடு கூட்டிச் சொல்லுதல் உரையெனப் 
படும் என்றவாறு . 


அவை , 

இயற்கைப் பொருளை யிற்றெனக் கிளத்தல் . ( தொ . சொ . 19 ) 
என்றவழி , எடுத்தோத்தின்றி ‘ நிலம் வலிதாயிற்று என்னும் வழு 
வமைதி கோடலும், 
ஒத்த சூத்திரம் . 

( 653 ) 
என்றவழி , 

பாயிரம் ஒத்தசூத்திரமென்று கோடலும் இன்னோரன்ன 
கொள்க. 


1 . 


2 . 


அது - அச்சூத்திரம் . 
எடுத்தோத்து - சூத்திரம் . 
ஆயிற்றென்பது வழு . சேற்றுநில மிதித்துச் சென்றான் கூறியதாதலின் 
அமைதியாயிற்று . சேனாவரையருரை நோக்குக . 


3 . 


704 


மரபியல் 


எல்லாமென்றதனாற் சூத்திரப் பொருளேயன்றி எழுத்துஞ் 
சொல்லும்பற்றி ஆராயும் பகுதியுடையவாதல்வேண்டும் அவ் 
வுரையென்பது கொள்க . 

இனி , மேற்காண்டிகைக்கு ஓதிய இலக்கணங்களுள் இதற் 
கேற்பனவெல்லாம் அதிகாரத்தாற் கொள்ளப்படும் . அவை ஏது 
நடையும் எடுத்துக்காட்டுஞ் சூத்திரஞ் சுட்டுதலுமென் ( 657 ) 
றின்னோரன்ன கொள்க . இவையெல்லாந் தழுவுதற்குப் போலும் , 
இன்றி யமையா தியைபவை யெல்லாம் . 

( 658 ) 
என்று எடுத்தோதுவானாயிற்றென்பது . 

(103 ) 
(உரையின் பகுதி இவ்வாறு வரும் எனல் ) 
659 / மறுதலைக் கடாஅ மாற்றமு முடைத்தாய்த் 

தன்னூ லானு முடிந்த நூலானு 
மையமு மருட்கையுஞ் செவ்விதி னீக்கித் 
தெற்றென வொருபொரு ளொற்றுமை கொளீ இந் 

துணிவொடு நிற்ற லென்மனார் புலவர் . 
இதுவுங் காண்டிகைபோல உரையும் இருவகைத்தென்பது 
அறியுமாற்றான் எய்தியதன்மேற் சிறப்புவிதி யுணர்த்துதல் நுதலிற்று . 
ள் : மறுதலைக்கடாஅ மாற்றமும் உடைத்தாய் - 

மறு 
தலை மாற்றத்தினை இடைசெறித்துக் கடாவுதலும் அதற்கு மறு 
மாற்றமாகிய விடை கூறுதலும் உடைத்தாய் ; தன் நூலானும் 
உரையெழுதுவானாற் கூறப்படுகின்ற உரை தனக்கு முதனூலா 
கிய சூத்திரத்தானும் , இதனானே உரையின்றிச் சூத்திரமே நூலெ 
னப்படுவதூஉமாயிற்று ; முடிந்த நூலானும் - அதன் முதனூலா 
னும் ; முடிந்த நூலென்பது இணை நூலென்பாரும் உளர் : இணை 
வன கூறத் தான் கூறானாயின் அது குன்றக் கூறலென் மறுக்க. அங் 
ஙனங் கொள்ளும் பொருண்மையுளவாயின் அவை , 
சூத்திரத் துட்பொரு ளன்றியும் . 

( 658 ) 
என்பதனான் அடங்கும் . 


- 


1 . 





இச் சூத்திரத்தையும் விரிவுரை யிலக்கண முணர்த்திய தாகவே இளம்பூரணர் 
கூறுவர் . அது பொருத்தமாதல் காண்க . 
தனான் - தன்னூலானுமென்றதனான் . 
ணைவன் - இணை நூல்கள் . 


2 . 


3 . 


705 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


மற்று , முதனூலாற் கூறிய பொருள் சில குன்றக் கூறினான் 
போல முடிந்தநூலாற் கொள்க என்றதென்னையெனின் , - அற் 
றன்று ; இப்பொருண்மை முடிந்த நூலினும் உண்டென்று எடுத்துக் 
காட்டப்படு மென்றானென்பது ; இது மேல் , 
ஏது நடையினு மெடுத்துக் காட்டினும் . 

( 657 ) 
என்றவழிப் பெறுதுமாயினும் முதனூலல்லது எடுத்துக்காட்டப் 
பெறாஅரென்றற்கு ஈண்டு வரைந்து கூறினானென்பது ; எனவே 
இணை நூலும் அவற்று வழி நூலும் எடுத்துக்காட்டுங்கால் 
தனக்கு முதல்வராயினாரை நாட்டி அவர் கருத்தேபற்றிப் பிறர் 
செய்தாரெனினல்லது பிறர்மேல் தலைமை நிறீஇ அவர் கருத்துப் 
பற்றி இவர் செய்தாரெனக் கூறார் . அங்ஙனங் கூறின் அவர் நூற்கே 
உரையெழுதுவானல்லனோவென மறுக்க. இனி , 

“ வினையி னீங்கி விளங்கிய வறிவின் முனைவ ” ( 649 ) னாற் 
செய்யப்பட்ட முதனூற்காயின் முடிந்த நூல் எடுத்துக்காட்டுத 
லென்னும் இவ்விலக்கணமின்றென்பது கொள்க . ஒருதலையன் 
மையென்னும் உத்திவகைபற்றியென்பது . 

ஐயமும் மருட்கையுஞ் செவ்விதின் நீக்கி - ஐயவுணர்வும் 
பொய்யுணர்வுஞ் செம்பொருளினான் நீக்கி , தெற்றென ஒரு 
பொருள் ஒற்றுமை கொளீஇ - அச் செம்பொருள் கருவியாகக் 
கேட்பான் உணர்வு மருட்கை நீக்கி மெய்யுணர்ந்து தெற்றென 
வும் இரட்டுறுத னீக்கி ஒற்றுமை கொளுத்தியும் ; துணிவொடு 
நிற்றல் என்மனார் புலவர் - கவர்படச் சொல்லாது ஒரு பொருள் 
துணிந்துரைத்து மாறுதலும் அதிகாரத்தான் நின்ற உரையிலக் 
கணம் என்றவாறு . 

மறுதலையும் மாற்றமுமென்பது , கடாவிடை , ஐயமும் 
மருட்கையுஞ் செவ்விதி னீக்கல் ஒருபுடை யொப்புமையுடைய 
போலியும் அதற்கு ஒன்றும் இயைபில்லாத பொய்ப்பொருளு 
மெனப்படும் . 

பிறிதுபிறி தேற்றலு முருபுதொக வருதலும் . ( தொ . சொ . 105 ) 


1 . 


2 . 


முடிந்த நூலினு முண்டென் றெடுத்துக் காட்டுவது வலியுறுத்துவதற்கு . 
அன்றிக் குறைவை நிறைவு செய்தற்கன்றென்க . 
ஒருதலையன்மை நிச்சயமில்லாமை . சொன்னவிதி யாண்டும் ஒரு 
தலையாக வாராமை . 
மாறுதல் - நிற்றல் ; ஒழிதல் . 


3 . 


706 


பிறிது பிறி 

மரபியல் 
என்றவழிப், பிறிதென்று ஒருகாற் சொல்ல ஆறாமுருபெனவும் 
பின்னொருகாற் பிறிதென ஒழிந்த உருபெல்லாந் தழுவுமென 
வுஞ் சொல்லுதல் போலியெனப்படும் ; என்னை ? அவ்வாறாவத 
னொடு ஏழாமுருபும் பிறவுருபேற்கும் வழக்குள்வழி ஒன்றனைக் 
கொண்டமையின் , அஃது ஒருபுடையொப்புமையுடைத்தாகி 
அப்பொருளன்றெனவும்படாது மற்றொன்றனைக் கோடல் 
பொருளெனத் துணியவும்படாது ஐயவுணர்வு செய்தமையின் 
அது போலியாயிற்று . 
இனிப் , 

பிறிதுபிறி தேற்றலு முருபுதொக வருதலும் . ( தொ . சொல் . 105 ) 
தேற்றல் உருபுதொக வருவதற்கண்ணென்று பொருள் கூறுதல் 
போல்வன, சூத்திரத்தின் கருத்தறியாது பொய்யை மெய்யென்று 
மயங்கிய மருட்கையெனப்படும் . இவ்விரண்டனையும் நீக்கி 
உண்மை உணர்த்துதல் உரையெனப்படுவதாயிற்று . நிற்றலென் 
பது , நிற்க அவ்வுரையென்றவாறு . தன் நூலானும் முதனூலானும் 
ஐயமும் மருட்கையும் நீக்குங்கால் அவற்றுட் கிடந்த செம்பொரு 
ளானே நீக்கப்படு மென்பது இரண்டு கண்ணானுங் கூர்மையாற் 
பார்த்தான் என்பதுபோலக் கொள்க . 

( 104 ) 
(வழிநூல் முதனூலோடு மாறுபடச் செய்யிற் குற்றமாமெனல் ) 
160. சொல்லப் பட்டன வெல்லா மாண்பு 

மறுதலை யாயினு மற்றது சிதைவே . 


1 . 


2 . 


ஒன்றனைக் கொண்டு - ஆறாவதையே கொண்டு . 
அஃது ஒருபுடை ஒப்புமையுடைத்தாகி என்றது ஆறாவதனையே கொண்ட 
அப்பொருள் ஒரு பகுதியாகிய ஆறாவதனோடு மாத்திரம் ஒப்புமை 
யுடைத்தாய் என்றபடி . 
மற்றொன்று - ஏழாவது . அது பெயராய் நின்று பிறவுருபேற்கும் . ஏழாமுருபு 
பிறவுருபேற்றற்கு உதாரணம் . தலைக்கணின்றான் இடைக்கணின்றான் 
என்பன போல்வன . ஆறாவது தன்னுடைமைப் பொருளோடு பெயராய் 
நின்று ஏற்கின்றது . இஃதன்னதன்று . ஆதலின் அப்பொருளன்றெனவும் 
படாது என்றார் . 
பொருளில் என்றது அசைநிலையை . இவ்வாறு பொருள் கொள்பவர் எவர் 
என்பது புலப்படவில்லை . 
என்பது - என்பதை என்றிருத்தல் வேண்டும் . 


4. 


5 . 


107 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


இது , வழிநூற்கே ஆவதோர் வேறுபாடுணர்த்துதல் நுதலிற்று . 

இ - ள் : மேற்கூறிய சூத்திரமும் காண்டிகையும் உரையு மென் 
னும் மூன்றற்குஞ் சொல்லப்பட்ட இலக்கணமெல்லாஞ் சிதை 
யாது மாட்சிமைப்படினும் முதனூலோடு மாறுகொள்ளின் அவற் 
றான் எல்லாஞ் சிதைந்ததெனவேபடும் அந்நூல் என்றவாறு . 

மறுதலையாயினும் என்ற உம்மை , எதிரது தழீஇயிற்று ; 
மேற்கூறும் பத்துவகைக் குற்றமுமே ( 653) யன்றி வழிநூற்கு இது 
வுங் குற்றமாமென்றமையின் . ஈரைங்குற்றமுமின்றி என்பதனை 
நோக்க இறந்தது தழீஇயிற்றுமாம் . இதனானே பிற்காலத்து நூல் 
செய்வார் நூலிலக்கணம் பிறழாமற் செய்யினும் முற்காலத்து 
நூலொடு பொருண் மாறுபடச் செய்யின் அது மரபன்று வழி 
நூற்கென விலக்கியவாறாயிற்று . எனவே , முதனூற்காயின் இவ் 
வாராய்ச்சியின் றென்பது கருத்து ; என்னை ? முதல்வனூன் மாறு 
படுதற்கு அதன் முன்னையதோர் நூல் இன்மையினென்பது . 
அல்லதூஉம் , மற்றது என்று ஒருமை கூறினமையானும் இது 
வழிநூற்கே விலக்கிற்றென்பது கொள்க . மற்று மேல் , 
முதலும் வழியுமென நுதலிய நெறியின . 

( 648 ) 
எனவே , முதனூலின் வழித்து வழிநூலென்பதூஉம் மறுதலை 
யாயிற் சிதைவென்பதூஉம் பெறுதுமாகலின் இச்சூத்திரம் 
மிகையாம் பிறவெனின் , - அற்றன்று ; முதல்வழியென்பன முன் 
னும் பின்னுங் காட்டினன்றி மாறுபடாமைக் கூறல்வேண்டு 
மென்பதூஉம் பெறுதுமாகலின் அது கூறல்வேண்டுமென்பது . 
பெறாமகாலின் இது கூறல் வேண்டுமென்பது . அல்லாக்கால் . 

முன்னோர் நூலின் முடி பொருங் கொவ்வாமைப் 

பின்னோன் வேண்டும் விகற்பங் கூறுவான் . 
செல்லுமென்பது . 

(105 ) 


1 . 


2 . 


3 . 


பெறுதுமாயின் என்றிருத்தல் வேண்டும் . 
அது என்றது மிகையை . 
இது - இச்சூத்திரம் . 
முன்னோர் நூலின் முடி பொருங்கொத்துப் - பின்னோன் வேண்டும் விகற்பங் 
கூறி என்ற நன்னூற் சூத்திரத்தின் அடிகளைச் சேர்த்து எழுதப்பட்டது 
இவ்வாக்கியம் . 


4 . 


708 


மரபியல் 


- ( முதனூற்கண் தற்றம் இல எனல் ) 
1861. சிதைவில வென்ப முதல்வன் கண்ணே 
1861 . 
இது , மேற்கூறிய வழிநூற்குப் போல முதனூற்கே ஆவதோர் 
வேறுபாடுணர்த்துதல் நுதலிற்று . 

ள் : மேற் பொதுவகையாற் கூறப்பட்ட நூலிலக்கணம் 
ஐந்தனுள் ஈரைங்குற்றமுமின்றியென முன்னே ஓதிய இலக்கணம் 
ஒன்று , முதனூற்காயின் அம்மரபின இலக்கணம் வேண்டுவதன்று 
என்றவாறு . 

சிதைவிலக்கணத்தைச் சிதைவென்று ஓதினான் ஆகுபெயரா 
னென உணர்க . மற்று , 

வினையி னீங்கி விளங்கிய வறிவின் முனைவற்கு . ( 649 ) 
சிதைவிலவென்பது அறிவானே உணர்வலெனின் , - எடுத்தோத் 
துக் களைந்து உய்த்துணர்தல் பயமின்றென்பது . அல்லதூஉம் , 
முதனூற்கு முன்னையதோர் நூலினை இலக்கியமாகப் பெறினன்றே 
முதல்வன்றான் நூலிலக்கணஞ் செய்வது ; மற்று அன்னதோர் 
நூலின் அவன் செய்யாத 2 நூலிலக்கணம் யான்செய்தேனெ 
னவும் அவற்றுச் சிதைவினையே முதனூற்கண் இல்லை யென்ற 
தூஉம் , ஒழிந்தநான்கும் முதல்வனூற்கண்ணே உளவாகலின் 
அவற்றை இலக்கணங் கூறினான் எனவும் இனிக்குற்றங்களும் 
பிற்றோன்றுங்கொலென்று அஞ்சி இங்ஙனம் அவற்றை வரைய 
றுத்து யான் பாதுகாக்கின்றேனெனவும் , அங்ஙனம் பாதுகாத்து 
இவ்விலக்கணங்கள் ஓதிற்றும் அவன் முதனூலே இலக்கிய 


1. 


2 . 


3 . 


அன்னதோர் நூலின் என்பது அன்னதோர் நூலின்மையின் என்றிருத்தல் 
வேண்டும் . இதன் முதற் சூத்திர உரையுள் ‘ முன்னையதோர் நூலின்மை 
யின் 660 என வருதல் நோக்குக . 
நூலிலக்கணம் என்றது நூல் செய்யு முறையை . இது பாயிரத்துக்குரியது . 
அவற்றுள் - அந்நூலிலக்கணங்களுள் . அவற்று - அவற்றுள் என்றிருத்தல் 
வேண்டும் . 
என்றதூஉம் என்பது என்றது எனவும் என்றிருப்பது நலம் . 
ஒழிந்த நான்கு - சிதைவு ( குற்றம் ) ஒழிந்த சூத்திரம் . காண்டிகை , விருத்தி , 
உத்தி என்பன. 
கூறினேன் என்றிருத்தல் வேண்டும் . 


5 . 


6 . 


709 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


மாகப் பெற்றெனவும் கூறியது கூறல் ( 663 ) போல்வன வேறோர் 
பொருள் விளக்குமாயிற் குற்றமன்று என்பதனையும் யானே 
கூறியதன்றி முதல்வனாயிற் சில்வகையெழுத்தின் செய்யுட்டா 
கவே அவற்றை வேறுவேறு விதித்துப் பரந்துபடச் செய்யுமென 
வும் , இவையெல்லாம் அறிவித்தற்குச் 
சிதைவில வென்ப முதல்வன் கண் . 

( 661 ) 
என்றானென்பது . 

மற்று , முதல்வன் யாப்பே கூறுமாயின் அந்நூற்குத் தந்திர 
வுத்தியும் வேண்டுவதன்றாம் பிறவெனின் , - அங்ஙனமே முதனூற் 
காயின் முப்பத்திருவகையுத்தி வாராது சிறுபான்மையான் வரு 
மென்றற்கன்றே , 

ஈரைங் குற்றமு மின்றி நேரிதின் 
முப்பத் திருவகை யுத்தியொடு புணர்ந்த . 

( 653 ) 
என ஈண்டு விலக்கப்பட்ட குற்றத்தின் பின்னர் அவ்வுத்தியை 
வைத்த கருத்தென்பது ஆண்டும் கூறுவாமாயிற்றென்பது . 

மற்று , முதனூலினால் நூல் இலக்கணங் கூறானோ வெனின் , 
கூறினானேயன்றோ ? தான் ஒருவகையான் நூல் செய்து மற்ற 
துவே நூலிலக்கணமெனப் பிற்காலத்தார்க்கு அறியவைத்தமையி 


- 


னென்பது . 


மற்றுச் சிதைவிலவென்பார் யாரோவெனின் , - நிகழ்காலத் 
தாசிரியரும் எதிர்காலத்தாசிரியரும் என உணர்க . 

( 106) 


( வழிநூற்கே குற்றம் வருமெனல் ) 
62. முதல்வலி யாயினும் யாப்பினுட் சிதையும் 

பல்லோன் புணரா வாரம் போன்றே . 
இது , முதனூலொடு மறுதலைப்படுதல் வழிநூற்குக் குற்ற 
மென்கின்றது . 


1 . 


பெற்றனவும் என்ற் பாடம் பெற்றெனவும் என்றிருப்பது நலமாதல் பற்றி 
அது திருத்தப்பட்டது. பெற்று ஓதிற்று என இயைக்க . ஓதிற்று - ஓதியது . 
யாப்பு - செய்யுள் . 
ஆண்டு - அச்சூத்திரத்து . ( 653 ) 


2 . 


3 . 


710 


மரபியல் 


- 


ள் : முதல்வழியாயினும் யாப்பினுட் சிதையும் - அதி 
காரத்தானே முதனூலினைக் குற்றமின்றி வருவதென்று ஈண்டு 
இலக்கணங் கூறல் வேண்டுவதன்றென்றான் இனி அம்முதனூ 
லினை மாறுபடாமல் ஆண்டோதிய பொருண்மை கூறுமாயினும் 
நால்வகை யாப்பினுண் முதனின்ற மூன்றும்பற்றி வழிநூற்குக் 
குற்றம் பிறக்கும் ; மற்று மொழிபெயர்த்தலொழியக் கொள்ளு 
மாறென்னையெனின் , - யாப்பினும் சிதையும் என்று இடமும் 
இடத்தியல்பொருளுமாக ஓதினானாகலின் அஃதொழிக்கப் 
படும் . மற்றஃதொழிக்குமாறென்னையெனின் , - தமிழ் நாட்டு 
வழக்கிற்கு முதனூலாகிய அகத்தியத்துண் மொழிபெயர்த்துச் 
செய்யவேண்டும் பொருளிலவாகலானும் , பிறபாடைக்கும் 
பொதுவாயின பொருளவாயின் அவையுந் தமிழ் வழக்கு நோக் 
கியே இலக்கணஞ் செய்யப்படுமாகலானும் , அவர்க்கும் மொழி 
பெயர்த்தல் வேண்டுவதன்றாகலின் அதுவே ஒழிக்கப்படும் . இக் 
கருத்தினானன்றே , 


வழியி னெறியே நால்வகைத் தாகும் . 


( 951 ) 


என வழிநூலையே விரித்து நால்வகை யாப்பிற்கும் உரிமை கூறிய 
தென்பது . அங்ஙனம் முதனூற்கு மொழிபெயர்த்தலின்மையின் 
" யாப்பொன்றும்பற்றிச் சிதைவு பிறவாது , ஒழிந்தன பற்றி வழி 
நூற்குச் சிதைவுண்டாமென்பது கருத்து . 


வல்லோன் புணரா வாரம்போன்றே - வாரம் புணர்ப்பான் 
வேறொருவனாய வழி முதற்கூறு புணர்ந்தாற் புணர்ந்தவாற் 
றோடு பொருந்தச் செய்யாதவாறுபோல என்றவாறு . 


1 . 


2 . 


இடம் - யாப்பு . இட்த்தியல் பொருள் - சிதைவு . வழிநூல் செய்வோன் 
யாத்தற்கண் எனவே முதனூற்கண்ணுள்ள வற்றையே யாப்பதாயிற்று . 
முதனூல் தமிழ் நூலாதலின் அதன் கண் மொழிபெயர்ப்பு இல்லை . 
தமிழ்நாட்டு வழக்கையே அகத்தியங் கூறுகிறபடியால் அதனுள் மொழி 
பெயர்த்துச் செய்ய வேண்டும் பகுதியில்லை என்றபடி . 
பொதுவாயினவாகிய பொருளவாயின் என்பது கருத்து . 
இலக்கணம் என்றது யாத்தலை . 
அவர்க்கும் - தமிழ் வழக்கு நோக்கி இலக்கணஞ் செய்வார்க்கும் . 
யாப்பொன்றும் என்றது - மொழிபெயர்ப்பு யாப்பொன்றையும் . 


3 . 


4. 


5 . 


6. 


711 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


வாரமென்பது , கூறு ; என்னை ? ஒரு பாட்டினைப் பிற்கூறு 
சொல்வாரை , 
வாரம் பாடுந் தோரிய மகளிரும் . 

(சில . 14.155 ) 


என்பவாகலின் . 


யாப்பினுட் சிதைதலென்பது , முதனூலும் வழக்கு நூலாயின் 
இழிந்தோர் வழக்கும் வழக்கன்றோவெனக் கூட்டி விரித்து யாத் 
துச் செய்யினும் , அழான் புழான் ( தொல்.எழு . 193 ) என்பன 
போல்வன இக்காலத்தில் வென்று களைந்து தொகுத்துயாத்துச் 
2 செய்யினும் , தொகைவிரியும் மயங்குமாற்றான் விரிந்தது 
தொகுத்தலென்னும் நூற் புணர்ப்பினைத் தொகைவிரியெனும் 
யாப்பெனக் கூறியதல்லாதவழித் தொகுத்து யாத்தே செய்தலும் 
இம் மூவகை யாப்பினொடு மெய்த்திறங் கூறுவலென மொழி 
பெயர்தலை மயக்கிக் கூறுதலுமெல்லாம் யாப்பினுட் சிதைவே 
யாம். அது பண்ணும் பாணியும் முதலாயின ஒப்பினும் வல்லோன் 
புணர்த்த இன்னிசையதன் நீர்மைப்படக் காட்டா ; வாரம் புணர்ப் 
பான் புறநீரதாகிய இசைபடப் புணர்த்தல் போல்வதாயிற்று . 

மற்று இழிந்தோர் வழக்கினைப் பிற்காலத்து உயர்ந்தோருந் 
தகுதிபற்றி வழங்குபவாகலான் அவையும் அமையாவோவெ 
னின், - அவை சான்றோர் செய்யுட்குதவாது ; கற்றுணர்ந்தாருங் 
கற்றுணராதாரும் மற்றவை கேட்டே மனமகிழ்வாரைப் பற்றி 
நிகழ்ந்தனவாயினும் ஒற்றுமைப்பட்டு ஒருவகை நில்லா ; 


1-2 செய்யினும் என்பன செய்தலும் என்றிருப்பது நலம் . 
3 . தொகையும் விரியும் என்றிருத்தல் வேண்டும் . 
4. விரிந்தது தொகுத்தல் என்பது ஒருத்தி 
5 . நூற்புணர்ப்பு - உத்தி . புணர்ப்பினைத் தொகுத்து யாத்தே செய்தலும் என 

முடிக்க . தொகுத்துக் கூறல் என்னும் உத்தி நோக்குக . 
6 . மெய்த்திறம் - உண்மைப்பகுதி . 
7 . புணர்த்தல் போல்வது காட்டா என முடிக்க . 
8 . தகுதி - இந்த இடத்தில் இது வழங்கத்தக்கது என்னும் தகுதி . இனி, இச் 

சொல்லால் வழங்கத்தக்கது என்னுந் தகுதி எனினுமாம் . 
9 . 

கற்றுணர்ந்தாரும் கற்றுணராதாருமாகிய மகிழ்வார் என்க . 
10. ஒற்றுமைப்பட்டு ஒருவகை நில்லா என்றது இருவழக்கும் ஒற்றுமைப்பட்டு 

ஒருவகை நில்லா என்றபடி . 


.712 


மரபியல் 


பெற்ற காலந்தோறும் பிறிதுபிறிதாகிக் கட்டளைப்படுத்து நூல் 
செய்வார்க்குங் கையிகந்து , வரையறையின்றாமாகலின் அஃது 
இலக்கணமெனப்படாதென்பது . 

( 107 ) 
( குற்றத்தின் விரி இவை எனல் ) 
662. சிதைவெனப் படுபவை வசையற நாடிற் 

கூறியது கூறன் மாறுகொளக் கூறல் 
குன்றக் கூறன் மாறுகொளக் கூறல் 
பொருளில் மொழிதன் மயக்கங் கூறல் 
கேட்போர்க் கின்னா யாப்பிற் றாறல் 
பழித்த மொழியா னிழுக்கங் கூற 
றன்னா னொரு பொருள் கருதிக் கூற 
லென்ன வகையினு மனங்கோ ளின்மை 

யன்ன பிறவு மவற்றுவிரியாகும் . 
இது , நிறுத்தமுறையானே ‘ஈரைங்குற்றமும் ( 653 ) உணர்த் 
துதல் நுதலிற்று . 

ள் : சிதைவு எனப்படுபவை வசையற நாடின் - குற்ற 
மென்றற்குச் சிறப்புடையனவற்றைக் குற்றந்தீர ஆராயின் : இவற்றை 
எனப்படுபவென்பதென் ? குற்றமாதற்குச் சிறந்திலவாம் பிற 
வெனின் , இவ்வாசிரியர் எஞ்ஞான்றுங் குற்றத்திற்கு இலக் 
கணங் கூறாராகலான் இலக்கணத்தொடு கூறுந்துணைப் பயம் 
படுதலும் ஒருவாற்றாற் சிறப்பெனவேபடுமென்பது அல்லதூஉம் 
ஒழிந்த செய்யுட்காயின் இவையனைத்தும் ஆகாவென்பது 
ஈண்டே தழாஅல் வேண்டுமாகலானும் , செய்யுட்காயின் அவை 
அமையாச்சிறப்பு உடைமையானும் இது வழக்குஞ் செய்யுளு 
மேயன்றி அவற்றின் வேறுபட வுஞ் செய்யப்படும் நூலிலக் 
கணமாகலானும் எழுவகை வழுப்போல் அமைவனவே கூறாது 
நூலுள் வரப்பெறாதனவும் வரைந்து கூறினானென்பது . அமை 
வனவற்றினஞ்சார்த்தி ஒழிந்தனவுங் கூறினான் ; அல்லாக்கால் , 
அவையே குற்றமாகி ஒழிந்தன புகுதப்பெறுவான் செல்லு 
மென்றஞ்சியென்பது . 


- 


1 . 


2 . 


3 . 


கூறுந்துணைப் பயம்படல் - கூறுமளவிற்குப் பயன்படல் . 
அமையா - வழு அமைக்கப்படாத . 
உம்மை , எச்சம்; வேறுபடாமையேயன்றி வேறுபடவும் எனப் பொருடரலின் 
இல்லாமலுமிருக்கலாம் . 
ஒழிந்தன - அமையாத குற்றங்கள் . 


4. 


713 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


வசையற நாடின் என்றதனான் , இங்ஙனங் குற்றமென்று 
வரையப்பட்டனவற்றைக்கொண்டு புகுந்து மற்றொரு பொருள் 
கொள்ளின் அவை வசையற்றனவாமென்பது . அவை , கூறியது 
கூறல் , மாறுகொளக் கூறல் , மிகைப்படக் கூறல் , பொருளில் மொழி 
தல் , மயங்கக் கூறல் என்னும் ஐந்துமாயின. 

கூறியது கூறல் , முன்னொருகாற் சொல்லிய பொருள் பின்னு 
மொருகாற் சொல்லுதல் ; அது , 
உட்குவரத் தோன்று மீரேழ் துறைத்து . 

( 56 ) 


எனவும் , 
வந்த வீரேழ் வகையிற் றாகும் . 

( 58 ) 
எனவும் இருகாற் சொல்லி ஒருகாற் பயன்கொண்டவாறு . 
மாறுகொளக் கூறல், 

மரப்பெயர்க் கிளவிக் கம்மே சாரியை . ( தொ . எழு . குற் . 10 ) 
என்றவழி , புல்லினையும் மரமென அடக்குதல் , இக்கருத்து 
நோக்கி ( யே ) போலும் ; ஆண்டு , 

ஒன்றென முடித்தல் தன்னின முடித்தல் . 
என்பதனால் , புல்லினையும் மரமென்று தரீஇயின ( அக் ) கருத் 
தென்பது . 

குன்றக் கூறல் , சொல்லப்புகுந்த பொருளினை ஆசறக் 
கூறாது ஒழியப்போதல் ; இஃதோர் பயன்படாக் குற்றம் . 

மிகைபடக் கூறல் , சில்வகையெழுத்தின் செய்யுட்டாகச் 
செய்யாது சூத்திரத்துட் சிலசொன் மிகையாகச் செய்தல் போல் 
வன ; அவை , 


1 . 


2 . 


ஒருகால் பயன் கொண்டது என்றது - முன் பதினான்கு துறை என்று கூறிப் 
பின் ஈரேழ்வகைத்து என்றதனால் கவர்தலும் மீட்டலும்பற்றி ஒன்றை 
இரண்டாக்கி இருபத்தெட்டாகக் கொண்டது என்றபடி . 
புல் - புறக்காழ் . ஆதலின் மரமெனல் முன்பின் மாறாம் . ஆயினும் உத்தி பற்றி 
அமையும் என்றபடி . 
இக்கருத்து - குற்றமும் அமைக்கப்படும் என்று இங்கே கூறிய கருத்து . 
ஆண்டு - அச்சூத்திரத்துள் . 


3 . 


4 . 


714 


மரபியல் 


ஆயீ ரியல புணர்நிலைச் சுட்டு . 

( தொ . எழு . புண . 5 ) 
என்றாற்போல்வன. இங்ஙனம் மிகைபடச் செய்யுங்கான் முன் 
னின்ற சொல்லிற்கு ஒன்றும் இயைபில்லன கூறலாகா ; என்னை ? 

முப்பாற் புள்ளியு மெழுத்தோ ரன்ன . ( தொ . எழு . நூன் . 2 ) 
என்றவழி , அவை தாம் முப்பாற் புள்ளியும் எனப் பயனிலை 
கொண்டு மாறிப் பின்னர் எழுத்தோரன்ன என்றது , ஆண்டு இயை 
பில்லதோர் சொல்லென்று இலேசுபடாது தான் சொல்லு 
கின்ற பொருட்கும் இயைபுபடச் சொல்லியே மிகைப்படுத்தல் 
வேண்டுமென்பது ; என்னை ? 
எழுத்தெனப்படுப . 

( தொ . எழு . நூன் . 1 ) 
என்பதனுண் மூன்றுமே சிறப்புடையவென்பது கொண்டானா 
யிற் பின்னர் அம்மூன்றினையுஞ் சிறப்பில்லா முப்பதினோடும் 
ஒக்குமென உவமிக்கலாகாதெனவும் , மாட்டேற்றுச் சூத்திரங் 
களானெல்லாம் ஒப்புமை பெறுவதல்லது சிறப்பின்மை காட்டப் 
படாவாகலானும் , முப்பஃதுமே சிறந்தனவென்னுங் கருத்தினா 
னாயின் மூன்றுஞ் சிறப்பிலவென்பது முதற் சூத்திரத்துட் பெறப் 
படுமாகலின் பின்னர் இவ்விலேசு கூறிச் சிறப்பழித்தல் வேண் 
டாவாகலானும் ‘ பலபொருட் கேற்பி னல்லது கோடல் அன்றி 
ஐயுறற்றோறுஞ் சூத்திரஞ் செய்யானாகலானும் , 
எழுத்தோ ரன்ன . 

( தொல் . எழு . நூன் . 2 ) 
என்பது ஆண்டு இயைபில்லாதோர் சொல்லென்றதனை 
ஆண்டுப் பெய்து இலேசுகொண்டானெனல் ஆகாதென்பது . 


1 . 


2 . 


3 . 


4 . 


ஆயீரியல என்பது மிகை . ஆயினும் வரையறைபற்றிக் கூறலின் குற்றமின்று . 
இலேசுபடாது - இலேசுபடாமல் . இது இயைபுபடச் சொல்லி என்பதனோடு 
முடியும் . 
மாட்டுதல் - முன் சொன்ன சூத்திரத்தோடு கொளுவல் . 
முதற் சூத்திரத்துள் பெறப்படல் எதனாலெனின் ? மூன்றையும் வேறு பிரித்துச் 
சார்ந்துவரல் என்று கூறினமையின் அன்றியும் எழுத்தெனப் படுப் என்று 
சிறப்பித்துக் கூறலானும் பெறப்படும் . 
இலேசினாற் சிறப்பழிவு கூறுவார் இளம்பூரணர் . 
ஐயுறற்றோறும் என்றது . ஐயப்படக் கூறிப் பின் ஐயப்படுந்தோறும் . அதனை 
நீக்கற்குச் சூத்திரஞ்செய்யான் என்றபடி . 
சொல்லென்று அதனை எனப் பிரிக்க . 


5. 


6 . 


7 . 


715 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


பொருளில மொழிதல் - நூனுதலிய பொருளன்றி 

என்மனார் புலவர் . 
என்றாற்போல , வழிநூல் வாய்பாட்டு மாத்திரையே பயனாகச் 
செய்வன . 
மயங்கக் கூறல் - நிறுத்தமுறையானன்றி , 

அத்தி னகர மகரமுனை யில்லை . ( தொ . எழு . புண . 23 ) 
என மயங்கக் கூறிப் பிறிதொன்று கோடல் . 

கேட்போர்க்கின்னா யாப்பிற்றாதல் - சூத்திரச் செய்யுள் 
கேட்போர்க்கு இன்னாதிசைப்பச் செய்தல் . 

பழித்தமொழியான் இழுக்கங் கூறல் - முடிவில்லாத சொல் 
லானும் இழிந்த சொல்லானும் எடுத்து முடிப்பனவற்றை மறு 
முடிபுபற்றி இழுக்கங் கூறலாயிற்று . 

தன்னா னொரு பொருள் கருதிக் கூறல் - முன்னோராற் கூற 
வும்படாது வழக்கினுள்ளதுமன்றித் தன்னுள்ளே ஒரு பொருள் 
படைத்துக் கூறுதல் . (தன் ) ஆனென்பது ஒரு சொல்லெனத் 
தானென்பதோர் சொற்றாய் மெய்யினுள் உணரநின்றது. தன்னாற் 
றானொரு பொருள் படைத்துக் குறுகச்செய்தல் மூன்றாவ 
தெனினும் இழுக்காது ; என்னை ? நுதலிக் கூறலென்னும் பயனி 
லைக்குத் தானென்னும் பெயர் வெளிப்படாது நின்றது வெளிப் 
படுத்துக் கொளப்பெறுதுமாகலின் . 

என்னவகையினு மனங்கோளின்மை - எவ்வாற்றானும் பொரு 
ளறிதற்கு அரிதாகச் செய்தல் . இவை நான்குங் குன்றக் கூறலொடு 
கூட்ட ஐந்தும் எஞ்ஞான்றும் பயன்படாதனவாயின . 

அன்ன பிறவும் அவற்று விரியாகும் - அவைபோல்வன பிற 
வும் ஈரைங்குற்றமெனப்பட்ட தொகை எண்ணிற்கு அவ்வாறு 


1 . 


2 . 


பிறிதொன்று கோடல் என்றது விளவத்துக்கண் எனக் கெடாது நிற்றலைக் 
கோடலை. 
தன்னான் என்பதில் தன் சிதைவுபட்டிருத்தல் வேண்டும் . தன்னான் என்ப 
தில் ஆனுஞ் சேர்ந்து தான் என்னும் பொருள்பட நின்றதென்றபடி . 
நுதலிக் கூறல் என்று உரையுள் வருதலின் சூத்திமுமப்படி இருந்திருக்கலாம் 
போலும் . 
பெயர் என்றது - ஈண்டு எழுவாய்ப் பெயரை . 


3 . 


4 . 


116 


மரபியல் 


தொகுத்தற்கேற்ற விரியெண்ணாம் இவையும் இவை போல்வன 
பிறவும் என்றவாறு . 

விரிந்தது தொகுத்தல் என்பதனான் , எதிரது நோக்கி 
ஆண்டுத் தொகுத்தானாதலின் ஈண்டு அவற்றைத் தொகை 
கூறாது விரித்தெண்ணினானென்பது . 

பிறவும் என்றதனான் , வெற்றெனத் தொடுத்தன் , மற் 
றொன்று விரித்தல் , சென்று தேய்ந்திறுதல் , நின்று பயனின்மை 
என்றாற் போல்வன கொள்க . இவை மேல் ஈரைங் குற்றமும் 
( 653 ) என உம்மையால் தழுவியவற்று விரியாயின . * முதனூலொடு 
மாறுதலும் யாப்பினுட் சிதைதலும் இவைபோல ஒரோ வழி 
வாரா அந்நூலின் முழுவதூஉங் கொள்ளக் கிடந்தமையின் 
ஈண்டவை புறனடையால் தழுவப்பட்டவாறென்பது . இவையெல் 
லாங் குற்றமென்று களையப்படுவனவாயினும் ஈரைங் குற்றமு 
மின்றி என முதற் சூத்திரத்துள் ஓதிப்புகுந்தான் , அல்லாக்கால் 
இவற்றுட் சில நூலுட் புகுதுமாறும் அவற்றாற் பயன்கொள்ளு 
மாறும் இன்மையினென்பது . பயன்கொள்ளப்படுவன ஐந் 
தென்பது மேற்காட்டினாம் . 
இனி, அப்பதினான்குஞ் குற்றமேயாகி வருமாறு : 
தன்மை யுவமை யுருவகந் தீவகம் 
பின்வரு நிலையே முன்ன விலக்கே 

வேற்றுப் பொருள்வைப்பு வேற்றுமை யெனாஅ . 
எனவும் , 

உருவக முவமை வழிநிலை மடக்கே 

விரிசுடர் விளக்கென மரீஇ வருவன . 
எனவும் , சில சூத்திரங்களை முதனிறீஇப் , பின்னரும் அவ்வாய் 
பாட்டானே , 


1 . 


2 . 


3 . 


4 . 


எதிரது நோக்கி - பின்வரும் இதனை நோக்கி . 
ஆண்டு - ஈரைங்குற்றமுமின்றி என்றவிடத்து . 
தழுவியவற்றுவிரி - தழுவி அவற்று விரி எனப் பிரிக்க . 
முதனூலொடு மாறுதலும் யாப்பினுட சிதைதலும் 660-1ம் சூத்திரங்களிற் 
கூறப்பட்டன. 
அல்லாக்கால் - புகுதராக்கால் . 
இன்மையின் - இல்லாது முடியுமாதலின் 


5 . 


6 . 


717 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


தன்மை யுவமை யுருவகந் தீவகம் 
பின்வரு நிலையே முன்ன விலக்கே 
வேற்றுப் பொருள்வைப்பு வேற்றுமை யென்றாங் 
கெண்வகை யியல செய்யுட் கணியென 

மையறு புலவர் வகுத்துரைத் தனரே . 
என்றாற்போலப் பின்னரும் அவ்வாறே சூத்திரஞ்செய்தல் கூறி 
யது கூறலாய்ப் பயன்படாதாயிற்று ; என்னை ? இவற்றது வேறு 
பாடு தொகைச் சூத்திரத்துத் துணிந்தெண்ணியதனானே பெற்ற 
வழிப், பின்னும் அவ்வாறே மற்றோர் சூத்திரஞ் செய்ததனாற் 
பயந்ததின்மையினென்பது . 

அன்றென வொருதலை துணிந்த குற்ற 

நன்றறி புலவர் நாட்டுதற் குரிய . 
என்றாற்போல்வன வரையாது குற்றமென்றதனையே சான் 
றோர்க் காயிற் குற்றமாகாதென்றல் மாறுகொளக் கூறலாம் . செய் 
யுட்கெல்லாம் அணியிலக்கணங் கூறுவான் குற்றங் கூறும்வழி 
வரைந்து கூறுதலின் . 

செய்யுட்குரிய பொருட்படையெல்லாவற்றுள்ளும் நல்ல 
னவுந் தீயனவும் இவையென்று சொல்லப்புகுந்தான் , அவற்றுட் 
சில சொல்லியொழிதலும் , வழக்கொடு மெய்ப்பொருளும் 
ஆராய்வலென்று புகுந்தான் , அவற்றுள் வழக்கிற்கு வேண்டுவ 
கூறி மெய்ப்பொருள் ஆராய்ச்சி முழுவதூஞ் சொல்லாது 
நெகிழ்ந்து போதலும் , எடுத்துக்கொண்ட நூலுட் காட்டும் இலக் 
கியங்களைச் சூத்திரத்தான் அடிவரை செய்வனென்று புகுந்து 
சில மறுத்துச்செய்து , சிலவற்றுக்குச் செய்யாது போதல் போல் 
வனவும் குன்றக்கூறலாம் . அவை முடிந்த நூலிற் கண்டுகொள்க . 

இடையிடை திரியா தியனெறி மரபி 
னுடைய கருப்பொரு ளொரோவழித் துவன்றவு 
மியற்கை மரபி னுரிப்பொரு டோன்றவும் 


- 1 . 


2 . 


3 . 
4. , 


துணிந்து - துணித்து என்றிருப்பது நலம் . 
அன்று என - பொருந்தாது என்று ; ஒருதலை - நிச்சயம் . 
வரையாது ஆகாதென்றலென இயைக்க . 
வரைந்து - வரைவுசெய்து , வரைதல் - நியமித்தல் . அது சான்றோர்க்காகு 
மென்றல் . 
மெய்ப்பொருள் - தத்துவப் பொருள் . 
மறுத்துச் செய்தல் - ஒன்றைக் கூறி அது முதலாயின என்று செய்தல் . 656 ம் 
சூத்திர உரை நோக்குக. இது அறுத்து என்றிருந்திருக்கலாமோ என்று 
ஆராயத் தக்கது . அறுத்தல் - வரையறுத்தல் . 


5. 
6 . 


718 


மரபியல் 


பன்னிரு காலமும் நால்வகை யிடத்தொடுந் 

தொன்னெறி மரபிற் றோன்றினர் செயலே . 
எனச் சூத்திரஞ்செய்து நாற்பத்தெட்டினும் நாற்பத்தெட்டு 
காலமுந் தொக்க சூத்திரத்தால் , 

துடைப்பன துடைத்துச் செயற்கை போல 

வழியிட னொழித்துக் காலங் கூறுவல் 
என்று புகுந்து அக்காலத்துள்ளுஞ் சிறுபொழுது கூறாது இடவிலக் 
கணமே கூறி இடத்திற்குச் சுருங்க வேறு சூத்திரஞ் செய்தவாறு 
போலாது அதற்கு இன்றியமையாதனவெல்லாங் குன்றாமற் 
கூறாது சென்றுபட்ட பரப்பிற்றாகச் சூத்திரஞ் செய்தல் போல் 
வன மிகைப்படக் கூறலாம். அஃதாவது இன்னிளவேனி லென்பது , 

தண்ணிழ லறல்யாற் றடைகரைந் துறைதொறு 
மிலங்கு முலைக்க ணேய்ப்பக்கோங் கவிழ்ந்து 
வண்டுதா தூதுந் தண்டளிர்க் காவிற் 
பருமல ருதிர்ந்து முருகுகமழ் பரப்பின் 
மண்வயிறு குளிர்க்குந் தண்ணறுங் கயத்து 
நிழலிரு ணடுவ ணழலவிர் தாமரைத் 
தாள்கறித் தருந்தும் வாளெயிற் றிளமீன் 
புள்ளுக வெறிய வெள்ளென்று பிறழும் 
பளிங்குநெகிழ்ந் தன்ன துளங்காத் தெண்ணீர் 
தளிர்குடைந்து தெவிட்டிய குயில்குனிந்து குடிப்ப 
மரவந் தாழ்ந்த கரைமரச் சாரற் 
றேனாறு தேறல் வேனிற் கண்ணும் 
வாரார் கொல்லென நீர்வார் கண்ணொடு 
புலம்புடை மகடூஉக் கலங்கஞ ரெய்த 
யாறுங் குளனுங் காவு மாடி 
யோருயிர் மைந்தரு மகளிருங் களிப்பக் 
காம விழவொடு கன்னியர் நோற்ப 
நிலவுஞ் சாந்தும் பலவயிற் பயன்படத் 
துன்பக் காலந் துடைத்தனர் பெறூஉ 

மின்பக் கால மென்மனார் புலவர் . 
என்றாற்போலப் பற்றிக் கூறிப் பெருஞ்சூத்திரம் செய்தவழியும் 
பருவத்திற்கு வரையறையிலக்கணம் போதுதலின்றி விடுதலாயிற்று . 


1 . 


பன்னிருகாலம் - பெரும் பொழுதாறு சிறுபொழுதாறு ; இடம் நான் கோடும் 
காலம் பன்னிரண்டையும் உறழ 48 காலமாகும். நால்வகை இடம் - குறிஞ்சி , 
முல்லை , மருதம் , நெய்தல் . 
அதற்கு - அக்காலத்திற்கு . 
காலம்பற்றிக் கூறி என்றிருப்பது நலம் . பற்றி என்பது இல்லாமலு மிருக்கலாம் . 
விடுதல் - தவறவிடல் . 


2 . 


3 . 


4 . 


719 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


இனி , 


அம்மூன் றென்ப மன்னைச் சொல்லே . ( தொ . சொ . 254 ) 
எனவும் , 

அப்பா லெட்டே யும்மைச் சொல்லே . ( தொ . சொ . 257 ) 
எனவும் , 

ஆயீ ரைந்தொடு பிறவு மன்ன . 
எனவும் இன்னோரன்ன யாவும் மிகைபடச்செய்தார் இவ் 
வாசிரியராகலிற் பிற்காலத்து நூல் செய்தார்க்கும் மிகைப்படச் 
செய்தல் அமையுமென்பாருமுளர் ; அற்றன்று 

யாவயின் வரினுந் தொகையின் றியலா . ( தொ . சொ . இடை. 42 ) 
எனப்பட்ட எண்ணாகலின் தொகை கூறினமையானும் வழக் 
காதலானும் அதுமுதலாக அல்லது சூத்திரச் செய்யுளுஞ் செய் 
யாராகலானும் , அங்ஙனந் தொகை தொடராக்கால் இரண் 
டாகப்பட்டு விகாரவகையால் தொகுத்தானாமெனவும் அவை 
பலசொல்லாகலால் தொகுக்கப்படுவனவல்லவெனவுஞ் சொல்லி 
மறுக்க ; அல்லதூஉம் , மன்னென்பது ஓரிடைச்சொல் , அது 
தானடைந்த சொற்பொருளன்றித் தனக்கு வேறுபொருளின் 
மையிற் பொருள் பற்றி மூன்றெனலாகாது , பலபொருளொரு 
சொல் எனப்படுவதன்றி ; அதனான் அதனை நோக்கி மூன்றென் 
றானல்லன் , அஃது அடுத்த சொல்லினை மன்னைச் சொல் 
லென்றான் , அவை மூன்றன்றி எத்துணையும் பலவாயினும் ஒன் 
றாயினும் மூன்று பகுதிப்படுமென்று கோடற்கென்பது . ஒழிந்த 
இடைச்சொல்லாயினும் அவற்றிற்கும் இஃதொக்கும் . மன்னைச் 
சொல்லென்பது வேற்றுமைத்தொகையே யன்றிப் பண்புத் 


1 . 


2 . 


3 . 


4 . 


அதுமுதலாக - அவ்வழக்கு அடியாக . 
இரண்டாகப்பட்டு - இடர்ப்பட்டு என்று பாடமுள்ளது . அதுவே பொருத்தம் . 
விகாரம் - செய்யுள் விகாரம் . 
பலபொருள் ஒருசொல் என்றது தானே மூன்று பொருளுணர்த்திற் பலபொரு 
ளொரு சொல்லாம் என்றபடி . 
அடுத்த சொல் - மன் அடுத்துவருஞ் சொல் . 
ஒன்றாயினும் மூன்று பகுதிப்படும் - ஒன்றா யிம் மூன்று பகுதிப்படும் என்றி 
ருப்பதே பொருத்தம் . 
வேற்றுமைத் தொகை - மனனையுடைய சொல் ; பண்புத் தொகை - 
மன்னடுத்த சொல்லாகிய சொல்.மன் - ஆகுபெயர் . 


5 . 


6 . 


7 . 


720 


மரபியல் 


4 


தொகையாகலுமுடைத்து . மன்னடுத்த சொல்லினையும் மன் 
னென ஆகுபெயராற் கூறினாரென்பது . 

வழக்கு வழிப்பட்ட சொல்லீறு திரியினும் 
படைத்துக் கொண்ட சொல்லொடு சிவணித் 
திரிசொல் லென்றே செப்பினர் புலவர் 

வரிவளைப் பணைத்தோண் மடநல் லோயே . 
என்றாற்போல இயைபில்லன கூறுதல் பொருளில் மொழிதலாம் . 
இவை ஒழிந்த செய்யுட்காயின் தடங்கண்ணாய் (நாலடி 216) 
என்றாற்போல் வரப்பெறுமென்றற்கு ஓத்தென்னையெனின் , 
அது செய்யுள் செய்வார் வேண்டியவாறு செய்பவாகலின் ஈண்டுச் 
சில்வகையெழுத்தின் ( 655 ) செய்யுட்டாகச் செய்யுநூற்கே இது 
விலக்கினமையின் அதன் திறத்துக் கடாவின்றென மறுக்க 
மயங்கக் கூறலென்பது , 
மயங்கா மரபி னெழுத்துமுறை காட்டுவல் . 

(பாயிரம் ) 
என்று புகுந்தாற்போல இன்னது சொல்லுவலென்று புகுந்தான் 
மெய்ந்நூலும் வழக்கு நூலும் உடனாராய்தலும் ஆரியமுந் 
தமிழும்போல்வன உடனாராய்தலும் போல்வன . 
கேட்போர்க்கின்னா யாப்பாவது , 
கதந பம் . 

( தொ . எழு . 61 ) 
சஞயவ . 
உயிர்முன் பின்வல்லினம் . 

லரயந்தா மென . 
என்றாற்போலச் சூத்திரச் சுருக்கமும் மொழிக்கு முதலாமெழுத் 
தும் ஈறாமெழுத்தும் பொதுவகையான் அடங்க ஓதுதற் பயனோக்கி 
இங்ஙனம் இன்னாவோசைத்தாகச் சூத்திரஞ் செய்தல் போல்வன . 
பழித்தமொழியா னிழுக்கங் கூறல் . 
விளாமெனிறுதி பழமொடு புணரிற் 

றளாவியற் றன்றி யியற்கை யாகும் . 
என்றாற்போல விளாமென்பதோர் வழுச்சொல்லாற் சூத்திரஞ் 
செய்தல் . ஒன்றற்கொன்றென்பதனை, 


1 . 


2 . 


இவ்வடியே இயைபில்லன கூறல் . 
மெய்ந்நூலும் - தத்துவ நூலும் . 
விளா என்பது ஆகாரவீற்று மரப்பெயர் . 


3 . 


721 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


ஒன்றினுக்கொன்று . 
எனச் சூத்திரஞ் செய்தலும் அது . 

தன்னர் னொருபொருள் கருதிக் கூறலென்பது , மலைபடு 
கடாத்தினை ஆனந்தக்குற்றமெனப் பிற்காலத்தானொருவன் 
ஒரு சூத்திரங் காட்டுதலும் , பதமுடிப்பென்பதோர் இலக்கணம் 
படைத்துக் கோடலும் போல்வன. 


என்னவகையினி மனங்கோளின்மை வருமாறு . 


இருதினைப் பிறந்த வைம்பாற் கிளவிக்கும் . 


( தொ . சொ . பெ . 7 ) 


என்னுஞ் சூத்திரத்திற்கும் , 

எப்பெயர் முன்னரும் வல்லெழுத்து வருவழி . ( தொ . எழு . புண . 26 ) 
என்பதற்கும் வேறு பொருள் உரைப்பாருரைக்குமாற்றான் 
அறியப்படும் . 

இனி , மற்றொன்று விரித்தலென்பது , ஆறுறுப்பும் பாவி 
னமுங் கூறுவலென்று புகுந்து பொருளாராய்ச்சி பலவுங் கூறு 
தல் . இதுவும் இன்னோரன்ன மிகைப்படக் கூறலாய் அடங்கு 
மெனினும் அமையும் . 

நின்று பயனின்மையென்பது , பிற்காலத்துத் தோன்றிய 
வழக்கேபற்றி அவற்றிற்குங் குற்றந்தீர இலக்கணங் காட்டிய 
வழி, அது சான்றோர் செய்யுட்குப் பயன்படாது தம்மோரன்ன 
செய்யுட்குப் பயன்பட்டொழியச்செய்தல் . அவை வந்த 


1 . 


2 . 


இக்குற்றம் யாப்பருங்கல விருத்தியுள்ளும் காட்டப்படுகின்றன. 
பிற்காலத்தான் என்றது யாரை என்பது புலப்படவில்லை. யாப்பருங்கல 
விருத்தியுள் ஒழிபியல் 548 - ம் பக்கத்தில் “உறுபுகழ் மரபி னுயர்ந்தோர் 
கூறிய அறுவகை மரபின வானந்தம்மே " என்பது முதலாகச் சில சூத்திரம் 
மேற்கோளாகக் காட்டி விளக்கவுரையும் எழுதப்பட்டுள்ளன . அதன்கண் 
மலை படுகடாத்திலும் ஆனந்தக் குற்றங்களெனச் சில எடுத்துக்காட்டப் 
பட்டுள்ளன . ஆண்டு நோக்கி உணர்க . 
பதமுடிபு காட்டினோர் நன்னூலார் . 
ஆறுறுப்பு - எழுத்தும் , அசையும் , சீருந் , தளையும் , அடியும் , தொடையும் . 
தம்மோரன்ன - தம்மோரன்னோர் செய்யுட்கு என்றிருத்தல் வேண்டும் . 


3 . 


4 . 


5 . 


127 


மரபியல் 


வழிக் கண்டுகொள்க . பாட்டியன் மரபெனக் காட்டுவனவும் 
அவை ; 

இனி, வெற்றெனத் தொடுத்தலென்பது , கேட்போர்க்கின்னா 
யாப்பின்பாற்பட்டு அடங்கும். 

சென்று தேய்ந்திறுதலென்பது , சொல்லப்புகுந்ததொரு 
பொருள் எல்லாவிடத்துஞ் சொல்லப்படுவதாகவும் ஈற்றுக்கண் 
மாய்ந்து மாறுவது . அதுவுங் குன்றக்கூறலாய் அடங்கும் . ஒழிந் 
தனவும் அன்ன . 

மற்றுக் கூறியது கூறன் முன்வைத்ததென்னையெனின் , 
அது நூலுட்போலச் செய்யுட்கண்ணும் பயன்படவரின் அமையு 
மென்றற்கென்பது ; அவை , 

வைகலும் வைகல் வரக்கண்டு மஃதுணரார் . ( நாலடி . 39 ) 
எனவும், 
வஞ்சியாய் வஞ்சியார் கோ . 

( யா . வி . ப . 230 ) 
எனவுஞ் சொல்வகையான் இரட்டித்தவாறு . இனியமைவனவற் 
றிடையே குன்றக்கூறல் வைத்தான் அவற்றுத் துணைச்சிறப்பில 
வென்பது ஐயுறாமையென்பது . 

இவ்வாசிரியர் யாண்டும் இலக்கணமே கூறி இவ்விலக் 
கணத்திற் பிறழ வருதலைக் குற்றமென்று கொள்ள வைப்பினன்றி 
இல்லாத குற்றங்கட்கு இலக்கணங் கூறாதார் இது கூறினார் , 

எதிர்மறுத் துணரின் றிறத்தவு மவை . ( தொ . பொ . மர . 109 ) 
என வருகின்ற சூத்திரத்தான் இவையும் இலக்கணத்திற்கு 
உபகாரப்படுதலினென்பது . 

( 108 ) 


( குணம் இவை எனல்) 
554. எதிர்மறுத் துணரின் றிறத்தவு மவையே . 

இது , மேற் குற்றம் பத்துங் கூறி இனிக் குணமும் பத்துள 
வென்கின்றது . மேலெல்லாம் இவ்வாசிரியன் இலக்கண வழக் 


4. 


1 . 


பாட்டியன்மரபு - இது ஒரு நூல் . அது யாப்பருங்கல விருத்தி செய்யுளியல் 351 - ம் 
பக்கத்தில் " என்பது பாட்டியன் மரபு ” என்பதனாலறிக . ( 93 சூ) 
அவற்றுத்துணை - குற்றமென்று கூறப்பட்ட மற்றவற்றளவு . 
இது - இக்குற்றங்கள் பத்து . 


2 . 


3 . 


723 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


கினையே விதந்தோதி அதனிற் பிறழ்ந்தது குற்றமென்று கொள்ள 
வைத்தான் ; இவ்வோத்தினுள் ‘ ஈரைங்குற்றமும் என்பன சில 
குற்றங் கூறினான் , இது மாறுகொளக் கூறலாங்கொல்லோ 
வெனின் , - அற்றன்று ; இவையும் இலக்கணமே கூறினனென் பான் 
இவற்றையெதிர்மறுத்துக் கொள்ளவென்றானென்பது . இதனது 
பயன் : உள்ளது சொல்லுதலேயன்றி இல்லது சொல்லுதலும் 
நூலிலக்கணமென்றறிவித்தலாயிற்று ; அவை , 

பெயர்நிலைக் கிளவி காலந் தோன்றா . ( தொ . சொ . 71 ) 
எனவும் , 

வினையெனப் படுவது வேற்றுமை கொள்ளாது . ( தொ . சொ . 200 ) 
எனவும் வரும் . எனவே கூறியது கூறாமையும் ‘ மாறுகொளக் 
கூறாமையும் , குன்றக் கூறாமையும் போல்வனவும் பத்து உள 
நூலிலக்கணமென்றானாம் . மேல் , 

ஈரைங் குற்றமு மின்றி . 
என்றதல்லது அவற்றை நாட்டிக்கொண்டு எதிர்மறுத்துக் 
கோடல் பெறாமையின் இது கூறினானென்பது . 

( 109 ) 
( உத்தியின் விரி இவை எனலும் , நூற் புறனடையும் ) 
665. ஒத்த காட்சி யுத்திவகை விரிப்பி 

னுதலிய தறித லதிகார வகையே 
தொகுத்துக் கூறல் வகுத்துமெய்ந் நிறுத்தன் 
மொழிந்த பொருளோ டொன்ற வவ்வயின் 
மொழியா ததனை முட்டின்று முடித்தல் 
வாரா ததனான் வந்தது முடித்தல் 
வந்தது கொண்டு வாராத துணர்த்தன் 
முந்து மொழிந்ததன் றலைதடு மாற்றே 
யொப்பக் கூற லொருதலை மொழிதல் 
தன்கோட் கூறன் முறைபிற ழாமை 
பிறனுடம் பட்டது தானுடம் படுத் 
லிறந்தது காத்த லெதிரது போற்றன் 


1 . 


இது முதலிய உதாரணம் இரண்டும் , இல்லது கூறலும் இலக்கண மென்றற்குக் 
காட்டிய உதாரணங்கள் . 
இது - இச்சூத்திரம் . 


2 . 


724 


மரபியல் 


மொழிவா மென்றல் கூறிற் றென்ற 
றான் குறி யிடுத லொருதலை யன்மை 
முடிந்தது காட்ட லாணை கூறல் 
பல்பொருட் கேற்பி னல்லது கோட 
றொகுத்த மொழியான் வகுத்தனர் கோடன் 
மறுதலை சிதைத்துத் தன்றுணி புரைத்தல் 
பிறன்கோட் கூற லறியா துடம்படல் 
பொருளிடை யிடுத லெதிர்பொரு ளுணர்த்தல் 
சொல்லி னெச்சஞ் சொல்லியாங் குணர்த்த 
றந்துபுணர்ந் துரைத்தன் ஞாபகங் கூற 
லுய்த்துக் கொண் டுணர்த்தலொடு மெய்ப்பட நாடிச் 
சொல்லிய வல்ல பிறவவண் வரினுஞ் 
சொல்லிய வகையாற் சுருங்க நாடி 
மன 

ரத்தி னெண்ணி மாசறத் தெரிந்து கொண் 
டினத்திற் சேர்த்தி யுணர்த்தல் வேண்டு 
நுனித்தகு புலவர் கூறிய நூலே . 


இது , முறையானே இறுதிக்கணின்ற முப்பத்திருவகையுத் 
தியுங் கூறி மற்றும் இந்நூலுள் அதிகாரம் மூன்றற்கும் வேண்டும் 
புறனடையுங் கூறுதனுதலிற்று . 


இ - ள் : ஒத்த காட்சி யுத்தி வகை விரிப்பின் - முற்கூறிய குற் 
றங்களோடு ஒப்பத் தோன்றுந் தோற்றத்தினை உடையவாகிய 
உத்திக் கூற்றினை விரித்துச் சொல்லின் . 


பத்துவகைக் குற்றத்தோடும் ஒத்துவருமெனவே இவையும் 
நூற்கணன்றி ஒழிந்த செய்யுட்கு வருங்கால் விலக்கப்படுதலும் , 
முற்கூறிய குற்றம்போல இவையும் வேறுசில பொருள் படைத்தலு 
முடையவாயின . காட்சியுத்தியென்று இவற்றைக் கூறியவதனான் 
நூலுட் காணப்படுமென்ற ஐந்து குற்றத்தோடும் ஒத்தல் கொள்ளப் 
படும் ; அவ்வந் நூற்குப் பயம்பட வரும் பகுதியானென்பது . 


1 . 


காட் 

ட்சி என்றதனான் காணப்படுதலாகிய உத்தி என்பது பெறப்படும் . அதனால் 
வழிநூலுட் காணப்படுமென்று முன்னர்க் கூறிய (வேறொரு பொருள்படின் 
தழுவப்படுமென்ற ) குற்றத்தோடு ஒத்த உத்தி என்பது கருத்தாம் . 


725 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


உத்தியென்பது , நூல் செய்யுங்கால் இயல்புவகையாகிய 
வழக்குஞ் செய்யுளும்போலச் செவ்வனஞ் சொல்லுதல் ஒண்மை 
யுடைத் தன்றாம் பிறவெனின் , அற்றன்று ; அவ்வாறு செய்தக்கால் , 

நுண்மையொடு புணர்ந்த வொண்மைத்தாகல் வேண்டும் . 
என்பது முன்னர்ச் சொல்லினாம் . ஈண்டுச் செவ்வனஞ் சொல் 
லாத தந்திரவுத்திவகையும் அவ்வாறே ஒண்மையுடையவாமென் 
பது கருத்து ; என்றார்க்குச் செவ்வனஞ் செய்தலை உத்தியென் 
னானோவெனின் , - அது சொல்லாமை முடிந்ததாகலினன்றே உத்தி 
யென்னாது இவற்றை உத்திவகையென்பானாயிற்றென்பது ; 
அஃதேல் , இவற்றை முன் தொகுத்தான் போல விரிப்பினென்ற 
தென்னையெனின் , முன்னர் எதிரது நோக்கி முப்பத்திரண் 
டெனத் தொகை கூறிப் பின்னர் , 

மனத்தி னெண்ணி மாசறத் தெரிந்து கொண் 

டினத்திற் சேர்த்தி யுணர்த்தல் வேண்டும் . 
என்கின்றானாகலான், அங்ஙனம் இனம்பற்றி அவற்றோடு அடங் 
குவனவெல்லாம் அவற்று விரியாகுமென்னுங் கருத்தினாற் கூறி 
னானென்பது . 

அவனிவ னுவனென வரூஉம் பெயரு 
மவளிவ ளுவளென வரூஉம் பெயரு 
மவரிவ ருவரென வரூஉம் பெயரும் 
யான்யா நாமென வரூஉம் பெயரும் 
யாவன் யாவள் யாவ ரென்னு 
மாவயின் மூன்றோ டப்பதி னைந்தும் 
பாலறி வந்த வுயர்திணைப் பெயரே . 

( தொ . சொ . 164 ) 
என்பதனுள் , 

ஆவயின் மூன்றோ டப்பதி னைந்தும் , 


1 . 


2 . 


3 . 


உத்தி என்பது - இது வேண்டியதில்லை . 
செய்தக்கால் - நூல் செய்தக் கால் . 
முன்னர் - 655 ம் சூத்திரம் . 
சொல்லினாம் - சொல்லினான் என்றிருத்தல் வேண்டும் . 
முடிந்தமை - முடிந்து கிடந்தமை . 
இவற்றை உத்திவகை என்றமையானே உத்தி செவ்வனஞ் சொல்லல் 
என்றாயிற்று . 
அம்முப்பத்திரண்டோடு . 


5. 


6. 


7 . 


726 


மரபியல் 


எனத் தொகுத்துக் கூறியவழி அது மிகைப்படக் கூறலாகாது ; 
என்னை ? உம்மையெண்ணாகலின் தொகையின்றியுஞ் சில்வகை 
யெழுத்திற் செய்யுட்டாக வழக்கியலானே சுருங்கச்செய்வதோர் 
ஆறுளதாயினும் அப்பதினைந்துமென தொகுத்துக் கூறல் உத்தி 
வகையான் அமையுமாகலினென்பது கருத்து . இங்ஙனந் தொகை 
கூறுதல் வெள்ளிதன்றி ஒள்ளிதாகல் ; அவை , பதினைந்து பெய 
ருமே ஒருநிகரனவென்பது அறியலாகுமென்பது . 

இனி , 


மெய்பெறு மரபிற் றொடைவகை தாமே . 

( 413 ) 
என்னுஞ் சூத்திரம்போல்வன பிறிதொருபொருள் பயக்கு மென் 
றலும் அச்சூத்திரத்துட் காட்டப்பட்டது . இவ்வாற்றான் இவ் 
வுத்திவகை எல்லா நூற்கும் இன்றியமையாவாயின. 


மற்று , வகையெனப்படாது செவ்வனஞ் செய்யும் உத்தியா 
வன யாவையெனின் .... 


இயற்கைப் பொருளை யிற்றெனக் கிளத்தல் . 


( தொ . சொ . 19 ) 


என்றாற்போலச் சொல்லியொழிவன. பிறவும் அன்ன . 

‘ விரிப்பின் என்ற வினையெச்சம் ‘ சேர்த்தி யுணர்த்தல் 
வேண்டும் என்ற முற்றுவினைகொண்டு முடிந்தது . மெய்ப்பட 
நாடி என்பனபோல் வனவற்றுக்கும் இதுவே முடிபு ; அதற்கு 
நூலென்னும் பெயர் கொடுத்து முடிக்க. நூலையென்று ஐகாரம் 


1 . 


2. 


உம்மையெண் தொகையின்றியும் வருமென்பதனை , தொல்சொல் , இடை . 
39 ம் சூத்திரத்தாலறிக . 
பதினைந்து ஒருநிகரன என்பதை உணர்த்துதற்குத் தொகை கொடுத்தார் 
என இவர் கூறியவாறுபோலவே , தருக்க சங்கிரகத்திலும் . பதார்த்தத் 
தன்மை திரவிய முதலிய ஏழனுள் ஒன்றன்கண் வியாப்பியமாகாதெனவும் 
பொருள்படுமன்றே அவற்றை நீக்குதற்கு ( எனவே ஏழன்கண்ணும் தனித் 
தனி வியாப்பியமாதலை உணர்த்தற்பொருட்டுத் ) தொகை கொடுத்தார் 
எனத் தருக்கசங்கிரக தீபிகை என்னும் உரைகாரர் கூறுதல் காண்க . 
இற்றெனக் கிளத்தல் என்பதனால் இயற்கையை விளக்கினமையின் 
செவ்வனஞ் செய்தலாயிற்று. 
பெயர் - எழுவாய் . 


3 . 


4 . 


127 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


விரிப்பின் , வேண்டுமென்பது தன்பாலானும் பிறன்பாலானும் 
பெற்றதோர் பெயர்கொண்டு முடியும் . 

( 1 ) நுதலியதறிதல் - சூத்திரத்துள் ஓதிய பொருளாற் சொல் 
லப்படும் பயன் இல்லதுபோலச் சொல்லியதனானே அதற் 
கேற்றவகையாற் கருதி யுணரப்படுபொருள் இன்னதென்று 
கொள்ளவைத்தல் ; அது , 


வேறுவினைப் பொதுச்சொ லொருவினை கிளவார் . ( தொ . சொ . 16 ) 


எனவும் , 


சிறப்பி னாகிய பெயர்நிலைக் கிளவிக்கு 

மியற்பெயர்க் கிளவி முற்படக் கிளவார் . ( தொ . சொ . 41 ) 
எனவும் இவை வழுவற்க வழுவமைக்க என்னும் இரு பகுதியுள் 
வழு வமைத்தற்கெழுந்தனவென்பது கருதினான் ஆசிரியனென் 
பது அறியவந்தன . இதனை முதற்கண் வைத்துப்போய் இறுதிக் 
கண்ணே உய்த்துக்கொண்டுணர்தலை வைத்தான் இதுவும் 
அது போல் உய்த்துக்கொண்டுணர்தல் ஒருவகையானுடைத் 
தாயினும் அதனாற் பெற்ற பயன் பிறிதுமொன்று உளதாதல் 
வேற்றுமை யுடைமையினென்பது ; அது முன்னர்ச் சொல்லுதும் . 

இனி , மூவகைத் தமிழ்வழக்கமும் நுதலியதும் அவற்றுள் 
இயற்றமிழே நுதலியதும் , அதிகாரம் நுதலியதும் , அதிகாரத் 
துள் ஒத்து நுதலியதும் , ஓத்தினுட் சூத்திரம் நுதலியதுமென 
இவை நுதலியதறிதற்பகுதியாய் அடங்குமென்பான் , 


1 . 


2 . 


நூலை உணர்த்தல் வேண்டும் உணர்த்துவோன் தன்பால் ஆசிரியன் 
பிறன்பால் . ஆசிரியன் நூலை உணர்த்தலை வேண்டும் என்க . 
பொதுவினையாற் கிளத்தல் வேண்டும் . இது வழுவற்க என்றது என்றும் , 
இயற்பெயரும் முன்வரல் வேண்டும் . இதுவும் வழுவற்க என்றது என்றும் 
இளம்பூரணர் சேனாவரையர் முதலியோர் கூறுவர் . நன்னூல் விரிவுரை 
யாளர் முன்னையதை வழுவற்க என்றது என்றும் , பின்னையதை முற்படக் 
கிளப்பின் வழுவமைதி என்றுங் கூறுவர் . இவரும் வழுவமைதி என்றலின் 
முன்னையதைக் கிளப்பின் வழுவமைதி என்றும் , பின்னையதை முற்படக் 
கிளப்பின் வழுவமைதியென்றும் கருதுகின்றனர் போலும் . 
இதுவும் - இவ்வுத்தியும் , இதுவும் உடைத்தாயினும் என்க . 
அதனால் - உய்த்துக் கொண்டுணர்தலால் . 


3 . 


4 . 


128 


மரபியல் 


மனத்தி னெண்ணி மாசறத் தெரிந்து கொண் 

டினத்திற் கேர்த்தி யுணர்த்தல் வேண்டும் . 
என்கின்றானென்பது ; மேல் வருகின்றவற்றுக்குமொக்கும் . 
அஃதேல் , இதனை ஆண்டுவைத்து மற்றதனை ஈண்டு வைப் 
பினும் இஃதொக்கும் பிறவெனின் , அற்றன்று ; நூலின் வேறாகிய 
பாயிரத்துள்ளாயினும் இந்நுதலியதறிதல் வருதலும் உத்தி 
யென்றற்கு இதனை முன்வைத்தானென்பது . 

( 2 ) அதிகாரமுறைமை - முன்னின்ற சூத்திரப்பொருண்மை 
பின்வருஞ் சூத்திரத்திற்கும் பெறற்பாலன பெறவைத்தல் ; அவை , 

இயற்கைப் பொருளை யிற்றெனக் கிளத்தல் . ( தொ . சொ . 19 ) 
என்றவழி இற்றெனக் கிளத்தல் உரிமைபூண்டதன்றே , அதனைச் 

செயற்கைப் பொருளை யாக்கமொடு கூறல். ( தொ . சொ . 20 ) 
என்புழியுங் கொள்ளவைத்தாலும் , 
குற்றிய லிகர நிற்றல் வேண்டும் . 

( தொ . எழு . 34 ) 


என்பதனை , 


குற்றிய லுகரம் வல்லா றூர்ந்து . 

( தொ . எழு . 36 ) 
நிற்றல் வேண்டும் என்று கொள்ளவைத்தலும் போல்வன. 

இனி , வழக்கியலும் வழக்கியலாற் செய்யப்பட்ட செய்யுளி 
யலும்பற்றி எழுந்த இலக்கணம் இயற்றமிழெனப்படும் ; அச் 
செய்யுளின்றி அமையாத இசையிலக்கணம் இசைத்தமிழெனப் 
பெயரெய்தி அவ்வியற்றமிழ்ப் பின்னர் வைக்கப்பட்டதெனப் 
படும் ; இவ்விரண்டன்வழி நிகழ்த்துங் கூத்திலக்கணங் கூறிய 
நாடகத்தமிழ் அவற்றுப்பின்னர்த்தாமென முறைமை கூறுதலும் ; 
இனி இயற்றமிழுள்ளும் எழுத்ததிகாரத்தோடு சொல்லதிகாரத் 
திற்கும் , சொல்லதிகாரத்தோடு பொருளதிகாரத்திற்கும் இயைபு 


1 . 


2 . 


3 . 


என்றானென்றிருத்தல் நலம் . 
அதனை - உய்த்துக்கொண்டுணர்தலென்னும் அவ்வுத்தியை . 
அதனை - அவ்வுரிமையை ; ஆக்கமொடு கூறல் என்ற வழியுங் கொள்ள 
வைத்தல் என்றது , ஆக்கமொடு கூறல் செயற்கைக்கு உரிமை எனக் கொள்ள 
வைத்தல் . 


729 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


கூறுதலும் ; அதிகாரத்துள் ஒத்துப் பலவாகலின் அவை ஒன்றன் 
பினொன்று வைத்தற்கு இயைபு கூறுதலுமெல்லாம் அதிகார 
முறைமைக்கு இனமென்று சேர்த்தியுணரப்படும் ; பிறவும் அன்ன. 

அதிகாரமென்ற பொருண்மையென்னையெனின் , முறைமை 
யெனவும் இடமெனவும் , கிழமையெனவும் கொள்ளப்படும் . 
அவற்றுள் , ஈண்டு அதிகாரமென்றறொழியாது முறைமையென 
வுங் கூறினமையின் அதிகாரமென்பது முறைமைப்பொருட் 
டன்றி முன் ஓரிடத்து நிறுத்தி அதன்வழி முறையாற் பொருள் 
கோடல் கொள்க ; என்னை ? முன்னும் பின்னும் நின்ற சூத்திரம் 
இரண்டனையும் ஓரிடத்தனவாகக் கருதல் வேண்டும் . அங்ஙனங் 
கருத்தாத லியைபு கொண்டு அன்றி ஒன்றன் பொருண்மை 
ஒன்றற்கு வருவித்தல் அரிதாகலானும் , அங்ஙனம் இடம் பற் 
றாக்கால் ஒருவன் செய்த நூலோடு பிறிதொரு நூற்கு இயைபு 
கூறாதவாறுபோல எழுத்ததிகாரத்தோடு சொல்லதிகாரத்திடை 
இயைபு கூறல்வேண்டுவதன்றாவான் செல்லுமாதலானுமென்பது . 
எனவே , இடமெனப்பட்டது தானே முறைமைப்பொருளும் 
படுமாயினும் இச்சூத்திரத்துள் அதிகாரமெனவும் முறைமை 
யெனவுங் கூறினமையின் ஈண்டு இடமுறைமையென்பதே கருத் 
தாயிற்று . இதனானே உடன்பிறந்தாருள் ஒருவற்குரியது வழித் 
தோன்றினார்க்கும் ஒருவழி உரியவாறுபோல முன்னர் நின்ற விதி 
பின்னர் வந்ததற்கும் வேண்டியவழிக் கொள்ளப்படுமென்பது 
உத்திவகையாயிற்று . 

இனியொருசாரார் , இங்ஙனம் வரைந்துகொண்ட இடத் 
துள்ளே யாற்றொழுக்குப்போலவன்றி இடையிடையும் பெறு 
மென்பது நோக்கி அரிமா நோக்குந் , தேரைப் பாய்த்துளும் , 
பருந்து விழுக்காடும் ஆகி வருமெனவுஞ் சொல்லுப ; அவையும் 
இனத்திற் சேர்த்தி யுணர்த்தவேபடுமென்பது . 


1 . 


2 . 


3 . 


கருதலியைபு கொண்டன்றி என்றிருத்தல் வேண்டும் . 
இடமுறைமை - இடவியைபு . 
உடன்பிறந்தாருள் ஒருவனுக்குரியது உடன்பிறந்தானுக்கன்றி வழித் 
தோன்றினார்க்கும் உரித்தாயிற்று என்றபடி . 
அதிகார முறைமை என்ற உத்தியின் இனமாகச் சேர்க்கப்படும் என்பது 
கருத்து . 


730 


மரபியல் 


( 3 ) தொகுத்துக் கூறல் - தொகுத்தியாத்த நூலுள்ளுந் 
தொகுத்துக் கூறுதல் . 

அவையாவன: - எழுத்து முப்பத்து மூன்று , சொல்லிரண்டு , 
பொருளிரண்டு என ஆசிரியன்றானே தொகை கூறுதல் போல்வன . 

இருதினை மருங்கி னைம்பா லறிய 

வீற்றினின் றிசைக்கும் பதினோ ரெழுத்தும் . ( தொ . சொ . 10 ) 
எனப் பல சூத்திரத்து விரிந்தன தொகுத்தலும் , 

ஆவயின் மூன்றோ டப்பதி னைந்தும் 
பாலறி வந்த வுயர்திணைப் பெயர் . 

( தொ . சொ . 164 ) 
என ஒரு சூத்திரத்து விரித்துத் தொகுத்தலும் போல்வனவும் 
அதன் பகுதியாய் அடங்கும் . 

( 4 ) வகுத்து மெய்ந்நிறுத்தல் - அங்ஙனந் தொகுத்துக் கூறிய 
வழி எழுத்து முப்பத்து மூன்றென்ற தொகையினைக் குற்றெழுத் 
தும் நெட்டெழுத்தும் உயிரும் உயிர்மெய்யும் வல்லினமும் 
மெல்லினமும் இடையினமுமென்றாற்போலவும் உயர்திணை 
அஃறிணை யென்ற தொகையினை ஒருவன் ஒருத்தி பலர் ஒன்று 
பலவென்றாற்போலவும் வகுத்தல் . 

உயர்திணைக் குரிமையு மஃறிணைக் குரிமையு 

மாயிரு திணைக்குமோ ரன்ன வுரிமையும் . ( தொ . சொ . 162 ) 
எனவும் , 

இயற்சொ றிரிசொ றிசைச்சொல் வடசொலென் 

றனைத்தே செய்யு ளீட்டச் சொல்லே . ( தொ . சொ . 397 ) 
என வருவனவும் அவை . இவற்றுள் இருதிணையெனக் கூறிப் 
பெயர் மூன்று , வினை மூன்றென்றலும் ; இனி , அகத்திணை 
புறத்திணையெனக் கூறி , அகப்புறமெனக் கோடலும் இன 
மென்றது ; அவை குற்றெழுத்து நெட்டெழுத்தென முற்கூறியனவே 


1 . 


2 . 


சொல் இரண்டு - உயர்திணைச் சொல் , அஃறிணைச் சொல் . பொருள் இரண்டு - 
அகப்பொருள் , புறப்பொருள் . 
திணை இரண்டென்றதற்கேற்ப உயர்திணைப்பெயர் அஃறிணைப்பெய 
ரென்னாது பொதுப்பெயர் கோடலும் , உயர்திணைவினையென்னாது 
பொதுவினை கோடலும் இன்மென்றதென்க . 


731 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


மற்றொரு பெயர் பெற்றாற்போலாது , சொல்வகையான் 2 மூன்றாவ 
தோர் சொல் வேறுபெற்றமையினென்பது . இங்ஙனங் கொள் 
ளாக்கால் இருதிணைப் பெயரும் வினையும் மும்மூன்றெனல் 
ஆகாதன்றோவென்பது . 

சொல்லெனப் படுப பெயரே வினையென் 

றாயிரண் டென்ப வறிந்திசி னோரே . ( தொல் . சொ . 160 ) 
என்றவழி , 

இடைச்சொற் கிளவியு முரிச்சொற் கிளவியு 

மவற்றுவழி மருங்கிற் றோன்று மென்ப . ( தொல் . சொ . 161 ) 
என வகுத்தலும் , இனி ஆராய்ந்த இயற்சொல்லொடு வேறு 
மூன்றுசொற் கூட்டி நான்கென்றலும் அவ்வாறே இனமெனப்படும் ; 
என்னை ? ஒழிந்த மூன்று சொல்லும் இயற்சொல்லின் வேறு 
பட்டமை கூறுமாகலினென்பது . அஃதேல் , எழுத்து முப்பத்து 
மூன்றெனக் கூறிப் பின்னர் , இருநூற்றொருபத்தாறுயிர் மெய் 
*குப்பைகோடலும் வேற்றெழுத்தாகி வருமென்பது வகுத்து மெய்ந் 
நிறுத்தல் என்பதனாற் கொள்ளாமோவெனின் ,- கோடுமன்றே ; 
புள்ளி யில்லா வெல்லா மெய்யும் . 

( தொ . எழு . 17 ) 
என்புழி , 

உருவுரு வாகி யகரமொ டுயிர்த்தலும் . 
என ஆசிரியன் இரண்டெழுத்தின் கூட்டமாகச் சூத்திரஞ் செய் 
திலனாயினென்பது . 

மெய் என்றதனான் , வகுத்தவற்றைப் பின்னும் வகுத்து நிறுத் 
தல் கொள்ளப்படும் ; என்னை ? இயற்சீர் பத்தெனவும் ஆசிரிய 
வுரிச்சீராறெனவும் வகுத்தவற்றை , 


1. 


2 . 


3 . 


மற்றொருபெயர் - சுட்டெழுத்து, வினாவெழுத்து என்று பெயர்பெறுதல் . 
மூன்றாவதோர் சொல் என்றது பொதுப்பெயர் , பொதுவினை , அகப்புறம் 
என மூன்றாவதாய் வேறு நின்றவற்றை . 
வேறுமூன்று - திரிசொல் , திசைச்சொல் , வடசொல் . 
குப்பை - கூட்டம் . 
கொள்ளாமோ - கொள்ளுதல் செய்யாமோ . 
செய்திலனாயிற் கோடுமன்றே என முடிக்க . எனவே இரண்டு எழுத்தின் 
கூட்டமாகச் செய்தமையின கோடலாகாது என்றபடி . 


4. 


5. 


6 . 


732 


மரபியல் 


இயற்சீ ரிறுதி நேரவ ணிற்பி 
னுரிச்சீர் வெண்பா வாகு மென்ப . 

( தொ . பொ . 331 ) 
என இயலசை மயக்கமாகிய நான்கனையே இயற்சீரெனவும் , 

வெண்பா வுரிச்சீ ராசிரிய வுரிச்சீ 

ரின்பா நேரடிக் கொருங்குநிலை யிலவே . ( தொ . பொ . 335 ) 
என்றவழி , ஆசிரியவுரிச்சீர் ஆறனுள் இரண்டனை ஒழித்து 
உரியசை மயக்கமாகிய நான்கனையே ஆசிரியவுரிச்சீரெனவும் 
வகுத்து நின்றமையினென்பது . 

மெய் என்றதனான் , வகுத்தவற்றைப் பின்னும் வகுத்து 
நிறுத்துதல் கொள்ளப்படும் ; என்னை ? 

இயலசை மயக்க மியற்சீ ரேனை 
யுரியசை மயக்க மாசிரிய வுரிச்சீர் . 

( தொ . பொ . 325 ) 
என்று பகுத்தோதியவாற்றானென்பது ; அக்கருத்தினானன்றே 
ஒழிந்த இரண்டனையும் , 

கலித்தளை மருங்கிற் கடியவும் படாஅ . ( தொ . பொ . 336 ) 
என இறந்தது தழீஇ உரைப்பானாயிற்றென்பது , 

( 5 ) மொழிந்த பொருளோடொன்ற வவ்வயின் மொழி 
யாததனை முட்டின்று முடித்தல் - எடுத்தோதிய பொருண்மைக்கு 
ஏற்றவகையான் அப்பொருண்மைக்கட் சொல்லாததொன்று 
கொள்ளவைத்தல் . 

முட்டின்றி முடித்தல் என்றதனான் , எடுத்தோதாததும் 
எடுத்தோதியதனோடு ஒக்குஞ் சிறப்பிற்றென்றவாறாம் . அதுபோல் 
வன அதற்கு இனமெனப்படும் . மற்றி தனை அருத்தா பத்தியென் 
னாவோமெனின் , என்னாமன்றே ; 

பிறசீ ருள்வழித் தன்றளை வேண்டுப. ( தொ . பொ . 367 ) 
என்னும் பொருட்டன்றித் தன் சீரோடு இயற்சீர் வந்து தளை 
கொள்ளுமென மொழியாததோர் பொருள் கோடலினென்க; இனி, 


1 . 


2 


3 . 


ஒழிந்த இரண்டு - நீடுகொடி குளிறுபுலி என்னும் ஆசிரிய உரிச்சீரிரண்டு . 
மற்று என்பதன் முன் . தன்சீ ருள்வழித் தளைவகை வேண்டா என்னும் 
உதாரணம் தவறியது போலும் . 
இதனை - இவ்வுத்தியை . 
அருத்தாபத்தி - பொருட பேறு . தன் சீருள்வழி என்னுஞ் சூத்திரத்தினால் 
பிறசீ ருள்வழித் தன்றளை வேண்டும் என்று பொருள் கொண்டாற்றான் 
அருத்தாபத்தியாம் . 


4. 


133 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


ரஃகா னொற்றும் பகர விறுதியும் . 

( தொ . எழு . 490 ) 
என்றவழி , ஒழிந்த நான்கெழுத்தும் ஈற்றினிற்குமென்று கோடல் 
போல்வனவும் அதன் இனமெனப்படும் ; என்னை ? ஒன்றென 
முடித்த றன்னின முடித்தல் எனினும் இழுக்காது ; இனி , 

சீரியை மருங்கி னோரசை யொப்பின் . ( தொ . பொ . 368 ) 
என்றவழி , ஒன்றாதது இயற்சீர் வெண்டளையென்று 2 கோடல் 
அருத்தாபத்தியாகி , 

எடுத்த மொழியினஞ் செப்பலு முரித்து . ( தொ . சொ . 61 ) 
என்ற வழக்கியலானே வழுவன்றி அடங்குமென்பது . 
( 6 ) வாராததனான் வந்தது முடித்தல் 

ஒரு பொருண் 
மைக்கு வேண்டும் இலக்கணம் நிரம்ப வாராததோர் சூத்திரத் 
தானே அங்ஙனம் வந்த பொருண்மைக்கு வேண்டும் முடிபு 
கொள்ளச்செய்தல் ; அது , 

தொடர லிறுதி தம்முற் றாம்வரின் 
லகரம் றகரவொற் றாகலு முரித்தே . 

( தொ . எழு . 214 ) 
என அகரத்திற்குக் கேடுவராத சூத்திரத்தானே , லகரம்றகர 
வொற்றாய் வருமெனப் பிரித்துத் திரிபு கூறியதே பற்றாக அகரம் 

பூண்டு நில்லாது கெடுமென்று கொள்ளவைத்ததனானே , சிற் 
சில வித்திப் பற்பல கொண்டார் என்று வந்த புணர்ச்சி முடித்த 
வாறு கண்டுகொள்க. 

எல்லா மென்னு மிறுதி முன்னர் 
வற்றென் சாரியை முற்றத் தோன்றும் . 

( மேற்படி 189 ) 
என்றவழி , எல்லாமென்னும் விரவுப் பெயருள் உயர்திணை கூறி 
வற்றுச்சாரியை பெறாமையான் அது பெற்றுவந்த அஃறிணைக் 
கூறே முடித்தலும் அது ; பிறவும் அன்ன . 


1 . 


ஒழிந்த நான்கு - னகரம் , ளகரம் , ளகரம் , மார் என்பன . என்னை ? என்று 
தொடங்கும் வாக்கியம் பொருத்தமில்லை அதன் முன் சில வாக்கியம் 
தவறியிருத்தல் வேண்டும் . 
கோடல் - கொள்ளுதல் , 
சில சில - சிற்சில , பலபல பற்பல . இவற்றிலுள்ள அகரக்கேடுதான் இவ் 
வுத்தியாற் கொள்ளப்பட்டது . 


2 . 


3 . 


734 


. 


மரபியல் 


இனி , இங்ஙனம் முடிபு கோடலன்றி ஆண்டுக் குறியிடு 
தலும் , ஆட்சியுங் குறியீடும் ஒருங்கு நிகழ்ந்தது பின்னர் ஆட்சிக் 
கண் வாராமையும் , வந்தவழிப் பிறவற்றோடு கூறுதலும் . அதற்கு 
இனமெனப்படும் . அவை , 

அவ்வகை யொன்பதும் வினையெஞ்சு கிளவி , ( தொ . சொ . 230 ) 
என முடிந்ததனை மீண்டும் , 

நெறிப்படத் தொன்று மெஞ்சுபொருட் கிளவி . ( தொ . சொ . 430 ) 
எனக் குறியிடுதல் எச்சவியலுள் வந்ததாயினும் முன்னர் அக் 
குறியீடு வந்ததின்மையின் அது வாராததெனப்படுமாகலின் 
அஃது ஈண்டுக் குறியிடுதலாயிற்று . வினையியலுட் பெயரெச்ச 
மென்று ஆளுதலும் அது . 

வண்ணச் சினைச்சொல் முற்றுச்சொல் என்பனவும் , 
குற்றியலிகரத்தைப் புள்ளி யென்றலும் ஆட்சியுங் குறியீடும் 
ஒருங்கு நிகழ்ந்தனவாகலின் அவையும் இனி வாராமையான் 
வந்துழி வந்துழி அவ்வாறு ஆண்டானென்பது . 

இனி ; புள்ளியென மேல் ஆளவாராததனைப் புள்ளி 
யென்று ஆள்வனவற்றொடு மயக்கங் கூறுதலென்பது , 

அவைதாங் , 
குற்றிய லிகரங் குற்றிய லுகர 
மாய்த மென்ற 
முப்பாற் புள்ளியு மெழுத்தோ ரன்ன . 

( தொ . எழு . 2 ) 
என்புழி , குற்றியலிகரம் புள்ளியென்று யாண்டும் ஆளவாராமை 
யானும் , அதுதான் அவ்வழி வரவேண்டுதலானும் , அங்ஙனம் 
புள்ளியென்று ஆளவரும் குற்றுகரத்தோடும் ஆய்தத்தோடும் 


1 . 


2 . 


3 . 


ஆண்டு என்றது எழுத்தினும் சொல்லினும் என்றபடி . 
குறி - பெயர் . 
பிறவற்றோடு கூறுதல் என்றது குற்றியலுகரம் ஆய்தம் என்பவற்றோடு 
சேர்த்துப் புள்ளி என்று கூறுதல் . பின் காட்டும் உதாரணத்தாலறிக . 
அஃது - வினையெஞ்சு கிளவி . வாராததனான் வந்தது குறியிடுதலாயிற்று 


4 . 


என்றபடி . 


5 . 


6 . 


இனி - பின் . 
அவ்வாறு - ஆட்சியுங் குறியீடுமாக . 
புள்ளியென மேல் ஆளவாராதது என்றது குற்றியலிகரத்தைப் புள்ளிபெறும் 
என்று மேல் ஆளவில்லை என்றபடி . 


7 . 


735 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


உடன் கூறுதலாயிற்று; இங்ஙனம் உடன் கூறாக்காற் புள்ளியுங் 
குற்றிகரமுமெனச் சூத்திரம் பெறுதல் வேண்டுவதாவான் செல்லு 
மென்பது ; இனி , 
ஆ ஏ ஒ அம்மூன்றும் வினா 

( மேற்படி 32 ) 
எனவும் , 

மாறுகொ ளெச்சமும் வினாவு மையமும் . ( மேற்படி 290 ) 
எனக் கூறுவனவும் அவை ; என்னை ? இடைச்சொல்லோத்தினுள் 
வினாவென்றோதாத ஆகாரம் வாராததுடன் ஆண்டு வினாவென்று 
ஓதிய ஏகார ஓகாரங்கள் , 
ஆ ஏ ஓ அம்மூன்றும் வினா . 

( மேற்படி . 32 ) 
என்று உடன் கூறினமையானும் , அவ்வாறு இடைச்சொல்லோத் 
தினுள் எடுத்தோதாத மாறுகொளளெச்சத்தோடும் ஐயத்தோடும் 
ஆண்டோதிய வினாவினையும் எண்ணினையும் எழுத்தோத் 
தினுள் விதந்து உடன் கூறினமையானுமென்பது ; இது நோக்கிப் 
போலும் , 
ஈற்றசை யிவ்வைந் தேகாரம் . 

( தொ . சொ . இடை . 9 ) 
என இடைச்சொல்லினை எழுத்துச் சாரியை பெய்தோதிய கருத் 
தானே இப்பொருண்மை கொள்ளவைப்பானாயிற்றுமென்பது . 

மற்றிவை எதிரது போற்றலாகாவோதெனின் ,- அது பொருட் 
படைக்கண்ணதெனவும் , “ இவை ஆட்சியுங் குறியீடும் பற்றிய 
தோர் பகுதியனெவுங் கூறி விடுக்க . அஃதேல் , குறியீட்டால் 
ஈண்டாராயானோவெனின் , இவை உத்திவகையாகலானும் 
அது தானே உத்தியெனப்படுமாதலானும் அதனை ஈண்டு 
ஆராயானென்பது . 


3 


1 . 


2 


3 . 


குற்றிகரத்தோடு புள்ளிபெறுதலும் உடன் வைத்துச் சூத்திரஞ் செய்தல் 
வேண்டிவருமென்பது கருத்து . 
எழுத்துச்சாரியை - காரம் ; ஏகாரமென்று சாரியை பெய்தது என்க . 
அது - அவ்வுத்தி . ( எதிரது போற்றல் . ) 
இவை - இனங் கூறியவை . 
குறியீடு - பெயரிடுதல் . 
அது - குறியீடு . 


4. 


5 . 


6 . 


736 


மரபியல் 


( 7 ) வந்தது கொண்டு வாராததுணர்த்தல் - பின்னொரு வழி 
வந்தது கொண்டு முன் வாராததோர் பொருள் அறிய வைத்தல் ; 
அது , 

ஞாங்கர்க் கிளந்த வல்லெழுத்து மிகும் ( தொ . எழு . 204 ) 
என்பது . 

எஞ்சிய மூன்று மேல் வந்து முடிக்கு 

மெஞ்சுபொருட் கிளவி யிலவென மொழிப. ( தொல் . சொ . 439 ) 
என வந்தது கொண்டு மேற் கூறப்பட்ட ஏழெச்சத்திற்கும் மேல் 
வந்து முடிக்குஞ் சொல் வாராததனை வருமென்றுணர்ந்து 
கொள்ள வைத்தமையின் இதுவும் அதுவேயாயிற்று . 

ஆயிரு திணையி னிசைக்குமன சொல்லே . ( தொ . சொ . கிள . 1 ) 
என்றவழி , திணையென்னும் பெயர் எப்பொருட்கும் எய்து 
வித்தல் ஒரு சூத்திரத்துள்ளே கோடலின் அதனை அதற்கு இன 
மென்று கொள்ளப்படும் ; பிறவும் அன்ன . 

( 8 ) முந்து மொழிந்ததன் றலைதடுமாற்று - முன்னொரு காற் 
கூறிய முறையன்றிப் பின்னொருகால் தலைதடுமாறாகக் கூறுதல் ; 
அது , 
பன்னீ ருயிரு மொழிமுத லாகும் . 

( தொ . எழு . 59 ) 
எனவும் , 

உயிர்மெய் யல்லன மொழிமுத லாகா . ( தொ . எழு . 60 ) 
எனவும் , உயிரும் மெய்யும் நிறுத்த முறையானன்றிக் 

கதந பமவெனு மாவைந் தெழுத்து 
மெல்லா வுயிரொடுஞ் செல்லு மார் . 

( தொ . எழு . 61 ) 
என மெய்பற்றி வரையறை கூறுதலும் . 


1 . 


ஞாங்கர்க் கிளந்த என்றது முதற் சூத்திரத்துள் கூறிய என்றபடி . அதனுள் 
தத்தமொத்தவொற்று என்றதை . இச்சூத்திரத்தினால் வல்லெழுத்தென்று 
பெறவைத்தல் . 
திணையென்னும் பெயர் எப்பொருடகும் எய்துவித்தல் - ஆயிருதிணையின் 
எனத் தொகுத்ததனால் உயர்திணைப்பொருள் அஃறிணைப்பொருள் 
என்னும் எல்லாவற்றிற்கும் அத்திணையென்னும் பெயரை எய்துவித்தல் . 


2 . 


R 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


எல்லா மொழிக்கு மிறுதியு முதலு 
மெய்யே யுயிரென் றாரீ ரியல . 

( தொ . எழு . 103 ) 
என முற்கூறிய முறை பிறழக் கூறுதலுமாயின. 

மெய்யும் உயிரும்பற்றி 2 விதந்து வரையறுப்பினும் அஃது 
இரண்டற்குஞ் செல்லுமென்று கோடற்கும் , இனி இயல்பு 
வகைாயன் ஈறாக ஒருதலையாக உடையன மெய்யென்றற்கும் , 
அவ்வாறு கூறினானென்னாமோவெனின் - அங்ஙனமே ; அக் 
கருத்தினானன்றே ஒத்தகாட்சி எனக் குற்றத்தோடு ஒப்புமை 
கூறி மற்றுப்பொருள் பயத்தலின் அமையுமென்று கொள்வா 
மாயிற்றென்பது . 
இனி , 

மூன்றுதலை யிட்ட முப்பதிற் றெழுத்தின் . ( தொ . எழு . 103 ) 
என்றாற்போல்வன இனமெனப்படும் . 

புள்ளி யில்லா வெல்லா மெய்யும் . ( தொ . எழு . நூன் . 17 ) 
என்பது மெய் முற் கூறினமையின் இதுவும் இதற்கு உதாரண 
மெனப்படும் . 

மற்று , மயங்கக் கூறலொடு இதனிடை வேற்றுமையென்னை 
யெனின் , அஃது , 
இன்னே வற்றே . 

( தொ . எழு . புண . 17 ) 
என நிறுத்தமுறையாற் கூறாது மற்றதுவே பற்றாக மற்றொரு 
பொருள் கொள்ளப்படும் ; இஃது அன்னதன்றி இங்ஙனம் 
மயங்கக் கூறல்வேண்டும் பொருண்மைதாக்கி வருமென்பது ; 


1 . 


2 


3 . 


முற்கூறிய முறை - உயிர் முற்கூறல் . 
விதந்துவரையறுத்தல் மெய்யேயுயிரென் றாயீரியல வரையறுத்தல் . அஃது - 
அவ்வரையறை. இரண்டற்கும் சேறல் என்றது . நிரனிறையாகாது இறுதியு 
முதலுமாகிய இரண்டற்குஞ் சேறலை . 
அவ்வாறு என்றது - மெய்யே உயிரென் றாயீ ரியல என என்ற சூத்திர 
அடியுள் மெய்யை முற்கூறுதலை. 
மற்றுப்பொருள் பயத்தலின் அமையும் என்றது . குற்றமாயினவும் பொருள் 
பயப்பின் அமையும் என்றபடி . 
மயங்கக் கூறல் குற்றத்துளொன்று 663 ம் சூத்திரத்தும் நோக்குக . 
அத்தினகர மகரமுனையில்லை என்ற சூத்திரம் நிறுத்த முறையாற் கூறாது 
மயங்கக் கூறலை ஆண்டு நோக்கியுணாக . 


5. 


. 


6 . 


738 


மரபியல் 


அஃதேல் இது மாறுகொளக் கூறலென்னுங் குற்றமாகாதோ 
வெனின் , - ஆகாது என்னை ? இது முற்கூறிய பொருளினை 
மாறு படாமையானும் நிறுத்தமுறை தலைதடுமாறவைக்குந் 
துணையாகலானுமென்பது . 

( 9 ) ஒப்பக் கூறல் - ஒன்று கூறுங்கால் இருபொருட் குறித்த 
தென்று இரட்டுறச் செய்தல் . அது, 

இன்னி னிகர மாவி னிறுதி 
முன்னர்க் கெடுத லுரித்து மாகும் . 

( தொ . எழு . 120 ) 
என்றாற்போல்வன . 

வினையெஞ்சு கிளவியு முவமக் கிளவியும் . ( தொ.எழு . 204 ) 
எனவும், 
அன்ன வென்னு முவமக் கிளவியும் , 

( தெ . எழு . 210 ) 
எனவும் இனமல்லனவற்றை உடனெண்ணுதலும் , 
மாமரக் கிளவியு மாவு மாவும் . 

( தொ . எழு . 231 ) 
என மாட்டெறியுங்கால் வேறுவேறு விதியுடையனவற்றை 
ஒருங்கு மாட்டெறிதலும் , ஆண்டு ஆறு வல்லெழுத்தினையும் 
உடன் கோடலும் , நிலைமொழித் தொழிலொடு வருமொழித் 
தொழிலும் ஒப்புக்கொண்டு மாட்டெறிதலும் போல்வன ஒப்பக் 
கூறலென்னும் பகுதியாய் அடங்குமென்பது . 

( 10 ) ஒருதலை மொழிதல் - ஓர் அதிகாரத்தாற் சொல்லற் 
பாலதனை வேறு அதிகாரத்துச் சொல்லி அவ்விலக்கணமே 
ஆண்டுங் கொள்ளவைத்தல் . அது , 
அ இ உ அம்மூன்றுஞ் சுட்டு . 

( தொ . எழு . 31 ) 
எனவும் , 

ஆணும் பெண்ணு மஃறிணை யியற்கை . ( தொ . எழு . 303 ) 
எனவும் இவை எழுத்ததிகாரத்துக் கூறியவாற்றானே சொல்லதி 


5 


1 . 


2 . 


ஆ . மா என நிற்க இரட்டுற மொழிதல் . 
வேறுவேறு விதி என்றது , மாமரக் கிளவிக்கு வேறுவிதி , ஆவுக்கும் மாவுக்கும் 
வேறுவிதி என்றதை. ( எழு . உயி . 29 ) 
ஆண்டு - அச்சூத்திரத்து . 
அவற்றோரன்ன என்று மாட்டியதை . 
ஆண்டும் - சொல்லாத அதிகாரத்தும் . 


3 . 


4 . 


5 . 


739 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


காரத்துள்ளும் அவ்விலக்கணங் கொள்ளவைத்தமையின் 
அப்பெயர்த்தாயிற்று . 

உடம்பொடு புணர்த்துச் சொல்லுவன அதற்கு இனமெனப் 
படும் ; என்னை ? விதியல்லாதது விதிபோல மற்றொரு வழிச் 
சேறலின் . 

( 11 ) தன்கோட் கூறல் - சொல்லாதன பிறவுளவாயினும் 
அந்நூற்கு வேண்டுவதே கொள்வலென்றல் ; அது , 

அஃதிவ ணுவலா தெழுந்து புறத் திசைக்கு 

மெய்தெரி வளியிசை யளபுநுவன் றிசினே . ( தொ.எழு . 102 ) 
எனவும் , 

சகரக் கிளவியு மவற்றோ ரற்றே 
அஐ ஒளவெனு மூன்றலங் கடையே . 

( தொ . எழு . 62 ) 
எனவும் , 

குற்றெழுத் தைந்து மொழிநிறை பிலவே . ( தொ . எழு . 44 ) 
எனவும் , 
பாடலும் பயின்றவை நாடுங் காலை . 

( தொ . பொ . 3 ) 
எனவும் வரும் . இவ்வாற்றானே. 
அளபிற் கோட லந்தணர் மறைத்து . 

( தொ . எழு . 102 ) 
ஆயினும் அது கூறினேனெனவும் , இயற்சொல்லிற் கல்லது நிலை 
மொழியாக்கங் கூறேனெனவும் . 


1 . 


2 . 


அவ்விலக்கணம் - சுட்டிலக்கணமும் ஆண் பெண் அஃறிணை முடியும் . 
விதியல்லாதது விதிபோல மற்றொருவழிச் சேறல் என்றது - விதிக்கப்படாதது 
விதிக்கப்பட்டதுபோல ஓரிடத்துச் சேறல் , அஃதாவது ஒன்றற்கு விதிக்கப் 
படாதது அதற்கு விதிக்கப்பட்டது போல அதன் கண்ணுஞ் சேறல் . ( உ + ம் ) 
திருப்பரங்குன்ற முருகன் திருச்செந்தூரிலுமிருப்பன் ஆவினன் குடியிலு 
மிருப்பன் என்றால் மற்றிரண்டுக்கும் விதிக்கப்பட்ட இருப்பு விதிக்கப்படாத 
திருப்பரங்குன்றத்துக்கும் விதிக்கப்பட்டது போல அதன் கண்ணுஞ் சென்றது 
காண்க. 
கூறினேன் என்பது கூறேன் என்றிருத்தல் வேண்டும் . அதுவே பொருத்தம் . 
அல்லது என்றதனால் ஏனைய மொழிக்கு என்பது பெறுதும் . நிலைமொழி 
யாக்கம் - நிலையும் மொழியாக்கமும் (உம்மைத் தொகை ) நிலை - முதனிலை . 
இறுதிநிலை . மொழியாக்கம் - இடைநிலைமயக்கம் . 


3 . 


4 . 


740 


மரபியல் 


வழக்குஞ் செய்யுளும் ஆராய்வல் 

(பாயிரம் ) 
என்று புகுந்தான் பாடலுட் பயின்ற வழக்கே கூறுவலெனவுங் 
கூறுதலின் அவை தன்கோட் கூறுதலாம் . 

இனி , ஒன்பது மயக்கத்துண் மெய்ம்மயக்கங் கூறி ஒழிந் 
தன கூறாமையும் , வினைத்தொகையும் பண்புத்தொகையும் எடுத் 
தோதி முடியாமையும் , 

நாடக வழக்கினு முலகியல் வழக்கினும் 
பாடல் சான்ற புலனெறி வழக்கம் . 

( தொ . பொ . 53 ) 
பற்றிப் பொருளிலக்கணங் கூறுவலென்றலும் , பெரும்பான்மை 
இலக்கண வழக்கென்ப என்றலும் , அதனானே சிறுபான்மையை 
மயக்கமென்றலும் , அம் ஆம் எம் ஏம் என்பன முதலாயவற்றை 
அங்ஙனம் பகுத்தோதுதற் பயனும் , அவை வினையின்றி அவ் 
வினை செய்தான்மேல் நிகழ்கின்ற கூறாதலுமேபற்றி , 

வினைசெயன் மருங்கிற் காலமொடு வருநவும் . ( தொ . சொ . 252 ) 
என்று இடைச்சொல்லோடு ஓதுதலும்போல்வன அதற்கு இன 
மெனப்படும் . என்னை ? இவைதாங் கூறுவலென்று புகுந்தவற் 
றுள்ளும் ஒரு பொருளானவற்றை வரைந்து கொண்டமையின் 
அவற்று விரியெனப்பட்டன. 

( 12 ) முறைபிறழாமை - காரணமின்றித் தான் சில பொருள் 
எண்ணி நிறுத்தியபின்னர் அம்முறை பிறழ்ந்தாலுங் குற்றமில் 


1 . 


2 . 


3 . 


ஒன்பது மயக்கம் என்று இவர் கருதியன எவை என்பது நன்கு புலப்பட 
வில்லை . மெய்ம்மயக்கம் - இடைநிலை மெய்ம்மயக்கம் . 
தொல்காப்பியர் புணர்ச்சியுள் எடுத்தோதிமுடித்திலர் . 
ஒன்றற்கு இலக்கணங் கூறுங்கால் பெரும்பான்மை பற்றிச் சொல்லுமாயின் 
அப்பெரும்பான்மை பற்றி அதனை இலக்கணமாகக் கோடலைப் பெரும் 
பான்மை இலக்கண வழக்கென்ப என்பது குறித்து நின்றது . சிறுபான்மை 
யாயின் இலக்கணமாகாது வழுவாம் என்றபடி . சிறுபான்மை வழக்கு 
வழுவமைதியாகக் கொள்ளப்படும் . 
அவை - ஆம் முதலிய விகுதிகள் . வினை செய்தான் கருத்தா . பயனுங் கூறாத 
லும் பற்றி ஓதுதலும் என இயைக்க . 
காலமொடு - வருநவும் - காலங்காட்டுவனவற்றோடு வருவனவும் . 


4 . 


5. 


T41 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


வழியும் அம் முறையினையே இலக்கணமாகச் சொல்லுதல் ; 
அது , 

பெயர் ஐ ஒடு கு 

இன் அது கண்விளி யென்னு மீற்ற . ( தொ . சொ . வே . 3 ) 
என நிறுத்தமுறையாற் பற்றி எழுவாய் வேற்றுமை இரண்டா 
வது மூன்றாவதெனப் பெயர் கொடுத்தல் . 
அகரமுத னகர விறுவாய் . 

( தொ . எழு . 1 ) 
எனவும், 

கைக்கிளை முதலாப் பெருந்திணை யிறுவாய் . ( தொ . பொ . 81 ) 
எனவும் வழக்கியலானும் இலக்கணவகையானும் உள்பொருளை 
விதந்தே எண்ணி நிறுத்தாதவழியும் , 

அவற்றுள் 
அ இ உ எ ஒ . 

( தொ . எழு . 3 ) 
எனவும் , 

அவற்றுள் , 

நடுவ ணைந்திணை நடுவண தொழிய . ( தொ . பொ . அக . 2 ) 
எனவும் முறைபிறழாமற் கோடல் அதற்கு இனமெனப்படும் . 

(13 ) பிறனுடம்பட்டது தானுடம்படுதல் - உள்பொருள் 
இன்றாயினும் வழக்கியலாற் கொள்பொருள் இதுவெனக் கூறு 
தல் ; அது, 

பண்டியன் மருங்கின் மரீஇய பண்பே . ( தொ . சொ . வே . 7 ) 
என்றாற்போல்வனவற்றான் அறிக. இனி, 

மீயென மரீஇய விடம்வரை கிளவியும் . ( தொ . எழு . உயி . 48 ) 
என்புழி , மேலென்பது இலக்கணமென்று எடுத்தோதியதனை 
மரூஉவென்றமையின் அதுவும் அதன்பாற்பாடும் ; என்னை ? 


1 . 


2 . 


நிறுத்தமுறைபற்றி என்றிருப்பது நலம் . இஃது இவர் கருத்துப்போலும் . 
விதந்து எண்ணி நிறுத்தல் - உயிர் பன்னிரண்டையும் இவையென எண்ணி 
நிறுத்தலும் கைக்கிளை முதலிய எழுதிணையையும் இவையென எண்ணி 
நிறுத்தலும் ஆகும் . 
உள்பொருளின்றாயினும் என்பது உள் பொருளன்றாயினும் என்றிருப்பது 
நலம் . இயற்கையான பொருளல்லவாயினும் எனவே திரிபான பொருளாயினும் 


3 . 


என்றபடி . 


742 


மரபியல் 


முதனூலுட் கொண்டவாறறிந்து மற்றத்னைத்தான் இச்சொல் 
ன்னவாறாயிற்றென்று இலக்கணங் கூறாது உடம்படுதலின் . 
மற்றதனை இனமென்பதெற்றுக்கு ? இதுதானே பிறனுடம் 
பட்டது தானுடம்பட்டதாகாதோ முதனூலாசிரியன் உடம்பட்ட 
தாகலினெனின் , அற்றன்று ; முதனூலாசிரியனைப் பிறனென்னா 
மையானும் , முதனூலின்வழித்தாகிய நூலுள் அவன் உடம்பட்ட 
தொன்று உடம்படுமென்று உத்திவகையாற் கொள்ளாது முழுவ 
தூஉங் கொள்ளுமாகலானும் , அவ்வாய்பாடு கூறலாகாதென்பது . 

இனி, முதனூன் மேலென்பது மீயென மரீஇயிற்றென்று 
விதந்தோதப்பட்டதனை அங்ஙனங் கூறாது மீயென மரீஇயிற் 
றென்றுவாளாது கூறினமையின் , அதனை இனமென்று கொண் 
டாமென்பது ; எனவே ஈண்டுப் பிறனென்றது வழக்கினுள் 
ளோரை நோக்கியாயிற்று ; என்றார்க்கு , ஒழிந்த வழிநூலாசிரிய 
ரைப் பிற னென்றானென்னாமோவெனின் ,- அவருடம்பட்டது 
உடம்பட்ட தனாற் பயந்ததென்னை ? முதனூலிற் பிறழாமை 
நூல் செய்யுமாயினென மறுக்க, 

அல்லதூஉம் இசை நூலும் கூத்தநூலும்பற்றிப் பிறன்கோட் 
கூறலென்பதனாற் பிறனென்னினன்றி இயற்றமிழ்க் கண்ணே 
முதனூலாசிரியனைப் பிறனென்னானென்பது ; அஃதேல் வழக்கு 
நூல் செய்வான் அவ்வழக்கினை வழங்குவாரைப் பிறனென்னு 
மோவெனின் ,- இலக்கணமும் வழக்குமென இரண்டனுள் இஃது 
இலக்கணமாதலின் அவ்வழக்கினுள் வழங்குவாரைப் பிறனென் 
றல் அமையுமன்றோவென்பது ; என்றார்க்கு அவருடம்பட்டது 
உடம்படுதல் உத்திவகையென்பதெற்றுக்கு ? அஃது இயல்பேயன் 
றோவெனின் , அங்ஙனம் மரீஇயினும் இலக்கணமென்பது திரி 
பில்லாததாகலிற் றிரிபுபடும் வழக்கினை உடம்படுதல் இலக் 
கணமன்றாயினும் அது வழக்கினுள்ளார் வேண்டுமாற்றான் 
இலக்கணமேயாமென்பது கருத்து; அல்லாக்கால் எள்ளேபோல 
எட்குப்பையுந் தன்தன்மையான் உள்பொருளாகலும் வேண்டும் 
அன்றோவென்பது . 


1 . 


மரீஇயினும் இலக்கணமாமென்பது கருத்து என முடிக்க, 
எடகுப்பை - எள்ளுக் கூடிக் குப்பையாதலின் திரிபென்றார் . 


2 


743 


தொல்காப்பியம் பொருளதிகாரம்ள 


( 4 ) இறந்ததுகாத்தல் முற்கூறியவோர் சூத்திரப் 
பொருண்மை பின்னொரு சூத்திரத்தான் விலக்குதல் ; அது , 

பால்கெழு கிளவி நால்வர்க்கு முரித்தே . ( தொ . பொ . 5 ) 
எனக் கூறிய பின்னர் . 
நட்பி னடக்கை யாங்கலங் கடையே . 

( தொ . பொ . 6 ) 
என்றாற்போல விலக்குதல் . 

நூற்புறனடையும் ஒத்துப்புறனடையும் அதிகாரப்புறனடை 
யும் போல்வன அதற்கு இனமெனப்படும் ; அவை , 

ஈறியன் மருங்கி னிவையிவற் றியல்பெனக் 
கூறிய கிளவிப் பல்லா றெல்லா 
மெய்த்தலைப் பட்ட வழக்கொடு சிவணி 

யொத்தவை யுரிய புணர்மொழி நிலையே . ( தொ . எழு . 171 ) 
எனவும் , 

புள்ளி யிறுதியு முயிரிறு கிளவியுஞ் 

சொல்லிய வல்ல வேனைய வெல்லாம் . ( தொ . எழு . 202 ) 
எனவும் வருவனபோல்வன. 

( 5 ) எதிரது போற்றல் - வருகின்ற சூத்திரப்பொருண்மைக் 
கேற்ப வேறொரு பொருண் முற்கூறுதல் : அது , 

ஈறாகு புள்ளி யகரமொடு நிலையும் . ( தொ . எழு . தொ . 16 ) 
என வருகின்றதனை நோக்கி , 

ஆற னுருபி னகரக் கிளவி 

யீறா ககரமுனைக் கெடுதல் வேண்டும் . ( தொ . எழு . 115 ) 
எனக் கூறுதலும் , 

பல்லோர் படர்க்கை முன்னிலை தன்மை . ( தொ . சொ . 229 ) 
என வருகின்றதனை நோக்கித், 

தன்மைச் சொல்லே யஃறிணைக் கிளவியென் 

றெண்ணுவழி மருங்கின் விரவுதல் வரையார் . ( தொ . சொ . 43) 
என வழுவமைத்தலும் போல்வன. 

இனி , ஒரு சூத்திரத்துள்ளே , 
ஈறாகு புள்ளி யகரமொடு நிலையும் . 

( தொ . எழு . 161 ) 
என வருவதனை நோக்கிக் கூறிய , 
குற்றொற் றிரட்ட லில்லை . 

( தொ . எழு . தொகை . 19 ) 
என்றல் அதற்கு இனமெனப்படும் . 

இறந்தது - விதியைக் கடந்து வருவது . எனவே விதித்த சூத்திரப் பொருளைக் 
கடந்து வருவதைக் காப்பது என்றாயிற்று. 


1 . 


144 


மரபியல் 


( 6 ) மொழிவாமென்றல் - ஒரு பயனோக்கி முற் கூறுது 
மென்றல் : அவை , 

உணரக் கூறின் முன்னர்த் தோன்றும் . ( தொ . எழு . மொ . 2 ) 
எனவும் , 
கடப்பா டறிந்த புணரிய லான . 

( தொ . எழு . மொ . 4 ) 
எனவும் , 

அவ்வே , 

இவ்வென வறிதற்கு மெய்பெறக் கிளப்ப . ( தொ . சொ . 121 ) 
எனவும் வரும் . 

இங்ஙனங் கூறியதனாற் பயன் , குற்றுகரவீற்றுக்கணன்றிப் 
புணர்மொழிக் குற்றிகரமின்றென்பதூஉம் , இனிப் புணர்மொழிக் 
குற்றிகரம் பெருவரவிற்றென்பதூஉம் அறிவித்தலாயிற்று . 

அவ்வே , 

இவ்வென வறிதற்கு மெய்பெறக் கிளப்ப . ( தொ . சொ . 121 ) 
என்பதூஉம், 
அவ்விளி யேலா . 

( தொ . சொ . 126 ) 
என்ற தூஉம் அவ்விளியிலக்கணமென்றற் பயம்பட வந்தது . 

ஈற்றுப் பொதுவினால் விளியேற்குமென்று ஓதப்பட்ட 
பெயருள் இவை விளியேலாவென விளிவிலக்கல் வேண்டுதலா 

ம் , " நீ வாராயென்பது இயல்புவிளியன்றென விலக்குதலும் விளி 
யிலக்கணமேயாதலானுமென்பது . இனி , 

மெய்பெறக் கிளந்து பொருள்வரைந் திசைக்கு 

மைகார வேற்றுமைத் திரிபென மொழிப . ( தொ . எழு . தொகை . 15 ) 
எனவும் , 

மெல்லெழுத் தியற்கை சொல்லிய முறையான் 

ஙஞநம வென்னு மொற்றா கும்மே . ( தொ.எழு . தொகை . 1 ) 
எனவும் வருவன அதன்பாற்படும் ; என்னை ? அவையும் முன் 
னர்ப்போய் மொழிவனவற்றை அவாவி நின்றமையினென்பது . 


1 . 


விதியன்றி விலக்கும் இலக்கணமாம் என்றபடி . “ அவ்விளி யேலா ” என்று 
சூத்திரமில்லை . ஆதலால் “ தரம் விளி கொள்ளா ” என்றதை மாறி எழுதினர் 
போலும். 
நீ என்பது முன்னிலைப் பெயரேயன்றி இயல்பு விளியன்று என்றபடி . 


2 . 


145 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


( 17 ) கூறிற்றென்றல் - முற்கூறியதோர் இலக்கணத்தினை 
மற்றொரு பொருட்கும் விதிக்கவேண்டியவழி , அவ்விலக்கணத் 
தினை மீட்டுங் கூறாது மேற்கூறியவாற்றானே கொள்கவென் 
பான் அவை கூறினாமென்று நெகிழ்ந்துபோதல் : அவை , 

கைக்கிளை முதலா வெழுபெருந் திணையு 

முற்கிளந் தனவே முறைநெறி வகையின் . ( தொ . பொ . 497 ) 
எனவும், 

எண்வகை யியனெறி பிழையா தாகி 

முன்னுறக் கிளந்த முடிவின ததுவே . ( தொ . பொ . 517 ) 
எனவும் வரும் . இவை அகப்பொருட்கும் புறப்பொருட்கும் ஓதிய 
இலக்கணஞ் செய்யுளுள்ளும் அவ்வாறெய்து வித்தவாறாயிற்று . 
முதலெனப் படுவ தாயிரு வகைத்தே . 

( தொ . பொ . 17 ) 
எனவும், 

மெய்பெறு மவையே கைகோள் வகையே . ( தொ . பொ . 500 ) 


எனவும் , 


மாத்திரை யளவு மெழுத்தியல் வகையு 

மேற்கிளந் தன்ன வென்மனார் புலவர் . ( தொ . பொ . 314 ) 
எனவும் வருவன அதற்கு இனமெனப்படும் ; என்னை ? கைக் 
கிளை பெருந்திணைக்கும் இவையே முதலென்றலானும் , திணை 
யுங்கைகோளும்போல்வன புறப்பொருட்கும் கோடற் பயன்பட 
வைத்தமையானும் , முற்கூறிய மாத்திரையும் எழுத்தும் பிறவாற் 


1. 


அவையும் முன்னர்ப்போய் மொழிவனவற்றை அவாவி நின்றன என்றது 
அகத்தோத்துட் கூறுஞ் சிறப்பு விதிகளை அவாவிநின்றன என்றபடி . அகத் 
தோத்து என்றது அகச் செய்கை கூறும் உயிர்மயங்கியல் புள்ளிமயங்கியல் 
களை . அவற்றுள் , “ மரப்பெயர்க் கிளவி மெல்லெழுத்து மிகுமே ” என்னும் 
( உயிர்மய .15 - ம் ) சூத்திரத்தையும் , “ அல்வழி யெல்லா மெல்லெழுத்தாகும் 
என்னும் ( புள்ளி. 16 - ம் சூத்திரத்தையும் , “ மெல்லெழுத் தியற்கை ... கும்மே 
( தொ . கை . 1 ) என்னும் சூத்திரம் அவாவி நின்றது . ஏனையதையும் அவ்வாறே 
அறிந்து கொள்க . 
மாத்திரை வேறுபடுதல் , செய்யுளியலில் வரும் " குறிலிணை யுகர மல்வழி 
யான ” என்பதாலும் “ எழுத்தள வெஞ்சினும் ” என்ற சூத்திரத்தாலும் 
பிறவற்றானும் பெறப்படும் . 
எழுத்து வேறுபடல் - செய்யுட் கேற்பப் பதினைந்தாக வகுத்துக் கோடல் . 


3 . 


7461 


மரபியல் 


றாற் செய்யுட்குப் பயன்படுமாற்றான் வேறுபட்டதல்லது அவை 
மேற்கூறிய மாத்திரையும் எழுத்துமே என்றமையானு மென்பது . 

( 18 ) தான் குறியிடுதல் உலகு குறியின்றித் தன்னூலுள்ளே 
வேறு குறியிட்டாளல் : அவை, 

உயர்திணை அஃறிணையெனவும் , கைக்கிளை பெருந் 
திணை யெனவுஞ் சொல்லிற்கும் பொருளிற்கும் வழக்கியலானன்றி 
ஆசிரியன் தானே குறியிடுதல் . வண்ணச் சினைச்சொல் , முற்று 
வினைச் சொல்லென ஆட்சியுங் குறியீடும் ஒருங்கு நிகழ்ந்தன 
வும் , வினை யெஞ்சுகிளவியும் பெயரெஞ்சுகிளவியுமென்று ஆண்டு, 

ஆயீ ரைந்து 

நெறிப்படத் தோன்று மெஞ்சுபொருட் கிளவி . ( தொ . சொ . 430 ) 
எனக் குறியிடுதலும் அது . 

இரண்டா குவதே 

யையெனப் பெயரிய வேற்றுமைக் கிளவி . ( தொ . சொ . 72 ) 
எனவும், 

மூன்றனு மைந்தனுந் தோன்றக் கூறிய 

வாக்கமொடு புணர்ந்த வேதுக் கிளவி . ( தொ . சொ . 93 ) 
எனவும் பெயர்கொடுத்தல் அதற்கு இனமெனப்படும் . 
( 19 ) ஒரு தலையன்மை - 

வேற்றுமை யாயின் வல்லெழுத்து மிகும் . ( தொ . எழு . 235 ) 
என விரித்தாற்போலாது இலக்கணங் கூறி ஒழிதல் : அது , 


1 . 


2 . 


உயர்திணை அஃறிணையென்று சொல்லிற்கும் , கைக்கிளை பெருந்திணை 
யெனப் பொருளுக்கும் நிரனிறையாகக் கொள்க . 
ஆட்சியுங் குறியீடும் ஒருங்கு நிகழ்தல் என்றார் . அச்சூத்திரங்களிலன்றிப் 
பின் அக்குறியை எடுத்தாளாமையின் , வாராததனான் வந்தது முடித்தல் 
என்பதனுரை பார்க்க . 
இரண்டாவது என்றும் ஏதுக்கிளவி என்றும் பெயர் கொடுத்தல் குறியீடாம் 
இனமென்றது , வேற்றுமைப் பொதுச் சூத்திரத்துப் பெயர் கொடாது சிறப்புச் 
சூத்தரத்துப் பெயர் கொடுத்தமையானும் மயக்கச் சூத்திரத்து ஏதுக்கிளவி 
எனப் பெயர் கொடுத்தமையானும் இனமாயின என்றபடி . 


3 . 


147 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


குறியதன் முன்ன ராய்தப் புள்ளி 

யுயிரொடு புணர்ந்த வல்லாறன் மிசைத்தே . ( தொ . எழு . 38 ) 
என்றக்கால் யாண்டும் ஒருதலையாக வாராது , வருஞான்று 
வருவது ஆண்டென்று கொள்ளவைத்தல் . 

இனிச் சொல்லோத்தினுள் வேற்றுமையென்று ஓதப்பட்ட 
எட்டனுள் எழுவாய் வேற்றுமையினையும் விளிவேற்றுமையினை 
யும் வேற்றுமையென்னாது எழுத்தோத்தினுள் அல்வழியென்றல் 
போல்வன அதற்கு இனமெனப்படும் . 

(( 20 ) முடிந்தது காட்டல் - சொல்லுகின்ற பொருட்கு 
வேண்டுவனவெல்லாஞ் சொல்லாது தொல்லாசிரியர் கூறினா 
ரென்று சொல்லுதல் : 

அஃது , ஒன்றறிவது உற்றறிவது என்றற்கும் , இரண்டறி 
வது உற்றுஞ் சுவைத்தும் அறிவது என்றற்கும் முறைமையாற் 
சூத்திரஞ் செய்வான் அவை அவ்வாறாதற்குக் காரணங் கூறாது , 

நேரிதி னுணர்ந்தோர் நெறிப்படுத் தினரே . ( தொ . மர . 72 ) 


என முடிந்தது காட்டல் . 


நுண்ணிதி னுணர்ந்தோர் கண்ட வாறே . ( தொ . எழு . நூன் . 7 ) 
என்றாற் போல்வன அதற்கு இனமெனப்படும் , 

( 21 ) ஆணைகூறல் - இவ்வாசிரியன் கருத்து இதுவெனக் 
கொள்ளவைத்தல் . அது , 

அம்மி னிறுதி கசதக் காலை 
தன்மெய் திரிந்து ஙஞந வாகும் . 

( தொ . எழு . 129 ) 
எனக் கருவியோத்தினுட் சாரியை மகரம் பகரவருமொழிக்கண் 
திரியாதென்றுபோய்ச் செய்கையுள் வல்லெழுத்தினது இயற்கை 


1 . 


2 . 


ஒருதலை - நிச்சயம் . குறியதன் முன்னர் வரும் உயிரொடு புணர்ந்த 
வல்லெழுத்தாறன் மேலெல்லாம் ஆய்தம் வருதல் நிச்சயமன்று என்றபடி . 
இயற்கை மெல்லெழுத்து என்றது அம்மகரம் பகரத்தின் இயற்கை மெல்லெழுத் 
தாதலின் திரிபுவிதி வேண்டியதில்லை . அது “ அல்வழியெல்லாம் - ஆகும் 
என்றதனால் அமையும் . 


748 


மரபியல் 


மெல்லெழுத்தாதல் அறிவித்தற்கு அல்வழியெல்லாமெல் 
லெழுத்தாகு மெனச் சொல்லுதல்போல்வன . ஙஞந ஆதற்கும் 
இஃதொக்கும் . 

ஓம்படை யாணையிற் கிளந்தவற் றியலாற் 

பாங்குற வுணர்த லென்மனார் புலவர் . ( தொ . சொ . 396 ) 
என்றாற்போல்வன அதற்கு இனமெனப்படும் . 

மற்றுத் தன்கோட் கூறலொடு இதனிடை வேற்றுமை 
யென்னையெனின் , - அது தந்திரஞ் செய்யும் பகுதிக்கண்ணது ; 
ஃது அன்னதான்றிப் புணர்ச்சிக்கட் சிறப்புடைய நிலைமொழி 
வரு மொழிக்குத் திரிபுபோலாதென்று கருவியாகிய இடைச் 
சொற்காயின் இத்துணையமையுமென்று ஆணைசெய்தலின் 
அப்பெயர்த்தாயிற்று . 

( 22 ) பல்பொருட்கேற்பின் நல்லது கோடல் - ஒரு சூத்திரத் 
துட் பயந்த சொற்றொடர் பல பொருட்கு ஏற்றதாயினும் நல்லது 
கொள்கின்றாரெனக் கருதி அவ்வாறு செய்தல் : அவை , 

ஒருவ ரென்னும் பெயர்நிலைக் கிளவி 

யிருபாற்கு முரித்தே தெரியுங் காலை . ( தொ . சொ . 193 ) 
என்றவழி , ஒருவரென்பதொருசொல் தன்கண்ணே இருபாலா 
ரையுந் தழீஇ நிற்குமெனவும் , அது கருவியாக இருபாலாரையும் 
சொல்லப்படுமெனவுங் கவர்த்த வழி , 
தன்மை சுட்டிற் பன்மைக் கேற்கும் . 

( தொ . சொ . 194 ) 
என்பதனோடு படுத்து நோக்க , இருபாலாரையும் ஒரு சொல் 
தன்கட்டழீஇ நிற்றலே நல்லதென்று கொள்ளவைத்தல் . 
நும்மெ னிறுதி யியற்கை யாகும் . 

( தொ . எழு . 187 ) 
என்புழி , எழுத்து விகாரமுடையதனைக் களைந்து சாரியைக் 
கண்ணே இயற்கை கோடலும் அதன்பாற்படும் . இதனை 
ஏற்புழிக் கோடலெனவும் , ஒருபுடைச் சேறலெனவுஞ் சொல்லுப. 


1 . 


2 . 


3 . 


4 . 


5 . 


அது - தன்கோட் கூறல் . 
தந்திரம் - நூல் . 
வருமொழித் திரிபு போலாதென்றிருப்பது நலம் . அல்லது பிறவாறுமிருக்கலாம் . 
கருவி என்றது அம் சாரியையை . 
ஆண் பெண் என்னும் இருபாற்கும் பொதுவாய் இருபாலையுந் தழுவல் . 
இயற்கைகோடல் என்றது , எழுத்து விகாரப்படாது இயல்பாம் என்று 
பொருள் கொள்ளாது சாரியை பெறாது இயற்கையாம் என்று பொருள் 
கோடலை . 
இதனை - இவ்வுத்தியை . 


6 . 


7 . 


749 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


( 23 ) தொகுத்த மொழியான் வகுத்தனர் கோடல் - ஒரு வாய் 
பாடு எடுத்தோதப் பல வாய்பாடு அதற்கு வந்து பூணு மென்று 
வகுத்துக் கொள்ளவைத்தல் . அது , 

செய்து செய்யூச் செய்பு செய்தெனச் 
செய்யியர் செய்யிய செயின்செயச் செயற்கென 

வவ்வகை யொன்பதும் வினையெஞ்சு கிளவி . ( தொ . சொ . 230 ) 
எனவும் , 

காப்பி னோப்பி னூர்தியி னிழையின் . ( தொ . சொ . 73 ) 
எனவும் ஒரு வாய்பாடு தொகுத்து ஓதியவாற்றானே பலவாய் 
பாடு வகுத்துக் கொள்ளவைப்பதென்பது . செய்தென்பதனை , 

நக்கு , வந்து , கண்டு , நின்று , பாடி போய் 
எனப் பலவாக்குதலும் , முற்று வாய்பாடு பலவுமாக்குதலும் , 
இனிக் காப்பின் என்றவழி , 

புரத்தல் புறந்தர லோம்புதல் போற்றல் . 


எனப் பலவாக வகுத்தலுங் கண்டு கொள்க . 
உருவென மொழியினும் . 

( தொ . சொ . 24 ) 
என்றலும் , 
இதன திது விற்று . 

( தொ . சொ . 111 ) 
என்றலும்போல்வன அதற்கு இனமெனப்படும் . 

( 24 ) மறுதலை சிதைத்துத் தன்றுணி புரைத்தல் - ஒரு 
பொருளினை ஒருவன் வேறுபடக் கொள்வதோர் உணர்வு 
தோன்றியக்கால் அவ் வேறுபாட்டினை மாற்றித் தான் துணிந்த 
வாறு அவற்கும் அறிவுறுத்தல் . இது மறுதலை சிதைத்தலுடை 
மையின் வாளாது தன்கோட் கூறலின் அடங்காதாயிற்று . 


உதாரணம் : 


( தொ . எழு . 5 ) 


மூவள பிசைத்த லோரெழுத் தின்றே . 
எனவும் , 


1 . 


பூணல் - அகப்படல் . 
மறுதலை - எதிர்க்கொள்கை . 


2. 


150 


மரபியல் 


நீட்டம் வேண்டி னவ்வள புடைய 

( தொ . எழு . 6 ) 
எனவும் , 

குன்றிசை மொழிவயி னின்றிசை நிறைக்கும் . ( தொ . எழு . 41) 
எனவும் மூன்று மாத்திரையான் ஓரெழுத்து உண்டென்பாரை 
விலக்கி வழக்கியலான் இல்லையென்று தன்றுணிபு உரைத்தவாறு . 
உயிர்மெய் வேறெழுத்தன்றென்பான் , 
புள்ளி யில்லா வெல்லா மெய்யு 
முருவுரு வாகி யகரமோ டுயிர்த்தலும் . 

( தொ . எழு . 17 ) 
எனவும் , 

மெய்யின் வழிய துயிர்தோன்று நிலையே . ( தொ . எழு . 18 ) 
எனவும் வேறுபடாது கூறுதலும் அது . 

வழக்கினுள் அறியாதார்மாட்டு ஒன்றுபோல இசைப்பன 
வாயினும் அன்றென்று கூட்டமுணர்த்தினமையின், 

மொழிப்படுத் திசைப்பினுந் தெரிந்துவே றிசைப்பினு 
மெழுத்திய றிரியா . 

( தொ . எழு . 53 ) 
என்றலும் அதன்பாற் சார்த்தி யுணரப்படும் ; பிறவும் அன்ன . 

( 25 ) பிறன்கோட் கூறல் - தன்னூலே பற்றாகப் பிற நூற்கு 
வருவதோர் இலக்கணங்கொள்ளுமாறு கூறுதல் : அது , 

அரையளபு குறுகன் மகர முடைத்தே 
யிசையிட னருகுந் தெரியுங் காலை . 

( தொ . எழு . 13 ) 
எனவும் , 

அளபிறந் துயிர்த்தலு மொற்றிசை நீடலும் 


......... 


..... 


......... 


நரம்பின் மறைய வென்மனார் புலவர் . ( தொ . எழு . 33 ) 
எனவும் , 

பண்ணைத் தோன்றிய வெண்ணான்கு பொருளுங் 

கண்ணிய புறனே நானான் கென்ப . 
எனவும் இவை அவ்வந் நூலுட் கொள்ளுமாற்றான் அமையு 
மென்றவாறாயின . 
அளபிற் கோட லந்தணர் மறைத்து . 

( தொ . எழு . 102 ) 


1 . 


ஓரெழுத்தே அளபெடுக்குமென்பார் தொல்காப்பியர் காலத்து முளர்போலும் . 
பிற்காலத்து நேமிநாத நூலாரும் நன்னூலாரும் அவ்வாறு கூறுவர் . 
இவை என்றது இசைத் தமிழையும் நாடகத் தமிழையும் குறித்தன. 


2 . 


151 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


என்பது அதற்கு இனமெனப்படும் ; என்னை ? அவர் மதம் பற்றி 
இவர் கொள்வதோர் பயனின்றாகலினென்பது . 

( 26 ) அறியாதுடம்படல் - தானோதிய இலக்கணத்தின் 
வேறுபட வருவன தான் அறிந்திலனாகக் கூறி அதன்புறத்துச் 
செய்வதோர் புறனடை ; அவை , 

கிளந்த வல்ல வேறுபிற தோன்றினுங் 

கிளந்தவற் றியலா னுணர்ந்தனர் கொளலே . ( தொ . சொல் . 119) 
எனவும் , 

வருவவுள வெனினும் வந்தவற் றியலாற் 

றிரிவின்றி முடித்த றெள்ளியோர் கடனே . ( தொ . பொ . 555 ) 
எனவும் வரும் . 

இறந்தது காத்தலோடு இதனிடை வேற்றுமை என்னை 
யெனின் - இறந்ததென்பது தான் துணிந்து சொல்லப்பட்ட 
பொருளாகல்வேண்டும் ; இஃது அன்னதன்றிச் சொல்லப்படாத 
பொருண்மேற்றாகி அதுவுந் தான் துணியப்படாத பொருளாகித் 
தான் நூல்செய்தகாலத்தே உள்ளவற்றுள் ஒழியப்போயின உள 
வாயினுங் கொள்கவென்பான் , வேறு பிற தோன்றினும் எனவும் ; 
வருபவுளவெனினும் எனவுந் தேறாது அதன் ஐயப்பாடு தோன்றச் 
சொல்லுதலின் இது வேறென்க . முழுதுணர்ந்தார்க்கல்லது 
பழுதறச் சொல்லலாகாமையின் இஃது அவையடக்கியல் போல் 
வதோர் உத்தியெனக் கொள்க . 

குறியதன் முன்னர்த் தன்னுரு பிரட்டலு 
மறியத் தோன்றிய நெறியிய லென்ப . 

( தொ . எழு . 160 ) 
எனவும் , 
செல்வழி யறிதல் வழக்கத் தான . 

( தொ . எழு . 312 ) 
எனவும் வருவன அதற்கு இனமெனவுணர்க. 

( 27 ) பொருளிடையிடுதல் - வேற்றுமைப் பொருளினைச் 
சொல்கின்ற பொருண்மைக்கிடையே பெய்து சொல்லுதலும் , 
சொல்கின்ற பொருட்கு இயைபுடையதனை ஆண்டுச் சொல் 


1 . 


2 . 


அவர் - அந்தணர் . 
இஃது - அறியாதுடம்படல் . 
வேற்றுமைப்பொருள் - வேறான பொருள் . சம்பந்த மில்லாதது . 


3 . 


152 


மரபியல் 


லாது இடையிட்டுப் போய்ப் பிறிதொருவழிச் சொல்லுதலும் 
போல்வன ; அவை , 

முறைப்பெயர்க் கிளவி யேயொடு வருமே . ( தொ . சொ . விளி. 19 ) 
என்றாற்போலச் சொல்கின்ற உயர்திணைப் பெயரிடை விரவுப் 
பெயர் பெய்துரைத்தலும் , வழுவமைக்கின்ற கிளவியாக்கத்துள் 
ஓதாது எச்சவியலுட் போக்கி , 

அவையல் கிளவி மறைத்தனர் கிளத்தல் . ( தொ . சொ . எச் . 46 ) 
எனச் சொல்லுதலும்போல்வன. 

தானென் பெயருஞ் சுட்டுமுதற் பெயரும் 
யானென் பெயரும் வினாவின் பெயரு 

மன்றி யனைத்தும் விளிகோ ளிலவே . ( தொ . சொ . 139) 
என்றவழி , தானென்னும் விரவுப் பெயரினை இடைப்பெய்து 
விலக்குதலும் , வேற்றுமைக் கிளவியோத்தினுட் கூறாது எஞ்சி 
நின்ற வேற்றுமைத்தொகை முதலிய எச்சங்களை எச்சவியலுட் 
சொல்லுதலும் போல்வனவும் அதன்பாற் சார்த்தியுணர்க . 

( 28 ) எதிர்பொருளுணர்த்தல் - தான் கூறிய இலக்கணத்திற் 
சில பிற்காலத்துத் திரிபுபடினும் படுமென்பது , முதற்கால 
முதனூலுங் கொண்டுணர்ந்த ஆசிரியன் எதிர்காலத்து வருவது 
நோக்கி அதற்கேற்றதோர் இலக்கணங் கூறிப்போதல் . 

மகரத் தொடர்மொழி மயங்குதல் வரைந்த 
னகரத் தொடர்மொழி யொன்பஃ தென்ப . 
புகரறக் கிளந்த வஃறிணை மேன . 

( தொ . எழு . 82 ) 
என்று ஓதிய இலக்கணத்துச் சில பிற்காலத்துக் குறைய வருதல் 
எதிர்பொருளெனப்படும் . அதனைத் தான் உணர்ந்து , 

கடிசொ லில்லைக் காலத்துப் படினே . ( தொ . சொ . எச் . 56 ) 
என்று கூறவே , முற்கூறிய பொருளினை வற்புறுத்தலாம் அது 
வென்பது . இங்ஙனந் திரிபுபடுதல் அறிந்தே கூறுதலானும் எதிர் 
பொருளாகலானும் இஃதறியாது உடம்படுதலினடங்காதாயிற்று . 


1 . 


உயர்திணை விரவுப்பெயரை உயர்திணைப் பெயரோடு கூட்டி விளிக்குமாறு 
ஓதப்பட்டமையின் இதனையும் விலக்கினர் என்பர் சேனாவரையர் . 


753 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


பொய்யும் வழுவுந் தோன்றிய பின்ன 

ரையர் யாத்தனர் கரணம் . 
என்பதூஉம் அதன்பாற்படும் . 

( 29 ) சொல்லி னெச்சஞ் சொல்லியாங் குணர்த்தல் - சொல் 
லினாற்றலாற் பெறப்படும் பொருளினையும் எடுத்தோதி 
யாங்குக் கொள்ளவைத்தல் ; அஃது, 

எஞ்சிய வெல்லா மெஞ்சுத லில . ( தொ . எழு . மொ . 44 ) 
என்புழி , எல்லாமென்பதனை எச்சப்படுத்தற்காகாதன இருபத் 
தாறு கொண்டவழியும் அதனை எடுத்தோதிற் சிறப்பின்றென்று 
கொள்ளற்க என்பது இதன் கருத்து . 

எச்சவியலுட் கூறிய பொருள் அகத்தோத்துக் கூறிய 
பொருளோடு ஒப்பக் கூறுதலும் அதன்பாற்படும் . 

மொழிந்த பொருளோடொன்ற வவ்வயின் மொழியாத 
தனை முட்டின்று முடித்த லொடு இதனிடை வேற்றுமை 
யென்னையெனின் , அஃது , எடுத்தோதப்பட்ட பொருட் கண்ண 
தெனவும் , இஃது எடுத்தோத்தினோடு ஒக்கும் எச்சப்பட 
வைத்துக்கொள்ளும் இலக்ணங்களெனவும் அதனோடிதனிடை 
வேற்றுமையுணர்க. 

( 30 ) தந்து புணர்ந்துரைத்தல் உள்பொருளல்லதனை 
உளபோலத்தந்து கூட உணர்த்தல் , அவை , 

அளபெடை யசைநிலை யாகலு முரித்தே . ( தொ . செ .17 ) 
எனவும் , 
குறிலிணை யுகர மல்வழி யான . 

( தொ . செ . 5 ) 
எனவுங் கூறுங்கால் அளபெடையினை எழுத்துப்போலவுங் 
குற்றுகரத்தினைக் குற்றெழுத்துப்போலவும் ஓதுதல் போல்வன. 


1 . 


எச்சப்படுத்ததற்காகாத என்பதில் தகரம் விடப்பட்டது . எச்சப்படுத்து - 
அதற்காகாத எனப் பிரிக்க . அதற்கு - ஈறாதற்கு . எச்சம் - எஞ்சி நிற்கும் 
பொருள் . அதற்காகாதன இருபத்தாறு என்றது . இருபத்தாறு எழுத்து 
ஈறாய் வராதன . அவையும் தம்பெயர் கூறின் ஈறாம் என்பது எல்லாம் 
என்பதாற் கொள்ளப்பட்டது . எச்சப்படுத்து ஈறாகாதன எனவும் பாடம் . 
அது நன்கு பொருந்தும் . 
எடுத்தோதின் - தம்பெயர் கூறின் . 
அகத்தோத்து - பெயர் வினை முதலிய இயல் . 


2 . 


3 . 


754 


மரபியல் 


மெய்யீ றெல்லாம் புள்ளியொடு நிலையல் . ( தொ . எழு . புண . 2 ) 
எனவும் , 

மெய்யுயிர் நீங்கிற் றன்னுரு வாகும் . ( தொ . எழு . புண . 37 ) 
எனவும் மேற்கூறிய புள்ளியினையே ஒருபயனோக்கி மீட்டும் 
புள்ளி பெறுமெனக் கூறுதல் அதற்கு இனமெனப்படும் . 

குறுமையு நெடுமையு மளவிற் கோடலிற் 

றொடர்மொழி யெல்லா நெட்டெழுத் தியல . ( தொ . எழு . 50 ) 
என்பதேபற்றி , 

நெடியதன் முன்ன ரொற்றுமெய் கெடுதலும் .( தொ . எழு . தொகை . 18 ) 
என்புழித் தொடர்மொழியையே நெட்டெழுத்தாக்கிக் கோடலும் 


....... 


.... 


( 31 ) ஞாபகங் கூறல் - சூத்திரஞ் செய்யுங்கால் அதற்கு ஓதிய 
இலக்கணவகையானே சில்வகையெழுத்தின் செய்யுட்டாகவும் 
நாடுதலின்றிப் பொருணனி விளங்கவும் செய்யாது அரிதும் 
பெரிதுமாக நலிந்து செய்து மற்றதனானே வேறு பல பொருளு 
ணர்த்தல் ; அது , 
மெய்பெறு மரபிற் றொடைவகை தாமே 

உணர்ந்திசி னோரே . ( தொ . செ . 101 ) 
என வருதல் . இதனாற் கொண்ட பொருண்மையெல்லாஞ் 
செய்யுளியலுட் காட்டப்பட்டன . 

எப்பெயர் முன்னரும் வல்லெழுத்து வருவழி 

யக்கி னிறுதிமெய்ம் மிசையொடுங் கெடுமே . 
என்றாற்போல்வன அதற்கு இனமெனப்படும் ; பிறவும் அன்ன . 

( 32 ) உய்த்துக்கொண்டுணர்தல் - ஒருவழி ஒரு பொருள் 
சொல்லியக்கால் அதன்கண்ணே மற்றொரு பொருளினையுங் 
கொணர்ந்து கொண்டறியுமாறு தோன்றச்செய்தல் : அவை , 

நெட்டெழுத் திம்பருந் தொடர்மொழி யீற்றுங் 
குற்றிய லுகரம் வல்லா றூர்ந்தே . 

( தொ . எழு . 36 ) 


1 . 


தொடர்மொழி - புகர் புகழ் போல்வன . 


755 


வனஞ் செல்லுமென்று 
தொல்காப்பியம் பொருளதிகாரம் 
என இடனும் பற்றுக்கோடும் கூறி அதனான் ஈறு ஆக்கங் 
கோடலும் , 

குற்றிய லுகர முறைப்பெயர் மருங்கி 

னொற்றிய நகரமிசை நகரமொடு முதலும் . ( தொ . எழு. 67 ) 
என முதலாக்கங் கூறியதனானே இடனும் பற்றுக்கோடும் 
அதுவேயெனக் கோடலும்போல்வன. 

பெயர் வினைக்கு ஓதிய இலக்கணம் , ஒழிந்த சொற்குஞ் செவ் 
பிறவும் அன்ன. 

மற்று நுதலியதறிதலொடு இதனிடை வேற்றுமையென் 
னையெனின் , அது வாளாது பயமில கூறியது போலக் கூறிய 
வழி இவ்வாறு கூறியது இன்ன கருத்துப்போலுமென்று அறிய 
வைத்தலும் , உரைவகையானும் நுதலியதறியச் சொல்லுதலு 
மாம் ; இஃது , அன்னதன்றி அச்சூத்திரம் தன்னான் ஒரு பொருள் 
பயந்ததன்றலையும் பின்னொரு பொருள் பெறவருதலின் இது 
வேறென்பது . 

மற்று ஞாபகங் கூறலோடு இதனிடை வேற்றுமையென்னை 
யெனின் , - பயமில்லதுபோலவும் அரிதும் பெரிதுமாகவும் இயற்றி 
எளிதுஞ் சிறிதுமாக இயற்றாது சூத்திரஞ் செய்தல் வேறுபாடே 
நிமித்தமாகத் தோற்றிக் கொள்வதோர் பொருள் பெறவைத் 
தலின் இதுவும் வேறெனப்படுமென்பது . 

மெய்ப்பட நாடிச் சொல்லிய அல்ல பிற அவண் வரினும் 
உய்த்துக்கொண்டுணர்தலொடு மேற்கூறிய முப்பத்திரண்டும் 
இச்சூத்திரத்துள் எடுத்தோதிய பொருள்வகையான் ஆராய்ந்து 
சொல்லப்பட்டனவன்றே ? அங்ஙனஞ் சொல்லாதன பிறவும் 
இந்நூலுள் வரினும் ; சொல்லியவகையாற் சுருங்க நாடி - உத்தி 
வகையென வகுத்துக்கொண்டு ஓதிய முப்பத்திரண்டு பகுதி 
யான் அடங்குமாறு ஆராய்ந்து , மனத்தின் எண்ணி மாசறத் 
தெரிந்து கொண்டு - ஓதப்பட்ட உத்தி பலவும் ஒருங்குவரினும் 
உள்ளத்தால் தெள்ளிதின் ஆராய்ந்து மயக்கந்தீர வேறுவேறு 


1 . 


வாளாது - ஒரு பயனுமின்றி 
நிமித்தம் - ஏது . 


2 


156 


மரபியல் 


தெரிந்து வாங்கிக்கொண்டு ; இனத்திற் சேர்த்தி உணர்த்தல் 
வேண்டும் - முப்பத்திரண்டற்கும் ஏற்றவகையான் இனஞ் சார்த்தி 
மற்றவற்றை இன்னது இதுவெனப் பெயர் கூறல்வேண்டும் , அங் 
ஙனந் தொகை நின்றவழியும் வேறுவேறு கொண்டு ; நுனித்தகு 
புலவர் கூறிய நூலே - தலைமைசான்ற ஆசிரியராற் கூறப்பட்ட 
நூல் என்றவாறு . 

எண்ணிய முப்பத்திரண்டு மல்லன தோன்றினும் அவற்றுள் 
அடக்கி , அவைதாம் ஒருங்கு வரினும் வேறு தெரிந்து இனந் 
தொறுஞ் சேர்த்துதலை அவாவி நிற்கும் ஈண்டு ஓதிய நூலென்பது 
கருத்து . 

சொல்லியவல்ல பிற அவண் வருமாறும் , அவை சொல்லிய 
வகையாற் சுருங்கநாடி இனத்திற் சேர்த்துமாறும் மேற்காட்டப் 
பட்டன . 


இனி, ஒருங்கு பலவுத்தி வந்தவழி உள்ளத்தால் தெள்ளிதி 
னெண்ணித் தெரிந்துகொண்டு இனத்திற் சேர்த்துதல் வருமாறு ; 

அன்ன பிறவுங் கிளந்த வல்ல 
பன்முறை யானும் பரந்தன வரூஉ 
முரிச்சொ லெல்லாம் பொருட்குறை கூட்ட 
வியன்ற மருங்கி னெனைத்தென வறியும் 
வரம்புதமக் கின்மையின் வழிநனி கடைப்பிடித் 
தோம்படை யாணையிற் கிளந்தவற் றியலாற் 

பாங்குற வுணர்த லென்மனார் புலவர் . ( தொ . சொ . 366 ) 
என்றவழி , 

அன்ன பிறவும் கிளந்த வல்ல 
பன்முறை யானும் பரந்தன வரூஉ 

முரிச்சொல் . 
என்பது , இறந்தது காத்தலாம் ; என்னை ? இசையுங் குறிப்பும் 
பண்புமேயன்றிச் சீர்த்தியும் புனிறும்போல்வன வேறும்உள எடுத் 
தோதப்பட்டன எனவும் , எடுத்தோதாது இசையுங் குறிப்பும் 
பண்புமன்றிச் சேணென்றுந் தொறுவென்றும் வருவன உள 
வென்றுங் கூறினமையின் . 


1 . அவைதாம் - அம்முப்பத்திரண்டு உத்திகடாம் . 
2 சீர்த்தி - மிகுபுகழ் . 
3. - புனிறு - ஈன்றணிமை இவை பண்புளடங்கும் . 


157 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


வரம்புதமக் கின்மையின் என்பது , எதிர்பொருளுணர்த் 
தலும் அறியாதுடம்படலுமாம் . ஓம்படை யாணை என்பது 
ஆணை கூறலாம் . இங்ஙனம் ஒரு சூத்திரத்துட் பல வந்தவழி 
ஒன்றே உத்தியென்றுணராது மனத்தினெண்ணி மாசறத் தெரிந்து 
கொண்டு இவ்வாற்றான் இனத்திற் சேர்த்துக என்றான் ஆசிரிய 


னென்பது . 


மரபுநிலை திரியா மாட்சிய வாகி 

யுரைபடு நூறா மிருவகை நிலைய . 
என்பது முதலாக இத்துணையும் வழக்கு நூலிலக்கணங் கூறி 
னான் , எழுநிலத்தெழுந்த செய்யுளின் இதுவும் ஒன்றாகலின் 
இதனைச் செய்யுளியலிற் கூறினான் , ஈண்டு மரபு கூறும்வழி ஒழிந்த 
செய்யுட்குப்போலாது , நூலிற்குப் பொருட்படையாகிய யாப்புக் 
குற்றங்களும் உத்திவகையுங் கூறல்வேண்டுதலிற் கூறினானென்பது. 
அங்ஙனங் கூறாக்காற் பாட்டின் மரபு கட்டுரை போலவும் , 

கட்டளை அரங்கின்றி வட்டா டியது 
போலவும் வரம்பின்றி வேண்டியவாறு நூல்செய்தல் விலக் 
கின்றாவான் செல்லும் ; செல்லவே எழுசீரானாகிய முடுகிய 
லடியானும் , எத்துணையும் நீண்டதோர் வஞ்சிப்பாட்டானும் 
பிறவும் வேண்டியவாறுஞ் சூத்திரஞ் செய்தலும் , ஒருவன் பெய 
ரினை அவ்வச் சூத்திரச் செய்யுளுட் சார்த்துவகையாற் பெய்து 
கூறலும் , உணர்த்தப்படும் பொருளினை முதனூலுட் கிடந்தவாறு 
போலாது மரபுநிலை திரியச்செய்தலும் , நால்வகை யாப்பொடு 
மாறுபடச் செய்தலும் , வேண்டியவர் வேண்டியவாற்றாற் சில 
பொருள்களை வேறு தோற்றிக்கொண்டு நூல்செய்தலும் விலக் 
கின்றாகல் படுமென்பது . 


1 . 


2 . 


3 . 


இதுவும் - நூலும் . 
கூறினான் - பெயர் . 
கட்டுரை - வாக்கியம் . 
அரங்கின்றி வட்டாடியற்றே " என்ற குறள் நோக்குக . 
சார்த்துவகையாற் கூறல் என்பது . முன் குற்றத்து 163 “ வரிவளைப் பணைத் 
தோண் மடநல் லோயே ” என்றாற் போல இயைபில்லன கூறல் என்று 
இவரே கூறலின் அதனைக் குறித்தது போலும் . 


4 . 


5 . 


158 


மரபியல் 


இனி, உத்திவகையும் அவ்வாறே இன்றியமையாதன வெனப் 
படும் . என்னை ? உணர்த்தப்படும் பொருள் இதுவென்று அறிவித் 
தலும் , எழுத்துச் சொற்பொருளெனப் பகுத்துக்கொண்டு அதி 
காரஞ் செய்தலும் , உணர்வு புலங்கொள்ளுமாற்றால் தொகுத் 
துக்காட்டலும் , மற்றவற்றை வகுத்துக்காட்டியவழிப் பயமில கூற 
லென்று கருதாமல் அதுதன்னா னோர்பயம்படச் செய்தலும் , 
முதனூலாயினவெல்லாம் நூற்பொருளுணர்தற்குக் கருவியுஞ் 
சூத்திரச் சுருக்கத்துக்கேதுவாகலும் உடைமையின் அவையும் 
வேண்டப்பட்டனவென்பது . 


இனி , அவற்றை இத்துணையென வரையறாக்கால் எத் 
துணையும் பலவாகி இகந்தோடுதலும் , வழிநூன் முதனூல்வழித் 
தன்றாகலும்படும் . முப்பத்துமூன்றெழுத்தென்றாயினும் அப் 
பெற்றித்தன்றி அறுபத்தாறாகக் கொள்ளவைத்தானென்று 
உத்தி கூறலும் உடம்படுவானாதல் செல்லுமென மறுக்க . 

இனி, நுனித்தகு புலவர் கூறிய நூல் என்றதனானே , பாயிரச் 
செய்யுளுஞ் சூத்திரச் செய்யுளும் ஆசிரியப்பாவும் வெண்பாவும் 
பெற்று வருதலும் அவ்விருபாவும் பெற்றுவருதலும் , பாட்டுப் 
போல எல்லாவுறுப்பும் பெறுதற்குச் செல்லாவென்பதூஉம் , 
மாத்திரை முதலாகப் பாவீறாகவந்த பதினொன்றும் வண்ணங் 
களுள் ஏற்பனவும் கொள்ளினுங் கொள்ளுமெனவும் யாப்புறுப்புக் 
கொள்ளுங்கால் ஈண்டோதிய மரபுங் கொள்ளப்படுமெனவுங் 
கொள்க . உரைக்குங் காண்டிகைக்கும் இவற்றுள்ளும் ஏற்பன 
அறிந்துகொள்க . 


இன்னும் நுனித்தகு புலவர் என்றதனானே தந்திரமும் 
சூத்திரமும் விருத்தியுமென மூன்றும் ஒருவரேயன்றி ஒன்று 
ஒருவர் செய்தலும் , இரண்டு செய்தலும் பெறப்படுமென்றலும் , 
ஒருசாலை மாணாக்கரும் தம்மாசிரியரும் தம்மிடை நூல் கேட்ட 
மாணாக்கரும் பாயிரஞ்செய்யப் பெறுபவென்றலும் , பொதுப் 
பாயிரமும் சிறப்புப்பாயிரமுமென அப்பாயிரந்தாம் இரண்டா 


1 . 


அறுபத்தாறு -ஒலிவடிவு 33 ; வரிவடிவு 33 ; - ஆக 66 என்பது கருத்துப் போலும் . 
தந்திரம் - நூல் . “ தந்திரம் சூத்திரம் விருத்தி மூன்றற்கும் - முந்து நூலில்லது 
முதனூலாகும் ” என்பது சூத்திரம் ( இறையனார் களவியல் 1 ம் சூத்திர உரை . ) 


759 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


மென்றலும் , ஈவோன்றான்மையும் ஈதலியற்கையும் கொள்வோன் 
றன்மையும் கோடன்மரபு மென்ற நான்குறுப்புடையது பொதுப் 
பாயிரமென்றலும் , அதன்வழியே கூறப்படுஞ் சிறப்புப்பாயிரந்தான் 
எட்டிலக்கணமுடைத்தென்றலும் , அவை ஆக்கியோன் பெயரும் 
வழியும் எல்லையும் நூற்பெயரும் யாப்பும் நுதலிய பொருளும் 
கேட்போரும் பயனுமெனப்படுமென்றலும் , அவைதாம் நூற் 
கின்றியமையாவெனக் கொள்ளப்படுதலுங் கூறி முடிக்க . 

சிறப்புப்பாயிரத்தானே நூலிலக்கணம் ஒருவகையான் 
உணரப்படும் ; பொதுப்பாயிரத்தானே ஆசிரியரும் மாணாக் 
கரும் நூலுரைத்தலும் நூல்கேட்டலும் மாசறவறிந்து உரை 
நடாத்துவாராக . அதனானே இவை நூன்முகத்தினின்று நிலாவு 

( 110 ) 


மென்பது . 


நுண்மா ணுழைபுல மில்லா னெழினல 
மண்மாண் புனைபாவை யற்று . 


( குறள் . 407 ) 


ஒல்காப் பெரும்புகழ்த் தொல்காப் பியனடி 
பல்காற் பரவுது மெழுத்தொடு 
சொல்கா மருபொருட் டொகைதிகழ் பொருட்டே . 


மரபியன் முற்றிற்று . 
பொருளதிகார முற்றிற்று 


தொல்காப்பிய முற்றிற்று 


760 


சூத்திரமுதற்குறிப்பகராதி 


சூத்திரமுதற்குறிப்பகராதி 


எண் - பக்க எண் 


அவற்றுண்மாத் 
அவற்றுள் , நூலெ 
அவற்றுள் , ஒத் 
அவைதாம் , அன்ன 
அவைதாம் , நூ 
அவைதாம் , பாஅ 
அவையடக் 
அளபெடைத் 
அளபெடைய 
அளபெடைவ 
அளபெழி 
அளவடி 
அளவியல் 
அளவுஞ் 
அறுசீர 
அன்னபிற 
அன்னரா 
அன்னவா 
அன்னவென் 


214 
560 
470 
130 
558 
602 
445 
380 
253 
605 
405 
344 
557 
342 
3S 
50 
671 
134 
135 


அஃதான்றென்ப 
அஃதொழி 
அகப்பாட்டு 
அகவல் 
அகன்று 
அகைப்பு 
அங்கதந் 
அங்கதப் 
அசைகூன் 
அசைச்சீர் 
அசையுஞ் 
அடக்கியல் 
அடிதொறும் 
அடிநிமிர் 
அடியிகந்து 
அடியிறந்து 
அடியின் 
அடியுள்ள 
அடுக்கிய 
அடைநிலைக் 
அணங்கே 
அதுவே ... பிசி 
அதுவே ... மீ 
அதுவே ...... மோ 
அதுவேவண் 
அந்தணாளர்க்க 
அந்தணாளர்க்கு 
அந்நிலை ...வஞ்சி 
அந்நிலை... னற 
அப்பெயர் 
அம்போத 
அல்குறை 
அவ்வம் 
அவ்விய 
அவற்றுட் சூ 
அவற்றுட் , பாஅ 
அவற்றுட் , பார்ப் 


375 
389 
606 
374 
600 
609 
461 
547 
312 
361 
236 
486 
384 
572 
572 
294 
296 
293 
178 
476 

22 
572 
560 
565 
482 
671 
664 
290 
436 
654 
574 
70 
599 
377 
561 
503 
625 


ஆங்கவை 
ஆங்கனம் 
ஆசிரியப்பா 
ஆசிரியநடை 
ஆசிரியம் 
ஆசிரியமருங் 
ஆண்பா 
ஆயிரு 
ஆவுமெரு 
ஆற்ற 


30 
325 
544 
437 
433 
355 
653 
391 
634 
652 . 


இ 


இசைநிலை 
இடைச்சுர 
அடைநிலை டொ 
டைநிலை... டே 


என 


278 
585 
470 
473 
668 


டை யிரு 


161 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


இடையும் 
இதுநனி 
இயலசை ... ம 
இயலசைமுத 
இயலசையீற் 
இயற்சீர்ப் 
இயற்சீர்வெள் 
இயற்சீரிறுதி 
இயைப் 
இரட்டைக் 
இரலையுங் 
இருசி 
இருவகை 
இலையே 
இவ்விடத் 
இவையுந் 
இழுமென் 
இளிவே 
இறப்பே 
இறுவா 


356 
594 
246 
227 
252 
279 
347 
263 
605 
152 
649 
410 
221 
674 
597 

56 
615 

13 
593 
404 
289 

57 
598 
192 


எண்ணிடை 
எண்ணு 
எண்வகை 
எதிர்மறு 
எருத்தே 
எருமையு ... அ 
எருமையு ... நா 
எருமையு ... வா 
எழுசீரடி 
எழுசீரிறு 
எழுத்தள 
எழுத்துமுத 
எழுத்தொடு 
எழுநிலத் 
எள்ளலி 
எள்ளவிழைய 


489 
609 
595 
723 

S15 
647 
658 
632 
353 
364 
303 
366 
570 
558 


10 


136 


இன்சி 


இன்பத் 
இன்பமு 
இனிதுறு 


ஏந்தல் 
ஏழெழுத் 
ஏற்புடை 
ஏறுமே 
ஏனை 


610 
297 
646 
623 
481 


ஐ 


ஈரசை 
ஈற்றய 


242 
356 


ஐவகையடி 
ஐவகை...விரி 


328 
314 


உய்த்துணர் 
உயர்ந்ததன் 
உயிரில் 
உருட்டு 
உரை 
உவமத் 
உவமப்பொருளி 
உவமப்பொருளை 
உவமப்போலி 
உவமையும் 
உறுப்பறை 


594 

118 
309 
610 
694 
174 
149 
152 
154 
126 
26 


ஒட்டகங் 
ஒட்டகமவ 
ஒண்டொடி 
ஒத்தகா 
ஒத்தசூ 
ஒத்தாழிசைக் 
ஒத்தாழிசையு 
ஒத்து 
ஒப்பொடு 
ஒரீஇக் 


654 
633 
584 
724 
690 
467 
446 
485 
566 
173 
409 
592 
562 
513 
561 


ஒருசீரி 


ம 


ஊரும்பெ 
ஊருமயலும் 


666 
582 


ஒருநெறிப் 
ஒருநெறியி 
ஒருபான் 
ஒருபொரு .... சூ 


162 


சூத்திரமுதற்குறிப்பகராதி 


ஒருபொரு... வெ 
ஒருபோகி 
ஒரூஉ 
ஒழிந்தோர் 
ஒழுகு 
ஒற்றள 
ஒற்றெழு 
ஒற்றொடு 
ஒன்றறி 
ஒன்றே 


635 
495 
608 
586 
608 
259 
229 
618 
639 
566 


குழவி 
குற்றியலுகர 
குறளடி 
குறிலிணை 
குறிலே 
குறுஞ்சீர் 


635 
235 
335 
226 
219 
606 


கூ 


கூழை 
கூற்று 


37 
540 


க 


452 
573 


கட்டுரை 
கடமை 
கடல் 
கடுப்ப 
கண்ணியுந் 
கண்ணினுஞ் 
கல்வி 
கலித்தலைமரு 
கலித்தளையடி 
கலிவெண் 
கலையென் 
கவரியுங் 


453 
496 


கை 
கைக்கிளைதானே 
கைக்கிளைமு 

கொ 
கொச்சகம் 
கொச்சகவொ 

கோ 
கோடுவாழ் 
கோழி 


458 
634 
647 
137 
669 

81 
24 
273 
275 
548 
649 
633 


63 
654 


. 


சித்திர 
சிதலு 
சிதைவில 
சிதைவெ 
சிறப்பே 


606 
642 
709 
713 
121 


கா 


காமப் 
காயே 


574 
676 


சீர்கூ 
சீர்நிலை 
சீரியை 


313 
299 
334 


சுட்டி 


126 


கிழக்கிடு 
கிழவன் 
கிழவி 
கிழவோட் 
கிழவோற் 
கிழவோற்காயி 
கிளரியல் 


123 
583 
160 
163 
161 
164 
573 


704 


சூத்திர 

செ 
செம்பொரு 
செய்யுட்டா 
செய்யுண்மரு 
செய்யுண்மொ 
செல்வம் 
செவியுறை 


குஞ்சரம் 
குட்ட 
குட்டி 
குரங்கினே 
குரங்கு ... மந்தி 
குரங்கு... மூ 


633 
448 
629 
659 
659 
634 


462 
464 
619 
614 

28 
445 


சேரி 
சேவற் 


617 
687 


163 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


சொ 
சொல்லப் 
சொல்லியதொ 
சொல்லியமர 
சொல்லொடுங் 
சொற்கீ 


707 
420 
637 
596 
457 


தொ 
தொகுத் 
தொடை 
தொன்மை 

தோ 
தோடே 
தோழி 


689 
429 
615 


73 
165 


ஞகாரை 


616 


* 


ஞாயிறு 


591 


நகையே 
நண்டுந் 
நந்து 
நரியு 
நரியு 
நலிபு 


8 
642 
641 
628 
658 
606 


நா 


177 
140 
477 
486 
497 
522 
473 
484 
667 
155 
626 
330 
333 
310 
270 
227 


நாயே 
நாலிர 
நாலிரண் 
நாலெழு 
நாற்சீர் 


தடுமா 
தத்த 
தரவிய 
தரவிற்சு 
தரவின் 
தரவும் 
தரவே .... 

நால 
தரவே ...நான் 
தலைமை 
தவலருஞ் 
தவழ் 
தன்சீர் 
தன் சீருள் 
தன்சீரெழுத் 
தன்பா 
தனி 

தா 
தாஅ 


628 

7 
143 
297 
262 


நிம்பிரி 
நிரனிறுத் 
நிரனிறுத்தமை 
நிரைமுதல் 
நிரைய 
நிலத்தி 
நிலையிற் 
நிறை 

நீ 
நீர்வா ... ணந்து 
நீர்வாழ் .... ளறு 


80 
179 
382 
345 
363 
676 
649 
568 


604 


658 
647 


465 


துகளொடும் 
துள்ள ... கலி 


375 


தூ 


நுண்மை 


567 


நூ 


தூக்கியல் 
தூங்கல் 
தூங்கலோ 


378 
610 
376. 


நூலே 


661 


நெ 


தெ 


70 


தெய்வ 
தெரிந்த 
தெரிந்து 


428 
45 


நெடுஞ்சீர் 
நெடுவெண்பா 
நெடுவெண் ... மு 
நெல்லும் 


605 
450 
545 
637 


164 


சூத்திர முதற்குறிப்பகராதி 


நே 


நேர்நிலை 
நேரவ 
நேரின 
நேரீற் 


302 
257 
562 
362 


புறக்கா 
புறஞ்செ 
புறநிலை 
புறப்பாட்டு 


672 

48 
5SS 
608 


* 


-663 


657 
6 எ 
146 
128 
656 
647 


படையு 
பண்ணை 
பத்தெழு 
பரத்தை 
பரிசில் 
பரிபாட் 
பரிபாடல் 
பழிப் 
பறமெனப் 
பன்றி புல் 
பன்றி ... நா 


298 
590 
665 
557 
452 
700 
627 
647 
655 


பெண்ணும் 
பெண்ணுமா 
பெருமையுஞ்சி 
பெருமையு -- மெ 
பெற்றமுமெரு 
பெற்றமெரு 

பே 
பேடையும்பெ 
பேடையும்பெ 

பொ 
பொருளே 
பொழிப்பு 

போ 
போக்கியல் 
போல 


624 
654 


1277 


38 


477 
139 


ம 


பாட்டிடைக் 
பாட்டிடைவை 
பாட்டியென் 
பாட்டுரை 
பாணன் 
பாநிலை 
பார்ப்பார 
பார்ப்பான் 
பாராட் 
பாவிரி 


571 
564 
658 
368 
587 
529 
589 
580 

43 
437 


644 
631 
448 
648 
677 
680 
679 
369 
376 
705 
577 
586 


பிடி 
பிணவ 
பிள்ளைகு 
பிள்ளைப் 
பிறப்பே 
பிறிதொடு 


மக்க 
மகவும் 
மண்டிலங் 
மயிலு 
மரபுநிலைதிரி 
மரபுநிலைதிரியா 
மரபுநிலைதிரியி 
மரபே 
மருட்பா 
மறுதலை 
மறை 
மனை 

LANT 
மாட்டு 
மாத்திரைமு 
மாத்திரையெ 
மாவு 
மாற்றருஞ் 


653 
656 
636 
629 

75 
153 


பு 


601 
429 
201 
643 
627 


புகுமுகம் 
புதுமை 
புல்லு 
புல்வாய்நவ் 
புல்வாய்புலி 
புள்ளு 


34 

16 
641 
655 
646 
654 


மு 


முச்சீர் 
முச்சீரானும் 


358 
37 


765 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


முட்டு 
முடுகி 
முடுகு 
முதல்வழி 
முதலுஞ் 
முதற்றொ 
முற்றிய 
முன்னிரை 


65 
353 
61 
710 
124 
487 
231 
249 


வண்ணகந் 
வண்ணந்தா 
வண்ணந் ..... 
வல்லிசை 
வழக்கெனப் 
வழிபடு 
வழியினெறியே 
வழியெனப் 
வனப்பி 


483 
602 

611 
604 
679 
441 
689 
687 


மூ 


612 


வா 


வாயி 


626 
658 

16 
298 
298 
563 


வாயுறை ... ய 
வாயுறை ... வா 
வார்கோட் 
வாழ்த்திய 

வி 


591 
442 
444 
646 
439 


மூங்கா 
மூடுங் 
மூப்பே 
மூவா 
மூவை 
மூன்றுறு 

மெ 
மெய்தெரி 
மெய்பெறுமர 
மெய்பெறுவ 
மெல்லி 

மே 
மேற்கிள 

மொ 
மொழிகரந்து 
மொழியினும் 

மோ 
மோத்தையுந் 
மோனை 


669 
423 
579 
604 


701 

117 
329 
346 
616 
671 


696 


109 
683 


463 
403 


54 


விட்டகல் 
விரவி 
விராஅய் 
விராயதளை 
விருந்தே 
வில்லும் 
வினைபயன் 
வினையி 
வினையுயிர் 

வெ 
வெண்சி 
வெண்டளை 
வெண்பாட் 
வெண்பாவிய 
வெண்பாவுரி 

வே 
வேந்து 
வேறுபட 
வேழக் 
வேளாண் 


650 
379 


281 
348 
360 
364 
271 


யாடு 


630 
632 


யானை 


670 


வசையொடு 
வஞ்சிச்சி 
வஞ்சித்தூ 
வஞ்சிமருங்கினு 
வஞ்சிமருங்கி 
வஞ்சியடி 


466 
265 
359 
270 
270 
310 


166 
645 
669 


வை 


வைசிகன் 


668 


155 


உதாரண அகராதி 


உதாரண அகராதி 


எண் - சூத்திர எண் 


319 


319 


அஆவிழந்தான் 
அஉ அறியா 
அஃகாமை செல்வற்கு 
அகமலி உவகை 
அகரமுதல 
அகனமர் கேள்வன் 
அகல்வயல் 
அகலிருவிசும்பின் 
அகலிருவிசும்பு 
அகன்ஞாலம் 
அச்சாறாக 
அஞ்சுடர்நெடுங்கொடி 
அடன்மாமேல் 
அடல்வேலமர் 
அடி நோக்கின் 
அடிதாங்குமளவு 
அடியதர் 
அடுகளம்வேட்ட 
அடைமரையாயிதழ் 
அட்டாலும் 
அணங்குறு 
அணங்குடை நெடுவரை 
அணங்குகொலாய்மயில் 
அணிகிளர் சாந்தின் 
அணித்தாத்தோன்று 
அணைத்தோள் 
அண்டர்மகளிர் 
அத்தக்கள்வர் 
அந்தீங்கிளவி 
அமைவிடுகொடி 
அம்மவாழிதோழி 
அயிரைபந்த 
அயிற்கதவம் 
அரவுநுங்குமதியி 
ஆரவனிந்த 


535 
261 
307 
312 

338 
368,556 

405 

467 
256,272 

290 
257 
403 
307 
341 
360 
627 
281 
384 
253 
273 
278 
256 
505 
276 
- 642 
406 
270 
267 
538 
272 
386 
280 
375 


அரிதாய அறனெய்தி 260 , 336 , 341 , 

344 , 347,388 , 389 , 417 , 427 , 
அரிமலராய்ந்த 

310 
அரிதே தோழி 

446 
அரிதினிற்றோன்றிய 

466 
அரிநீரவிழ் நீலம் 

468 
அரிமாவன்ன 

278 , 279 
அருளல்லதியாதெனில் 320 
அரும்பொருள் வேட்கை 465 
அருடீர்ந்த காட்சி 

467 
அலந்தாங்கமை 

270 
அலரிநாறு 

343 
அலங்கல்வான்கழை 

612 
அவனுந்தான் 

273 
அவர்நாட்டு மாவைப்பெய்த 270 
அவரே கேடில் 

325 , 36 
அவரோவாரார் 

408 
அவற்றுள் அஇஉ 

466 
அவன் வயிற்சேயேன்மன் 273 
அவாப்போ லகன்ற 

285 
அவிசொரிந்தாயிரம் 

470 
அவ்வானிலங்குபிறை 

277 
அழல்போல் வெங்கதிர் 289 
அரிவிலர் முயலு 

506 
அறச்சுவையிலன் 

437 
அறவையாயின் 

440 
அறிந்தானை ஏத்தி 

470 
அறியாய்கொல்லோ 

265 
அறிவறிந்தார் 

370 
அறுசுவையுண்டி 

344 
அணையையாகன்மாறே 383 
அன்னானொருவன் 

255 
அன்னைசெல்லுமுய்க 

267 
அன்னாய்வாழி 

270 
அன்னைவாழி 

304 
அன்னதேயாயினுமாக 

468 


167 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


312 


ஆகத்தொடுக்கிய 
ஆடலிற்பயின்றனை 
ஆடுகொடி 
ஆணமில்பொருள் 
ஆண்கடனுடைமையின் 
ஆமிழியணிவரை 
ஆயிரம்விரித்த 
ஆரியநன்று 
ஆர்கலியுலகத்து 
ஆழ்ந்து பட்ட 
ஆறறியந்தணர் 
ஆனாநோயொடு 


502 
366 
536 
616 
271 
432 
490 
461 
338 
461 
330 


இல்லிறைப்பள்ளி 
இல்லிதூர்ந்த 
இல்வழங்கு 
இவளேயணியினும் 
இழைபெற்ற பாடினி 
இளையண்மெல்லியள் 
னியானுண்ணலு 
இனிதெனக்கணவன் 
இன்ன விறலு 
இன்னுயிர் கழிவ 
ஒன்றுளனாயின் 
இன்மணிச் சிலம்பு 
இன்னாவைகல் 


559 
253 
253 
266 
383 
505 
270 
267 
253 
271 
438 


537 


ஈத்திலை வேய்ந்த 
ஈயற்புற்றத் தீர்ம்புறம் 
ஈரத்துளின்னவை 
ஈருயிர்ப்பிணவின் 
ஈர்ந்துநிலந்தோயு 
ஈன்பிணவொழிய 
ஈன்றவடிதலைபோல் 


642 
523 
291 
613 
311 
616 
612 


இகலிலர் 

259 
இடனின்றி 

272 
இடிக்குங் கேளிர் 

498 , 508 
இடுகாட்டுளேற்றை 

604 
இணரெரி தோய்வன்ன 276 
இந்திரனென்னின் 

307 
இமயமுந் துளக்கும் 

254 
இமிழ்கடல் 

342 
இமிழ்தூங்கிசை 

369 
இமிழ்கண் முழவு 

406 
இமையா முக்கண் 

422 
மையவில் வாங்கிய 

449 
இரண்டறி கள்வி 

275 
இரிபெழுபதிர் 

378 
இரியற்பிணவறீண்டலின் 614 
இருணூற்றன்ன 

556 
இருநிதி மதிக்கும் 

289 
இருள்கழி 

415 
இருங்கடலுடுத்த 

424 
இருடீர்மணி 

437 , 471 
இருடுணிந்தன்ன 

556 
இரும்புலிக் குருளை 

563 
இரும்பனம் புல்லின் 

640 
இரும்பனை வெண்டோடு 641 
இலமலரன்ன 

259 
இலங்குபிறையன்ன 271,288 
லங்குவளையன்ன 

311 
இலங்காழிவெண் 

467 


உகுவதுபோலுமென் 

435 
உடைதிரைப்பிதிர்விற் 

428 
உண்கண்சிவப்ப 

536 
உதளநெடுந்தாம்பு 

602 
உதுக்காண்சுரம் 

361 
உப்போவென 

329 
உப்பிலா 

387 
உயங்கின்றன்னை 

508 
உயர்கோட்டு மகவுடை 

509 
உரனுடை உள்ளத்தை 

259 
உரல்புரை பாவடி 

290 
உருமெனச் சிலைக்கு 

289 
உருவுகிளரோவினை 

276 
உருவுகண்டெள்ளாமை 295 
உருமுரறு கருவிய 

544 
உலகமுவப்ப 

324,340,527 
உவவினிவாழி 

259 
உவவுமதியுரு 

326,366,406 
உழுந்தினுந்துவ்வா 

273 


768 


உதாரண அகராதி 


எறிபோத்து 
எறும்பியளை 
என்மலைந்தனன் 
என்றோளெழுதிய 
என்றவியப்ப 
என்னைபுற்கை 


596 
394 , 473 

271 
273 
278 
472 


உழுதநோன்பகடு 

295 
உழுதபோத்து 

596 
உள்ளினுள்ளம் 

271 
உள்ளினென் 

273 
உள்ளூதாவியிற் 

280 
உள்ளார்கொல்லோ 399,411, 417,527 
உள்ளிலவயிற்ற 

567 
உள்ளூர்க்குரீஇ 

603 
உறக்குந்துணையதோ 

255 
உறாஅர்க்குறுநோய் 386, 466 
உறுபுலியுரு 

337 
உறுதுப்பஞ்சா 

258 
உறைபதியி 

458 
உறையுண்முனியு 

260 


ஏடு கொடியாக 
ஏற்பன ஏற்பன 
ஏற்றிளங்கவரி 
ஏற்றெருமை நெஞ்சம் 


326 
569 
594 
594 


ஐயர்பாங்கினும் 
ஐயோவெனின் 


272 
253 


ஊ 


ஊரனூரன் 
ஊர்க்குறுமாக்கள் 


270 
307 


எ 


எண்ணாணப் பலவேட்ட 627 
எம்போற்புல்லுளை 

272 
எம்மிகழ்வோரவர் 

437 
எம்மனை முந்துற 

499 
எம்வெங்காமம் 

503 
எய்போற் கிடந்தான் 

321,387 
எரியகைந்தன்ன 

287 
எரியுருவுறழ 

291,544 
எரிமலர்சினைஇய 

433 
எருமையன்ன 

255 
எருத்துமேல் 

256 
எருமைநல்லான் 581, 617 , 618 , 
எருமைப்போத்து 

596 
எலுவசிறா அரெம்முறு 508,510 
எல்லீருமென்செய்தீர் 

508 
எல்லிமனைசேர் 

270 
எல்லோம் பிரியற்கெம் 

433 
எவ்வியிழந்த 

270 
எழிலிவான் 

289 
எழுத்தெனப்படுவ 

526 
எள்ளிநகினும் 

252 
எறித்தரு கதிர்தாங்கி 

625 


ஒ 
ஒக்குமேயொக்குமே 

403 
ஒண்செங்காந்தள் 

291 
ஒண்டாரகலமும் 

508 
ஒத்ததறிவான் 

283 
ஒய்யெனவெழுந்த 

574 
ஒருகையுடையதெறி 

254 
ஒருநாள் வந்து 

264 
ஒருக்குநாமாடும் 

267 
ஒருவான்யாறொடு 

461 
ஒரூஉநீ யெங்கூந்தல் 

468 
ஒரூஉக்கொடியிய 

435 
ஒழிகோயானென 

275 
ஒழுகைநோன்பகடொப்ப 287 
ஒளித்தியங்கு மரபின் 

287 
ஒன்றிரப்பான்போல் 

254 
ஒன்றேனல்லெ னொன்றுவென் 

301,350 
ஒன்றிரப்பான்போலும் 467 


ஓங்குகோட்டு 

366 
ஓங்குதிரை 

326,336 , 406 , 
ஓங்குமலைப் பெருவில் 366,396 
ஓதியு நுதலு நீவி 

263 
ஓதியுமோதார் 

391 


169 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


ஓரிரா வைகலுட் 
ஓருயிர் மாதராகலின் 


456 
511 


கழங்கவிழ்த்த 
கலக்கொண் 
கலாஅற்கிளி 
கல்லாக் கோவலர் 
கல்லெனக் கவின் 
கல்லாந் தண்ணிழல் 
கவரிநரந்தம் 
கவிரிதழ் ததுவிய 
கவைத்தலை முத்தலை 
கழங்காடாயத் 
கழநிமாஅத்து 
கழறொழா 
கழியாக் காதலர் 


294 
406 
386 
270 
456 
461 
412 
377 
598 
270 
303 
339 
257 
272 
601 
472 
461 
570 
570 
571 


களிறுகவ 


கள்ளியங் காட்ட 
கனவினிற் காண் 
கன்றுகுணிலா 
கன்றுகாலொய்யும் 
கன்றுபுகுமாலை 
கன்றுடை மரையா 


கா 


கடம்பமர் நெடுவேள் 

281 
கடல்போற்றோன்றல 

290 
கடல்கண்டன்ன 

272 , 278 
கடறுகவரா 

343 
கடாமுங் குருதியும் 

461 
கடுவனுமறியுமக் 

623 
கடுங்களிற்றொருத்தல் 

589 
கடையிற் சிறந்த 

255 
கடைக்கண்ணாற் 

276 
கடையாயார் 

392 
கணைகழிகல்லாத 

270 
கணைத்தோட்டுவாளை 581 
கண்ணொடு நிகர்க்கும் 

290 
கண்போன் மலர்ந்த 

290 
கண்ணியன் வில்லன் 

273 
கண்ணனவனிவன் 

307 
கண்ணாரக் காணக் கதவு 321 
கண்ண்கருவிளை 

278 
கண்ண்டண்ண் 

330 
கண்போல் 

343 
கண்டகம்பற்றி 

375 
கண்டற்கானல் 

404 
கதிர்பகா ஞாயிறே 

513 
கயமலருண்கண்ணாய் 

253 
கயமூழ்கு மகளிர் 

287 
கயநாடி யானையின் 

287 
கரடி வழங்கு 

343 
கரந்தாங்கே இன்னா 

466 
கரா அங்கலித்த 

598 
கராத்தின் 

303 
கருங்கால் வேங்கை 

297 
கரும்புநடு பாத்தி 

300 
கருங்கோட்டெருமை 

302 
கருப்புக் கொழுந்து 

323 
கருங்கோட்டுநறும் 446 , 449 
கருங்கட்டாக்கலை 

601 
கருமுகமந்தி 

386, 622 
கரைபொரு கான்யாற் 

376 
கரைசேர் வேழம் 

300 


காக்கைச் சிறகன்ன கருமயிர் 283 
காடுதேரா 

343 
காடுமீக்கூறும் 

592 
காடோங்கிய 

369 
காணாமையிருள் 

444 
காண்பானவாவினால் 

467 
காதலைவாழி 

308 
காமரு சுற்றம் 

433 
காமர் கடும்புனல் 

337, 467 
காமன்கானென்று 

331 
காமரு நோக்கினை 

270 
காமங்காமமென்ப 

501 
காமர்சேவல் 

603 
காயாமென்சினை 

277 
காய்சினவேற் 

386 
காரெதிர்கலி 

378 
கார்மலை முழங்கிசை 

287 
கார்கள்ளவுற்ற 

289 
கார்விரி கொன்றை 

291, 421 
கால்காய்ந்தது 

369 
காவல்குழவி கொள்பவரின் 578 


170 


உதாரண அகராதி 


காழ்விரிகவையார 
காற்றுச்சுவடொற்று 
கானலுங் கழறாது 
கானங்கோழிக் 
கானவாரண மீனும் 

கி 
கிண்கிணி களைந்த 


442 
593 
271 
603 
623 


255 


குரங்குளைப் பொலிந்த 
குரங்குப் பிள்ளை 
குருளை கோட்படல் 
குருத்துக் குறைத்து 
குழவி வேனில் 
குழவித் திங்கள் 
குழவி ஞாயிறு 
குளிறுகுரலருவி 
குளிரும் பருவத்தே 
குளித்துப் பொருகயலிற் 
குறிக்கொண்டு 
குறுந்தொடியேய்க்கு 
குறுங்கையிரும்புலி 
குள்றியுங் கோபமும் 
குன்றினனையாரும் 
குன்றக் குறவன் 
குன்றநாடன் கண்ட 


533 
569 
563 
323 
579 
579 
579 
536 
272 
286 
252 
287 
684 
286 
286 
304 
571 


கொடியவுங் கோட்டவும் 467 
கொடியுவணத்தவனரோ 536 
கொடுமிடல் நாஞ்சில் 

467 
கொய்குழையகை 

642 
கொல்வினைப் பொலிந்த 309 , 392 
கொலைக்களிறுகடாப் 

358 
கொலைநவில்வேட் 

374 
கொழுநனை 

387 
கொற்றக்கொடி 

338 
கொற்றச்சோழர் 

392 
கொன்றன்ன இன்னா 

276 
கொன்று கோடு 

358 
கொன்றைவேய்ந்த 

461 
கொன்றுகளம் வேட்ட 627 

கோ 
கோடுயர் வெண்மணல் 536 
கோட்டுமண் 

386 
கோதைமார்பில் 

404 


ச 


சந்து சிதைய 


343 


சா 


சாந்தகத்துண்டென்று 294 
சாரனாட நீவரலானே 

534 
சாறுதலைக்கொண்டென 295 
சான்றவிர் வாழியோ 466,508 


கூ 


கூவற், குராலான் 


287 


கே 


கேடில் விழுப்பொ 
கேழற்பன்றி 
கேளிர்வாழியோ 
கேள்கேடூன்றவும் 


406 

589 
501 , 510 
273 , 499 


சிறுசோற்றானு 
சிறுகட் பெறினே 
சிறுவெள்ளரவின் 
சிறுதலை நவ்வி 
சினைவாடச் சிறக்கு 


375 
539 
563 
612 
272 


சி 


கை 


520 
562 , 622 


சீர்கெழு வெண்முத்தப் 
சீற்றமிகுபு 


501 
332 


கைகவியாச் சென்று 
கைம்மையுய்யாக் காமர் 

கொ 
கொங்குதேர் வாழ்க்கை 
கொடிகுவளை 


498 
312 


சுஃஃறென்னுந்தண் 
சுடர்த்தொடீஇ 
சுரஞ்செல்யானை 


323 
472 
261 


TTI 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


சுரும்புலவுநறுந் 
சுரும்புமூசா 
சுற்வேறெழுதிய 
சுற்றுவிற் காமனும் 


321 
284 
594 
307 


சூரலங்கடுவளி 


411 


செங்களம்படக்கொன்றவு 
518 
செங்காந்தள் கைகாட்டு 376 
செங்காற்பைந்தினை 

413 
செஞ்சாந்தெறியினும் 

260 
செஞ்சுடர்வடமேரு 

464 
செந்தீயோட்டிய 

290 
செந்தொடைப்பகழி 

407 
செந்நாயேற்றை 

604 
செயலையந்தளிரேய்க்கு 291 
செய்தவறில்வழி 

258 
செய்தானக்கள்வன் 

382 
செல்லினிச்சென்று 

467 
செவ்வானன்ன 

279 , 288 
செவ்வேற்சேய் 

407 
செவ்விய தீவிய 

467 
செவ்வழிநல்யாழ் 

502 
செவ்வரைச் சேக்கை வருடை 564 
செறிதொடி 

511 
செறுநர் விழையா 

433 
சென்றே 

346 
சென்றீபெரும் 

536 


த 
த என்று தாமிசைப்ப 

412 
தகர்மருப்பேய்ப்ப 

602 
தகைமிகு தொகை 

375 
தஞ்சொல் வாய்மை 

467 
தடந்தாட்கொத்த 

461 
தடங்கடற் பூத்த 

461 
தண்டளிர் வியப்ப 

291 
தண்டுளிக்கேற்ற 

268 
தண்டண்டலைத் 

332 
தண்ணியலற்ற 

407 
தண்ணந்துறைவன் 

467 
தண்டொடு பிடித்த 

625 
தமர்தரவோரின் 

499 
தலைப்புணைக்கொளினே 

498 
தவழ்பவைதாமும் 

536 
தழைபச்சென்னும் 

369 
தழைபூஞ்சாரல் 

411 
தளிர்சிவந்தாங்கு 

276 
தளிபெற்றுவைகிய 

310 
தன்னகம்புக்க 

257 
தன்சொல் உணர்ந்தோர் 297 
தன்னசை உள்ளத்து 268 , 273 
தன்பார்ப்புத் தின்னும் 300 , 301,560 
தன்பால் 

338 


தா 
தாதுசேர் வண்டின் 
தாதுண் பறவை 
தாதுறுமுறிசெறி 
தாமரைபுரையும் 
தாமரைவண்டுது 
தாய்சாப் பிறக்கும் 
தாழ்தாழைத் 
தானுற்ற 


466 
273 

377 
281, 469,523 

304 
303 , 306,560 

335 
253 


சேயளரியோள் 
சேயிதழனைய 
சேயிருமுகந்த 
சேயேன்மன் 
சேய்நின்று 
சேற்றுக்கானீலஞ். 

சொ 
சொல்லிற்சொல் 


254 
290 
412 
253 
256 
322 


498 


திங்களங்கதிர் 
திருமழை 
திருமழை தலைஇய 
திருந்திழாய் கேளாய் 
திருநுதல் வேரரும் 
திரைத்தவிரிக்கின் 


422 
344 
378 
472 
472 
425 


சோறுவாக்கிய 


285 


172 


உதாரண அகராதி 


தோ 


திறனல்ல 
திறந்திடுமின் தீயவை 
திறவாக்கண்ணசாய் 
தினைப்புனத்தி தண் 


252 , 499 

522 
563 
369 


தோடுசெந்நெற்றி 
தோடுதோய் 


603 
642 


தீநீர் நஞ்சம் 
தீம்பாலூட்டினும் 
தீம்பால் கறந்த 
தீயினன்னவொண் 


407 
270 
465 ) 
291 


470 
641 
300 
312 
253 
291 
286 
616 


துகடீர்பெருஞ் 
துகட்புகாட்சி 
துணிவொடு வரூஉம் 
தும்முச்செறுப்ப 
துளியிடை 
துளிதலைத்தலை இய 
துறந்தார் பெருமை 
துறுகல்விடரளை 

தூ 
தூஉத்தீம்புகை 
தூஉமணிகெழூஉ 
தூங்குசிறை 
தூதவர் விடுதரார் 
தூதுணம்புறவென 
தெம்முனையிடத்திற் 
தெய்வமடையிற் 
தெரிகணை நோக்கி 
தெறித்துநடைமரபின் 


நகுதக்கனரே 

252 
நகைநீ கேளாய் 

252 
நகையாகின்றே 

252 
நச்சல்கூடாது 

449 
நயனும் வாய்மையும் 

467 
நரந்தநாறும் 

380 , 381 , 399 
நரிபறழ்கவர 

565 
நலமிகநந்திய 

468 
நல்லைமன்னென 

252 
நல்வரைநாட 

271 
நல்கூர்ந்தது 

369 
நவ்விநாண்மறி 

567 
நறவினைவரைந் 

472 
நறவுண்மண்டை 

325 
நறுமுல்லை நேர்முகை 

290 
நற்றாரகலத்து 

272 
நனைத்த செருந்தி 

642 
நன்னாட் பூத்த நாகிள 

587 
நன்றாய்ந்தசெங் 

438 
நன்கலம் பெற்ற 

259 
நன்னனேற்றை 

540 


374 
329 
326 
270 
286 
276 
642 
S03 
567 


தே 


329 
346 
300 
338 
369 


தேஎந்தேரும் 
தேமாஞ்சோலைத் 
தேர்வண்கோமான் 
தேன்றாட்டீங் 
தேன்பெய்தது 

தொ 
தொக்குத்துறை படியும் 
தொடித்தலை 
தொடிக்கண் 
தொடிஞெகிழ்ந்தனவே 
தொடிநிலை நெகிழ 


நா 
நாகிளவளையொடு 
நாகிளவளை 
நாணகையுடைய 
நாணுத்தளையாக வைகி 
நாணுடை அரிவை 
நாணுத்தளை 
நாணுக்கடுங்குரை 
நாண்ஞாயிறுற்ற 
நாய்காக்கு 
நாய்பிணவொடுங்கிய 
நாரை நிரைபோத் 
நாவொடு நவிலா 
நானாற்றிசையும் 
நான்முலைப் பிணவல் 


617 
581 

252 
321 , 322 

321 
329 
499 
470 
312 
613 
598 
252 
470 
614 


376 
254 
259 
365 
270 


1731 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


நும்மினுஞ் சிறந்தது 
நும்மொடு நக்க 


556 
252 


நூ 
நூற்றுவர் தலைவளை 


436 


நிணங்கொள் புலால் 

467 
நிலவுக்குவித்தன்ன 

556 
நிலமிசை நீடுவாழ்வார் 323 
நிலவுமணல் 

326 
நிலம்பாஅய் 

329 
நிலாவினிலங்கு 

640 
நிலைக்கோட்டு வெள்ளை 602 
நிவந்து தோன்று 

366 
நிறைமொழி மாந்தர் 

490 
நினக்கியான் சொல்லிய 

320 
நின்மகன் படையழிந்து 258 
நின்ற சொல்லி 

272 
நின்னுற விழுமம் 

270 
நின்மக 

273 
நின்னோரனையை 

308 
நின்றுநினைந்து 

370 
நின்கண்ணாற் காண் 

382 
நின்னொக்கும் புகழ் 433 , 435 
நின்கேள் புதுவது 

508 


நெஞ்சு நடுக்குற 
நெஞ்சிற்குரைத் 
நெடுந்தோடிரும்பனை 
நெடுந்தாட்செந்தினை 
நெய்த்தோர்மீமிசை 
நெய்யொடு தீயொக்க 
நெய்பெய் தீயின் 
நெய்தனெறிக்கவும் 
நெருப்பெனச் சிவந்த 
நெருநலெல்லை 
நெருப்புச்சினந் 
நெருப்பினன்ன 
நெருப்புச் சினந்தணிந்த 
நெருப்புக் கிழித்து 
நெறியறிசெறிகுறி 

நே 
நேரிழைமகளி 

நொ 
நொ அலையல் 
நொச்சிவேலி 

நோ 
நோய் சேர்ந்த 
நோய் சேர்ந்த திறம்பண்ணி 


472 
472 
307 
எ 3 
406 
461 
271 
273 
291 
258 
258 
281 
322 
461 
545 


383 


327 

442 
380 , 381 

467 

445 
380 , 387 

427 


319 
271 


294 


499 
267 


நீத்துநீர்ப்பரப்பு 
நீயே வினைமாண் 
நீரறவறியா 
நீரலர் தூற்ற 
நீரார்செறுவின் 
நீரின்றன்மை 
நீரின்றன்மையும் 
நீருட்குவளை 
நீருறை கோழி 
நீரோரன்ன 
நீர்வரக்கண் 
நீர்வார் நிகர்மலர் 
நீலமேனிவாலிழை 
நீளரையிலவத் 
நீறணிந்த திருமேனி 

நு 
நுதலுந் தோளும் 
நுதலு முகனுந் 
நுதலதிமையாநாட்டம் 
நும்மில் புலம்பினு 


300 
407 
382 
290 
469 
309 
461 


பகலும் பெறுவை 
பகுவாய்வராற் 
படங்கெழு நாகம் 
பட்டுழியறியாது 
பணிவுடையன் 
பண்டரங்க 
பதவுமேயல்பற்றி 
பரவைமாக்கடல் 
பலவுறுநறுஞ்சாந்தம் 


514 
579,598 

286 
272 
426 
347 

565 
403,408 

507 


540 
278 
323 
406 


174 


உதாரண அகராதி 


பலர்புகழ் ஞாயிறு 
பலாஅக்கோட்டு 
பலாஅஞ்செவி 
பலியுருவிற்கேலாத 
பல்லேர் நிகர்ப்ப 
பல்லிருங்கூந்தன் 
பழிதபுஞாயிறே 
பறைக்குரலெழிலி 
பனைநுகும்பன்ன 
பன்மருண்மருப்பு 
பன்மாடக்கூடல் 


291 
129 
337 
458 
289 
257 
270 
276 
641 
467 
470 


புலர்குரலேனற் 
புலம்பயிரருந்த 
புலிபோலப் பாய்ந்தான் 
புலிவிறப்ப 
புலியென்னக் கலிசிறந்து 
புலி செத்து வெரீஇய 
புலிப்பற் கோத்த 
புலிப்பறழன்ன 
புலிப் 

போத்தன்ன 
புல்வாயிரலை 
புல்வீழிற்றி 
புள்ளியிறுதியும் 
புனனாடர்கோமானும் 
புனனாடன் 
புனிற்றாப்பாய்ந்தென 
புனைமலர்க்கடம்பின் 
புன்வேங்கைத் தாது 
புன்னைநீழ 
புன்றாள் வெள்ளெலி 
புன்காற்புணர் 


270 
594 
283 
287 
287 
290 
392 

565 
579,596 

599 
271 
406 
307 
339 
65 
461 
467 
467 
604 
338 


பாஅலஞ் 
பாஅல்புளிப் 
பாங்கர்ப்பல்லி 
பாசடைநிவந்த 
பாசிப்பரப்பிற்பறழ் 
பாடின்றிப்பசந்த 
பாடிச்சென்ற பரிசிலர் 
பாடுகோ பாடுகோ 
பாம்புமணி 
பாம்புருவொடுங்க 
பாரிபாரியென்று 
பாலுமுண்ணாள் 
பாவைமாய்த்த 
பாவையன்ன 
பான்மருண்மருப்பி 


409 
374 
270 
295 
565 
449 
294. 
403 
366 
290 
309 
501 
312 
279 
291 


283 
461 
461 
325 
412 


606 
604 
564 
560 
392 


பூசைபோலப் பாய்ந்தான் 
பூணாகவென்பணி 
பூண்டபறையறைய 
பூண்டுகிடந்து வளரும் 
பூத்தவேங்கை 

பெ 
பெண்டிர்நலம் 
பெண்ணன்றுரைத்த 
பெண்கோளொழுக்கம் 
பெயர்த்தனென் முயங்க 
பெரியகட்பெறினே 
பெருஞ்செல்வரில்லத்து 
பெரும்புழுக்குற்ற 

பே 
பேரமர்மழைக்கணின் 
பேரூரட்ட 
பேர்ந்து சென்று 


254 
273 
616 

501 
381 , 526 

294 
261 


270 


பிடிபடிமுருக்கிய 
பிணர்மோட்டுநந்து 
பிணந்தின் பெண்டிர்க்கு 
பிள்ளைவெருகிற்கு 
பிறங்குநிலைமாடத் 
பிறங்கிருமுந்நீர் 
பின்னொடுமுடித்த 

பு 
புகலிரும்பனிச்சோலை 
புட்டேம்ப 
புத்தேளுலகிற் 
புரிபுபுரிபு 
புரிவுண்டபுணர்ச்சி 


253 


508 
312 
324 


461 
33S 
289 
378 
466 


பை 


பைதற்பிள்ளைக்கிளி 


559 


175 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


308 


பொ 
பொய்கைப்பள்ளி 
பொரிமலர்ந்தன்ன 
பொருள்கருவிகாலம் 
பொன்காண்கட்டளை 
பொன்னுரைகடுக்குந் 
பொன்னினன்ன புன்னை 

போ 


594 
547 
297 


291 


529 


போத்தொடு வழங்கா 


மரைப்போத்து 

598 
மரையாமரல்கவர 

465 , 615) 
மலர்காணின்மையாத்தி 532 
மலர்மலிபுகலெழ 

378 
மலிதிரையூர்ந்து தன் 

467 
மலைமிசைத் தோன்று 

347 
மல்லரை மறஞ்சாய்த்த 

294 
மல்லர்க்கடந்தான் 

368 
மல்லலூர 

467. 
மழையொன்றுவண்டடக்கை 286 
மழைவிழைதடக்கை 

289 
மழைபெய்தென 

369 
மழைதுழைத்துப்புறப் 

461 
மறியாடுமருங்கின் 

567 
மறித்துருத்தொகுத்த 

567 
மனைக்குறமகள் 

369 
மனைவாழளகின் 

610 
மன்றுபார்த்து 

375 , 467 
மன்று பாடவிந்து 

271 


598 


மா 


மகன்றாயாதல் 

289 
மக்கட்குழவி 

575 
மக்களேபோல்வர் 

307 
மடவரன்மகளிர் 

406 
மணிநிறமறுத்த 

291 
மணிநிறம் மாற்றிய 

286 
மணிவாழ் பாவை 

276 
மணிவிளங்குதிரு 

458 
மணிமருடகை 

435 
மணிநிறமலர்ப் 

388,389 
மணிபுரைதிருமார்பு 

372 
மணிவெண்ணகை 

390 
மண்டிணிந்த 

338 
மண்படு 

307 
மண்மாய்ந்தென 

369 
மண்டிலமழுங்க 

390 
மண்ணார்ந்திசைத்த 

432 
மதியம்பொற்ப 

286 
மதியொத்தது மாசற்ற திருமுகம் 286 
மதியத்தன்ன 

311 
மம்மர்நெஞ்சினேன் 

324 
மயிற்றோகைபோலுங் கூந்தல் 283 
மயிற்போத்தூர்ந்த 

598 
மரந்தலைமணந்த 

502 
மராஅமலரொடு 

531 
மருந்தெனின் மருந்தே 303 , 514 , 523 
மருந்து கொண் மரத்தின் 295 
மருந்துநாடாத் 

343 


மாக்கடல்நடுவண் 
மாணமறந்துள்ளா 
மாணெழில்வேய் 
மாதர்முகம்போல் 
மாநிலஞ்சேவடி 
மாமலர்முண்டகந் 
மாயப்பொய்ம்மொழி 
மாயிதழ்புரையு 
மாயோன்மார்பில் 
மாயோன்மேய 
மாயோன்மார்பு 
மாரியன்ன 
மாரிப்பீரத்தலர் 
மாரியம்பின் 
மாலையு 
மாவழங்குபெருங் 
மாவாராதே 
மாவெனமடலு 
மாறாக்காதலர் 
மானோக்கு 
மான்றோற்பள்ளி 


284 
267 
290 
308 
469 
467 
254 

291 
390 , 469 

405 

347 
276, 288 

276 
278 
508 
374 

532 
270 , 642 
427 , 515 

287 
309,578 


176 


உதாரண அகராதி 


மி 
மின்உறழிமைப்பின் 
மின்னுமிளிர்ந்தன்ன 
மின்னொளி 


287 
321 
467 


யா 
யாஅங்கொன்ற 

640 
யாஅவொண்டளிர் 

642 
யாங்கனமொத்தியோ 

308 
யாரிவனெங்கூந்தல் 

519 
யாமைப் பார்ப்பினன்ன 560 
யாழ் கெழுமணிமிடற்றந்தணன் 287 
யாழ்கொண்ட இமிழிசை 289 
யாழ்செத்திருங்கல் விடரளை 209 
யானூடத் தானுணர்த்த 324 , 346 
யானேயீண்டையேனே 523,539 
யானையனையவர் 

285 
யானோக்குங்கால் 

261 
யான் தற்காண்டொறும் 261 
யான் தன்னறிவல் 

254 , 271 


முகைமொக்குள் 

261 
முட்டாச் சிறப்பிற் 

522 
முதிர்கோங்கின் முலையென 307 
முத்துடை வான்கோடு 290 
முந்தியாய்பெய்த 

320 
முயங்கல்விடாஅல் 

272 
முயற்கோடு சீவி 

390 
முரணில் பொதியிற் 

490 
முரசுமுழங்கு 

279 
முல்லைமுகை 

273 
முல்லைவைந்நுனை 

416 
முழவுமுகம்புலரா 

324 
முழவுறழ்தடக்கையினியல 290 
முறிமேயாக்கை 

642 
முன்றிலாடு 

343 
முன்னைத்தஞ் 

376, 406 
முன்பொழுது 

412 
மூ 
மூத்துத்தலை இறைஞ்சிய 254 

மெ 
மெழுகுமாப்பி 

253 
மென்புனிற்றம்பிணவு 

613 
மென்றோணெகிழ 

270 


வசையில் புகழ் 

335,417 
வஞ்சியேன் என்று 

336 
வடவேங்கடம் 

391 , 526 
வடாஅது பனிபடு 

426 
வண்டணிகொண்ட 

461 
வண்டொன்று 

387 
வண்டுமலர் 

360 
வண்புகழ்நிறைந் 

325 
வண்ணவொண்டழை 
300 
வண்டோட்டுநெல் 

641 
வயங்குகதிர் 

406 
வயலாமைப்புழுக்கு 

200 , 419 
வயநாயெறிந்து 

565 
வரிவயம்பொருத 

258 
வரிமரற்பாவை 

594 
வருமுலையன்ன 

284 
வருதுமென்ற 

270 
வருந்தாதேகுமதி 

508 , 569 
வரைபுரையுமழகளிற்றின்மிசை 281 
வரைபுரைதிரை 

324 
வலியரென 

254 
வலிமுன்பின் 

442 
வல்லார்முன் 

257 
வளைக்கட்சேவல் 

603 
வள்ளெயிற்றரிமா 

249 


மே 


642 
332 
559 


மேக்கெழுபெருஞ்சினை 
மேற்கோட்டுநீர் 
மேற்கவட்டிருந்த 

மை 
மைபட்டன்ன மாமுகம் 
மையணிகண்டனை 
மையறவிளங்கிய 

மோ 
மோட்டிரும்பாறை 


601 
461 


516 


290 


TTI 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


285 


252 
273 
306 


வில்லோன்காலன் 

505,514 ) 
விழவுத்தலைக்கொண்ட 321 
விழியாக்குருளை 

563 
விளங்குமணி 

336 
விளங்குதொடி முன்கை 501,508 
விளிநிலைகேளாள் 

312 
வீ 
வீங்குசுரைநல்லான் 

289 
வீழில் தாழைக் குழவித்தீநீர் 579 

வெ 


346 


வள்ளத்தினீர்கொண்டு 
வறிதகத்தெழுந்த 
வன்கண்குடிகாத்தல் 
வன்புலக்கேளிர்க்கு 

வா 
வாமானேறி 
வாயென்ற பவளம் 
வாய்பவளம் 
வாரணக்கொடியொடு 
வாராராயினும் 
வாராதாயினும் 
வாரார்கொல்லென 
வாராது நீத்தகன்றார் 
வாரிய பெண்ணை 
வாரிநெறிப்பட 
வாளினிலங்கு 
வாளைவெண்போத்து 
வாள்வலந்தர 
வானாரெழிலி 
வானுற நிமிர்ந்தனை 
வானூர்மதியம் 
வான்றோய்வன்ன 
வான்பெய்யாது 
வான்பெய்தது 

வி 
விசும்புரிவதுபோல் 
விசும்பினன்ன 
விடியல் வெங்கதிர் 
விண்பொருபுகழ் 
விண்ணதிரிமிழிசை 
விண்ணுயர்விறல்வரை 
விண்பாய்ந்தென 
விதையர் கொன்ற 
விரியுளைக்கலி மான் 
விருந்தெதிர்கொள் 


286 
278 

623 
523,541 

270 
270 
376 
385 
468 
270 
598 
360 


433 


461 
465 
276 
332 
369 


வெண்பலிச்சாந்த 

461 
வெண்பூம்பொய்கை 

300 
வெல்புகழ்மன்னவன் 

469 
வெயிலொளிக்காய்த்த 

291 
வெயிலாடுமுசுவின்குருளை 
569 
வெருக்குவிடையன்ன 564, 623 
வெளிற்றுப்பனந் 

325 
வெள்ளிவள்ளி 

406 
வே 
வேப்புநனையன்ன 

275 
வேயொடு நாடிய 

286 
வேயொன்று தோளொருபால் 286 
வேய்பயிலழுவம் 

514 
வேய்மருள்பணைத்தோள் 290 
வேரல்வேலி 

469 
வேலாண்முகத்த 

321 
வேலொன்றுகண்ணார்மேல் 286 
வேனிற்புனலன்ன 

295 
வேனிலுழந்த 

467 


276 
281 
472 
289 
289 
262 
369 
502 
272 
499 


வை 


வைகலும் வைகல் 
வையம்புரவூக்கு 
வையங்காவலர் 


405 , 543 

257 
307 


778 


அரும்பத முதலியவற்றின் அகராதி 


அரும்பத முதலியவற்றின் அகராதி 


எண் 


பக்கஎண் 


- 


அஃகாமை - சுருங்காமை 606 
அஃகி - சுருங்கி 

112 
அகலம் - மார்பு 

362 , 495 
அகல் - சிறிய சட்டி 

27 
அகவல் - அழைத்தல் , அழைத்துக் 
கூறும் பா 

374 
அகைதல் - நெருங்குதல் 

134 
அங்கதம் - வசைப்பாட்டு 450 
அச்சுதன் - விஷ்ணு 

495 
அசை - அசைத்து இசைகொள் 
வது 

201 
அஞ்சி - ஆவி என்னும் ஊர்க்குத் 
தலைவன் 

463 
அஞ்ஞை - தாய் 

584 
அஞர் - துன்பம் 

588 
அடக்கியல் - சுரிதகம் 

486 
அடர் - தகடு 

175 
அடல் - வலி 

527 
அடார் - ஒருவகைப் பொறி 255 
அடியுறை - அடிக்கணுறைதல் 457 
அடுக்கம் - மலைப்பக்கம் 20 
அடுதல் - சமைத்தல் 181 , கொல்லு 
தல் 

240 
அடும்பு - ஒரு கொடி 

438 
அடை - தனிச்சொல் 

470 
அடைய - ஒருசேர 

430 
அண்டர் - இடையர் 

675 
அணங்கு - தெய்வம் 

22,119 
அணங்குதல் - வருத்துதல் 23 
அணல் - தாடி 

637 
அணவரல் - விரும்பல் , தலை 
யெடுத்தல் 

17 
அத்தம் - காடு 

395 
அதர் - வழி 

262 
அதர்ப்பட யாத்தல் - மொழி 
பெயர்த்தல் 

689 
அதோளி - அவ்விடம் 


அம்போதரங்கம் - நீர்த்திரை 
போல வரவரச் சுருங்கி வரும் ஒரு 
செய்யுளுறுப்பு 

484 
அமர்தல் - விரும்பல் , பொருந்தல் 293 
அமலல் - நெருங்கல் 

430 
அமை - மூங்கில் 

533 
அயிரை - ஒருமீன் 

17 
அயில் - கூர் 

534 
அரங்கு - சபை 

7 
அரவம் - ஒலி 58 , பாம்பு 

508 
அரவு - பாம்பு 

124 
அரற்றல் - பலவுஞ் சொல்லிக் 
குறை கூறல் 

30 
அராகம் - அறாது கடுகிச்செல்லும் 

அடியையுடைய உறுப்பு 516 
அராகித்தல் - அறாது கடுகிச் 
சேறல் 

516 
அரிமா - சிங்கம் 

122 
அரில் - குற்றம் 

445 
அருங்குரைத்து - அரிது 41,323 
அல்குல் - நிதம்பம் 

40 
அல்லல் - துன்பம் 

474 , 
அல்லாத்தல் - துன்பப்படல் 521 
அலங்கல் - அசைதல் 655 , மாலை 171 
அலகிடல் - எழுத்தெண்ணி அசை 

சீர் அடிகளை வகுத்தல் 237,238 
அலகு - எண் 

223 
அலகுபெறல் - எண்பெறல் 244 
அலமரல் - சுழலல் 

74 
அலம்வரல் - சுழலல் 

50 
அலர் - பழிமொழி 

44 
அலவன் - ஞெண்டு 

67 
அலறுதல் - அழுதல் 

395 
அவல் - பள்ளம் 

430 
அவலம் - துன்பம் 

474 
அவிதல் - அடங்குதல் 

66 
அவிர்தல் - விளங்கல் 

456 
அவிழ்தல் - அலர்தல் 

430 


179 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


ஆரம் - முத்துவடம் 367 ; சந்தனம் 68 
ஆரியம் - வடமொழி 

569 
ஆலி - நீர்த்துளி 

175 
ஆழி - சக்கரம் 

495 
ஆள்வினை - முயற்சி 

480 
ஆன் - பசு 

20 
ஆனந்தம் - ஒரு குற்றம் , மரணம் 184 , 

723 
மரணம் 

569 
ஆனாமை - நீங்காமை 

260 
ஆனிழற் கடவுள் - சிவன் 490 


அவையடக்கு - அவையை 
வாழ்த்தியடக்குதல் 

442 
அழுங்கல் - தவிர்தல் 

61 
அழுவம் - காடு 

593 
அள்ளல் - சேறு 

130 
அளபெடை - அளபெடுப்பது 273 
அளவியல் - அளவிலக்கணம் , 
பாவின் வரையறை 

201 
அளியர் - அளிக்கத்தக்கார் ; 
இரங்கத்தக்கார் 

17 
அளை - புற்று 

348 
அளைஇ - அளவி; கலந்து 455 
அற்றம் - இரகசியத்தானம் ; 
சோர்வு 

41 
அறல் - கருமணல் ; அற்றுச் சேறல் ; 
நீர் 

630 
அறவை - அறமுடைய 

466 
அறை - பாறை 

576 
அறைதல் - துணித்தல் 

530 
அன்றில் - ஒரு பறவை 
அனு - ஒத்த எழுத்து 

391 
ஹம்சன் - இவன் மோட்சத்தையே 
விரும்பி விரதங்களை யநுட்டித்து 
மரத்தினடியிலாயினும் குகையி 
லாயினும் வசிப்பான் ; ஏகதண்டம் , 
கந்தை , கௌபீனம் , கமண்டலந் 
தரிப்பவன் . தேவபேதமின்றி பிரமத் 
தியானஞ் செய்பவன் 662 


58 . 


இ 
இகந்துபடல் - அளவிற் கடத்தல் 325 
இருத்தல் - வளைத்தல் , தாழ்த்தல் 36 ; 
நீங்கல் 

456 
இசை - ஓசை 

236 
இசைமை - புகழ் 

24 
இடங்கர் - முதலைச் 
சாதியிலொன்று 

649 
இடும்பை - துன்பம் 

526 
ணைநூல் - தம்மோடொருங்கு 
கற்றோர் செய்த நூல் 

212 
இதணம் - பரண் 

426 
இமிர்தல் - மொய்த்தல் 

474 
இமிழ்தல் - ஒலித்தல் 

492 
இயம் - வாச்சியம் 

517 
இயலசை - இயல்பாக நடக்கும் 
அசை 

227 
இயலல் - செல்லல் 

120 
இயவு - வழி 

672 
இயைபு - ஒருதொடை 

404 
இரட்டும் - ஒலிக்கும் 

372 
ரலை - மான் 

646 
இரியல் - புறங்கொடுத்தல் , ஓடல் 656 
இரும் - இருமல் 

17 
இல்லம் - தேற்றா 

460 
இல்லாள் - மனைவி 

293 
இல்லி - துளை 

16 
இல - இலவு 

29 
இலயம் - தாளவறுதி 

243 


ஆகம் - மார்பு 

579 
ஆங்கு - அசைநிலையாய் வரும் 
ஓரிடைச்சொல் 

476 
ஆடல் - கூத்தாடல் 

485 
ஆடாவடகு - விளையாட்டு ; 
( இஃது அடாவடகின் விகாரம் ) 679 
ஆணம் - அன்பு 

581 
ஆணை - கட்டளை 

24 
ஆப்பி - சாணாகம் 

14 
ஆய் - ஒரு வள்ளல் 

111 


780 


அரும்பத முதலியவற்றின் அகராதி 


இலேசு - மிகை 

300,700 
இழவு - இழத்தல் 

13 
இழுக்கு - வழு ; குற்றம் 

449 
இழுது - வெண்ணெய் 

175 
இழை - ஆபரணம் 

360 
இழைத்தல் - செய்தல் 

536 
இளிவரல் - இழிபு 

8 
இளிவு - எளிமை 

13 
இற்செறிப்பு - தலைவியை வெளி 
யிற் செல்லாமல் இல்லில் தடுத்து 
வைத்தல் 

46 . 
இறத்தல் - கடத்த 

247 
இறந்துபடல் - கடந்துபடல் 744 
இறுவாய் - ஈறு 

404 
இறைஞ்சுதல் - வணங்குதல் ; 
தாழ்த்தல் 

36 
இன்னா - துன்பம் 

255 
இன்னாஓசை - இனிமையில்லாத 
ஓசை 

236 


உயங்கல் - வருந்தல் 

588 
உயிர் - உயிர்த்தல் 

309 
உயிரில் எழுத்து - மெய் , ஆய்தம் , 

குற்றியலுகரம் , குற்றியலிகரம் 309 
உரவோன் - வலியோன் 

25 
உரன் - அறிவு, வலி 

28 
உரற்பாணி - 

2 
உரிச்சீர் - உரியசையாலாய சீர் 246 
உரியசை - இயலசை செய்யுந் 

தொழிற்குரிய அசை 227 
உரு - நிறம் 

109 
உருத்திரம் - கோபம் 

3 
உருப்பு - வெப்பம் , உருத்தல் 506 
உரும் - இடி 

137 
உலமரல் - சுழற்சி 

590 
உலைக்கல் - பட்டடைக்கல் 348 
உவ - உவப்பாய் 

29 
உவணம் - கருடன் 

495 
உவமத்துரு - இசைப்பாட்டின் 

327 
உவர்த்தல் - வெறுத்தல் 

70 
உவவுமதி - பூரணசந்திரன் 250 
உழத்தல் - வருந்தல் 

480 
உழை - மானுள் ஒரு சாதி 630 
உள்ளுதல் - நினைத்தல் 

467 
உளை - குதிரையின் நெற்றிமயிர் 430 
உற்றுணர்தல் - பரிசித்தறிதல் 112 
உறழ்தல் - பெருக்கல் 

257 
உறை - நீர்த்துளி 

430 
உறையுள் - உறைதல் , இருத்தல் 33 


வகை 


ஈண்டுதல் - நெருங்குதல் 
ஈர் - ஈர்க்கு 
ஈர்ந்து - இழுக்கப்பட்டு 
ஈரம் - அன்பு 
ஈற்றா - ஈன்றணித்தான பசு 


445 
676 

179 
43,147 

4 


ஊ 


உ 
உகிர் - நகம் 
உகுதல் - சொரிதல் 
உசா - ஆராய்ச்சி 
உட்கு - அச்சம் 
உடலல் பகைத்தல் 
உடற்றியோர் - பகைத்தவர் 
உடுக்கை - உடை 
உடை - உடைவேல் 
உதள் - ஆட்டின் ஆண் 
உந்தி - ஆற்றுவெள்ளம் 62 ; 

கொப்பூழ் 
உமணர் - உப்பமைப்போர் 
உய்த்துணர்தல் - 

ஆராய்ந்துணர்தல் 
உய்ப்போன் - சுவைப்போன் 


494 
460 
149 
714 
282 
359 
132 
444 
650 


ஊகம் - குரங்கினுள் ஒருசாதி 634 
ஊடல் - ஊடுதல் 

577 
ஊதை - காற்று 

298 
ஊழ் - முறை 

474 
ஊழி - முறை 

37 
எ 
எஃகு - கூரிய அறிவு 

29 
எஃகுசெவி - நுண்ணிதாகக் கேட்கும் 

செவி 
எக்கர் - மணற்குவியல் 

474 


493 
554 


594 

5 


781 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


36 
748 


எச்சம் - எஞ்சி நிற்பது 

201 
எடுத்துக்காட்டு - மேற்கோள் 701 
எண் - அளவு , அம்போதரங்கம் 487 
எண்பதம் - எளிய செவ்வி 446 
எதுகை - ஒருதொடை 

379 
எய் - முட்பன்றி 

176,234 
எயில் - மதில் 

362 
எயிறு - பல் 

14 
எரி - நெருப்பு 

134 
எருத்து - கழுத்து 23, தரவு 

453 
எருத்தடி - ஈற்றயலடி 

356 
எல்லா - ஏடி 
எல்லி - இரா 

499 
எலுவன் - தோழன் 

588 
எவ்வம் - துன்பம் 

16 
எவ்வி - ஒருவேள் 

65,136 
எழா அல் - யாழ் 121, வல்லூறு 648 
எள்ளல் - இகழ்ச்சி 

10 
எறிதல் - கொல்லல் 

629 
எறும்பி - எறும்பு 

348 


ஒதுக்கு - நடை 

114 
ஒய்யென - விரைய 
ஒருதலை - நிச்சயம் 
ஒருபோகு - ஒன்றாகிய போகியதை 
யுடையது 

482 , 496 
ஒரூஉ - நீங்கு 23 , ஒருதொடை 410 
ஒல்கல் - நுடங்கல் 
ஒல்லாமை , பொருந்தாமை 447 
ஒழியசை - அசைத்தன்மை 
ஒழிந்து நிற்கும் சொற்சீரடி 458 


ஓ 
ஓத்து - இயல் 561 , வேதம் 670 
ஓதம் - வெள்ளம் 

445 
ஓதை - ஒலி 

445 
ஓதி - கூந்தல் 

40, 42 
ஓரி - நரி 

628 
ஓலைப்பாயிரம் - இது 

ஓலைப்பாசுரம் என்று இருத்தல் 
வேண்டும் 504. சிலப்பதிகாரம் 

நோக்குக. 
ஓவம் - சித்திரம் 

122 
ஓவினை - சித்திரத் தொழில் 114 


ஏகபாதம் - ஒற்றைக்கால் . அஃது 
ஒற்றைக் காலுடைய உயிர்களை 
உணர்த்திவந்தது . 

4 
ஏடு - இதழ் 

251 
ஏதம் - இடையூறு 59, குற்றம் 489 
ஏர் - அழகு 

525 
ஏர்தல் - எழுதல் 

280 
ஏழைமை - அறியாமை ; வெள்ளை 
அறிவு 

80 
ஏழிற்கோ - ஏழில் என்னும் 
ஊர்க்கரசன் 

462 
ஏறு - இடியேறு 
ஏனம் - பன்றி 

659 
ஏனல் - தினை 

60 


23 


கஃறு - நிறத்தையுணர்த்தும் 
குறிப்பு மொழி 

405 
கங்குல் - இரா 

474 
கட்டி - ஒரு சேனைத்தலைவன் 463 
கட்டளை - வரையறை 
கட்டுரை - வாக்கியம் 

458 
கடகம் - கையணி 

350 
கடகண்டு - ஒரு நூல் 

572 
கடமை - காட்டுப்பசு 

632 
கடறு - காடு , பாலைநிலம் 293 
கடப்பு - கடத்தல் 

467 
கடாவுதல் - வினாதல் 

775 
கடிசூத்திரம் - அரைப்பட்டிகை 

என வழங்குவது போலும் 
கடிதல் - நீக்கல் 273, துரத்துதல் 426 
கடு - கடுக்காய் 

3 
கடுவன் - ஆண்குரங்கு 258 , 659 


ஐம்பால் - கூந்தல் 
ஐயை - துர்க்கை , காளி 


526 
679 


ஒத்தாழிசை - கலிப்பாவின் ஓர் 
உறுப்பு 

446 


782 


அரும்பத முதலியவற்றின் அகராதி 


களியர் - கள்ளுண்டு களிப்பார் 
களைதல் - நீக்குதல் 
கறிக்கும் - கடிக்கும் 


3 
521 
647 


கா 


காடுகெழு செல்வி - துர்க்கை 33 
காடுறையுலகம் - முல்லைநிலம் 
காதலர் - தலைவன் 

468 
காதல் - ஆசை 

25 
காபாலம் - சிவனாடலிலொன்று 502 
காரான் - எருமை 

657 
காரிகை - பேரழகு 

475 
காழ் - இருப்புக்கோல் 364 , வடம் 468 
காழ்ப்பு - வயிரம் 

672 
காழகம் - ஒருடைவிசேடம் 468 
கானம் - காடு 

404 
கானல் - கழிக்கரை , கடற்கரைச் 
சோலை 

250 
கானவன் - வேட்டுவன் 

403 


கடை - வாயில் 

492 
கடைசி - மருதநிலப் பெண் 177 
கண்டம் - துண்டு 

211 
கண்டல் - தாழை 

367 
கண்ணி - சூடும்பூ 

669 
கண்ணோடல் - இரங்கல் 

16 
கணிச்சி - குந்தாலி 

440 
கணை - அம்பு 

506 
கதவ - கோபமுடையன 576 
கதழ்தல் - விரைந்து செல்லல் 63 
கதுப்பு - முற்பக்க மயிர் 

129 
கந்திருவம் - இசைநூல் 

521 
கபாலி - சிவன் 

512 
கம்பலம் - கம்பளம் 

517 
கம்பலை - ஒலி 

75 
கயம் - குளம் 

134 
கரகம் - நீர்வைத்திருக்கும் 
பாத்திரம் 

661 
கரத்தல் - அழித்துமறைத்தல் 58 
கரந்த - மறைந்த 

538 
கரந்தை - 

589 
கரம்பை - பாழ்நிலம் 

176 
கராம் - முதலையுள் ஒரு சாதி 633 
கருப்பை - காரெலி 

176 
கல்லாரம் - குவளை 

178 
கலம் - தோணி 

147 
கலம் - பாத்திரம் 

275,520 

134 
கலித்தல் - தழைத்தல் 

140 
கலுழ்தல் - நீர்சொரிதல் 

14 
கவடு - மரக்கொம்பு 

625 
கவரி - மான் 

633 
கவான் - மலைப்பக்கம் 

40 
கவின் - அழகு 

359 
கழனி - வயல் 

162 
கழிநெடிலடி - பதினேழு எழுத்து 
முதல் இருபது எழுத்து வரையில் 
உள்ள அடி. அறுசீரடி 298 
கள்வன் - ஞெண்டு 

626 
களமர் - மருதநிலமாக்களுள் ஒரு 
பகுதியார் 

455 
களம் - போர்க்களம் 375 , இடம் 201 


21 
123 


கிண்கிணி - சதங்கை 
கிழக்கு - கீழ் 
கிளத்தல் - சொல்லுதல் 
கிளவி - சொல் 
கிளைத்தல் - வளர்தல் 
கிளைஞர் - சுற்றத்தார் 

க 
கீழ் - இழிந்த சாதி 


621 
162,580 

500 


கலி - ஒலி 


78 


672 


கு 


குசை - தருப்பைப்புல் 

663 
குஞ்சரம் - யானை 

633 
குட்டம் - நாற்சீரிற்குறைந்து 
வருமடி 

444 , 446 
குடங்கை - உள்ளங்கை 

264 
குடம்பை - பறவைக்கூடு 672 
குடவாயில் - கும்பகோணம் 373 
குடாரி - குந்தாலி 
குடிஞை - ஆந்தை 

372 


7831 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


493 


கூற்று - யமன் 
கூன் 


312 


கே 


516 


கேடகம் - பரிசை 
கேழல் - பன்றி 


945 


42 


கேள் - உறவு 
கேளிர் - சுற்றம் 


78 


கை 


குடீசகன் - பிறரில்லத்தில் வசித்து , 
தன்னில்லத்திலாயி னும் பிறரில் 
லத்திலாயினும் பிச்சையெடுத் 
துண்பவன் , சிகை, பூணூல், பிட்சா 
பாத்திரம் , திரிதண்டந் தரிக்க 
வேண்டியன. தலையைமொட் 
டையாக்கிக் காஷாயமுந் தரிக்க 
லாம் . தெய்வ வழிபாடு , செபம் , 
தியானம் முதலியனவற்றிற் காலங் 
கழித்தல் வேண்டும் . 

662 
குண்டிகை - நீர் மொண்டுவைத் 
திருக்கும் பாத்திரம் 

662 
குணாது - கிழக்கின்கண் உள்ளது 430 
குணில் - குறுந்தடி 

499 
குராலான் - கபிலைப்பசு 

125 
குரம்பை - சிறுகுடில் 

673 
குரல் - பெண்மயிர் 

460 
குழை - காதணி . இக்காலத்துத் 

தோடு என்ப 371, தளிர் 371 
குறங்கு - தொடை 

462 
குறத்தி - குறமகள் 

656 
குறளடி - நாலெழுத்து முதல் 

ஆறெழுத்துவரையுமுள்ளவடி 297 
குறிப்பிசை - எழுத்தலோசை 

571 
குறிப்பு - சுவைக்குறிப்பு 3 , 
குறித்தல் 

570 
குறியீடு - பெயரிடுதல் 

735 
குறுங்கை - குறியகை 

652 
குறை - துணிக்கப்பட்ட இறைச்சி 27 
குன்றம் - மலை 

430 
குன்றல் - குறைதல் 

303 
குன்றி - ஒருவகைக் கொடி 132 


கைக்கிளை - ஒருதலைக் காமப் 

பொருளில் வரும் பாட்டு 440 
கைகோள் - ஒழுக்கங்கோடல் 207,576 
கைதை - தாழை 

178 
கைப்பு - ஒருசுவை 

5 
கைமை - விதவை 

627 
கையறல் - செயலறல் 

48 
கொ 
கொங்கு - பூந்தாது 

576 
கொச்சகம் - கொச்சக உடைபோல் 
அடுக்கிச்செய்யப்படும் பாட்டு 515 
கொட்டை - தாமரைப்பொகுட்டு 180 
கொடிச்சி - குறிஞ்சிநிலப்பெண் 421 
கொடுகொட்டி - சிவன் 
ஆடலிலொன்று 

502 
கொடுமடி - வளைந்தமடி 31 
கொல்வினை - கொற்றொழில் 175 
கொழுநன் - நாயகன் 

364 
கொளாஅல் - கொளுத்துக 166 
கொற்றம் - வெற்றி 

277 


கோ 


கூ 


679 


435 


634 


கூடல் - மதுரை 
கூடு - நெற்கூடு 
கூதாளி - ஒருவகைச் செடி 
கூவல் - அழைத்தல் 
கூழை - கூந்தல் 


கோட்டான் - கூகை 

659 
கோட்டு மண் கொளல் - கொம்பால் 
மண்ணைக் குத்தி எடுத்தல் 
கோட்படல் - கொள்ளப்படல் , 
கொலைப்படல் 

648 
கோடியர் - கூத்தர் 

181 
கோதை - மாலை 521 , சேரன் 24 


359 


599 


784 


அரும்பத முதலியவற்றின் அகராதி 


27 
176 


கோய் - கள்முகக்கும் பாத்திரம் 181 
கோழிலை - கொழுத்தஇலை 269 

கௌ 
கௌவை - பழிமொழி 

54 


சினம் - கோபம் 
சினை - மரக்கிளை 

சி 
சீர் - அசையாலாயது 
சீர்த்தி - மிகுபுகழ் 
சீரை - துலைக்கோற்றட்டு 


201 
757 
25 


சகடம் - பண்டி 

495 
சகரர் - சூரியகுலத்தரசர் 686 
சடாடவி - சடைக்காடு , 
சடா + அடவி 

508 
சத்துவம் - உள்ள நிகழ்ச்சியை 
வெளிப்படுத்தும் மெய்ப்பாடு 3 


சுட்டல் - குறித்தல் 

71 
சுணங்கு - தேமல் 

521 
சுரம் - பாலைநிலம் 36 , 341,534 ) 
சுரத்தல் - கொடுத்தல் 

313 
சுரிதகம் - கலிப்பாவினுறுப்பு 470 
சுரும்பு - வண்டு 

121, 474 
சுரை - முலைமடி 

136 
சுவடு - நுண்மை 209 , 
அடையாளம் 

491 
சுவல் - பிடர்மயிர் 

430 
சுவர்ணம் - பொன் 

343 


வகை 


சாதி - குலம் , பிறப்புமாம் 301 
சாதிப்பாட்டு - இசைப்பாட்டின் 

327 
சாய்தல் - ஒருபக்கஞ் சார்தல் 17 
சாயின - மெலிந்தன 

39 
சாறு - விழா 

150 
சான்றவர் - அறிவின் நிறைந்தவர் 525 


சூர் - சூரன் 

576 
சூரல் - சுழல்காற்று 

410 
சூல் - கருப்பம் 

23 
சூழ்ச்சி - சுழற்சி 32 , ஆராய்ச்சி 125 
சூள் - சத்தியம் 

24 


சிதல் - கறையான் 

642 
சிதைதல் - வழுப்படுதல் , 

குற்றப்படுதல் 707,710,711 , 
அழிதல் 

48 
சிதைவு - குற்றம் 

709 
சிந்தடி - ஏழெழுத்து முதல் ஒன்ப 
தெழுத்து வரையு முள்ளவடி 
முச்சீரடி 

297 
சிந்தன் - குறளன் 

299 
சிம்புளித்தல் - கண்மூடல் 

• 141 
சிலம்பி - ஒருவகைப் பூச்சி 

435 
சிலம்பு - காலணியுளொன்று 

584 
சிலைத்தல் - ஒலித்தல் 

23 
சிற்றிசை - இசைப்பாப்பகுதி 522 
சிற்றில் - சிறுவீடு 

365 
சிறங்கணித்தல் - கண்ணைச் 
சுருக்கிப் பார்த்தல் 

12 
சின்மை - சிற்றெல்லை , இழிந்த 
வெல்லை 

310 


செகுத்துண்ணல் - கொன்றுண் 
ணல் 

546 
செந்தூக்கு - ஆசிரிய அடி 

359 
செப்பிக் கூறல் - 

375 
செப்பல் - சொல்லுதல் 

453 
செம்பால் - சமபாகம் 

514 
செய் -வயல் 

55 
செயலை - அசோகு 

140 
செவ்வழி - ஓர்பண் 

582 
செவிலி - கைத்தாய் 

566 
செவியறிவுறூஉ - செவியிலறி 
வுறுத்துவது 

442 
செற்றம் - கோபம் 

491 
செற்றல் - செறிதல் 
செறுநர் - பகைவர் 

137 
சென்னி - சோழன் 441 , தலை 446 


1851 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


சேந்தன் - முருகக்கடவுள் 463 
சேய்டைம - தூரம் 

18 
சேவல் - மயிலொழிந்த ஆண் 
பறவை 651 , ஆண்குதிரை 659 

சொ 
சொல்லின்முடியுமிலக்கணம் - 
சொல்லான் முடிந்து கிடக்கு 
மிலக்கணம் 
சொலிய - நீங்க 

656 
சொற்சீரடி - சொல்லே சீராக 
வருமடி 

457 


தளை - கட்டு , பந்தம் 

279 
தறுகண்மை - அஞ்சாமை 24 

தா 
தாங்கல் - அடக்குதல் , மறைத்தல் 38 , 
தடுத்தல் 

446 
தாது - மகரந்தம் 

28 
தாதுண் பறவை - வண்டு 

79 
தாம்பு - கயிறு 

650 
தாரகை- நட்சத்திரம் 

492 
தாலி - ஐம்படைத் தாலி 

371 
தாவல் - இடையிட்டுச்செல்லல் 612 
தாள் - நாளம் , அடி 

291 
தானை - வஸ்திரம் 

32 


34 


( 


ஞரலல் - ஒலித்தல் 


439 


ஞாண் - நாண் கயிறு 250 

பூணூல் 440 
ஞழால் - புலிநகக் கொன்றை 
ஞான்று - நாள் 
ஞாலம் - பூமி 


534 

46 
494 


திகிரியோன் - திருமால் 544 
திங்களூர் - ஓருர் 

442 
தித்தி - தேமல் 

14 
திதலை - தேமல் 

60 
திமிர்தல் - அப்புதல் 

585 
திரிகோட்ட வேணி - கோடு போலத் 
திரிந்ததாகிய வேணியையுடைய 

496 
திரிவிரிஇசை - இசைப்பாட்டின் 

327 
திவவு - நரம்புக்கட்டு 

135 
திறம் - பகுதி 

456 


வன் 


ஞெமுங்கல் - அழுந்தல் 
ஞெகிழ்தல் - கழலுதல் 


55 
36 


வகை 


தீர்தல் - பிரிதல் , நீங்கல் 


447 


59 


33 


தகடூர் யாத்திரை - ஒருநூல் 615 
தகர் - ஆட்டின் ஆண் 

650 
தண்ணுமை - மத்தளம் 

418 
தணத்தல் - பிரிதல் 
தத்தை - பெருங்கிளி 

659 
ததைதல் - நெருங்குதல் 

244 
தந்திரம் - நூல் 

748 
தந்திரவாக்கியம் - ஒருசொல் 565 
தப்பியார் - பகைவர் 

547 
தபுதி - அழிவு 

25 
தமனியம் - பொன் 

494 
தலைக்கீடு - சாட்டு 

535 
தலைஇ - பெய்து 

66 
தவிர்தல் - நீங்குதல் , தங்குதல் 440 
தழை - ஒருவகை உடை , பூவுந் 
தளிரும் விரவத்தொடுத்தது 158 


509 

118 

372 
474,565 

455 


துஞ்சல் - உறக்கம் 
துடி - உடுக்கை 
துடுப்பு - சுருக்கு சுருவம் 
துப்பு - பவளம் 
தும்பி - வண்டு 
துய்க்கும் - அனுபவிக்கும் 
துயல்வரல் - அசைதல் 
துயில் - நித்திரை 
துளக்கல் - அசைதல் 
துளங்கல் - அசைதல் 
துறை - மார்க்கம் 
துனை - விரைவு 


29 

17 
455 
599 
327 


786 


அரும்பத முதலியவற்றின் அகராதி 


201 


தூ 
தூக்கு - பாக்களைத் துணித்து 

நிறுப்பது 
தூங்கல் - தூங்குதல் 

376 
தூணி - அம்புக்கூடு 

175 
தூம்பு - துளை 

73 
தெ 
தெவிட்டல் - நிறைதல் 

719 
தெருமரல் - சுழற்சி 

420 
தெருள் - தெளிவு 

526 
தெளித்தல் - சத்தியஞ்செய்து 
தெளிவித்தல் 

475 
தெறித்தல் - துள்ளல் 430 , 630 


நயத்தல் - விரும்பல் 

163 
நரந்தம் - நாரத்தை , கத்தூரி 357 
நலம் - இன்பம் 

430 
நலிதல் - வருத்துதல் 

475 
நலிபு - ஆயுதம் 

606 
நவ்வி - மானுள் ஒரு சாதி 630 
நவிலல் - பயிறல் 

12 , 470 
நனவு - விழிப்பு 

536 
நா 
நாகம் - பாம்பு 

491 
நாஞ்சில் - கலப்பை 

667 
நாட்டல் - நிறுத்தல் , யாத்தல் 183 
நாய்கன் - மீகாமன் 

147 
நாவல் - ஒருமரம் 

369 , 492 
நாவாய் - தோணி 

363 
நாறல் - மணத்தல் 

158 
நான்மாடக்கூடல் - மதுரை 454 


தே 


தேரல்தேர் - பேய்த்தேர் , கானல் 476 
தேவபாணி - கடவுள் வாழ்த்துச் 
செய்யுள் 

458 , 491 
தேறுதல் - தெளிதல் 

525 


தை 


நிணம் 
நிம்புரி - பொறாமை 
நிமித்தம் - காரணம் 
நியிர்தல் - உயர்தல் 
நிரணிறை - முறைநிறுத்தல் 
நிலை - இயல்பு , தன்மை 
நிவத்தல் - உயர்தல் 


27 
80 
756 
506 
179 

43 
252 


தைஇ - செய்து 

521 , 551 
தைவரல் - தடவல் 

580 
தொ 
தொடை - தொடுக்கப்படுஞ் 

செய்யுளுறுப்பு , மாலை 206, 426 
தொண்டு - ஒன்பது 

423 
தொய்யில் - மகளிர் முலையிலும் 

தோளிலும் எழுதுங்கோலம் 521 
தொழுதை - ஓராறு 

29 
தோ 
தோரிய மகளிர் - பிற்கூறுபாடு 
வோர் 

712 
தோற்றுவாய் - தொடக்கம் 471 


நுகும்பு - இளங்குருத்து 
நுசுப்பு - இடை 
நுதல் - நெற்றி 
நுதலுதல் - கருதுதல் 
நுவ்வை - நுமது தங்கை 


973 
129 
34 
518 
623 


ந 
நகுதல் - சிரித்தல் 
நகை - சிரிப்பு 
நச்சல் - விரும்பல் 
நசைஇ - விரும்பி 
நட்டல் - நண்பு செய்தல் 
நடு - நடுநிலை 
நந்து - சங்கு 


11 

8 

471 
404 , 492 

361 


நெகிழ்தல் - கழலுதல் 447 , மெலிதல் 19 
நெடிலடி - பதினைந்தெழுத்து முதல் 
பதினேழு எழுத்து வரையுமுள்ள 
வடி ஐஞ்சீரடி 

298 
நெய்த்தோர் - இரத்தம் 

176 
நெய்தல் - இரங்கற்பறை , 
சாப்பறை 

421 


533 


641 


787 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


நே 
நேமி - சக்கரம் 

490 
நேரடி - அளவடி பத்தெழுத்து முதல் 
பதினான்கு எழுத்து வரையு 
முள்ளவடி , நாற்சீரடி 298 
நேர்நிலை வஞ்சி - சமநிலை வஞ்சி 
இருசீரடியால் வருவது 

302 
நோ 
நோக்கு - நோக்கிக்கொள்ளும் 

பொருள் பெறச்செய்வது 201 
நோய் சேர்ந்த திறம் - நோதிறம் 

54 
நோன்றல் - பொறுத்தல் 


ஒருபண் 


73 


பரமஹம்சன் - எல்லாம் பிரமமென 
வெண்ணி , பிரமத் தியானஞ் செய் 
பவன் . இவன் ஏகண்டம் , கந்தை , 
கௌபீனந்தரித்தல்வேண்டும் . 
பிராமண சந்நியாசி காஷாயந் 
தரிக்கலாம் . சமபுத்தி யிருத்தல் 
வேண்டும் . பூணூல் களைய வேண் 
டும் . 

662 
பரம் - மேல் 

214 
பரவை வழக்கு - உலக வழக்கு 
பரிகலம் - பிச்சை ஏற்கும் 
பாத்திரம் 

491 
பரிசில்கடாநிலை - பரிசில் 
வேண்டல் 

665 
பரிசில்விடை - பரிசில் விடுத்தல் 665 
பரிதல் - வருந்தல் 

57 
பரிதி - சூரியன் 

492 
பரிபாடல் 

557 
பருவரல் - துன்பப்படல் 
பலித்தல் - பயன்படல் 

512 
பலி - பிச்சை , தெய்வங்களுக்குப் 
பலியிடுதல் 

492 
பழங்கண் - துன்பம் 

59 
பழனம் - வயல் 

162 
பறந்தலை - போர்க்களம் 

16 
பறி - ஓலைப்பாய் 

630 
பறை - சிறை 

17 
பனிச்சை - ஐம்பாலிலொன்று 
பனித்தல் - நடுங்கல் 

47 


59 


பகடு - எருமை 

150 
பகழி - அம்பு 

205,371, 403 
பகல் செய்வான் - ஞாயிறு 
பகல் - நுகத்தின் நடுவாணி 63 
பகூதகன் - சந்நியாசியாகி ஏழு 
வீட்டில் பிச்சை யெடுத்துண்ணல் 
வேண்டும் . தன் வீட்டில் பிச்சை 
யெடுக்கலாகாது ; தன் பூமியில் 
வசிக்கலாகாது . பற்றையொழித் 
தல் வேண்டும் . 

662 
பசலை - பசப்பு 

59 
பட்டாங்கு - உண்மை 

45 
படப்பை - தோட்டம் 

660 
படலம் - அதிகாரம் 

562 
படாம் - வஸ்திரம் 

509 
பண்டரங்கம் - சிவனாடலி 
னொன்று 

502 
பண்ணத்தி - ஒருவகைச்செய்யுள் 571 
பண்ணை - விளையாட்டு 

158 
பதம் - செல்வி 

449 
பதவு - புல்லு 

629 
பதி - ஊர் 

455 
பயிர்தல் - அழைத்தல் 

647 


பா 
பாக்கம் - நெய்தனிலத்தூர் 421 
பா - பரந்துபட்டுச்செல்லும் ஓசை 2017 
பாங்கு - பகுதி 
பாட்டங்கால் - தோட்டம் 520 
பாடாண்கைக்கிளை - பெண்பாற் 
கைக்கிளைபற்றி ஒரு ஆண் மகனது 
வீரம் அழகு முதலியவற்றைப் 
புகழ்ந்து கூறல் 

554 
பாடினி - விறலி 

360 
பாணி - தாளம் 

243 


788 


அரும்பத முதலியவற்றின் அகராதி 


பாயல் - துயில் 

543 
பால் - பகுதி 

439 
பால்நிறவண்ணன் - பலதேவன் 490 
பானாள் - பாதிநாள் இரவினடுக் 

கூறு 


புழுகு - மொட்டு ( முட்டு ) 175 , 372 
புறங்காடு - சுடுகாடு 444 , 628 
புறம் - பொருட்பகுதி 1, 
புறப்பொருள் 

597 
புறநிலைவாழ்த்து - தெய்வத்தைப் 

புறநிறுத்தி வாழ்த்துவது 441 
புனிற்றா - ஈன்றணிமையை 
யுடைய பசு 

161 


பிசி - நொடி 

558 
பிடகை - பூந்தட்டு 

.394 
பிடி - பெண்யானை 180,653 
பிண்டி- அசோகு 

454 
பிணர் - சருச்சரை 

652 
பிணவு - பெண் 

166 
பிணி - நோய் 

456 
பிணித்தல் - கட்டுதல் 
பித்திகை - கருமுகை 

576 
பித்தை - ஆண்மயிர் 

467 
பிதிர்தல் - உடைதல் , துகளாதல் 494 
பிழம்பு - வடிவு 

T 
பின்னகம் - பின்னிமுடிப்பது 372 

பீ 
பீர் - பசப்பு 

359 
பீரம் - பீர்க்கு 

114 
பீலி - மயிலிறகு 

517 


பூசல் - போர் 

375 
பூண் - ஆபரணம் 

457 
பெ 
பெண்ணை - பனை 

58,435 
பெருமிதம் - வீரம் 

8 
பெற்றம் - பசு 

647 
பே 
பேதுறல் - மயங்கல் , வருந்தல் 79 
பேதுறல் - வருந்தல் 

430 


பை 


பு 
புகார் - காவிரிப்பூம்பட்டினம் 552 
புத்தி - பொருந்துமாறு 
புணை - தோணி 

64 
புய்க்கல் - பிடுங்கல் 

480 
புரைதல் - ஒத்தல் 

457 
புரையோர் - மேலோர் 

445 
புல்வாய் - மானுளொரு சாதி 630 
புலநெறி வழக்கம் - செய்யுள் 
வழக்கம் 

110 
புலம்பு - தனிமை 485 , வறுமை 430 
புலவி - புலத்தல் 

577 
புலவியுளழுதமங்கலம் 

183 
புலவு - புலான்மணம் 

628 
புலன் - புலம் = அறிவுடைமை , 

வனப்புளொன்று 80,201 
புழல் - துளை 

175 


பைதல் - துன்பம் 

625 
பைதல - வருத்தமுடையவாய் 480 
பையுள் - துன்பம் 

582 
பொ 
பொச்சாப்பு - சோர்வு 

33 
பொதுவன் - இடையன் 521. 
பொருளிசை, 

570 
பொழில் - உலகம் 492 , சோலை 368 
பொழிப்பு ஒரு தொடை 409 
பொறாமை - அழுக்காறு 

33 
போ 
போக்கு - சுரிதகம் 

470 
போழ்தல் - பிளத்தல் 

367 


பௌ 


பௌவம் - கடல் 


212 


ம 


மக்கள் - ஆறறிவுடையமனுஷர் 644 
மக - பிள்ளை 

16 
மகரம் - ஒருவகை மீன் 


789 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


மீ 
மீக்கூறல் - உயர்த்திக்கூறல் 
மீன் - நாண்மீன் 


11,18 
441 


87 


66 


மகிழ் - ஒருபுரம் 

454 
மடங்கல் - இயமன் 

444 
மடன் - மடம் - கொழுத்தக் 

கொண்டுகொண்டதுலிடாமை 10 
மடன்மா - பனைமடற் குதிரை 25 
மடல் - பனைமடல் 

525 
மடிமை - சோம்பல் 
மண்டிலப்பாட்டு , எல்லாவடியும் 
நாற்சீராய்வரும் ஆசிரியப் பாட்டு 

498 
மண்டை - பாணர்கையிலுள்ள 
ஏற்கும் பாத்திரம் 

247 
மண்ணல் - கழுவல் 

455 
மதியம் - சந்திரன் 

492 

535 
மந்தி - குரங்கு 

20 
மம்மர் - மயக்கம் 

12,526 
மயல் - மயக்கம் 

491 
மரல் - ஒரு செடி 

520 
மரா - கடம்பு 

454 
மருகன் - வழித்தோன்றல் 25 
மருங்குல் - இடை 

112 
மருட்கை - வியப்பு 

19 
மல்லல் - நிறைதல் 
மலிவு - வரைவு மகிழ்சி 

577 
மழு - ஒரு ஆயுதம் 

497 
மள்ளர் - வீரர் 

395 
மறக்குடி - வீரர்குடி 

27 
மறுகு - வீதி 

130 , 427 
மன்று - பசுத்தொழுவம் 350 


மதுகை - வலி 


முகை - அரும்பு 

76 
முட்டு - முட்டுப்பாடு , தடை 
முட்டின்று - முட்டையுடையது 68 
முட்டுதல் - நிறைதல் 

458 
முதுமொழி - பழமொழி 567 
முதை - பழங்கொல்லை 

580 
முந்நீர் - கடல் 

395 
முரணல் - மாறுபடல் 
முரண் - மாறுபாடு 82 , ஒரு 
தொடை 

379 
முரள் - சிப்பிவகை 

641 
முரலல் - துள்ளியொலித்தல் 375 
முரற்கை - கலிப்பா 

358 
முற்றில் - சிப்பிவகையிலொன்று 642 
முறுவல் - சிரிப்பு , பல் 394,526 
முன்றில் -முற்றம் 

291 
முன்னம் - குறிப்பு 586 குறிப்பால் 
இம்மொழி இவர்க்கு உரிய 
என்பதை , அறியச்செய்தல் 597 
முனைதல் - வெறுத்தல் 

657 
முனைவன் - முன்னோன் 683 

மூ 
மூங்கா - கீரியுள் ஒரு சாதி 626 
மூதா - முதியபசு 

580 
மூதிற்பெண்டிர் - முதிய மறக்குடி 
யிற் பிறந்த மகளிர் 

16 
மெ 
மெய் - வடிவு 
மெய்ப்பாடு - பொருட்பாடு , மெய் 

யின் கட்பட்டுத் தோன்றுவது 1 
மென்புலம் - மருதமும் நெய்தலும் 455 

மே 
மேவார் - பகைவர் 

278 
மேற்கோடு - மேற்கொம்பு 625 


LD IT 


- 


மாக்கள் ஐயறிவுடையமனுஷர் 
மாட்டுதல் கொளுவுதல் , 
இயைத்தல் 

201 , 600 
மாத்திரை - அளவு 

201 
மாமை - மாந்தளிர் 

60 
மாய்தல் - மறைதல் 

64 
மாரி - மேகம் 

166 
மாற்றம் - சொல் 

49 
மி 
மிடைதல் - நெருங்குதல் 


17 


790 


அரும்பத முதலியவற்றின் அகராதி 


மை 


78 


36 
460 


மைந்து - வலி 

மொ 
மொக்குள் - முகிழ்ப்பு 
மொய்ப்பு - வலி 

மோ 
மோடு - பெருமை 
மோத்தை - ஆட்டினாண் 
மோதிரப்பாட்டு - ஒருவகைப் 
பாட்டு 
மோனை - ஒரு தொடை 


137 
650 


572 
379 


யா - ஒருமரம் 

672 
யாத்தல் - கட்டல் , தொடுத்தல் 204 
யாப்பு - அடிதோறும் பொருள் 
முடியச்செய்வது 204 , 366 


வ 


வகையுளி - அசைகளை இசைப்படி 
வகுத்தல் 

237 
வங்கம் - தோணி 

552 
வஞ்சி - வஞ்சிப்பா 

271 
வடுகு - வடுகநாடு 

688 
வண்ணித்தல் - வர்ணித்தல் , 
புனைந்துரைத்தல் 

483 
வண்டல் - மணல் விளையாட்டு 585 
வண்ணம் - சந்தவேறுபாடு 602 
வணர்தல் - வளைவு , கடை 
குளர்வுதல் 

526 
வதி - தங்குமிடம் 

474 
வம்பலர் - வழிச்செல்வோர் 
வயவு - வேட்கை 

157 
வரன்றல் - வாரல் , வாருதல் 

297 
வரி - இசைப்பாட்டுவகை 

522 
வரிவயம் - புலி 

27 
வரை - எல்லை , வரையறை 558 
வரைஉலகம் - குறிஞ்சி நிலம் 67 
வரைதல் - நீக்கல் , நியமமான 
ஒழுக்கம் 

30 


வரைப்பு - எல்லை 
வழங்கல் செல்லல்; திரிதல் 649 
வழியசை - பின்னுமசைவருவதற்கு 
ஏதுவானது 

458 
வள் - வார் 

430 
வள்ளியோன் - கொடையாளன் 132 
வள்ளம் - சிறு கிண்ணம் 

130 
வளி - காற்று 

35,277 
வளை - சங்கு 638 , வளையல் 492 
வறத்தல் - வற்றல் 

657 
வறிது - சிறிது 

13 
வன்புலம் - முல்லையும் குறிஞ் , 
சியும் 

455 
வா 
வாணிகம் - வியாபாரம் 668 
வாமன் - அருகன் 

396 
வாய்மொழி குறிப்பு மொழி 368,570 
வாய்ப்புள் - சொல்நிமித்தம் 521 
வாயாகுதல் - உண்மையாதல் 37 
வாயுறை - சொன்மருந்தென்பர் 
பேராசிரியர்.மெய்ப்பொருளை 
யறிவுறுத்துவது 

442 
வாரணம் - கோழி 

661 
வாரம் - அரிதகம் 486 , செம்பாலின் 
சமபாகம் 514 , பிற்கூறு 

712 
வால் - வெண்மை , தூய்மை 125 

வி 
விசித்தல் - கட்டுதல் 

438 
விடக்கு - இறைச்சி 

660 
விடாஅல் - விடற்க 

74 
விடுத்தல் - விடைகூறல் 

695 
விதத்தல் - சிறப்பாயெடுத்துக் 
கூறல் 

645 
விரவல் - கலப்பு 

348 
விலக்கல் - மறுத்தல் 

695 
விழுமம் - துன்பம் 

58 
விழைதல் - விரும்பல் 

438 
விள்ளல் - அலர்தல் 
விளித்தல் - அழைத்தல் 

183 
விறலி - ஆடுமகள் 

20 


791 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


விறல் - சத்துவம் , வென்றி . 
விறத்தல் - செறிதல் 


16 . 
144 


68 


32 


வெள்ளில் பாடை 

444 
வெள்ளை - வெண்பா 342, 
வெள்ளாடு 

403 
வெறுத்திசை - இன்னாவோசை 236 

வே 
வேய் - மூங்கில் 

120 
வேட்கோ - குயவன் 

569 
வேட்கை - விருப்பம் , ஆசை 132 
வேட்டல் - வேள்வி செய்தல் 666 
வேலி - மதில் 

66 
வேழம் - யானை 

138 


வீழ் - விழுது 
வீழில்தாழை - தெங்கு 
வீளை - சீழ்க்கை 
வீற்றுவீற்று - வேறுவேறு 

வெ 
வெஃகாமை - விரும்பாமை 
வெகுளி - கோபம் 
வெண்மீன் - வெள்ளி 
வெரிந் - முதுகு 
வெரூஉதும் - அஞ்சுதும் 
வெருவரல் - அஞ்சுதல் 
வெருகு - பூனையுள் ஒருசாதி 
வெளில் - தறி 


247 


606 

8 


243 
176 
543 

16 
626 


430 


வை - கூர்மை 
வைப்பு - சுரிதகம் 
வைகல் - நாள் , கழிதல் 
வைகறை - விடியல் 


477 
360 
82 


முற்றும் 


791 


தொல்காப்பியம் 
கணேசையர் பதிப்பு 


எழுத்ததிகார மூலமும் 
நச்சினார்க்கினியர் உரையும் 


சொல்லதிகார மூலமும் 
சேனாவரையருரையும் 


பொருளதிகார மூலமும் 
நச்சினார்க்கினியருரையும் 

முன்னைந்தியல்கள் 


பாகம் - ஒன்று 


பொருளதிகார மூலமும் 
பேராசிரியருரையும் 


பின்னான்கியல்கள் 


பாகம் - இரண்டு 


